திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து வெளியீடு 


செந்திலாண்டவன் துணை 


திருச்சிற்றம்பலம் 
கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகள் 

அருளிச்செய்த 


கந்த புராணம் 


( யுத்த , தேவ காண்டங்கள் ] 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்துத் தலைவர் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான் சுவாமிகள் 

அவர்களுடைய ஆணையின் வண்ணம் 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம் ஜூனியர் 
வித்துவான் ஸ்ரீமத் மகாலிங்கத் தம்பிரான் சுவாமிகள் 

அவர்களால் வெளியிடப்பெற்றது 


தணிகை மணி 
இராவ்பகதூர் வ . ஈ . செங்கல்வராய பிள்ளை , M. 4. , அவர்கள் 

எழுதிய சிற்றாராய்ச்சியுடன் 

கூடியது . 


பதிப்பாசிரியர் 
வித்வான் தி . பட்டுச்சாமி ஓதுவார் அவர்கள் 

திருச்சிராப்பள்ளி 


( நந்தன - பங்குனித் திங்கள் 16 - ம் தாள் ] 


உரிமைப்பதிவு ) 


( மார்ச்சு -1959 


சிவ சிவ 


கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகள் 

துதி 


போ 


தமுறு சூதமுனி புகன்ற காந்தப் 
புகழ்க்கடலிற் படிந்ததன் கட் பொருள தான 


மேதகுவண் புனலருந்தி வைய முய்ய 

வெய்ய துயர்ப் பிறவியெனும் வெம்மை தீரக் 


தாதவிழ்பூம் பொழிற்காஞ்சிக் குவட்டி லேறிச் 

சலதியமு தினை நிகர் செந் தமிழ தான 


காதன் மழை பொழிந்த அருட் கொண்ட லான 

கச்சியப்பன் இருபாதம் உச்சி வைப்பாம் 


கந்தபுராணச் சுருக்கம் . 


உ 


செந்திலாண்டவன் துணை 
பதிப்புரை 


த 


- 


சைவ 


புராணங்களில் 


போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்புமுள்ளும் 
வாக்கும் வடிவும் முடிவுமில் லாதொன்று வந்துவந்து 
தாக்கும் மனோலயந் தானே தருமெனைத் தன்வசத்ரே 
ஆக்கும் அறுமுக வா ! சொல் லொணாதிந்த ஆனந்தமே . 

- கந்தர் அலங்காரம் 
ஸ்ரீ முருகப்பெருமானின் கருணைப் பெருவெள்ளத்தினை உலக 
மக்கள் எளிதிற் பெற்றுய்யுமாறு வாரி வாரி வழங்குவதும் , பக்திச் 
சுவை நனி சொட்டச் சொட்ட அமைதியான ஆற்று நீரோட்டம் 
போன்று செந்தமிழ் நடையில் திகழ்வதும் , பிற்கால இலக்கியங்களில் 
மிகச் சிறப்புற்று விளங்குவதும் மெய்யடியார்களால் நாடோறும் 
பக்தியுடன் 

பாராயணம் செய்யப் பெறுவதுமாகிய ஸ்ரீ கச்சியப்ப 
சிவாசாரிய சுவாமிகள் இயற்றிய கந்தபுராணம் 
சிறந்த தொன்றாம் . 

திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்தில் அருளாட் சியுடன் எழுக் 
தருளியிருக்கும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான சுவாமிகள் அவர்கள் 
ஸ்ரீ முருகப்பெருமானிடத்துக் கொண்டுள்ள அன்பின் பெருக்கினா 
லும் , சைவ நன்மக்கள் பால் பூண்டருளிய அருள் நோக்கத்தாலும் , 
முருகக்கடவுளின் அருட்புகழினை எடுத்துக்காட்டும் இக் கந்த புரா 
ணம் முழுமையும் வெளியீட்டுதவ முன் வந்துள்ளார்கள் . ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
காசிவாசி சுவாமிகள் அவர்கள் ஆணையிட்டருளிய வண்ணம் 
சென்ற கந்த சஷ்டி வெளியீடாக வந்துள்ள கந்த புராணம் ( முதல் 
மூன்று காண்டங்கள் ) முற்பகுதியின் பின் தொடர்ச்சியாகக் கந்த 
புராணம் இரண்டாம் பகுதி ( யுத்த , தேவ காண்டங்கள் ) தந்தன ஆண்டு பங்குனித் 
நீங்கள் உத்திரதன்னையே இன்று ஸ்ரீகாசிமடத்து வெளியீடாக வெளிவருகின்றது . 

சைவ நன்மக்களைத் திருவருள் நெறியில் நிறுத்தி அவர்கள் 
நல்வாழ்வு பெற்றுய்யுமாறு நாளும் பேரருள் பாலித்து வரும் பூ -- 
காசிவாசி சுவாமிகள் அவர்களுக்கும் , அவர்கள் அருள்வழி நின்று அறம்பல 
வளர்க்கும் ஸ்ரீ காசிமடத்து இளவரசு ஸ்ரீமத் சுவாமிகள் அவர்களுக்கும் இவ் 
வையகம் என்றும் நன்றி செலுத்தும் கடப்பாடுடையதாகும் . 


- 4 - 


இவ்வெளியீடு முந்திய பகுதியைப்போன்றே யாழ்ப்பாணத்து 
நல்லூர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் பதிப்பு , திருவோத்தூர் திரு . 
ம . தி . பானுகள் அவர்களின் பதிப்பு முதலியவற்றை அடிப்படையாகக் 
கொண்டு பதிப்பிக்கப் பெற்றதாகும் . யாவரும் எளிதில் பொரு 
ளுணர்ந்து படித்தற்கு ஏற்றவாறு செய்யுட்கள் சீர்பிரித்தும் ஓசை 
கெடாத வண்ணம் சிற்சில இடங்களில் பதங்களைப் பிரித்துக் காட்டி 
யும் அமைக்கப்பெற்றுள்ளன . சென்னை தணிகைமணி திரு . வ . சு . செங்கல்வ 
ராய பிள்aை M. A. , அவர்கள் எழுதியுள்ள கந்தபுராணச் சிற்முராய்ச்சி 
யும் சேர்க்கப்பெற்றுள்ளது . செய்யுள் முதற்குறிப்பு அகராதி ஒன் 
றும் புதுவதாக அமைத்து இணைக்கப்பெற்றுள்ளது. 


இந்நூல் நன்முறையில் வெளிவருதற்கு உறுதுணை புரிந்தருளிய 
திருப்பனந்தாள் செந்தமிழ்க்கல்லூரி, பிரின்ஸிபால் உயர்திரு . வித்துவான் 
கே . எம் . வேங்கடராமையா M. A. , B. ( ) 1. அவர்களுக்கும் , இந்நூலின் 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதியினை அமைத்து உதவிய என் 
நண்பர் வித்துவான் திரு . கோ . இரத்தினம் பிள்ளை அவர்கட்கும் , கந்தபுராணச் 
சிற்றாராய்ச்சியினை எழுதி உதவிய தணிகைமணி திரு . வ.சு. செங்கல்வராய 
பிள்ளை M. A. , அவர் கட்கும் என் நன்றி என்றும் உரியதாகும் . 


சைவத்துடன் தமிழினையும் தம் கண்களேபோல் போற்றி அறம் 
பல வளர்த்தருளும் ஸ்ரீ -ல - ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான் சுவாமிகள் 
அவர்களும் , அவர்கள் அருள் வழி நின்றொழுகும் ஸ்ரீமத் வித்துவான் 
மகாலிங்கத் தம்பிரான் சுவாமிகள் அவர்களும் அடியவனை இச்சீரிய சிவ 
புண்ணியத் தொண்டில் ஈடுபடுத்திய பேரருள் திறத்தினைப் பெரிதும் 
போற்றி அவர்கள் பொன்னார் திருவடிக் கமலங்களை அடியவன் 
என்றும் வந்தித்து வழிபடுகின்றேன் . 


இங்ஙனம் , 


வரகநகர் 
திருச்சிராப்பள்ளி 
29-8-1852 


தி . பட்டுச்சாமி ஓதுவார் 


செந்திலாண்டவன் துணை 


முகவுரை 


முருகன் குமாரன் குகன் என் றுமொழிந்( து ) 
உருகும் செயல்தந் ( து ) உணர்வென் றருள்வாய் ? 
பொருபுங் கவரும் புவியும் பரவும் 
குருபுங் கவ ! எண் குணபஞ் சரனே ! 

- கந்தரனுபூதி 
ஸ்ரீ முருகக் கடவுளின் அருட்டிறங்களை யெல்லாம் அங்கை நெல்லிக் 
கனியென அழகுற எடுத்துரைக்கும் நூல் கந்தபுராணம் ஆகும் . இது 
கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகளால் அருளிச் செய்யப் பெற்றது ; நவில் 
தொறும் நவில்தொறும் நூல்நயம் பயப்பது , பயில்தொறும் பயில் 
தொறும் பக்தி ஞானத்தை விளைவிப்பது இந் நூலின் முற்பகுதி 
( முதல் மூன்று காண்டங்கள் ) திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் 
வெளியீடாக வெளிவந்துளது . அதனை அடுத்துள்ள யுத்த தேவ 
காண்டங்களைக் கொண்டது இவ்விரண்டாம் பகுதி . இது நந்தன 
ஆண்டு பங்குனி உத்திர நன்னாளாகிய இன்று திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்து வெளி 
யீடாக வெளிவருகின்றது . 


தெய்வத் திருமுறைகளும் சைவ புராணங்களும் ஏனைய தமிழ் 
நூல்களும் வெளியிட்டருளியவர்களும் , சைவ நன் மக்களிடையே 
அவை நன்கு பரவி யாண்டும் செந்நெறியாம் சிவ நெறி தழைத்தோங் 
கச் செய்பவர்களும் , அருட்பெருங் கருணையாளர்களுமாகிய எங்கள் 
தலைவர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி சுவாமிகள் அவர்கள் , ஸ்ரீ கச்சியப்ப சிவாசாரிய 
சுவாமிகள் அவர்களின் நினைவாக ரூ .7000 / - மூலதனத்தில் ஒரு அன்ன 
தானக் கட்டளை ஏற்படுத்தியுள்ளார் . இத் தருமத்தின்படிக்குச் சிவ 
வேதியர்களுக்கும் மற்றுமுள்ள சிவனடியார்களுக்கும் காஞ்சிபுரத் 
தில் ஆண்டுதோறும் மாசித் திங்கள் மிருக சீரிட நாளில் அன்னம் 
பாலிக்கப்பெறும் . அதன் விவரம் பிற்சேர்விற் காணலாம் . 


ஸ்ரீ முருகப் பெருமானிடத்துப் பூண்ட இடையறா அன்பினால் 
பூ - -- ஸ்ரீ காசிவாசி சுவாமிகள் அவர்கள் கந்த புராணம் முழுமையும் வெளி 
யிடுமாறு ஆணையிட்டருளியுள்ளார்கள் . அவர்கட்குச் சைவ உலகம் 
என்றும் நன்றி செலுத்துங் கடப்பாடுடையது . 


இவ் வெளியீட்டினைச் செவ்விய முறையில் பதிப்பித்த திருச்சி 
வித்துவான் திரு . தீ பட்டுச்சாமி ஓதுவார் அவர்களுக்கும் , ஒப்புநோக்குதல் 
முதலிய பணிகள் புரிந்த பனசைச் செந்தமிழ்க்கல்லூரி பிரின்ஸிபால் 
வித்துவான் திரு . கே . எம் . வேங்கடராமையா M.A , B.O.L. அவர்களுக்கும் , 
சிற்றாராய்ச்சி எழுதிய தணிகைமணி திரு . வ . சு . செங்கல்வராய பிள்ளை M A , 
அவர்களுக்கும் செந்திலாண்டவன் திருவருள் முன்னிற்க. 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்துத் தலைவர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் 
நந்தித் தம்பிரான் சுவாமிகள் இந்நூலை வெளியிடும் பணியை அடியேற்கு 
அளித்தார்கள் . இப்பெருங்கருணைத் திறத்தினைப் போற்றித் துதித்து 
அவர்கள் பொன்னார் திருவடி மலர்களை வந்தித்து வழிபடுகின்றேன் . 


ஸ்ரீ காசிமடம் 
திருப்பனந்தாள் 
நந்தன பங்குனி, 16 ) 


இங்கனம் , 
வித்துவான் மகாலிங்கத் தம்பிரான் 


ளவரசு . 


செந்திலாண்டவன் துணை 


உள்ளுறை 


படலம் 


பக்கம் 


1-316 


4. யுத்த காண்டம் 
1. ஏமகூடப் படலம் 
2. வரவு கேள்விப் படலம் 
3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 
4 . இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 
5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 
6. நகர்புகு படலம் 
7. இரணியன் யுத்தப் படலம் 
8. அக்கினி முகாசுரன் வதைப் படலம் 
9. மூவாயிரர் வதைப் படலம் 
10. தரும கோபன் வதைப் படலம் 
11. பானுகோபன் வதைப் படலம் 
12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 
13. சூரபன்பன் வதைப் படலம் 
14. தேவர்கள் போற் படலம் 
15. இரணியன் புலம்புறு படலம் 
16. மீட்சிப் படலம் 

5. தேவ காண்டம் 
1. திருப்பரங்குன்று சேர் படலம் 
2. தெய்வ யானையம்மை திருமணப் படலம் 
3. விண் குடியேற்று படலம் 
4. கந்தவெற்புறு படலம் 
5. இந்திரபுரிப் படலம் 

கந்தபுராணச் சிற்றாராய்ச்சி 
செய்யுள் முதற் குறிப்பகராதி 


1 
5 
8 
50 
94 
117 
125 

140 
... 166 
... 175 

184 

206 
.... 257 

309 


..... 310 


... 


312 
17- 362 

317 
321 
350 
354 
355 
363 
376 


சிவ சிவ 


வாழ்த்து 


ஆறிரு தடந்தோள் வாழ்க 

அறுமுகம் வாழ்க ; வெற்பைக் 
கூறுசெய் தனிவேல் வாழ்க ; 

குக்குடம் வாழ்க ; செவ்வேள் 


ஏறிய மஞ்ஞை வாழ்க ; 

யானை தன் அணங்கு வாழ்க ; 


மாறிலா வள்ளி வாழ்க ; 

வாழ்கசீர் அடியார் எல்லாம் 


- கந்தபுராணம் . 


செந்திலாண்டவன் துணை 
திருச்சிற்றம்பலம் 


கந்தபுராணம் 


00 


நான்காவது 
யுத்த காண்டம் 


1. ஏமகூடப் படலம் 


00 


நாரண னென்னுந் தேவும் நான்முகத் தவனும் முக்கட் 
பூரணன் கானு மாகிப் புவிபடைத் தளித்து மாற்றி 
ஆரண முடிவுந் தேறா அநாதியாய் உயிர்கட் கெல்லாம் 
காரண னாய மேலோன் கரலிணை கருத்துள் வைப்பாம் . 1 
திண்ணிய அவுணர் தம்மைச் செற்றிட இன்னே செவ்வேற் 
பண்ணவன் ஏகும் எல்லா அமரரும் பாங்கிற் செல்வர் 
துண்னென யானும் ஏகா தொழிவது சூழ்வன் றென்னா 
எண்ணிவந் திடுவான் போல இரவிவந் துதயஞ் செய்தான் . 

2 
இரவிவந் து தய வெற்பின் எய்திய காலை தன்னின் 
அரியணை மிசையே வைகும் அறுமுகங் கொண்ட அண்ணல் 
பிரமன்மால் மகவான் தேவர் முனிவரர் பிறருங் கேட்ப 
வரமிகு சிறப்பின் வீர வாகுவை நோக்கிச் சொல்வான் . 

3 
பாவமே பயிலுஞ் சூர பன்மனும் அவுண ரானோர் 
ஏவரும் முடிவா ராக இமையவர் இடும்பை நீங்க 
மாவியல் கின்ற வீர மகேந்திர புரத்துக் கின்னே 
போவது புரிது நந்தேர் பொள்ளெனக் கொணர்தி என்றான் . 4 
வள்ளல்மற் றிதனைச் செப்ப மாலயன் மகவா னாதி 
உள்ள பண் ணவர்கள் கேளா உவகையங் கடலின் மூழ்கித் 
தெள்ளிதின் எமது துன்பந் தீர்ந்தது தீர்ந்த தென்னாத் 
துள்ளினர் ஆடிப் பாடி அவனடி சூட லுற்றார் . 

5 
ஆயது காலை தன்னின் அரும்பெருங் கயிலை போற்றும் 
நாயக நந்தி அண்ணல் நற்கணத் தலைமை பூண்டோன் 


2 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


சேயதோர் மனவே கப்பொற் றேரொடு வலவன் தன்னைக் 
கூயினன் கொண்டு வல்லே குமரவேள் முன்னர் உய்த்தான் . 6 
முன்னுற மருத்தன் தூண்டு முரண்டகு தடந்தேர் நண்ண 
அன்னதை அருளின் நோக்கி அறுமுகம் படைத்த அண்ணல் 
பன்னெடுஞ் சீயந் தாங்கும் பைம்பொனின் தவிசு தன்னின் 
மன்னினன் இருத்தல் நீங்கி எழுந்தனன் மறைகள் போற்ற . 7 
மாறில் பொன் சுடரும் மேரு வரைமிசை இருமூ வெய்யோர் 
வேறிலா தொருபாற் பட்டு விளங்கிவந் திவரு மாபோல் 
ஆறுமா முகத்தெம் மையன் அனையதொல் இரத மீக்கண் 
ஏறினான் ஏறிச் சூழ்வோர்க் கினையதொன் றியம்பு கின்றான் . 8 
வார்திரை அளக்கர் நாப்பண் வரம்பிலா அளவைத் தாகிச் 
சீர்திகழ் மகேந்தி ரப்பேர்த் திருநகர் முன்னர் ஏகிச் 
சூர்தனை அடுவான் போதுந் துண்ணென நீவிர் நுந்தம் 
ஊர்திகள் தம்மில் மேவி ஊர்ந்திவண் வருதி ரென்றான் . 9 
இப்படி முகமா றுள்ள எம்பிரான் இசைத்த லோடும் 
அப்பணி இசையா வேதன் அன்னத்தும் ஆழி மேலோன் 
ஒப்பரும் உவண மீதும் உம்பர்கோன் மான மீதுஞ் 
செப்புறும் ஏனை விண்ணோர் தத்தமூர் தியிலுஞ் சேர்ந்தார் . 10 
அந்தமில் இலக்கத் தோரும் அவரலா எண்மர் தாமும் 
மந்தரம் உறழும் வீர வாகுவாம் வன்மை யோனும் 
எந்திர வயமான் தேரின் வீற்றுவீற் றேறி யார்க்குஞ் 
சிந்தையி னானும் எட்டாத் தேவர்க டேவற் சூழ்ந்தார் . 11 
சுப்பிரன் மேக மாலி சுவேதசீ ரிடன்க பாலி 
அப்பிர சித்துச் சித்தி ராங்கனே சுவால தாலு 
ஒப்பில்வச் சிரனே வீமன் உக்கிரன் உக்கி ரேசன் 
பிப்பிலன் நந்தி சேனன் பிரமசன் பிரம சேனன் . 

12 
பதுமனே கராளன் தண்டன் பத்திரன பரிக நேமி 
உதவகன் புட்ப தந்தன் உருத்திரா காரன் வீரன் 
மதிசயன் கேது மாலி வக்கிரன் பிரம கேசன் 
அதிபதி கலிங்கன் கோரன் அச்சு தன் அசலன் சாந்தன் . 13 
சித்திர சேனன் பூரி சுசீலன்மா சயனே சிங்கன் 
உத்தர மடங்கற் பேரோன் உபதிட்டன் சயனே ஈசன் 
மத்தகன் மதங்கன் சண்டி மகாபலன் சுவேதன் நீல 
பத்திரன் சுவாகு அண்டா பரணனே காக பாதன் . 

14 
பிங்கலன் சமானன் மாயன் பிறங்கிய நிகும்பன் கும்பன் 
சங்கபா லன்வி சாகன் சதநாவன் அயக்கி ரீவன் 
அங்கையா யிரத்தன் செங்கண் அயுதத்தன் அனந்தன் வாமன் 
மங்கல கேசன் சோமன் வச்சிர மாலி சண்டன் . 

15 


காண்டம் ] 


1. ஏமகூடப் படலம் 


8 


அசமுகன் சரபன் குந்தன் ஆடகன் கவந்தன் மேகன் 
விசயன்வித் துருமன் தண்டி வியாக்கிரன் கால பாசன் 
தசமுகன் குமுதன் பானு தனஞ்சயன் இடப ரூபன் 
சுசிமுகன் அனல கேசன் சுபத்திரன் கேது மோகன் . 

16 
மத்தனுன் மத்தன் நந்தி மனோபவன் வாயு வேகன் 
பத்து நூ றடிகள் பெற்றோன் பானுகம் பன்ப தங்கன் 
சுத்தனே அனிகன் சீதன் சுனாதனே சுமாலி மாலி 
அத்திரி அவுணர் கூற்றன் அரிகேசன் சுவால கேசன் . 17 
இங்கிவர் பூத வெள்ளத் திறையவர் ஒரு நூற் றெண்மர் 
பொங்குவெஞ் சினத்தர் எல்லாப் புவனமும் அடவென் றாலும் 
அங்கொரு நொடிப்பின் முன்னர் அடுபவர் ஆடல் மிக்கோர் 
சங்கையில் வலியோர் யாருஞ் ண்முகத் தவனைச் சூழ்ந்தார் . 18 
ஏயெனப் பகரும் முன்னம் இவ்வகை எவருஞ் செவ்வேற் 
ரேயினைச் சூழ்த லோடுஞ் செய்கைமற் றதனைக் காணூஉ 
மாயிருட் பரவை ஞாலம் வரைக்குலம் பனிப்ப ஆர்த்திட் 
டாயிரத் திரட்டி வெள்ளத் தனிகமும் எழுந்த அன்றே. 19 
எழுந்தன அனிக வெள்ளம் ாண்டிய எங்கும் விண்ணோர் 
பொழிந்தனர் பூவின் மாரி பூதர்தந் தெழிப்பு விண்ணும் 
ஒழிந்திடு திசையும் பாரும் உற்றன உலைந்த தாழி 
அழிந்தன கருவி வானம் அண்டம்நெக் குடைந்த மாதோ . 20 
கல்லென இரங்கு பேரி கரடிகை துடியே காளஞ் 
சல்லரி திமிலை தக்கை தண்ணுமை பட கங் கோடு 
வல்லியல் உடுக்கை சங்கம் வான்குட முழவ மாதிப் 
பல்லியம் அனந்த கோடி பாரிடம் இயம்பிச் சென்ற. 21 
கள்ளலம் புற்ற தண்டார் கவினிய மொய்ம்பிற் பூத 
வெள்ளமங் கேக லோடும் விரிந்தெழு பூழி மாலை 
தள்ளருஞ் சுடர்கண் மாற்றி அகிலமுந் தானே யாகி 
அள்ளலங் கடலின் பேழ்வாய் அடைத்தது திடரே யாக 22 
கலகல மிழற்றும் நோன்றாட் கழல்புனை பூத வெள்ளம் 
வலவயின் எஃகம் ஏந்தும் வள்ளல் தாள் வழுத்திச் சூழ்ந்து 
செலவுறு கிரிகள் மானச் சென்றுதந் தலைவ ரோடும் 
அலைபொரும் அளக்கர் வேலை அகன்கரை இறுத்த அம்மா . 23 
மடங்கலை உறழும் மொய்ம்பின் மாபெரும் பூத வெள்ளந் 
தடங்கழல் கலிப்பத் தாளிற் சலசல ஒலிப்ப மாறா 
நெடுந்திரை அலமந் துள்ள நேமியங் கடலே ஆறா 
நடந்தன பொறையாற் றாது சேடனும் நடுக்கம் உற்றான் . 24 
படி தவிர் பூத வெள்ளம் படர்தலும் பரட்டின் காறாக் 
கடலள வமைந்த தன்றே கனல்விழிச் சுறவு சின்னை 


4 


கந்த புராணம் 


[ 4 , புத்த 


கெடலருந் திமிங்கி லாதி கீடம்போல் உலவா நின்ற 
அடியுறை பரலே போன்ற அதற்படு கிரிகள் முற்றும் . 25 
தந்திரப் 

பூத 

வெள்ளந் தடங்கட லாற்றிற் சார 
வெந்திறல் துணைவர் யாரும்விரிஞ்சனும் மாலும் மற்றை 
இந்திரத் தலைவன் தானும் இமையவர் பலருஞ் சூழ 
அந்தரத் தாற்றிற் சென்றான் அறுமுகன் அணித்திண் தேர்மேல் 28 
மாறுபட் டவர்மேற் செல்லும் வயப்பெரும் பூதர் ஏக 
ஆறுபட் டமரும் முந்நீர் அலமந்து தெளிவின் றாகிச் 
சேறுபட் டிறைய தொன்று தேய்ந்திடு முன்னம் அஃதே 
நீறுபட் டெழுந்து சென்றெவ் வுலகமும் நிமிர்ந்து சூழ்ந்த 27 
இவ்வகை அயில்வேல் அண்ணல் இராயிரம் பூத வெள்ளங் 
கவ்வையின் அமைந்து செல்லக் கனை கடல் வரைப்பின் ஏகி 
எவ்வம் தடைந்த தொல்லை இலங்கையங் குவடு நீங்கி 
மைவரை புரைசூர் மேவு மகேந்திர புரமுன் போந்தான் . 28 


வேறு 


29 


30 


31 


போந்தகாலை அயலின் வந்து போற்றியங்கை கூப்பியே 
நாந்தகஞ் சிலைகதை நலங்கொள் பங்குசக்கரம் 
ஏந்தினோனும் நான்முகனும் இந்திரத் தலைவனும் 
ஆய்ந்துநேடி இன்ன தன்மை ஆர்வமோ டியம்பினார் . 
காண்டியீது சூரனூர் கடுங்கண் நீசர் செறிதலால் 
ஆண்டுசேறல் முறையதன் றதற்கடுத்த எல்லையாம் 
ஈண்டுபாசறைத்தலம் இயற்றுவித் திருந்தபின் 
வேண்டுமாறு புரிதிஐய வினையநாடி என்னவே . 
குன்றெறிந்த முருகன் அன்ன கூற்றுணர்ந்தி சைந்திடா 
நன்றிதென் றருட்கண் வைத்து நாகர்கம்மி யன் தனை 
மன்ற அன்பொ டே.விளித்து வல்லைசண்டு பாசறை 
ஒன்று செய்தி டென்னலும் உளஞ்சிறந்து புகலுவான் . 
தாரகற் கடந்தவேற் றடக்கைவீர ஈண்டியான் 
ஓரிறைக்கு முன்னமாக ஓங்குபா சறைத்தலஞ் 
சீரிதிற் படைக்குவன் தெரிந்துகாண்டி உனதுபேர் 
ஆரருட்டிறத்தினென் றடித்தலம் பணிந்து பின் . 
மாடகூட மண்டபம் வளங்கொள்சோலை வாவிகள் 
பீடுலாய கோபுரம் பிறங்குவீதி ஓர்திசை 
கோடி கோடி ஆக்கிமற்றோர் கோநகர் இயற்றியே 
நாடுமேம கூடமென்று நாமமொன்று நாட்டினான் . 
கருத்திலன்ன வன்செயுங் கவின்கொள் பாடி வீடுகண் 
டருத்தியான் மகிழ்ச்சியெய்தி அருள் புரிந்து கந்தவேள் 
திருத்தகுஞ் சனங்கள் போற்றி செய்ய ஆண்டு சென்றபின் 
மருத்தன்உந்து தேரிழிந்து மந்திரத்தை நண்ணினான் . 


32 


33 


34 


காண்டம் ] 


2. வரவுகேள்விப் படலம் 


5 


35 


அந்தமற்ற பூதர்தம்மை ஆவணங்கள் நிறுவியே 
முந்துகொற்ற வயவர் நான் முகத்தனாதி அவரொடும் 
மந்திரத்துள் ஏகியே மகிழ்ந்துவீற் றிருந்தனன் 
இந்திரப்பெ ருமடங்கல் ஏறுதாங்கு தவிசின் மேல் . 
ஒன்பதோடி லக்கவீரர் ஓங்கலாளர் அறுவர்கள் 
அன்பு செய்து போற்றியெய்ய அறுமுகோன் அமரர்கள் 
முன்புசெய் பணித்திறம் முறைப்படப் புரிந்திட 
இன்பினோடும் ஏமகூட வெழிலிருக்கை வைகினான் . 

ஆகத் திருவிருத்தம் - 36 


36 


2 . 


வரவுகேள்விப் படலம் 


ஏகநா யகனாம் ஐயன் இவ்விடை. இருந்த எல்லை 
நாகர்மேல் அளிவைத் துள்ள நாரதன் அவற்றை நாடி 
மாகநீள் புரிசை சூழ்ந்த மகேந்திர புரத்திற் சென் 
போகமார் உலகின் மேலாம் புரவலன் கோயில் புக்கான் . 1 
புக்கனன் அவுணர் உய்ப்பப் பொருவிலா இகல்வெஞ் சூரன் 
மிக்குயர் திருவி னோடும் வீற்றிருந் திடுதல் காணூ உ 
இக்கென இனைய தீயோன இறப்பவென் றுன்னி வாயால் 
தக்கதோர் ஆசி கூறிச் சார்ந்தனன் தவத்தின் மேலோன் . 2 
அங்கைகள் மலர நின்றே ஆசிசெய் தானை நோக்கி 
எங்குளை இங்கு வந்த தென்னை நீ யாரை யென்ன 
மங்கையோர் பங்கன் மேவும் வடபெருங் கயிலை வாழ்வேன் 
நுங்குலத் தலைமை யாக வைகலும் நோற்றல் செய்வேன் . 

3 
கைதவம் புகலேன் வெய்ய காமமே முதல் நீத்துச் 
செய்தவம் பலவும் உள்ளேன் தேவருக் கிடுக்கண் செய்வேன் 
மைதவிர் புகரி னோடும் மருவுநண் புடையேன் நின்பால் 
எய்தி ஒன் றுரைக்க வந்தேன் நாரதன் எனும்பே ருள்ளேன் . 4 
சிந்துவான் மதிதோய் வேணிச் செல்வன் நின் அடுவ தாகக் 
கந்தனாம் முருகன் தன்னைக் காமர்கண் ணழலால் நல்க 
வந்தமா மதலை தன்பால் ஐயஉன் பணிய தாற்றும் 
இந்திரா தியர்கள் ஏகி இறைஞ்சியே ஏத்தி யுற்றார் . 

5 
உற்றுளார் தமக்கு நின்னால் உறுதுயர் குமரன் கேட்பச் 
சொற்றலும் அஞ்சல் என்று தொல்சிவன் அருள் மேற் கொண்டு 
கொற்றவெம் பூத வீரர் குழாத்தொடும் புவியின் ஏகி 
மற்றுன திளவல் தன்னை வரையொடும் வேலாற் செற்றான் . 6 
ஆண்டது புரிந்த பின்னர் அறுமுகன் செந்தி மேவித் 
தூண்டினன் நினக்கோ ரொற்றைத் துண்ணென அவனும் வந்து 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மீண்டபின் புகுதி நாடி வேலையைக் கடந்து தன் பால் 
ஈண்டிய படையொ டன்னான் இந்நகர் வடபால் வந்தான் . 

7 
ஆங்கனம் பாடி வீடொன் மாற்றுவித் தனிகம் யாவும் 
பாங்குற இருந்தான் செவ்வேள் பார்த்தனன் இனைய வெல்லாம் 
ஈங்கிது நிகழ்ந்த வண்ணம் என்றலும் அவுணர் கோமான் 
தீங்கன லென்னச் சீறி நகைத்திவை செப்ப லுற்றான் . 8 


மேனிமிர் கொண்டல் உயர்த்தவன் அம்புய மிசைவேகா 
நீனிற மாயவன் ஊரது போல நினைந்தானோ 
ஆனதொல் அண்டமொ ராயிர கோடியும் அரடாள் வேன் 
மாநகர் மேலொரு பாலக னாம்பொ வருவானே . 

9 
அரியின் இனஞ்செறி சூழலின் அன்ன வை அடலுன்னி 
கரியது கன்றுழை கலைபி.ற வற்பெடு கடிதேகில் 
பொருது வயங்கொள வல்லது கொல் அது போலன்றே 
முருகனும் வெம்படை யுடன் இவண் வந்திடு முறைதானே . 

10 
வேலை கடந்தென தாணை இகழ்ந்து வியன்பூதர் 
சால நெடும்படை தன்னுடன் இந்நகர் சார்வானாங் 
காலம் இதங்கவன் வீரம் அழிப்பல் கருத்தில்லாப் 
பாலகன் என்றும் விடேன் வசை என்பதும் பாரேனால் . 
முன்னொரு சூழ்ச்சியின் அ / முகி ஒன்கரம் மூரிவித் ,ே ! 
ஒன்னல ராய் அமர் உம்பர்கள் யாவரும் உய்ந்தாரோ 
என்னிளை யானொடும் வெற்பினை அட்டன மெனவுன்னித் 
தன்னுயிர் போவ தறிந்திலன் இந்நகர் தனின்வந்தான் . 12 
ஆழிய தெண்டிரை ஆழி கடைந்தவன் அலகில்லா 
வேள்வி புரிந்திடு வாசவன் அம்புய மிசைமேயோன் 
வாழிய நம்பெயர் கூறினும் அஞ்சினர் மறைகுற்றார் 
பூழி புனைந்தவர் பாலக னோஅமர் புரிவானே . 
அந்தர மேல்வரு ரெங்கதிரைச்சிறை அமர்வித்த 
மைந்தனை நாற்படை தன்னொடு மேவி வயப்போரால் 
முந்திய பூதரை ஏனைய வீரரை முடிவித்தே 
கந்தனை யொல்லையின் வெற்றிகொள் வேன் இது காண்கிற்பாய் .14 
என் றசு ரேசன் இசைத்தலும் நாரதன் இவைகேளா 
நன்றிது நன்றிது தாழ்க்கலை இன்னினி நகர்சூழச் 
சென்றவ னைப்பொர நின்படை ஏவுதி செல்கின்றேன் 
வென்றி நுமக்குற நோற்றிடு வானென விண்போனான் . 15 


13 : 


வேறு 


நாரதன் இனைய கூறி நகையொடு போத லோடுஞ் 
சூரருள் ஆற்றல் மிக்கோன் துண்ணென அயலின் நின்ற 


காண்டம் ] 


2. வரவுகேள்விப் படலம் 


7 


கோரன்உற் கோரன் என்னும் ஒற்றரைக் குறித்து நோக்கி 
வாரிதி இறைவற் பற்றி வல்லையிற் கொணர்தி ரென்றான் . 16 
என்றலும் அனைய ரோடி எறிகடற் கரசைக் கூவி 
வன்றிற லோடு பற்றி வல்லை முன் கொணர்ந்தே உய்ப்பக் 
கன்றிய மனத்த னாகிக் கைதொழு தவலங் கூர்ந்து 
நின் றனன் அவனை நோக்கி நெருப்பெழ விழித்துச் சொல்வான் . 17 
பவ்வநீர் அரச கேண்மோ பங்கயத் தவனும் மாலுஞ் 
செவ்விதின் உணரா வண்ணம் ஒளித்தவன் சிறுவன் தன்னை 
வெவ்வலி கடந்த பூத வெள்ளத்தை நமது மாறா 
இவ்விடை விடுத்த தென்னை என்னலும் இசைக்க லுற்றான் . 18 
மண்படு புவனம் போற்றும் மன்னகேள் புயங்க மீது 
கண்படு முகுந்தன் வேதாக் கடவுளர் தலைவ னோடும் 
எண்படு துணைவ ரானோர் யாவரும் புடையிற் சூழ 
விண்படு நெறியிற் சென்றான் வீரவேற் றடக்கை அண்ணல் . 18 
மடல்கெழு நீபத் தண்டார் வள்ளல்வான் நெறியிற் போத 
மிடல்கெழு பூதர் என்பால் மேவினர் சென்றார் அன்னார் 
அடிகளின பரட்டின் காறும் அமைந்திலன் அவரை யானே 
தடைசெய வல்லேன் போலுந் தக்கதே இதுமற் றன்றோ. 20 
ஊழியும் உலையாப் பூதர் ஒல்லெனச் செல்லத் தாளிற் 
பூழியால் அளறு பட்டாங் கிடையறப் புலம்ப லுற்றேன் 
ஆழியன் என்னும் பேரும் அற்றனன் வசையே பெற்றேன் 
ஏழையேன் செய்வ தென்கொல் எதிருண்டோ வலியர்க் கம்மா . 21 
தெள்ளிதில் தமிழ்தேர் காட்சித் திருமுனி கரத்தில் வாரி 
உள்ளுறக் கொண்ட தேபோல் ஒல்லையின் மிசைவர் போலாங் 
கொள்ளையிற் செறிபூ தர்க்குள் ஒருவரோர் குடங்கை தன்னின் 
அள்ளுதற் காற்ற கில்லேன் ஆதலின் உய்ந்தேன் அன்றே . 22 
உடல்சின வசனி தன்னை ஒண்பணி விலக்க வற்றோ 
கடுமுரண் அரிமான் ஏற்றைக் களிறெதிர் விலக்கிற் றுண்டோ 
மிடல்கெழு விதியைப் புத்தி விலக்குமோ அஃதே அன்றோ 
அடல்மிகு பூதர் தம்மை அளியனேன் தடுப்ப தென்றான் . 23 
இற்றெலாம் அளக்கர் கோமான் இசைத்துமெய் துளக்க மெய்தி 
நிற்றலும் நெடுவேல் அண்ணல் நீள்நகர் நணிய தன்மை 
ஒற்றரிற் சிலவர் காணா ஓடினர் ஒல்லை சென்று 
கொற்றவற் பணிந்து நின்றே இவையிவை கூற லுற்றார் . 24 
அராவணை அண்ணல் வேதா அரிமுதல் அமரர் சூழ 
விராவுறும் இலக்கத் தொன்பான் வெலற்கரும் வீரர் போற்ற 
இராயிரம் பூத வெள்ளம் ஈண்டிட எறிநீர்ச் சென்னிப் 
பராபரன் மைந்தன் நந்தம் பதிவட திசையிற் போந்தான் . 

25 


8 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வடதிசை அதனிற் போந்து வானவர் புனைவற் கொண்டே 
படி புகழ் தகைமைத் தான பாசறை புரிவித் தாங்கே 
புடைதனின் அனிக மான பூதவெவ் வீரர் மேவ 
நடுவணோர் நகரந் தன்னின் மண்ணிவீற் றிருந்தான் அன்றே . 26 
கண்டனம் இதனை இன்னே கட வது புரிதி யென்னாத் 
திண்டிறல் வெய்ய தூதர் செப்பலும் அதனைக் கேளா 
அண்டமும் புவனம் யாவும் அலமர வரலிற் சீறிப் 
புண்டிகழ்ந் தனைய கண்ணான் இவையிவை புகல லுற்முன் . 27 

ஆகத் திருவிருத்தம் - 63 


3. முதனாட் பானு கோயன் 

யுத்தப் படலம் 


-00- 


1 


2 


கோதை வேலுடைக் குமான தாற் லுங் கொற்றப் 
பூநர் ஆற்றலும் ஏனையர் ஆற்றலும் போர்செய் 
தூதன் ஆற்யலுந் தொலைக்குவன துண்ணென நீ M 
ஆதவன் தனிப் பகைஞனைக் கொணர் திரென் மறைந்தான் . 
ஆன காலையில் நன்றெனத் தூதுவர் அகன் ) 
பானு கோபன திருக்கைடக் கனையவற் பணிந்து 
மேனிலைப்படு தந்தைதன் பணிவிடை- விளம்ப 
மான வாலரித் தவிசுவிட் டெழுந்தனன் மன்னோ. 
தொல்லை மந்திரத் தலைவருஞ் பற்றமா யினரும் 
எல்லை தீர்தரு தானையந் தலை வாகள் யாரும் 
ஒல்லெனப்புடை சூழ்ந்தனர் உருமுகான் பென்னப் 
பல்லி யங்களும் ஆர்த்தன போர்த்தன பதாதி .. 
அக்கணத்தினில் இரவியம் பகைஞனோ ரணித்தேர் 
புக்கொ ராயிர கோடிவீ திகளொரீ இப் புடையில் 
தொக்க வீரரிற் கண்டுளார் வயின் வயின் தொழப்போய் 
மிக்க தாதைதன் திருநகர் அடைந்தனன் விரைவின் . 
தேரின் நின்றிழிந் தண்ணலங் கோயிலுட் சென்று 
சூர பன்மனை அணுகியே அவனடி தொழுது 
வீர வீரநீ யெனையிவண் விளித்ததென் னென்ன 
வாரி ருங்கழல் மன்னவன் இன்னன வகுப்பான் . 
முந்து தாரக வெம்பியை வரையொடு முடித்த 
கந்த வேள்ரெந்தி நீங்கியே அளக்கரைக் கடந்து 


3 


4 


5 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


9 


6 


7 7 


8 


நந்தி தன்கணத் தலைவரும் பூதரும் நணுக 
இந்த மாநகர் வடதிசை வாயில்வந் திறுத்தான் . 
சிந்து போன் றுல களந்திடு கள்வனுஞ் செயிர்தீர் 
கந்த மாமலர்க் கடவுளும் என்பணி கடந்த 
இந்தி ராதியர் யாவரும் பிறருமாய் ஈண்டி 
வந்து ளார்களாம் அறுமுக மதலை தன் மருங்கு . 
அளிய ராகிய அமரரும் அரன் தரு மகவும் 
ஒளிறு வாட்படை நந்தி தன் கணத்தினுள் ளோரும் 
களியின் மூழ்கிய பூதருங் கடிதுவந் தடைதற் 
கெளிது பட்டதோ நன்றுநன் றினையமா நகரம் . 
பின்னை தன்னுடன் அடுக்கலை மைந்தனைப் பிறரை 
முன்னம் அட்டிடும் மாற்றலர் தங்களை முருக்கச் 
சென்னெறிக்கொடு போதலென் கடன் அவர் சிறியர் 
மன்னர் மன்னன்யான் ஆதலின் இருந்தனன் வறிது . 
அந்தண் மாமுகில் உயர்த்தவன் வேண்டலும் அமலன் 
தந்த கந்தனைச் சாரதத் தலைவர்களோடு 
நந்த மைப்பொர் விடுத்தனன் ஆதலின் நானும் 
மைந்த நிற்கொடு வென்றிபெற் றிருந்திடல் வழக்கே. 
ஆதலால் இனிப் படை யொடும் அமர்க்களத் தடைந்து 
நாதன் மைந்தனை நந்திகன் கணத்துளார் தம்மைப் 
பூதர் தங்களைப் பொருதழித் கடல்வயம் புனைந்து 
காதல் மைந்தநீ மீடியால் நம்முனங் கடிதின் . 


9 


10 


11 


12 


13 


என்றிவை சூர்முதல் இசைப்பக் கேட்டலும் 
பொன்றிகழ் தடம்புயம் பொருப்பிற் சேட்செல 
ஒன் றிய குமிழ்வடி வுடலம் போர்த்திட 
நின்றிடு திருமகன் இவை நிகழ்த்துவான் . 
இருளுறு மிடற்றினன் ஏவும் மைந்தனை 
மருளுறு பூதரை மற்று ளார்தமை 
வெருளுறு சமரிடை வென்று மீள்வதோர் 
பொருளென நினைந்துகொல் புகன்றி இற்றெலாம் . 
பன்னுவ தென்னினிப் பரமன் கான்முளை 
இந்நகர் நணுகுமுன் எதிர்ந்து போர் செய்வான் 
நென்னலே வினவினன் நீய தோர்ந்திலை 
பின்னிது புகலுதல் பிழைய தாகுமால் . 
படைப்பெருந் தொறுவொடும் படர்ந்து கந்தனை 
அடுத்தனன் பேரமர் ஆற்றி வென்றிகொண் 
டிடுக்கணில் 

பூதரை ஏனை யோருடன் 
முடித்திவண் வருகுவன் முதல்வ காண்டி நீ . 


15 


10 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


16 


17 


18 


19 


கந்தனை விறல் கொடே அவன்றன் கட்படு 
செந்திரு மார்பனைத் திசைமுகத்தனை 
இந்திரக் கள்வனை இமைப்பில் பற்றி முன் 
தந்திடு கின்றனன் தகுவ செய்தியால் . 
என்றிவை கூறியே இறைஞ்ச மைந்த நீ 
சென்றனை வருதியால் திறலி னோடெனா 
நன்றென விடைகொடு நடந்து நன்கமை 
பொன்றிகழ் தன துதேர் புகுந்து போயினான் . 
தொல்லையிற் பரிசனம் புடையிற் சூழ்தரப் 
பல்பதி னாயிரந் துணைவர் பாற்பட 
ஒல்லென இயம்பல ஒலிப்ப ஏகுற 
எல்லையம் பகைதன திருக்கை எய்தினான் . 
பண்டியந் தேரினுந் தணந்து பாங்கரின் 
மண்டுறு தூதரை வல்லை கண்ணுறீஇ 
எண்டரு நம்படை யாவும் இவ்விடை. 
கொண்டணை வீரெனக் கூறிப் போயினான் . 
ஏயிரும் பரிசனர் யாரை யும்நிறீஇ 
மாயிருங் கலைமகள் வதிந்து வைகிய 
ஆயுத சாலையின் அவுணர் கோன் மகன் 
போயினன் தொழுதனன் பூசை ஆற்றினான் . 
கயிரவ நிறத்தபூங் கச்சு வீக்கினான் 
வயிரவொள் வாளினை மருங்கு சேர்த்தினான் 
வெயில்விடு பொன் துகில் மீது சுற்றினான் 
துயிலறும் அமரரைத் துளக்கங் கண்டுளான் . 
செல்லிடை உருமெனத் தெழிக்கும் நோன் கழல் 
கல்லென அரற்றிடக் கழலிற் பூட்டினான் 
வல்லிதிற் சாலிகை மருமஞ் சேர்த்தினான் 
சொல்லினும் நிவந்தெழு தூண்செய் தோளினான் . 
கோதையை அங்கையிற் கொளுவிச் சுற்றினான் 
போதுறழ் அங்குலி புட்டில் தாங்கினான் 
சோதிகொள் பரம்படு தூணி யைச்சுவல் 
மீதுற வீக்கினான் விறலின் மேலையோன் . 
வெம்பெரு நுதல்மிசை விசயப் பாலதாஞ் 
செம்பொனின் பட்டிகை திகழச் சேர்த்தினான் 
பம்புறும் அணிகலம் பலவுந் தாங்கினான் 
தும்பையஞ் சிகழிகை மவுலி சூட்டினான் , 
வடித்ததோர் பெருஞ்சிலை வயமுண் டாகஎன் 
றெடுத்தனன் விடுத்திடின் யாவர் தம்மையும் 


20 


21 


22 


24 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


11 


25 


படுத்திடு மோகமாம் படையொன் றேந்தினான் 
அடுத்திடு செறுநர்தம் மாற்றல் உன்னலான் . 
ஆனதோர் போரணி அணிந்து வாய்தலிற் 
பானுவின் மாற்றலன் படர முன்னரே 
போனதோர் தூதுவர் எழுதிர் போர்க்கெனத் 
தானையோ டெழுந்தனர் தகுவர் யாவரும் . 


26 


வேறு 


27 


28 


30 


விசையன் நேமியன் மிகுந்திறல் மாயன் 
முசலி கண்டகன் முரன்கரன் மூர்க்கன் 
தச முகன் கனலி சண்டன் விரண்டன் 
அச முகன் மகிடன் அக்கிர வாகு . 
விசையனேன்விட சேனன் விமோகன் 
வசைகொள் ரோமகன் மதுச்சசி சித்துச் 
சுசிமுகன் அனி சூனிய கேது 
அசுரசே னன் இவர் ஆதியர் ஆனோர் . 
தடுக்கொ ணாவகை தடிந்திடு தெய்வப் 
படைக்கலங் களவை பற்பல பற்றா 
உடைத்தவன் மையுடன் ஒய்யென வந்தார் 
கிடைத்த தோவமர் எனக்கிளர் கின்றார் . 
ஆன கா லைபதி னாயிர வெள்ளந் 
தானவப் படைஞர் சார்புதொ றேகி 
மீனவே லைகளும் வெள்குற ஆர்த்து 
மானவத் தலைவர் மாடுற வந்தார் . 
கோல வார்சிலை கொடுங்கதை நீடுஞ் 
சூல நேமி அயில் தோமரம் ஈட்டி 
ஆலம் வாள்கணையம் ஆரெழு நாஞ்சில் 
கால பாசமிவை கைக்கொடு சென்றார் . 
கந்து கத்தொகை கடங்கலுழ் கைம்மா 
எந்தி ரத்திரதம் ஈங்கிவை மூன்றும் 
ஐந்தொ கைப்படுமி ராயிர வெள்ளந் 
தந்தி ரத்தலைவர் தம்புடை சூழ்ந்த . 
ஐந்து நான்குடைய ஆயிர வெள்ளத் 
திந்த நாற்படையும் ஈண்டுபு செல்ல 
மைந்தின் ஏற்றமிகு மானவர் தத்தஞ் 
சிந்தை போற்கடிது சென்றனர் அம்மா . 
சென்ற காவலர்கள் சேனையி னோடும் 
என்ற வன்பகைஞன் எய்துழி நண்ணி 
ஒன்ற அங்கைதொழு தொல்லென ஆர்த்துத் 
துன்றி வந்து புடை சூழ்ந்தனர் அன்றே . 


31 


32 


33 


84 


12 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


35 


36 


37 


38 


இரவிதன் பகைஞன் ஈங்கிவை காணா 
ஒருதன் ஏ வலனை ஒல்லையின் நோக்கித் 
திருமைபெற் றதொரு தேரினை வல்லே 
தருகஎன் ன இனி தென்று தணந்தான் . 
செப்பும் அத்தொழில் சிரங்கொடு சென்றே 
மெய்ப்படைக் கருவி மேவுழி நண்ணி 
முப்ப தாயிர முரட்பரி பூண்ட 
ஒப்பிலா இரதம் ஒன்றினை உய்த்தான் . 
உய்த்த தேரின் உத யக்கிரி வாவு 
மொய்த்த வெங்கதிரின் மொய்ம்பொடு பாய்ந்தான் 
மெத்து பேரனாக வெள்ள மியாவும் 
அத்துணைப் பொழுதின் ஆர்த்தன அன்றே . 
உரத்த கந்திகள் ஒராயிர கோடி 
பெருத்து நீண்டரைவு பெற்றிடு பாளை 
விரித்து நீட்டியென வெவ்வசு ரேசர் 
கரத்தின் எண்ணில்கவ ரித்தொகை வீ ) . 
மற்ற வன் தனது மாசிருள் மேனி 
உற்றி டற்கருமை யால் அவன் ஒண்சீர் 
சுற்றி மீதுலவு தோற்றம் தென்னக் 
கற்றை வெண்குடைகள் காவலர் ஏந்த . 
அடைப்பை கோடிகம் அடுஞ்சுடர் ஒள்வாள் 
கடிக்கொள் பீலிகவின் உற்ற களாசித் 
தொடக்கம் ஏந்திமுறை சுற்றி அனந்தம் 
படைப்பெருந்தலைவர் பாங்கொடு போற்ற . 
எழில்செ றிந்த இர தத்திடை வைகும் 
அழலின் வெங்கதிரை ஆற் மமுனிந்தோன் 
உழைய ரிற்பலரை ஓய்யென நோக்கி 
விழுமி தோர்மொழி விளம்புதல் உற்றான் . 
காமர் வெம்படை கணிப்பில் கொண்ட 
சேம மாகியமர் தேரொரு கோடி 
ஏம மோடுகொணர் வீரென லோடுந் 
தாம வேலுழையர் தாழ்ந்தனர் சென்றார் . 
அண்ட ரும்படை அளப்பில உய்த்துத் 
திண்டி றற்கெழுமு தேரொரு கோடி 
கொண்டு வந்துழையர் கொற்றவன் மைந்தற் 
கெண்டி சைப்புறமும் ஈண்டுறு வித்தார் . 
ஆண்ட கைக்குமரன் அன்னது காலை 
மாண்ட சீர்வலவன் மாமுகம் நோக்கிப் 


39 


40 


41 


42 


43 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


13 


44 


45 


46 


47 


48 


பாண்டின் மாத்தொகுதி பண்ணின இத்தேர் 
தூண்டு கந்தன் அமர் சூழலின் என்றான் . 
என்ன லும்விழுமி தேயென முட்கோல் 
மன்னு மத்திகையின் வன்மெரில் காட்டித் 
துன் 

னு வாம்புரவி யின் தொகை தூண்டிப் 
பொன்னந் தேர்கடவி னான் புகழ் வெய்யோன் . 
வெய்ய வன் தனை வியன் சிறை இட்ட 
கையன் ஏகஅது கண்டு புறஞ்சூழ் 
மையல் மால் அவுண மாப்படை யாவும் 
ஒய்யெ னப்பெரிது லம்பின அன்றே . 
எழுந்த தானவர் இகற்படை வெள்ளம் 
எழுந்த தேர்நிரை எழுந்தன கைம்மா 
எழுந்த வாசிகள் எழுந்தன ஓதை 
எழுந்த கேதனம் எழுந்தன பூழி . 
அறைந்த பேரிகை அறைந்தன சங்கம் 
அறைந்த காகளம் அறைந்தன திண்கோ 
டறைந்த ரல்லிகை அறைந்த டாரி 
அறைந்த தண்ணுமை அடைபந்தன தக்கை . 
ஆர்த்த தேர்த்தொகுதி ஆர்த்தன வாசி 
ஆர்த்த தந்திநிரை ஆர்த்தனர் வெய்யோர் 
ஆர்த்த வால் துவசம் ஆர்த்தன கண்டை 
ஆர்த்த தார்நிரைகள் ஆர்த்தது மூதூர் . 
அதிர்ந்த மாநிலம் அலைந்தன நாகம் 

திர்ந்த தாரகை உலைந்தனர் தேவர் 
விதிர்ந்த மேகநிரை விண்ட 

மேருப் 
பிதிர்ந்து போயின பிறங்கல்கள் ஏழும் . 
ஊழி யான் மதலை ஓங்கு படைப்பேர் 
ஆழி யோடுற அருக்கன் வெருண்டே 
பூழி வான்முகடு போர்த்தெழல் காணா 
வாழி என்றதின் மறைந்து படர்ந்தான் . 
வாழி மாநகர் வளைந்திடு தொல்பேர் 
ஆழி யாங்கடை அவப்படையாகிச் 
சூழும் வேலையிடை தோன்றி யுலாவும் 
பூழி தூர்த்துளது பூதர்க ளேபோல் . 
விட்ட சோதிநிமிர் விண்மிசை தாக்கப் 
பட்டு லாவரு பதாகையின் ஈட்டம் 
வட்ட வானமெனும் வான்பட கத்தைக் 
கொட்டு மண் மகள் குலாவுகை போலும் . 


49 


50 


51 


52 


53 


14 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


54 


55 


56 


57 


தாழும் வீரர்படை தம்மின் உரிஞ்சப் 
பாழி வெங்கனல் பரந்த பதாகைச் 
சூழல் வானநதி தோய்ந்தசை காலை 
வீழு மாலிகளின் வீழ்ந்திடு கின்ற . 
வான மோடியன மால்கரி தள்ளுந் 
தான மோடின சரங்களின் ஓடி 
மீன மோடு திரை வேலையி னோடும் 
கான மோடின களிற்றின மென்ன . 
செப்பு தற்கரிய சேணகர் தன்னில் 
துப்பு மிக்கெழுவு தொல்படை வெள்ளம் 
இப்பு றத்துநெறி இன்றி அவ் வானத் 
தப்பு றத்தினும் அளப்பில சென்ற. 
மறந்த ருங்கதிரை வன்சிறை செய்தோன் 
செறிந்த தானையுடன் இவ்வகை செல்ல 
இறந்த சீர்நகரின் இத்திற மெல்லாம் 
அறிந்து நாரதன் அகன்றிடு கின்றான் . 
வான மேல்நெறி வழிக்கொடு பூதர் 
மேன பாசறை வியன்பதி யுட்போய் 
ஞான வாலறிவின் நார தன் விண்ணோர் 
சேனை காவலன் அமர்ந்துழி சென்றான் . 
சிந்து ரப்பகை சிரத்தவி சுற்ற 
கந்த வேள் இரு கழற்றுணை காணாப் 
புந்தி நாரொடு புகழ்ந்து வணங்கி 
எந்தை கேட்கவென இன்ன துரைப்பான் . 
பூத சேனையொடு பொள்ளென ஏகி 
ஆதி நீயிவண் அமர்ந்தன யாவும் 
தூதர் கூறஉயர் சூரபன் மாவென் 
றோது தீயவன் உணர்ந்து வெகுண்டான் . 
நிகண்ட முற்பகல் நெடுங்கதி ரோன்பால் 
உகண்ட தன்மகனை ஒல்லை விளித்தே 
அகண்ட சேனையொடும் அன்பிலன் நின்மேல் 
வெகுண்டு போர்செய விடுத்தனன் அம்மா . 
விடுத்த காலையவன் வெஞ்சமர் ஆற்றற் 
கடுத்த கோலமொ டளப்பில வான 
கடற்பெரும்படை கலந்துடன் ஏகத் 
தடுப்ப ரும்வெகுளி தன்னொடும் வந்தான் . 
இவனு டன் சமரின் ஏற்பவர் நீயுஞ் 
சிவனும் அன்றியெவர் தேவரின் உள்ளார் 


58 


. 


59 


60 


61 


62 


15 


63 


64 


85 


66 


67 


. 


ண்டம் ] 3. முதனாட் . பானுகோபன் யுத்தப் படலம் 

அவனை வெல்வதரி தாகும்முன் ஓர் நாட் 
புவனி யுண்டவர் புரந்தர வென்றான் . 
கரையி லாவமர் கடந்திரை கொண்டான் 
வரைவி லாதபல மாயைகள் வல்லான் 
உரக வேந்தினும் உரம்பெரி துள்ளான் 
பிரமன் எந்திடு பெரும்படை பெற்றான் . 
அறைக டற்கிறைவன் அங்கைகொள் பாசம் 
மறலி தன்பரசு வவ்வினன் மாயோன் 
விறலின் நேமிகொள வேண்டலன் முனனஞ் 
சிறிய தந்தையணி குற்ற சிறப்பால் . 
ஆகை யால் அவனை ஆள்கொடு வல்லே 
வாகை கொண்டிடலும் மற்றரி தம்மா 
பாகு பட்ட படை பாங்கு , ) நீயே 
ஏகல் வேண்டுமட வென்று பகர்ந்தான் . 
நார தன் இவை நவின்றிடு காலை 
மூரல் எய்திமுரு கன்புடை நின்ற 
வீர வாகுவை விளித்பருள் செய்து 
சீரி தா இனைய செப்புதல் உற்றான் . 
ஈண்டு பூதரொடியாம்வரு தன்மை 
யாண்டு சூரனுணர்ந் தந்நகர் தன்னின் 
மாண்ட தானையுடன் மைந்தனை நம்மேல் 
தூண்டி னான் அமர் தொடங்கிய மன்னோ. 
எள்ளு தற்கரிய எண்மர் இலக்கர் 
உள்ள பேர்களும் ஒராயிர பூத 
வெள்ள மும்புடையின் மேவா நீபோய்ப் 
பொள்ளெ னப்புரிடை யின் புடை சூழ்தி . 
சென்று முன்கடை சிதைத்தனை அங்ஙன் 
கன்றி நேரவுணர் காவலன் மைந்தன் 
துன்று சேனைகள் தொலைத்தமர் ஆற்றி 
வென்றி கொண்டவனை மீளுதி யென் முன் . 
ஈரும் வேல்முருகன் இவ்வகை கூறி 
வீர வாகுவை விடுத்திளை யோரைச் 
சார தத்தலைவர் தம்முடன் ஏவி 
நார தற்கிது நவின்றருள் செய்வான் . 
கேட்டி யான்முனிவ கேழ்கிளர் சிம்புட் 
கூட்ட மீதுசில கோளரி மேவின் 
வாட்ட வல்லனகொல் மாய்குவ தல்லால் 
காட்டு வாமுடிவு காண்டிய தென்றான் . 


68 


69 


70 


71 


72 


1 " 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


73 


74 


75 


76 


குமரன் நல்குவிடை கொண்டு படர்ந்தே 
விமல வாலுணர்வின் மேதகு வீரன் 
சிமைய மேருநிகர் திண்சிலை ஒன்றை 
அமரர் கோன் புகழ அங்கை பிடித்தான் . 
வீக்கி னன்கவசம் வெந்நிடை தன்னில் 
தூக்கி னன்பகழி பெய்திடு தூணி 
நீக்க மில்விரலின் நீடுகை தன்னில் 
தாக்கு கோதையொடு புட்டில் தரித்தான் . 
சேம வெம்படை செறிந்திடு வைய 
மாம ருங்கினில் வரம்பில் செல்லத் 
தோமில் வீரமிகு தோளினன் அங்கோர் 
ஏம மாமிரதம் ஏறினன் மாதோ . 
எட்டு வீரரும் இலக்கரும் ஏனை 
மட்டில் பூதகண மன்னரு மாக 
ஒட்டி ஆடமர் உருக்கொடு கொண்மூ 
முட்டு தேர்த்தொகையின் மொய்ம்பொடு புக்கார் . 
தேரின் மேற்படு சிறப்புடை வீரர் 
வீர வாகுவை விரைந்தயல் சூழ்ந்தார் 
நேரில் ஆயிர நெடுங்கதிர் ஒன்றைச் 
சூரர் தந்தொகுதி சுற்றிய வாபோல் . 
விரசி யேயமர் விளைத்திட வெஞ்சூர் 
அரசன் மாநகரின் ஆயிர வெள்ளம் 
பரிசனங்கள் படர் மின்கடி தென்னா 
முரசறைந்தனர்கள் ஆயிடை மொய்ம் போர் . 
அறைந்த காலை தனில் ஆயிர வெள்ளம் 
நிறைந்த பூதர்நெடு வேல்முரு கன்பாற் 
செறிந்து போற்றியிட ஏனையர் சென்ர் 
உறைந்த ஆர்கலி உடைந்தது போல . 
அருத்தி யிற்படரும் -ஆயிர வெள்ளக் 
கிருத்தி மத்தவர் கிளர்ந்திடு தீப்போல் 
உருத்து வேலையின் ஒலித்துயர் ஊழி 
மருத்தின் வன்மைகொடு வந்திடு கின்றார் . 
பைய ராவிறை பரித்திடு கின்ற 
வையம் யாவையுமொர் வாகுவின் வைக்குங் 
கையர் காலனை அடுந்தறு கண்ணார் 
வெய்ய ரானவர்கள் யாரினும் வெய்யோர் . 
அரத்த வேணியர் அடும்படை ஏந்துங் 
கரத்தர் வெங்கழல் கலித்திடு தாளர் 


77 


78 


79 


80 


81 


படம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


17 


82 


8.3 


84 


வரத்தின் மேதகையர் மாயை கடந்தோர் 
உாத்தின் அண்டமும் உடைத்திட வல்லோர் . 
இனைய தன்மையினில் ஈண்டிய பூதர் 
அனைவ ருஞ்செல அவர்க்கிறையானோர் 
தனதுதொல் லிளைஞர் தம்மொடு ரென்றன் 
வனைக ருங்கழல் வயம்புனை வாகு . 
செல்ல லுந்திமிலை செல்லுறழ் பேரி 
கல்லெ னுங்கரடி காகள மாம்பல் 
ரல்ல ரிப்பறை தடாரி உடுக்கை 
பல்லி யம்பிற முழங்கின பாங்கர் . 
மாறில்சே னையிடை வந்தெழு பூரி 
நீறுபூ சிமுடி நீடிய கங்கை 
ஆறு தோய்ந்தகல் விசும்பிடை ஆடி 
ஏறுகொண் டகொடி ஈசனை யொப்ப . 
பாய சாரதர் படைக்குள் எழுந்தே 
ஆய பூழிஅவு ணப்படை தன்னில் 
சேய பூழியொடு சேர்வன தாமுன் 
போயெ திர்ந்தமர் புரிந்திடு மாபோல் . 
பான்மை இன்னன படைப்புற எண்ணில் 
சேனை வெள்ளமொடு திண்டிறல் வாரு 
தூந லம் தவறு சூருறை மூதூர் 
வானு லாம்புரிசை மாடுற வந்தான் . 


85 


86 


87 


வேறு 


88 


89 


ஆனதொர் காலையின் அதனை நோக்கு றீ இத் 
தானவர் ஒருசிலர் தரிப்பின் றேடியே 
சேனையங் கடலினைத் தீர்ந்து வல்லைபோய்ப் 
பானுவின் பகைஞனைப் பணிந்து சாறுவார் . 
மாயிருந் தானைகள் மருங்கு சூழ்ந்திட 
நீயமர் செய்வரு நிலைமை நாடியே 
வேயென முந்திவண் மேயி னான்றனை 
ஏயினன் குமாவேள் நிகழ்ச்சி ஈதென்றார் . 
மற்றிவை அவுணர்கோன் மதலை கேட்டலுங் 
கற்றையங் கதிர்மணிக் கடகக் கையினை 
எற்றினன் முறுவல் செய் தெயிறு தீயுகச் 
செற்றமொ டுயிர்த்திவை செப்பல் மேயினான் . 
இருந்திடு பாலனை என்னொ டேபொர 
விரைந்தெதிர் தூதனை வியன்ப தாதியாய்ப் 
பொருந்திய பூதரைப் போர்க்களத்தியான் 
துரந்திடு கின்றனன் தொலைந்து போகவே . 


90 


91 


18 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


92 


93 


94 


95 


அந்தர வரைப்பினில் ஆசை யெட்டினில் 
வந்திடும் அளக்கரின் மற்றை நேமியில் 
கந்தனும் ஒற்றனுங் கணங்கள் யாவருஞ் 
சிந்தினர் வெருவியே திரியக் காண்பனால் . 
புன்மைய ராகிய பூதர் சேனையும் 
வன்மையில் தூதனும் மழலைப் பிள்ளையுந் 
தொன் மிடல் ஒருவியே தொலைந்து போகினும் 
என்மன வெகுளியும் ஏகற் பாலதோ . 
விடுகிலன் அவர் தமை மேலை ஏழ்பெருங் 
கடல் திசை முழுவதுங் கடந்து செல்லினும் 
புடையது சுற்றியே போக்கு முதிவண 
கொடுவரு கின் றனன் குறுகிப் பற்றியே . 
மேவலில் அவர் தமை மேலை நம்பெருங் 
காவலன் முன்பு ,மக் காட்டி இவ்விடைத் 
தேவர்கள் தம்மொடுஞ் சிறையில் வீட்டுவன் 
ஏவரும் என துசீர் இறைஞ்சி ஏத்தவே 
ன்றிவை பற்பல இரைத்துச் சூர் மகன் 
கன்றிய மனத்தொடு கடிது சேறலுந் 
துன்றிய அவுணர்தந் தொறுமுன் போயின 
பொன்றிகழ் வட மதிற் புதவு நீங்கியே 
-ஆனதொர் காலையின் அடையும் பூதவெஞ் 
சேனையின் ஆற்றலுந் தி " லுங் கண்ணுறீஇக் 
தானவர் கூறுவார் சமர்கண் டோடிய 
வானவர் அன் றிவர் வலியர் போலுமால் . 
என்னினும் இங்கிவர் எம்மொ டே பொரும் 
வன்மையும் உடையபோ வரம்பில் குன்றெலாம் 
பொன்மலை அதனொடு பொருவ தேயினும் 
மின்மினி கதிரினும் விளங்க வல்லதோ . 
என்றிவை போல்வன இணையில் தானவர் 
ஒன் றல பலபல உரைத்து வெஞ்சினங் 
கன்றிய அழல்விழிக் கணத்தின் சேனைநேர் 
சென்றனர் தெழித்தனர் சிலைத்த பல்லியம் . 
வயிர்த்திடு பூதர்கள் மறலி என் றுல 
கயிர்த்திடும் அவுணரை நோக்கி அம்புவி 
உயிர்த்தொகை அலைத்தவர் உவர்கொ லோவெனாச 
செயிர்த்தனர் இடித்தனர் தீயின் வெம்மையார் . 
கரையறு தானவர் தாமுங் காய்கனல் 
புரைதரு சூர்விழிப் பூத வீரரும் 


98 


97 


98 


99 


100 


19 


101 


102 


103 


104 


105 


ண்டம் ] 3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 

ஒருவரின் ஒருவர்போர் உடன் று சேறலான் 
இருவகை அனிகமும் இகலின் ஏற்றவே . 
தந்தியின் கரங்களில் தண்டம் ஈந்திடா 
வந்தெதிர் தெம்முனை மாய்ந்து வீடுறச் 
சிந்துதி யெனுங்குறி செப்பிப் பூதர்மேல் 
உந்தினர் மீமிசை உலப்பில் தானவர் . 
பகைத்திடு பூதர்கள் பலரும் நாடியே 
திகைத்திவை யாவெனச் சிந்தித் தையுறத் 
தகைத்தடந் தாளவை தரையின் பாற்படா 
துகைத்தனா பரியெனும் ஓத வேலையே . 
காரிடைச் சென்றெனக் களிற்றி னுந்திரை 
நீரிடைச் சென்றென நீடு மாவினும் 
போரிடைச் சென்றனா புறத்துப் போற்றியே 
தேரிடைச் சென்றனர் வரையிற் சென்றென . 
அடுகரி நிரையினை ஆடல் மாக்களைத் 
தடநெடுந் தேர்களைத் தணப்பி லாவகை 
கடலினை வளைந்திடு கரைய தாமெனப் 
புடைதனில் சுற்றியே புவியின் ஏகினார் . 
அத்திறம் எதிர்த்திடும் அவுணர் பூதர்மேல் 
முத்தலை வேற்படை முசுண்டி தோமரஞ் 
பத்தியொ டெழுமழுத் தண்ட மேமுதல் 
எத்திறப் படைகளும் எடுத்து வீசினார் . 
கரங்கொடு பெரும்படைக் கலங்கள் யாவையும் 
பாங்கொடு வீசிய பதகர் உட்கிட 
மரங்கொடும் எழுக்கொடும் வரைகொ டுந்தம் 
துரங்கொடும் வீசினர் உலைவில் பூதரே . 

வே 
செறிந்து நேர்ந்து செருச்செயும் எல்லையின் 
இறந்த தானவர் எண்ணிலர் ஆவிபோய்த் 
தறிந்த தாளுந் தலையங்கழலுமாய் 
மறிந்த சாரத ரும்வாம் பில்லையால் . 
மாண்ட சாரதர் யாக்கையும் மண்மிலை 
வீண்ட தானவர் மெய்களுஞ் செங்களம் 
யாண்டு மாகி இருங்கரை போலுற 
நீண்ட நேமியின் நின்றது போரிநீர் . 
விரவு பூதர் வெகுண்டுசென் றொன்னலர் 
இரத மோடிர தங்களை எற்றினார் 
கரிக ளாற்கரி யின் தொகை காதினார் 
பரிக ளோடு பரிகளை மோதினார் . 


106 


107 


108 


109 


110 


20 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


111 


112 


113 


114 


முற்று 


ஆளை யாள் கொண் டடர்த்தனர் ஆங்கவர் 
தோளை யேதம தோள் கொடு தாக்கினார் 
தாளி னால் அவர் தந்தலை சிந்தினார் 
கோள ரித்தொகை மான் அடுங் கொள்கையார் . 
ஏற்ற சாரதர் எற்றிடத் தானவர் 
ஊற்றம் இன்றி உடைதலும் அவ்வரிக் 
காற்றொடங்கி கலந்தன்ன காட்சியான் 
ஆற்ற லாளன் அனலிகண் டானரோ . 
கையின் மேயின கார்முகம் ஒன்றுதன் 
மொய்யின் வாங்கி முரண் கெழு நாணொலி 
செய்ய லோடுமத் தேவர் வெருக்கொளா 
ஐய கோவென் றலக்கணுற் றாரரோ . 
நாரி யார்ப்பு நணுகலும் நாற்படை 
மூரி யார்ப்பு முகிலிடை. ஆர்ப்பெனும் 
பேரி யார்ப்பும் பிறங்கு பெருங்கடல் 
வாரி யார்ப்புந்தம் வாய்மடிந் திட்டவே . 
கொற்ற வில்லிற் கொடுங்கனல் வெங்கணை 

மாரியின் முத்திறந் தூண்டலுஞ் 
செற்று பூதர் தம் மொய்ம்பினுட் சென்றான 
புற்றி னூடு புகுந்திடு பாந்தன் போல் . 
அங்கி மாப்படை ஏவலும் அவ்வழிச் 
சிங்கன் என்னுந் திறல்கெழு சாரதன் 
எங்கண் உய்தி இறந்தனை ஈண்டெனாப் 
பொங்கு சீற்றம் புகுந்தனன் புந்திமேல் 
நேர்கொண் டார்த்து நெடுந்தகை தீயவன் 
தேர்கொண் டார்க்குந் திறற்பரிச் ரேக்கையின் 
பார்கொண் டார்ப்பப் பரூஉத்தடக் கைதனில் 
தார்கொண்டார்த்திடுந் தண்டினிற் சாடினான் . 
சாடும் எல்லையிற் சாரதி உந்திய 
ஆடல் வாம்பரி ஆவி யுலந்திட 
ஓட லின்றி இரதமங் குற்றதால் 
நீடு கின்ற நிலைப்படு தேரென . 
மாக்க ளுற்ற மடிவினை நோக்கியே 
தீக்கனற்பெய ரோன்சின மேற்கொளாத் 
தாக்க ணங்குறு தாழ்சிலை வாங்கியே 
ஏக்கள் பூட்டி இதுவொன்று கூறுவான் . 
தடுக்கொ ணாஇச் சரஞ்சொரிந் துன்னுயிர் 
படுத்து வானவர் பார்த்திடத் தென்றிசை 


115 


116 


117 


118 


119 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


21 


120 


121 


122 


123 


விடுக்கி லேனெனின் வெஞ்சமரத்திடை 
எடுக்கி லேன் சிலை யானெனக் கூறினான் . 
சூளிவ் வாறு புகன்று தொலைவிலா 
வாளி யான் மிசை அங்கியின் பேரினான் 
கோளி யார்பய னாமெனக் கூற்றுறழ் 
வாளி தூண்டி மறைத்தனன் மேனியே . 
மறைய வேயுடல் வாளிகள் தூண்டவும் 
இறையும் உன்னலன் இன்னலுற் முழ்கிலன் 
பொறையி னோடு பொருக்கெனப் போகியத் 
கறையின் நின்ற சயந்தனத் தேறினான் . 
நீரமு கந்த நெடுமுகி லாமெனத் 
தேர்மு கந்தனில் தீயவன் ஏந்திய 
கார்மு கந்தனைக் கைக்கொடு வாங்கியே 
பார்முகத்துப் பதைப்பு , 1) வீசலும் . 
வலக்கை யாலொடு வான்கதை பற்றியே 
சிலைக்கை ார்த்திடுஞ் சிங்கனைத் தீயினான் 
தலைக்கண் மோலுந் தானவர் ஆர்த்தனர் 
கலக்க முற்பனர் கண்ட அர, தேவரே. 
அடித்த தண்டொ டன லி தன் கைத்தலம் 
பிடித்து மற்றொர் பொடுங்கையி னாலவன் 
தடித்த மார்பத தடவரை பாய்ந்துக 
இடிப்பின் மும்மை இசைத்திட எற்றினான் . 
மற்ற வெய்யவன் எல்லையில் துன்புறச் 
செற்ற மிக்கெழுஞ் சிங்கனுஞ் செங்கையில் 
பற்று தண்டத் தொடுமப் பதகனைச் 
சுற்றி வானந் துணுக்குற ஆர்த்தனன் . 
மாறி லாத அவுணனை வன்கையால் 
சூறை போலவச் சிங்கன் சுலவலும் 
ஈறில் பித்தினி லேமரு வோன் மிகத் 
தேற லார்ந்தெனத் தேற்றமின் றாயினான் . 
ஆ ழற்பெயர் அண்ணல் அறிவொரீஇச் 
சோரும் எல்லையில் துண்ணென ஏறிய 
தேரை விட்டுத் திறலரிப் பேரினான் 
பாரின் எற்றப் பதைப்பொடு துஞ்சினான் . 


124 


125 


126 


127 


128 


அண்டருந் திடலின் மிக்க அனலி அங் கிறந்த வண்ணங் 
கண்டனன் கவலா வுள்ளம் அழலெனக் கறங்கு கண்ணான் 
சண்டன்என் றுரைக்கும் பேரோன் தடுப்பரும் படைகள் தன்கை 
கொண்டிவன் உயிரை இன்னே குடிப்பனா லென்று சென்றான் . 129 


22 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


. 


என்றதோர் மாற்றங் கேளா எரிவிழித திடியின் நக்குப் 
பொன்றிய அனலி யங்கைப் போர்கெழு தண்டம் வாங்கிச 
சென்றனன் விரைவில் அன்னான் தேர்மிரைப் பாய்ந்து நீலக் 
குன்றெனும் வயிரத் தோள்மேற் புடைத்தனன் கூற்றம் உட்க . 1300 
புடைத்தலும் உயிர்த்து நெஞ்சம் பொம்மெனப் பொரும் லெய்தித் 
தடப்பெருந் தேரில் வீழுஞ் சண்டனும் தனது 

செங்கை 
எடுத்ததோர் தண்டந் தன்னால் எதிர்புதஞ்சிங்கன மார் 
தடித்தனன் அவனுந் தானும் ஆரஞர் உழந்து வீழ்ந்தான் 131 
அப்பொழு ததனை நோக்கி அவுணரின் மாயன என்போன் 
குப்புறு தடந்தே ரோடுங் குறுகலும் பூதர் தம்மின் 
ஒப்பிலா நிலன் நேர்போய் ஓச்சினன் கதையொன் றணணல் 
முப்புரம் அதனில் தூண்டு மூரிவான் பகரி யென்ன . 

132 
போந்ததோர் தண்ட மாயன் பொருவகல் மார்பில் தாக்க 
மாய்ந்தனன் போல நின்று வருந்திமற் றவன் றன் பாணி 
ஏந்துமுத் தலைவேல் ஒன்றை எறிந்தனன் எழிலா கததில் 
சாய்ந்தது குருதி நீலன் தானுமங் கயா நின்பன் . 

133 
சிறிதுபோழ் ததனில் தேறித் திரண்மணிக் கடகஞ் போர்க் 
எறுழ்வலித் தடக்கை தன்னால் (7 திர்ந்தவன் உ தின் மாற் 1 ) 
அறைகழல் மாயன் தானும் அணங்கு,1) லேன் என்போல 
கறைகெழு நாக மென்னக் கனன்றிது கருதிச் செய்வான் . 134 
மந்தரந் தழீஇய தொல்லை வாசுகி யென்ன மாயன் 
சுந்தரத் தடம்பொற்றோளை ) ,துணைக்கையால் தொடாந்து வீக்கக் 
கந்தரந் தன்னில் தீய கறைபடறி எயற்றில் கவ்வி 
முந்துறு குருதிச் செந்நீர் குடித்தனன் மொய்ம்பி னோடும் . 135 
சோரிய துண்டு நீலன் தொல்சினந் துறந்து நின் முன் 
ஆருயிர் உண்டு போனான் அந்தகன் அனைய காலை 
மூரிவில் தடக்கை மாயன் முடிந்தனன் ரண்டன் சிங்கன் 
பேரஞர் உழந்தோர் தேறிப் பின்னும் போர் புரிய லுற்றா . 136 
கிட்டினர் தடந்தேர் மீது கிடந்த தண் டேந்திக் கீழ்போய் 
ஒட்டினர் ஒருவர் தம்மின் ஒருவர்மேல் உடன் று பொங்கி 
முட்டினர் இரண்டு பாலின் முறைமுறை பெயர்ந்தார் மொய்ம்பால் 
வட்டணை திரிந்து தண்டில் தாக்கினார் மாற்று கின்றார் . 

137 
இங்கிது போலப் பல்வே றியற்கையிற் கதையின் வெம்போர் 
சிங்கனுஞ் சண்டன் தானுஞ் செய்தனர் திரிந்த வேலைப் 
பொங்கிய பூதர் வேந்தன் பொருவரும் அவுணன் பொன்னார் 
அங்கையில் தண்டஞ்சிந்த அடித்தனன் அணிப்பொற் றண்டால் . 138 
வயிர்த்திடு தண்டம் அங்கண் வலிகெழு சிங்கன மோத 
அயிர்த்தொகை ஆத லோடும் ஆற்றல்சேர் அவுணர் யாரும் 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


23 


உயிர்த்தனர் என்கொ லாமென் றுன்னினர் உருமே றென்னச் 
செயிர்த்தனன் சண்டன என்னுஞ் செருவலான் உரைக்க லுற்றான் .139 
தண்டமொன் றிற்ற தென்று தருக்கலை கடம்பொற் றோளாக் 
கொண்டதும் அஃதே அன்றோ கூற்றுவன் நகரும் மேலை 
அண்டமும் உலையத் தொன்னாள் அடர்த்தனன் உனக்கிங் கஞ்சேன் 
மண்டமர் புரிதி என்னா வலிகெழு கரங்கொண் டேற்றான் . 140 
ஏற்றனன் இகலும் வேலை எரிசினங் கடவிச் சிங்கன் 
ஆற்றலை யாங்கொல் நீயென் சாற்றலை அணிபொற் றண்டடம் 
போற்றுகென் றுய்ப்ப அங்கட் புகாநெறி புடைத்துக் கையால் 
கூற்றனும் உட்க ஆர்த்தான் குருமணித் திரள்தோள் கொட்டி . 141 
அந்நெடுந் தகையோன் ஆாப்ப அதுபொ ) தழன் று சிங்கன் 
பொன்னெடுந் தண்டால் அன்னான் புயமிறப் புடை த்த லோடுங் 
கன்னெடுந் தோளும் ஓர் ரா கதுமென முரியத் தண்டும் 
பன்னெடுந் துணியாய்ச் சிந்திப் படிமிசைக் கிடந்த தன்றே . 142 
புயந்தளர்ந் திட லுஞ் சண்டன் போவது கரமென் றுன்னா 
அயர்ந்திலன் ஓசிபொற் டேளை அங்கையின் இறுத்து வாங்கி 
வயங்கெழு த , 2001 டிற்பாற்றி வட்டணை புரிந்தான் வானோர் 
வியந்தனர் இவனே கொல்லாம் வீரருள் வீரன் மன்றே . 143 
கரங்கெழு புயப்பொற் றண்டால் கார்கெழு புண்டன் 

ன் காமர் 
உரங்கெழு உரத்தின் மோத உருகெழு மடங்கற் பேரோன் 
இரங்கிலன் உவன் போல் யானும் எற்றலன் கரங்கொண் டென்னாச் 
சரண் கொடே . அவன்றன் ஆகத் கடவரை அதனைச் சாய்த்தான் . 144 
கண்டகன் சாய்த லோடுங் காமெடுத் தார்த்து வானோர் 
புண்டருங் குருதிச் செங்கட் பூதநா யகநீ அன்றேல் 
சண்டனை உதைப்பார் யாரே தாழ்ததிடல் அவன் றன் ஆவி 
கொண்டருள் இறையின் என்று குறையிரந் தறைய லுற்றார் . 145 


146 


வானவர் உரை கேளா மாலியொ டிகல் வெங்கண் 
தான வன் இவனே என் தனிஉயிர் அடுகிற்பான் 
ஈனம துறுதேவர் இவனொடு நுமையின்றே 
ஊனுடல் உயிரோடும் உண்குவன் அதுகாணீர் . 
என்ன லும் இகல்சிங்கன் எரிகலுழ் விழியான் என் 
முன்னிது புகல்கின்றாய் முடிகுவை இனியென்னாக் 
கொன்னவில் தருகையால் கொடிறுடை தரமோத 
ஒன்னலன் அதுபோழ்தின் ஒலிமுகி லெனவீழ்ந்தான் . 
போழுறு பகுவாயில் பொலிதரும் எயிறோடும் 
வீழுறு நகையாலும் விரிகுரு தியினாலுந் 
தாழுறு மதி தன்னைத் தாரகை நிரைசூழ 
ஊழுற அமர் செவ்வான் ஒத்ததவ் வுழியன்றே. 


147 


148 


24 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


சண்டனும் இறலோடும் - மன்விட வருதூதர் 
அண்டலர் வெருவாமுன் அலமால் உறுகின்றார் 
கண்டனன் அதுசிங்கன் கையன துயிர் தன்னைக் 
கொண்டணை கு திரென்னக் குறுகினர் அதுகொண்டார் . 149 
ஆனதொர் செயல்பாரா அசமுகன எனவோதும் 
மானவன் இறைநில் நில் வந்துன துயிர் உண்பல் 
ஏனைய ரெனவே நீ எண்ணலை பனையென்னாக் 
கானிமிர் தருதேர்மேற் கடுவிசை யொடுரென்றான் . 

150 
சிங்கன தெதிர்செல்லுஞ் செல்லுறழ் பகுவாயான் 
அங்கணு கிடும் வேலை அதிபல மதுவென்போன் 
எங்கினி அகல்வாய்நீ இற்றனை இவண்என்னாப் 
பொங்கிய சினமோடும் பொள்ளென விடைபுக்கான் . 151 
செந்தழல் புரை வெங்கட் டிறல் அச முகன் என்போன் 
முந்துற மதுவென்னும் மொய்ம்பினன் எதிர்கோடல் 
அந்தக னொடுகாலன் அமர்புரி தரவே முன் 
வந்தெதிர் எதிர் தன்மை மானுவ தெனலாமால் 

152 
அணுகினர் இருவோரும் அமுகன் அதுகாலைக் 
குணநனி சிலைகொள்ளக் குலவிய சிலைகொள்ளாக் 
கணிகையர் மிளிர்வேற்கட் கடை நில வியதென்ன 
நுணுகிய நுதிவெங்கணோன் கணை சிதறுற் றன் . 

153 
முன்னது வரலோடும் முகனு று செயலோரான் 
துன்னுபு செறிபோழ்துந் துணைவிரி இமையா தான் 
தன்னிலை இறையேனுந் தவிர்கிலன் ஒருதானே 
அந்நிலை தனில்நின்றான் அடுதிறல் முயல்கின்றான் . 

154 
பாலுற நிமிர்கின்ற பழுமர மதுபற்ற 
மேலுறு சரம்வீசான் விடுகணை படமெய்யில் 
சாலிகை யெனநின்றான் தகுவன திரதத்தில் 
காலென விசைசென்றே கருமுகி லென ஆர்த்தான் . 155 
ஆர்த்தனன் அதுகேளா அசமுகன் அயர்வெய்தித் 
தேர்த்தனில் நிலமீதிற் சிலையொடு கணைசிந்தி 
வேர்த்தனன் வறிதுற்றான் விம்மினன் மெலிதன்மை 
பார்த்தனன் மதுவென்போன் இவையிவை பகர்கின்றான் . 156 
வீரனும் அலைஎஞ்சா வெஞ்சமர் வலன்எய்தச் 
சூரனும் அலைநின்றே சூர்நிலை அதுகாணுந் 
தீரனும் அலை என்னே செருமுய லுதி நீநின் 
ஆருயிர் கொடுபோகென் றவனியின் மிசைபோனான் . 157 
பாரிடன் நிலன்மேவப் பகர் அச முகன் என்னும் 
பேருடை யவன் வெள்கிப் பெருமிதம் இலனாகிப் 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


25 


158 


159 


போரிடை வெருவுற்றேன் எனவொரு புரையுற்றேன் 
ஆரிடை யிது தீர்வ னென அல மருகின்றான் . 
ஆயிடை அவுணன் தான் அமர்புரி கிலனாகிப் 
போயினன் அவன் அந்தோ பொன்றுதல் இனிதென்னாக் 
காயமொ டுளமானக் கனல்சுட மனம்வேவத் 
தீயென வெகுளூற்றான் செருமுயல் திறல்பெற்முன் . 
ஒல்லையின் அவன்கி யுழிதனி தொடராமர் 
கொல்லுவன் இனியாண்டுக் குறுகினும் அகலாதே 
நில்லு நில் லெனவாரா நீனிற முகிலென்ன 
செல்லுறழ் பகுவாயால் திசைசெவிடு, ஆர்த்தான் . 
அற்றமில் மதுவென்போன் அசமுகன் உரைகேளாக் 
கற்றதும் உளகொல்லோ கரறினை சிலவீரம் 
பெற்றிலை யெனை நாடிப் பெயருதல் பிழையேனும் 
உற்றனை இசையெற்கோர் உறுபழி தருகின்றாய் . 
என்றிது புகல்கின்றோன் எதிருற இகலிப்போய்ப் 
பொன் றிகழ் சிலைகோலிப் பொறியுமிழ் பிறைவாளி 
என் பல பலவுய்ப்ப உருகெழு சினமெய்தி 
நின் மனன் அவையாவும் நெடியகை கொடுவ . 


160 


161 


163 


வேறு 


163 


164 


வைத்தலைப் பகழிமேல் விடுப்ப மாமது 
மாய்த்திலன் இறையுமென் றெண்ணி எண்ணலன் 
முத்தலைக் கழுவயின் முசலம் ஆதியாங் 
கைத்தலப் படையெலாஞ் சிதறுங் காலையே . 

தன் மெய்யுறத் தளர்ந்து தானவன் 
தேரினை விரைந்து தன் செங்கை யாலெடா 
வாரிதி மேற்செல விடுப்ப வஞ்சகன் 
பாரிடை ஒல்லையிற் பாய்ந்து மேயினான் . 
குப்புறு கின்றவன் கூளி வேந்தன் முன் 
வெப்பமொ டணுகுறா வீங்கு தோளினால் 
துப்புறு மற்றொழில் தொடங்க வானகத் 
தப்புறம் அவன் செல அடிகொண் டோச்சினான் . 
வெய்தென இறந்துவான் மீண்டு பூதன் முன் 
எய்தினன் அவனுரத் திடியின் எற்றியே 
வைதனன் போயினன் மறைந்து மற்றொரு 
கைதவம் நினைந்தனன் ககனம் புக்குளான் . 
வரந்தனிற் பெற்றதோர் மாயன் நேமியைக் 
கரந்தனில் எடுத்தனன் கருத்தில் அர்ச்சனை 
புரிந்தனன் தொழுதனன் போற்றிப் பூதன் மேல் 
விரைந்து . ) விடுத்தனன் விளியுந் தன்மையான் . 


165 


166 


167 


26 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


168 


169 


மாசுறும் அரமுகன் மதுவின் ஆகமேற் 
பாசனம் வியப்பமால் பரிதி உய்த்தலும் 
காசினி அவன் வெறுங் கரத்தன் ஆதலின் 
வீசிய அப்படை வெகுண்டு மீண்டதே . 
கனையிருள் உருவினைக் கனலி சேர்ந்தென 
முனைகெழும் அரமுகன் முடியை அட்டதால் 
தன துகை நேமிதன் னால் உ ருததோர் 
வினையிலை என்பது மெய்மை போலுமால . 
உலந்தனன் அரமுகன் உருமு வீழந்தென 
நிலந்கனில் வீழ்கலும் நின் ) கானவர் 
புலந்தனர் ஆழிமால் புடையிற் போயது 
தொலைந்ததின் றமரனா அமார் துள்ளவே . 
சாற்றிய அவுணர்தந் தலைவர் ஏனையர் 
நாற்றிறப் படை யொடு நடந்து தம்முளஞ் 
சீற்றம் தாகியே பெதவிளை ததலும் 
ஏற்றெதிர் பாரதர் இரிந்து போயினார் 
வெற்றிகொள் கானவர் வெருண்டு போர்செயப் 
பற்றல ராகிய பாரி டததவர் 
இற்றனர் வன்மையை இரிந்து போயினார் 
மற்றது கண்டனன் வலிய தண்டகன . 


170 


171 


172 


173 


174 


ஏற்ற மாகும் இலக்கவில் வீரருட் 
சாற்று பேரிரைத் தண்ட கப் பேரினான் 
கூற்றை நேர்வ தொருசிலை கோட்டியே 
மாற்ற லார்மிசை வாளிகள் தூவினான் 
மின்னு நாரி வியன் சிலை யேசிலை 
துன்னு நாணொலி சூருரு மேற்றொலி 
பொன்னின் வாளி மழைபொழிந் திட்டதான் 
மன்னு தண்டக மாப்பெருங் கொண்டலே . 
தட்டின் மொய்ம்புடைத் தண்டக மேலையோன் 
விட்ட வாளிகள் வெய்யவர் தானையுட் 
பட்ட காலைப் பரந்தெழு ரோரிநீர் 
மட்டி லாத குடிஞையின் வந்ததே . 
இரதம் இற்றன எண்ணில் வண்ணமார் 
பரிகள் பட்டன பற்பல மாமதக் 
கரிகள் பட்ட கணிப்பில் எண்ணிலா 
அரிகள் நேர் அவு ணப்படை பட்டதே. 
இந்த வாறிவர் பட்டிட ஏனையோர் 
நொந்து தம்முயிர் காப்ப நுதலியே 


175 


176 


காண்டம் ) 


3 முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


27 


சிந்தி யேயெண் டிசையினும் பாரினும் 
அந்தரத்தினு மாய் இரிந் தோடினார் . 


177 


பண்ட அவுணப் படையிவ்வகை பாய்ந்த வாறும் 
பெண்டா னை மள்ளர் பலர் அங்கண் இறந்த வாறும் 
விண்டாழ் கதிரைச் சிறைபூட்டிய வீ | வீரன் 
கண்டான வெகுண்டான் நகைத்தொன்று கறு கின்றான் . 178 
மட்டார் தெரியல் மகவான் முதல் வானு ளோர்கள் 
பட்டா ), பேணில் தொலைவெய்தி இரிந்து போக 
வட்டாடல் பெய்த நமரங்களின் சாவி மாண்டு 
பட்டார்கொல் பன் மகன் ஏவு படை கள் தம்மால் . 179 
எல்லார் கதிரையர் சபூைட்டிய யானும் நிற்க 
ஒல்லார்கள் ஆற்றல் உளராயடும் ஊற்றம் நன்றால் 
கொல்லா சீற்றம் இலதாய இகல் கொண்டு முதேல் 
வெல்லாது கொல்லோ அரி தன்னையும் வேரம் எல்லாம் . 180 
வாரார் கரற்கால் அமராரட மாய்ந்த வெள்ளம் 
iா யிரத்தின் மிதால்லதைமஞ்சு முதால் 
போமல் மான்பாங் கரின் நிற்பன பேசில் வெள்ளம் 
ஓராயிரமே இரிகின் , ) தொழிந்த தெல்லாம் . 

181 
ஒன்றே வரிவில் ஒருவேன்பிடித் தொன்ன லார்மேற் 
சென்றே அடல்ரெய் திலன் முன்னமென் சேனை யெல்லாங் 
கொன்டே னியானே பொரவிட்டனன் கூழை தன்னின் 
நின்றேன் இஃதோர் பொருளென்று நினைந்தி லேனால் . 182 
தீருஞ் செயலை நினைந்தாவதென் சென்றி யானே 

று கன்னல் 

மூடி 

கின்றமுன் ஒன்ன லார்தம் 
பேரின் றெனவே அடுவேனது பெற்றி லேனேல் 
சூரன் குமரன் அலன்யானெனச் சூள்மொழிந்தான் . 183 
பானுப் பகைவன் இவைகூறிப் பரிதி மான்தேர் 
மானக் கடுங்கோல் வலவன் மரபிற் கடாவச் 
சேனைக் கடலி னுடன சென்று தன் செங்கை தன்னில் 
கூனற் சிலையைப் புருவத் தினொடுங் குனித்தான் . 

184 
மேதக்க தன்கைச் சிலைவாங்கி விளங்கும் வெள்ளி 
சோதிக் கிறையாயுறும் எல்லையிற் சூல்கொள் மேகம் 
முதக்க பாரிற் சொரிந்தென்ன முனிந்து நேரும் 
பூதப் படைமேற் சரமாரி பொழிதல் உற்றான் . 

185 
பொழிகின்ற காலைத் திறன் மேதகு பூதர் நோக்கிக் 
குழிகின்ற கண்ணின் அழல்காலக் குலாச லங்கள் 
ஒழிகின் வெற்பு முழுதும்பறித் தொல்லை வீசி 
அழிகின்ற காலத் துருமேறென ஆர்த்து நின்றார் . 

188 


ஓரொன் 


28 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


187 


188 


189 


190 


என்றின் பகைஞன் தனைப்பூதர்கள் யாரும் வீசுங் 
குன்றம் பலவும் புடைசுற்றக் குறித்து நோக்கி 
ஒன்றங் கதனுக் கொருகோடி ஒண்கோல தாகத் 
துன்றும் படியே முறை தூண்டித் துகள் செய் திட்டான் . 
வண்டுது பூந்தாரவன் வாளியின் மாய்ந்த குன்றம் 
நுண்டூளி யாகியது வானிடை நொய்தின் ஏகி 
விண்டூர்க டோ றுஞ் செறிகின் றவர் மேனி தோயக் 
கண்டூதி ஆற்றாதவர் விண்ணிடைக் கங்கை புக்கார் . 
வு 

த் தடந்தேர் ஒருவன்ரெடு வெல்லை முற்றும் 
மேவிக் கறங்கில் திரிவான் றனி வில்லை வாங்கிக் 
கோவைத் தொடையொன் றினில் ஆயிர கோடி வாளி 
தூவிக் கணத்தின் தொகைமுற்றுந் தொலைவு செய்தான் . 
நன்கா லநீவி மிளிர்கின்ற நறுநெய் தோய்ந்த 
மின்கா லதனின் விரைகின்ற செந்தீயின் வெய்ய 
முன்காலு கின்ற சுட்டுள்ளன மூன்று கண்ண 
வன் காலன் அஞ் அடவல்லன வஞ்சன் வாளி . 
தோளைத் துணிக்குங் கரத்தோடு அணிக்கு மார்பைா, 
நாளைத் அணிக்கும் பெமிகுஞ்சர், தலைதுணிக்கும் 
வாளைத துணிக்கும் அணிமெய்வயப் பூதர் வாழ்க்கை 
நாளைத் துணிக்கும் அசுரன்விடு நாம் வெங்கோல் . 
சூரற் கினிய மகன்வாளி துணித்து வீச 
வீரத்தின் மிக்க கணத்தின் றலை வீழு முன்னர்ச் 
சீருற் ) சோரிப் புனல்சிந்துவ தீயர்ரென்ற 
பாரைப் புனிதஞ் செயுந்தன்மை படைத்த தன்றே . 
பொன்சென் றிலங்குங் கணை தள்ளலும் பூதர் சென்னி 
மின்சென்ற வானத் தெழச்சோரியு மீதெழுந்த 
என்சென் றனையாங் குமரன் படை ஏக லென்னாப் 
பின்சென்று பற்றித் தருவான்றொடர் பெற்றி போலும் . 
எய்யும் தொழிலுக் கவன் மேலவர் யாவர் எங்கள் 
ஐயன் படையாகிய பூதர்தம் மாற்றல் மொய்ம்புங் 
கையும் வரையுஞ் சிரமுங் கழற்காலும் மார்பும் 
ஒய்யென் றறுக்கும் அவுணன்விடும் ஒன்றோர் வாளி . 
வானோர் தொகையைச் சிறையிட்டவன் மற்றிவ் வாறு 
தானோர் சிலையின் வலியாலடத் காவில் பூதர் 
ஆனோர் அளப்பில்லவர் மாய்ந்திட ஆற்ற லில்லா 
ஏனோர்கள் யாரும் உடைவார் இவை எண்ண லுற்றார் . 
மின்னும் புகர்வேலவன் அங்குளன் வீர வாகு 
பின்னின்றனன் + துண ரான்பிறராரு மற்றே 


191 


192 


193 


194 


195 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


29 


முன்னின்ற நம்மை இவன் அட்டிடு மொய்ம்பி லேம்யாம் 
என்னிங்கு நிற்ப தெனப்பூதர் இரிந்து போனார் . 

196 
இரிகின்ற பூதர் எவரும் படைக்கீற்றின் நின்ற 
வரிகின்ற தண்டார் அடல்மொய்ம்புடை வள்ளல் பாங்கர்ப் 
பரிகின்ற நெஞ்சத் தொடுசெல்லவப் பான்மை யாவுந் 
தெரிகின்றனன் உக்கிரன் என்பதொர் சேனை வேந்தன் . 1997 
கண்டுக் கிரனாகிய பூதன் கனன்று செங்கண் 
விண்டிற் பெரிது நிவப்புற்று விளங்கு பொன்னந் 
தண்டப்படை ஒன்றினை அங்கையில் தாங்கி யேகி 
அண்டத் தவர்கள் புகழத்தனி ஆர்த்து நேர்ந்தான் . 198 
செற்றத்துடன் உக்கிரன் நேர்புகு செய்கை தன்னைக் 
கற்றைக்கதி ரைத்தளை இ ட்டவன் கண்டு தன்கைக் 
கொற்றச்சிலை யைக்குனித் தாயிர கோடி வாளி 
முற்றத்துரந் தேயவன் யாக்கையை மூடி ஆர்த்தான் . 199 
மைக்கின்ற மேனி நெடும்பூதனை வஞ்சன் வாளி 
தைக்கின்றில வானுதி மாய்ந்து தளர்ந்து வீழ்ந்த 
மெய்க்கின்ற இன்பும் அறனும் விளையாது வாளா 
பொய்க்கின்ற வன்கைப் பொருள் வல்லையிற் போவ தேபோல் . 200 
விடுகின்ற வாளி பயனின் பயல் வீழ்தலோடும் 
படுகின்ற தன்மை ய துகண்டனன் பானு கோபன் 
அடுகின்ற தெவ்வா றிவன் றன்னையென் றங்கண் வானந் 
தொடுகின்ற தாங்கோ ரெழுவத்தைச் சுழற்றி விட்டான் . 201 
தீயன்முச லந்தனை உக்கிரன் செங்கை தாங்கும் 
ஆய்திண்கதை யாற்சிதைத் தேயவன் கேரை அண்மிப் 
பாயும்பரி யைப்புடைத் தொல்லையிற் பாரின் வீட்ட 
வேயென்று பல்காலிகழ்ந் தார்த்தனர் யாரும் வானோர் . 

202 
புரவித் தொகுதி விளிவாகப் பொருவின் மைந்தன் 
எரியிற் கனன்று புடை ஓரிரதத்தின் வாவி 
வரிவிற் குனித்துக் கிரன் ஏந்தும் வலிய கண்டம் 
முரிவுற்றிட வேயொரு நூறு மொட்டம்பு தொட்டான் . 203 
நூறொண் கணை யால் அவன் தண்டம் நுண டூள தாகச் 
சீறுந்திறல் உக்கிரன் கைக்கொடு தீயன் மைந்தன் 
ஏறுந்தடந் தேர்தனை வானின் எடுத்து வீச 
வீறும் பரிதி பதத்தின் துணை மேய தன்றே. 

204 
துன்னான் மதலை வருகின்றது சூரன் நோக்கி 
முன்னாளின் நின்று நமைப்பற்ற முயன்று ளான்கொல் 
அன்னான் புணர்ப்பை உணரேன் அணித் தாகும் இன்னம் 
என்னா வதோவென் றுளத்துன்னி இரிந்து போனான் . 

205 


30 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


தேரோடு சென்ற அசுரன் மகன் சேணின் மீண்டு 
பாரோடு சேர்வான் வருகின்ற பரிசு நோக்கில் 
காரோடு வானந் தவறுற்றுழிக் காமர் தாருத் 
தூரோடு சாய்ந்து மறிகின் றதொர் தோற்றம் ஒக்கும் . 


206 


வேறு 


வீழு கின்றதேர் ஒருவியே வெங்கதிர்ப் பகைஞன் 
தாழு மெய்யுடை உக்கிரன் தன்னை வந் தணுகி 
மாழை யொண் கையால் எற்றியே எடுத்துவா னுலகோர் 
ஏழை யுங்கடந் தப்புறஞ் சென்றிட எறிந்தான் . 

207 
எறியும் வெய்யவன் வேறொரு தேரின்மே லேறி 
வெறிகொள் பங்கயத் தண்ணலார் விதித்துமுன் னளிக்க 
செறியு மூவிலை இரு தலை வேலினைச் ரேண்போய் 
மறியும் உக்கிரன் எதிர்புக விடுத்தனன் மன்னோ 

208 
விடுத்த தெய்வவேல் உக்கிரன மருமத்தை விடர்போம் 
படுத்தி யேபுகுந் தப்புறம் போந்திடப் பாரின் 
அடுத்து மற்றவன் சிறிதயர் வுற்றனன் அதுகண 
டெடுத்த குன்றொடுந் தண்டியென் றுரைப்பவன் எதிர்ந்தான் . 209 
தண்டி யாகிய பாரிடன் தன துகைத் தலத்தின் 
மிண்டு கின்றதோர் அடுக்கலை அவன்மிரை விடக் 
கொண்ட வார்சிலை வாங்கி ,ஆயிரங்கணை கோத்துக் 
கண்ட துண்டம் தாக்கினன் அதனையோர் கணத்தில் 210 
வெற்பு நுண்டுகள் ஆதலும் விண்ணு , ) நிமிர்ந்து 
கற்ப கம்புரை மராமரம் ஒன்றினைக் களைந்து 
வற்பு றுங்கரந் தனினெடுத் தவுணர்கோன் மணித்தேர் 
முற்பு குந்திடும் பரிகளைப் புடைத்தனன் மொய்ம்பால் . 211 
மொய்ம்பி னிற்புடைத் திடுதலுங் கவனமா முழுதும் 
அம்பு வித்தலை மறிந்தன அதற்குமுன் அவுணன் 
பைம்பொன் முத்தலைப் பலபதி னாயிரம் பகரி 
செம்பு னற்கொளத் தண்டிதன் நெற்றியுட் பெறித்தான் . 212 
செறித்த காலையின் மெலிந்தனன் தண்டியர் செய்கை 
குறித்து நோக்கியே பினாகியாம் பூதனோர் குன்றம் 
பறித்து வீசுவான் முயறலும் ஆயிரம் பகழி 
நிறத்தின் மூழ்குமா றெய்தனன் அனையனும் நின்றான் . 213 
குன்று கொணடகைப் பினாகியுந் தொல்வலி குறைந்து 
நின்ற காலையி லேனைய பூதரும் நேர்ந்து 
சென்று வீற்றுவீற் றமரினைச் சிலபொழு தியற்றி 
ஒன்று தீங்கதிர்ப் பகைஞனுக் காற்றலர் உடைந்தார் . 214 
எண்டருங்கணத் தலைவர்கள் தொலைதலும் இதனைக் 
கண்டு வெஞ்சினந் திருகியே எதிர்ந்தனர் கபாலி 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


31 


அண்ட லோசனன் நிரஞ்சனன் உருத்திரன் அகண்டன் 
தண்ட கன்முதல் இலக்கமா கியபடைத் தலைவர் . 

215 
மிடல்ப டைத்திடும் இலக்கமாம் வீரரும் விரவித் 
தட மணிப்பெருந் தேரொடும் அவுணன் முன் சார்ந்து 
சுடரு டைக்கட கங்கிளர் செங்கையில் துன்னுங் 
கொடும் ரத்தினைக் குனித்தனர் நாணொலி கொணடார் . 216 
கவடு பட்டிடும் ஈரிரு மருப்புடைக் ககுபக் 
குவடு பட்டதை உரைப்பதெ னொருகரிக் கொம்பாற் 
சுவடு பட்டிடு மேருவுஞ் சலித்தது துளங்கிச் 
செவிடு பட்டன வானமும் வையமுந் திசையும் . 

217 
பானு கோபன்மற் றதுகண்டு சிறுநகை படைத்து 
மான வெஞ்சிலை யொன்றினைக் கோள் கொடு வணக்கி 
மேன லந்திகழ் அண்டங்கள் யாவையும் வெருவத் 
கேனின் வீழ்ச்சியை மலைந்திடுங் டுலன ததொலி செய்தான் . 218 
உலத்தின் மேற்படு மொய்ம்புடை இலக்கரும் ஒருங்கே . 
வலத்தில் வெஞ்சிலை இடத்தினில் வடிக்கணை தொடுத்து 
நிலத்தில் வந்து கார் நெடும்புனல் சிதறிய நெறிபோற் 
புலத்தி யன்முறைப் பேரன்மேல் பலைத்தலை பொழிந்தார் . 219 
தொடலை அம்புயக திலக்கமாம் பொருநருந் தொடுத்து 
விடு ரததொகை அவுணன்மேல் வீற்றுவீற் றேகல் 
நெடிய தெண்டிரைப் பேரியா றெணணில நிரந்து 
புடவி கொண்டதோர் அளககர்மேற் போவன போலும் . 

220 
இலக்கர் விட்டிடு பரமெலாம் அவுணர்கள் எவருங் 
கலக்க முற்றிட வருதலுஞ் சூர் மகன் கண்டே 
கொலைக்கொ டுஞ்சிலை வளைத்தில் ஆயிர கோடி 
விலக்க ருங்கணை தொடுத் - வை அறுத்தனன் விரைவில் . 221 
அறுத்து மற்றுமோ ராயிர கோடி அம் பதனைச் 
செறுத்து விட்டிட அறுமுகன் பரினர் தெரிந்து 
விறற்க டுங்கணை யாங்கற் கெழுமையால் விடுத்து 
மறித்து மீண்டிடு வித்தனர் அவுணர்கோன் வாளி. 222 
அறந்தி றம்பிய சூர்மகன் வாளிகள் அனை ததும் 
முறிந்து மற்றவன் தன்மிடை உற்றன முழங்கிச் 
செறிந்த மாமுகில் உயிர்த்திடுஞ் சகரஞ் செல்லா 
தெறித்து கால்பொர வந்துழி மீண்டுபோம் இயல்போல் . 

223 
செங்க திர்ப்பகை சீறியே செயிரிலா வயிரத் 
துங்க வெங்கணை அபரித மிரைமிசை துரந்து 
வெங்கண் வீரர்கள் செலுத்திய டிமெலாம் விலக்கி 
அங்கை யிற்கொண்ட கார்முகம் இலக்கமும் அறுத்தான் , 


224 


32 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


பிடித்த கார்முகம் அற்றுழி மானவர் பெயர்த்துந் 
தடத்த தேரிடை. இருந்திடுஞ் சேமமாந் தனுக்கள் 
எடுத்து வாங்கியே சரந்துரந் திரவியம் பகைஞன் 
தொடுத்து மேல்விடுங் கணைகளை இடையிடை துணித்தார் . 225 
சூரன் மாமகன் தொடுசரந் துணித்தபின் தூண்டும் 
தேரி லாயிரம் பரியினூ றாயிரந் தெழித்துக் 
காரு லாவரு பதாகையில் ஆயிரங் கடவி 
ஊரும் வன்மைசேர் வலவன்மேல் ஆயிரம் உய்த்தார் . 226 
வசையில் வீரர்கள் இவ்வகை விடுத்தலும் மனத்திற் 
பசையில் சூர் மகன் இரதமும் பரிகளும் பாகும் 
அசனி கொண்டதோர் துவசமும் அற்றன அதற்பின் 
விசையில் வேறொரு தேரிடைப் பாய்ந்தனன் வெகுண்டு . 227 
வைய மேற்செலும் அவுணர்கோன் தன்சிலை வணக்கிச் 
செய்ய கூர்ங்கணை நூறு நூ முயிரஞ் செலுத்தி 
ஐயன் விட்டவர் தேரொடு சிலைகளை அறுத்து 
மெய்யி டந்தொறும் அழுத்தினன் எண்ணிலா விசிகம் . 228 
பரிதிமாற்றலன் பகழிகள் மெய்யெலாம் பட்டுக் 
குருதி சோர்தலும் இலக்கருந் தொல்வலி குறைந்து 
பெரிது நோயுழந் தாற்றல ராகியே பின்னர்ப் 
பொருதி ஹந்தனை நினைந்திலர் உடைந்துபின் போனார் . 229 
வற்பு றுத்திய இலக்கம்வில் லாளரும் மலைய 
விற்பிடித்தவன் ஒருவனே யாரையும் வென்றான் 
முற்ப கற்புரி தவப்பயன் இஃதென மொழிமோ 
கற்பி னாற்றலென் றுரைத்துமோ கழறுவ தெவையே . 230 
ஆன காலையில் விரகோ ளரியென அறையும் 
மான வீரன்மற் றதுகண்டு தன துவில் வளைத்துப் 
பானு கோபன் முன் னெய்தியே பிறைமுகப் பகரி 
சோனை மாரியும் விம்மித முற்றிடச் சொரிந்தான் . 

231 
சொரிந்த காலையில் அதுகண்டு சூரன்மா மதன 
சிரந்து ளக்கியே ஈங்கிவன் ஆற்றலுந் திறலும் 
பெருந்த னிச்சிலை விஞ்சையும் நன்றெனப் பேசி 
வரிந்த கார்முகங் குனித்தனன் பனித்தனர் வானோர் . 232 
குனித்த சாபத்தின் நூறு நூ றாயிர கோடி 
நுனித்த வச்சிர நொறி லுடைப் பகழிகள் நூக்கித் 
தனித்து நேர்ந்தவன் விடுத்திடு சரமெலாந் தடிந்து 
துனித்தி டக்கணை ஆயிரம் அழுத்தினன் தோள்மேல் . 
தோளில் ஆயிரம் வெங்கணை அழுத்தலுந் தோலாக் 
கோள ரித்திறற் பேரினன் கோமகன் துரந்த 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


வாளி யாவையும் விலக்கியே ஆங்கவன் மருமஞ் 
சாள ரம்படச் செறித்தனன் ஆயிரஞ் சரங்கள் . 

234 
சரங்கள் ஆயிரம் அகலமேல அழுத்தலுந் தகுவன் 
இரங்கி நோயுழந் தாற்றவும் முனிவுசெய் திவனைக் 
கரங்கொள் வில்லினால் வெல்லரி தாமெனக் கருதி 
உரங்கொள் விண்டுவின் படைக்கலந் தனையெடுத் துய்த்தான் . 285 
நார ணன் படை ஆங்கவன் உருக்கொடு நடந்து 
வீர கோளரி விடுத்திடு 5 ரமெலாம் விழுங்கிப் 
பாரும் அண்டமும் நடுக்குற இடிக்குற் பகுவாய்க் 
காரி ரிந்தி- ஆர்ப்பொடு கடிதுரென் றதுவே . 

236 
விண்டு வின்படை அணுகலும் விறலரி யதனைக் 
கண்டு மால்படை எடுக்குமுன் அப்படை கடிதாய் 
வண்டு லாந்தொடை மார்பிடம் புகுந்துமன் னுயியை 
உண்ட தில்லையால் அவரமாக் கிய தவ னுணர்வை . 

237 
அண்ணல் ஏந்திடும் வேற்படை ஆணையால் அனையான் 
உண்ணி லாவுயிர் கொளவஞ்சி எருவை நீ ருண்டு 
கண்ணனார் படை சிறிதுதன் வன்மையுங் காட்டித் 
துண்ணெனப்பின்னர் மீண்டது சூர்மகன் தனபால் . 238 
மீண்ட காலையில் வீ | கோளரி அவண் வீழ்ந்து 
மாண்டு ளான்என மயங்கினன் அங்கது வயமார்த் 
தாண்டன என்பவன் கண்டு தன் கனிச்சிலை குனித்து 
மூண்ட ரெற்றமொ டணுகினன் கதிர்ப்பகை முன்னர் . 239 
ஓங்கல் வாகுடை . வீரன்நேர்ந் திடுமுன் ஒண் கையில் 
தாங்கும் வில்லினை அவுணனோராயிரஞ் சரத்தால் 
ஆங்க னந்துணித் தாயிரங் கணை நுதல் அழுத்த 
ஏங்கி னார்சுரர் அனையன்வே செருசிலை எடுத்தான் . 

240 
எடுத்த கார்முகம் வாங்குமுன் இரவியம் பகைஞன் 
தொடுத்து நூறுகோல் அதனையும் ஓரிரு துணியாப் 
படுத்தொ ராயிரம் பகழியால் தேரொடும் பரியை 
முடித்து வாளியோ ரேழுநூ றுய்த்தனன் மொய்ம்பில் . 241 
தேர ழிந்திடச் சிலையதும் அழிந்திடத் திறல்சேர் 
பேர ழிந்திடத் தனிமையாய் நின்றவன் பிரியா 
பாழிந்திட வறியனாம் பரிதிபோல் உற்டூன் 
கார ழிந்திட ஆர்த்தனன் கிளர்ந்தெழுங் கதத்தான் . 242 
பராக மாப்புவி அகழ்ந்திடு பணை மருப் பிரட்டை 
வராக மாயிரத் தாற்றல் பெற் றுடைய சூர் மகன் மேல் 
விராக நெஞ்சுடை விறற்கதிர் பாய்ந்தனன் விண்மேல் 
இராகு வின்மிசைத் தினகரன் வாவினா னென்ன . 

243 
3 


34 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


பாய்ந்து திண்டிறல் வெய்யவன் வெய்யவன் பகைஞன் 
ஏந்து வார்சிலை பறித்திரு துணிபடுத் தெறிய 
வேந்தன் மாமகன் வெகுண்டு தன் மருங்கிடை விசித்த 
நாந்த கம்முரீ இக் குற்றினன் மருமத்தின் நடுவன் . 244 
வீர வெய்யவன் உரமியைச் செலுத்திய வெங்கட் 
கூரும் வாட்படை வாங்குமுன் ஆங்கவன் குருதி 
சூரி யன்பகை அகலம்வந் துற்றது தூயோன் 
தாரை வாளொன்று மாறுபோய்க் குற்றிய தகவின் 245 
குற்றி வாங்குமுன் வீரமார்த்தாண்டனுங் கொதித்துக் 
கற்றை வெஞ்சுடர்ச் சுரிகையை மருங்குறை கரித்து 
மற்ற வன்மணி மார்பத்து வயி வான் கவாம் 
இற்றி டும்படி குற்றினன் யாவரும் இரங்க. 

246 
கிளைத்திடுந்திறல் வெய்யவன் குற்றலுது கேடு 
விளைத்த சூர்மகன் தன்னுடைர்பரிகையால் மீட்டும் 
குளத்தில் மூழ்குறக் குற்றினன் அன்னபோர் குற்றிற் 
களைத்து வீழ்ந்தனன் கால்பொடமறிந்தகற் பகம்போல் . 27 
தாழ்ந்த சோரியும் அலக்கணும் பெருகுறத் தடந்தேர் 
வீழ்ந்த வன்றனை விளிந்தனன் இவனென விடு துத் 
தாழ்ந்த தோர்பெருந் தனுவினை எடுத்துழி தன்னிற் 
சூழ்ந்த தானையோ டேற்றனன் சூரியன் பகைஞன் . 248 
ஏற்று நேர்வரு சூரன் மா மதலையை எதிர்ந்து 
போற்ற லார்புகழ் வீரராக் கதன்எனும் பொருநன் 
காற்றின் வந்தனன் துணைவர்கள் தொலைந்ததுங் கண்டான் 
சீற்றம் உள்ளுற நிமிர்ந்தெழக் குனித்தனன் சிலையை 

49 
சிலைகு னித்தொரு பத்து நூ மயிற்கணை தெரிந்தே, 
ஒலியு டைக்கழற் சூரன்மா மாலைமே லுய்ப்ப 
விலகி யத்தொகைப் பகழியால் நம்பி தன் வியன்தேர் 
வலவனைத்தலை துணித்தனன் வாளி நூ ) தனால் . 

250 
நூறு வாளியாற் சூதன்மாண் டிடுதலும் நொடிப்பில் 
வேறொர் பாகனை வீரராக் கதன நிறீஇ வெகுளா 
ஆறு மாமுகன் அடிநினைந் தாயிரங் கணையால் 
கூறு செய்தனன் அவுணர்கோன் குருமணி மகுடம் . 251 
உவமை நீங்கிய ஐவகைத் தாபவேற் றுருவின 
மவுலி இற்றிடத் திருவின்றி மன் றநாண் எய்தி 
அவதி இல்லதோர் பெருஞ்சினம் மூண்டெழ அவுணன் 
குவடி லாமணிக் குன்றுபோல் நின்றனன் குறுகி 

252 
மணியி ழந்திடும் அவுபோல் கதிரிலா வான்போல் 
பணையி ழந்திடுங் கற்பகப் பழுமரந் தனைப்போல் 


. 


காண்டம் ) 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


35 


துணை ம ருப்பினை இழந்திடுந் தந்திபோல் தொல்லை 
அணியி முந்திடு மகளிர் போல் அழகிலன் ஆனான் . 

253 
இற்றொழிந்திடு மகுட நீத் தேவலர் அளித்த 
கற்றை ஒண்சுடர் மவுலியொன் றினை முடி கவித்து 
வெற்றி வீரராக் கதன்விடு சரமெலாம் விலக்கி 
மற்ற வன்சிலை துணித்தனன் வாளியா யிரத்தால் 

254 
ஆடல் வெஞ்சிலை அறுத்தலும் வயமுடை அரக்கன் 
நாடி ஓர் தனு எடுக்குமுன் நாகிளங் கதிரை 
வீட ருந்தளை இட்ட வன் விசிகமா யிரத்தால் 
பாடு செய்தனன் அனையவன் தன துதோப் பரியை . 255 
மாய்ந்து மாத்தொகை படுதலும் வீரனோர் மணி நதேர் 
பாய்ந்த காலையல் இரவியாற் லன வன் பாணி 
ஏந்து வில்லினை ஆயிரம் பகழியால் இறுப்ப 
வேந்தன் மா மகன் கன்மடை அயிலொன்று விடுத்தான் . 256 
விடுத்த வேலினை நூ றுகோல் தொடுத்தவன் வீட்டத் 
திடத்தின் மேற்படு வீரராக் கதனது தெரிந்து 
தடத்த தேரினும் இருந்தமை கூவியே தனிபோய 
எடுத்தெறிந்தனன் பானுகோ பன் தனி இரதம் . 

257 
எறியும் எல்லையில் தகுவர் தங் குரிசில்விண் ணெழுந்து 
வெறிகொள் பங்கயத் தண்ணல்முன் கொடுத்ததோர் வேலைச் 
செறுநன் ஆவியை உண் கென விடுத்தலுஞ் சென்று 
விறல ரக்கன்மேற் பட்ட தங் கனை யனும் வீழ்ந்தான் . 258 
தரையில் வீழ்ந்திடும் வீரராக் கதன் நனி தளர்ந்தான் 
முருகன் ஆணையாற் போந்தில தவனுயிர் முன்னம் 
இரவி யம்பகை திகிரியின் மறிந்துளான் எழுந்து 
பொருதல் வன்மையின் ராகியே இடைந்துபின் போனான் .. 259 
போன காலையில் வேறொரு தேரிடைப் புகுந்து 
பானு மாற்றலன் வணக்கியோர் கார்முகம் பற்ற 
ஊனும் ஆவியுங் கவர்ந்திடு ப மழை ஓச்சி 
ஏனை வீரர்கள் தம்மையும் வெல்லுமா றெதிர்ந்தான் . 280 
வீர வந்தகன் வீரமா மகேச்சுரன் வீர 
தீரன் வீரமா மகேந்திரன் திறற்புரந் தரனாம் 
நேரி லார் இவர் ஐவருஞ் சிலைகொடு நேர்ந்து 
சூரி யன் பகை வன்மிரைக் கணை மழை சொரிந்தார் . 261 
சொரிந்து வேறுவே றளவையி லாதபோர்த் தொழிலைப் 
புரிந்து பின்னுறச் சூர்மகன் சரங்கள் மெய் 

புதைய 
வருந்தி நின்றனர் இருவர்கள் மறிந்தனர் ஒருவர் 
இரிந்து தேர்சிலை அழிந்துநொந்தேகினர் இருவர் . 

262 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


பின்று 


மன் 


சாற்றும் இத்திறம் வீரர்கள் யாரையுந் தனிமைந்தன் 
வீற்று வீற்றமர் ஆடியே வென்றிகொண் டிடும் வேலை 
ஆற்ற லின்றி முன் பின்றிய அவுணர்தா னைகள் முற்றும் 
நாற்றி சைக்கணும் வந்துவந் தவனை நண்ணியவன்றே). 263 

சேனைகள் யாவையுந் தன்னயற் பெயர்த்தும்வந் 
தொன்ற வேயிர வியம்பகை வருதலும் உதுகண்டான் 
நன்று நன்றிவன் ஆற்றலின் திறமென நகைசெய்தான் 

நந்திதன் கணத்தரில் தலைமைபெற் றிருக்கின் மூன் . 264 
வாகை மொய்ம்புடை மேலையோன் மாயன் தனக்கெட்ட 
ஏக நாயகன் திருமகன் தாளிணை இனி துன்னி 
ஓகை யால்நனி வழுத்தியே போர் ரொழில் உளங்கொண்டு 
ரேகு நெஞ்சுடைப் பானுகோ பன் முனஞ்செல லுற்றான் . 265 
அரியும் நான்முகத் தொருவனுங் குனி கதிட அறத்தேவுஞ் 
சுரு மாமறைத் தொகுதியுங் குனித்திடச் சுரர்கோவும் 
இரவி அண்ணலும் மதியமுங் குனித்திட இகலாடல் 
திருவும் மோடியுங் குனித்திடக் தனித்தனன் சிலைதன்னை . 266 
விசையெடுத்திடும் ஊதையும் வடவையும் வெருக்கொண்டு 
வசையெடுத்திட அளக்கருந் தம்மொலி வறிதாகத் 
திசையெடுத்திடும் அண்ட மும் புவனமுஞ் சிதைந்தேமா 
றிசையெ டுத்திட எடுத்தனன் சிலையின் நாண இசை நன்னை . 267 
நாணொலிக்கொடு வெஞ்சமர் புரியமேல் கடப்பானைக் 
காண லுற்றனன் தினகரற் சினவிய கதக்கணான் 
ஏணு டைப்பெருங் கார்முகம் ஒன் வேறெடுத்திட்டான் 
சேணி லத்தவர் பனித்திடக் தனித்தொலி செய்திட்டான் . 268 
முன்பு திண்டிறல் வாகுவின் வாகுவின் முழக்கத்தை 
அன்பின் நாடிய அமரர்கள் அளவைதீர் மகிழ்வெய்திப் 
பின்பு சூர்மகன் சிலையொலி கேட்டலும் பேதுற் ,ே 1 ) 
இன்ப துன்பங்கள் ஒருவழிக் கண்டனம் இவணென்றார் . 289 
புகழ்ச்சி மேலவன் குணத்தொலி செவிக்கொடு பொலிந்தோர்கள் 
இகழ்ச்சி மிக்கவன் குணத்திசை கேட்டலும் இரங்குற்றார் 
திகழ்ச்சி ஆரமு துண்டவர் நஞ் முண் செயல்போன்றார் 
மகிழ்ச்சி ஈற்றினில் துன்புவந் தடைவதோர் வழக்கன்றே . 

270 
மாயன் நான்முகன் மகபதி முதலிய வானோர்கள் 
காயம் யாவினும் நிரந்தனர் அமர்த்தொழில் காண்பாராய் 
ஆய போழ்தினிற் சூரபன் மாவருள் அசுரேசன் 
தூய வன் தனை நோக்கியே இனையன சொல்கின்றான் . 271 
கோதை வேலினால் தாரகன் தனையடு குகன் அல்லை 
ஆதி ஏனமாய்ப் புவியினைக் கிளைத்திடும் அரியல்லை 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


37 


வேத நான்முகத் தவன் அல்லை விண்ணுளோர் வேந்தல்லை 
தூத னாகிய நீகொல்என் னெதிர்பொருந் தொழில்வல்லாய் . 272 
இழைத்த மாயையால் முற்பகற் போந்தனை எங்கோன்முன் 
பழித்தி றஞ்சில கூறினை இளவலைப் படுத்திட்டாய் 
அழித்தி மாநகர் யானஃ துணர்ந்திலன் அதனாலே 
பிழைத்தி அன்றெனின் உய்ந்திவண் வந்திடப் பெறுவாயோ . 273 
பொருது வென்றிகொண் டுன துயிர் நடுவனூர் புகுவிப்பன் 
பரதம் இங்கிது பிறந்திடும் அளவையில் தழல்காலும் 
பரிதி யைச்சிறை பிணித்தவன் ஒற்றனைப் படுத்தானென் 
றொருத னிப்பழி கொள்வதல லாற்புகழ் உறுவேனோ. 274 
முனைமுடித்தநின் துணைவரை வென்றனன் முரட்பூதந் 
தனைய டர்த்தனன் சிந்தினன் அனிகமுந் தனிநேர்ந்த 
உனைமுடிக்குவன் உனை விடுத் தோனையும் உலைவித்தென் 
சினமு டிக்குவன் மகபதி தன்னையுஞ் சிறைசெய்வேன் . 275 
என்ற காலையில் வீரவா கியம்புவான் எவரேனுஞ் 
சென்று போர்புரி வார் தமை வெல்வதே திறலாகும் 
பின்று வார் தமை அடுவதே வரையலால் பிறிதுண்டோ 
வென்றி எய்துவார் உரைப்பரோ போர் புரி விரைந்தென்றான் . 276 


277 


278 


என்னு மாத்திரத் திரவியம் பகைஞன்ஈ ரைந்து 
பொன்னெ டுங்கணை எடுத்துவார் சிலையிடைப் பூட்டி 
மின்னு வாமென விடுத்தலும் வீரனும் விரைவில் 
அன்ன ஈரைந்து வாளி தொட் டவற்றினை அறுத்தான் . 
ஆறு நா லுவெம் பகழியும் அறுக்தபின் அறிஞன் 
நூறு வாளிகள் விடுத்தலும் வந்தது நோக்கி 
வீறும் அத்தொகைச் | ரங்கள்விட் டவையிடை வீட்டி 
ஈறிலான் மகன் மீதிலா யிரங்கணை எய்தான் . 
ஆயி ரங்கணை தூண்டிமற் றவற்றினை அறுத்துத் 
தூய வன்பதி னாயிரஞ் சுடுசரந் துரப்பத் 
தீயன் அத்தொகை வாளியால் அங்கவை சிந்தி 
ஏயெ னக்கொடும் பகழி நூ றாயிரம் எய்தான் . 
உய்த்த வாளி நூ றாயிரந் தன்னையும் உரவோன் 
அத்தொ கைப்படு பல்லவந் தூண்டியே அறுத்துப் 
பத்து நூற்றின் மேல் ஆயிரம் பெற்றிடும் பகழி 
மெய்த்த முற்கதிர் இரவியம் பகைஞன் மேல் விடுத்தான் . 
விடுத்த வாளியைப் பத்து நூ றாயிரம் விசிகந் 
தொடுத்து மாற்றியே சூரபன் மாவருள் தோன்றல் 
எடுத்து நூறு நூ றாயிரம் புங்கவம் ஏவ 
நொடிப்பில் வீட்டினன் அனையன சிலீமுகம் நூக்கி . 


279 


280 


281 


38 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


282 


283 


284 


285 


வஞ்ச னேவினை மாற்றியே எம்பிரான் மதலை 
செஞ்ச வாளி நூ றாயிர கோடிகள் செலுத்தக் 
கஞ்ச மாமகள் உயிர்த்திடு திருமகன் கணிப்பில் 
புஞ்ச வார்கணை இறுதிநாள் முகிலெனப் பொழிந்தான் . 
பார்மறைந்தன திசையெலாம் மறைந்தன படர்முந் 
நீர்ம றைந்தன குலகிரி மறைந்தன நிலவுங் 
கார்மறைந்தன ககனமும் மறைந்தன கதிரோன் 
தேர்மறைந்தன இருவர் தங் கணைமழை செறிய . 
பாரி வட்டமும் மாதிர வட்டமும் பரவை 
வாரி வட்டமும் நேமியின் வட்டமும் மலிவான் 
மூரி வட்டமும் அண்டத்தின் வட்டமும் முடுகிச் 
சாரி வட்டமாய்த் திரிவன அனையவர் தடந்தேர் . 
மாறில் வாளிகள் முறைமுறை சொரிதலான் மறைவர் 
ஈறு செய்தவை அகற்றுழித் தோன்றுவர் இமைப்பில் 
வேறு வேறதாய் இத்திறம் நிகழ்த்திடும் வீரர் 
சூறை போலமர் ஆடினர் உலகெலாஞ் சுற்றி . 
இரவி வானவன் தன துதிண் தேரினும் ஈர்க்கும் 
புரவி மீதினும் உடுபதி மானத்தும் புறஞ்குழ் 
கரிகள் மீதினும் விண்ணுலா அமரர் தங் கண்ணும் 
பொருவி லாளியர் விடுகணை சிதறியே போமால் . 
செங்கண் வீரர்கள் இருவரும் பொருவதித் திரையென் 
றங்கு நாடரி தவர்விடும் பகழிகள் அனந்தம் 
மங்குல் வானெலாம் நிரந்தன மிரையினும் வருமால் 
இங்கு நிற்கரி தெமக்கென ஓடினர் இமையோர் .. 
புடவி கீழ்வன அண்டங்கள் துளைப்பன புறத்திற் 
கடலொ ரேழையும் பருகுவ புவனங்கள் கடப்ப 
அடலின் மேதக்க யாவருந் தடுத்திடற் கரிய 
வடவை நாவையுந் துணிப்பன அவர்விடும் வாளி . 
இகல்க டந்திடு திண்டிறல் வாகுவும் இரவிப் 
பகையும் ஆற்றிய பெருஞ்சமர் வலியையார் பகர்வார் 
மிகுதி கொண்டபல் கணைமழை உலப்புறா விடுப்பத் 
திகிரி யம்படை போன்றன அனையர்கைச் சிலைகள் . 
வெய்ய வன்றனைத் தளையிடும் வெய்யவன் விறலார் 
துய்ய மொய்ம்பினான் விடுசர. மாரியைத் தொலைத்துக் 
கையி ருந்திடு கார்முகம் ஒன்றையுங் கடிதின் 
ஐயி ரண்டு நூ றயிற்கணை யால் அறுத்தார்த்தான் . 
ஆர்த்த காலையில் வீரவா குப்பெயர் அறிஞன் 
பேர்த்தும் ஓர்தனு வாங்கியே பெருஞ்சினம் பிடித்துச் 


286 


287 


288 


289 


290 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


39 


சூர்த்த வெங்கணை ஆயிரம் விரைவினில் தூண்டி 
மூர்த்த மொன் றினில் அவுணன்ஏந் தியசிலை முரித்தான் . 291 
முரித்த காலையின் அவுணர்கோன் ஆற்றவும் முனிந்து 
கரத்தின் மற்றொரு சிலைகுனித் தாயிரங் கணைகள் 
உரத்தின் நம்பியும் அணங்குற விடுத்தலும் ஒரேழ் 
பரத்தி னாலவன் தனிப்பெரு மவுலியைச் சாய்த்தான் . 292 
வாய்த்த பன்மணி குயிற்றிய கனகமா மவுலி 
சாய்த்த காலையின் வேறொரு கதிர்முடி தன்னை 
ரத்தல் ரான்றிடு சூர் மகன் புனையுமா றெடுத்தான் 
பூத்த செங்கதி ரவனை முன் பிடித் தவா போல . 

293 
எடுத்த பொன்முடி சென்னியிற் கவித்தனன் இதன்முன் 
வடித்த வெங்கணை -ஆயிரந் தூண்டிமற் றவன்மேல் 
அடுத்தபாலிகை சிந்தினன் சிந்திய அளவில் 
நடித்து நல்லறம் பாடின பரிதியும் நகைத்தான் . 

294 
நிருதர் போற்றிடு சூர் மகன் ஆயிர நெடுங்கோல் 
சுருதி நாயகன் இளவல் தன் நுதலிடைத் துரப்பக் 
குருதிநீ ருண்டு குழுவொடுந் தோன்றுவ குணபால் 
பரிதி வானவன் இளங்கதிர் விரிந்தெழும் பரிசின் . 

295 
நெற்றி மீதுகோல் ஆயிரம் படுதலும் நிறையில் 
பற்று நீங்கிலன் பன்வலி சுருங்கிலன் தக்கோன் 
பற்றி அங் கையால் பறித்தவை வீசினன் பகைஞன் 
கொற்ற வெய்ய கோல் விளிவின்றி நின்றிடுங் கொல்லோ . 298 
4 கத்தை நல்கிய அறுமுகற் கிளவல் அத் தகுவன் 
முகத்தின் ஆயிரம் அகலத்தின் ஆயிரம் மொய்ம்பின் 
அகத்தின் ஆயிரங் கரங்களின் ஆயிர மாக 
மிகைத்த வெங்கணை தெரிந்தொரு தொடையினில் விடுத்தான் . 297 
விட்ட வாளிகள் சூர்மகன் அவயவம் விரவிப் 
பட்டு மூழ்கலும் அவ மாய்த் தளர்ந்தனன் பாணி 
நெட்டி ருஞ்சிலை ஊற்றமாய் வறியனாய் நின்றான் 
நொட்ட தெண்கயத் தூறிமேல் எழுந்தது சோரி. 

298 
வந்து வந்தெழு குருதிநீர் முழுதுட.ன் மறைப்பப் 
புந்தி தன்னிடைச்சீற்றமும் மூண்டெழப் பொலிவான் 
செந்த முற்பிழம் பாலுயர் குன்றெனத் திகழ்ந்தான் 
அந்தி மேற்றிசை எழிலியின் வண்ணமு மானான் . 

299 
ஆன போழ்தினில் அவுணமாத் தலைவர்கள் யாரும் 
பானு மாற்றலன் பொருவலி இன்மையைப் பாராச் 
சேனை நாற்பெரும் பரவையி னோடு முன் சென்று 
மான வேற்படை வீரவா குவின் புடை வளைத்தார் . 300 


40 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


இலைபி றங்கிய சூலம்விட் டேறு தண் டெழுவம் 
உலைபி றங்கிய கணிச்சிநே மிப்படை ஓங்கும் 
சிலைபி றங்கிய பகழிகள் வீரன்மேற் செலுத்தி 
மலைபி றங்கிய இரவிசூழ் திமிரென மறைத்தார் . 


301 


தொடைக்கலன் நிலவு மார்பில் தொல் அசு ரேசர் கொண்ட 
படைக்கல மான வெல்லாம் விடுத்தலுந் தனது பாணி 
இடைக்கலந் திருந்த வார்விற் குனித்தனன் இடுக்கட் பட்டோர் 
அடைக்கலம் புகுதும் வெள்ளி அருவரை அளித்த அண்ணல் . 302 
ஆயிர கோடி கோடி அடுக ரந் தொடையொன் றாக 
மாயிரும் புயத்து வள்ளல் வல்லையின் வலிது தூண்டித் 
தீயவர் உடன்று விட்ட படையெலாஞ் சிந்த லுற்றான் 
பாயிருட் படலங் கீறுஞ் செங்கதிர்ப் பரிதி யேபோல் . 303 
அவுணர்கள் யாருமுய்த்த அடுபடை மாரி சிந்திக் 
குவவுறு விரயத் தோளான் கொடுஞ்சரம் அனந்த கோடி 
தவறில வாக உய்த்துத் தகுவர் தந் தானை முற்றும் 
உவரியுண் வடவை போல ஒல்லையின் முடிக்க லுற்றான் . 304 
தோலினை அறுக்கும் வாளைத் துணித்திடுஞ் சோதி வில்லின் 
காலினை அறுக்கும் வெய்ய கணிச்சியை அறுக்கும் வீசுங் 
கோலினை அறுக்கும் நேமிக் கொடும்படை அறுக்குங் காமர் 
வேலினை அறுக்கும் அம்மா விட லை தன் வீர வாளி . 305 


வேறு 


உரந்துணிக்குங் கவசமிடும் உரந்துணிக்கும் புயந்துணிக்கும் 
ஒன்ன லார்தங் , கரந்துணிக்கும் அடல்புரிமோ கரந்துணிக்குங் கழல் 
துணிக்குங் கணிச்சி கைக்தோ , மரந் துணிக்குங் குனித்தகொடு மரந் 
துணிக்கும் வாய் துணிக்கும் மவுலி தாங்குஞ், ரெந்துணிக்கும் எறிந் 
திடும்வச் சிரந்துணிக்கும் உரவோன் றன் ரெங்கை வாளி . 306 

கதமறுக்கும் வதமறுக்குந் தூங்குபுழைக் கையறுக்குங் கபோலத் 
தூறும் , மதமறுக்கும் நுதலறுக்கும் வாயறுக்குஞ் செவியறுக்கும் 
வயிரக் கோட்டின் , விதமறுக்கும் வாலறுக்கும் மெய்ய றுக்குந் தலை 
யறுக்கும் வேழஞ் செல்லும் , பதமறுக்கும் முரணறுக்கும் அரண் 
அறுக்கும் வீரன்விடு பகழி மாரி . 

307 
ஆரறுக்குஞ் சகடறுக்கும் அச்சறுக்கும் நெடுந்துவசம் அறுக்குந் 
தேரின் , பாரறுக்குங் கூம்பறுக்கும் பாகறுக்கும் அங்கணுறும் பதகர் 
ஆவி , வேரறுக்கும் அடியறுக்கும் விரிதருகொய் யுளையறுக்கும் விளங் 
குஞ் செம்பொன் , தாரறுக்கும் புரவிகளின் தலையறுக்கும் நிலையறுக் 
குஞ் சரங்கள் மன்னோ. 

308 
கானோடும் வரையோடுங் கரையோடுந் திரையோடுங் கழியி 
னோடும் , மீனோடுங் கடலோடும் விசையோடுந் திசையோடும் மேக 


காண்டம் ) 


3. மு.கனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


41 


மோடும் , வானோடும் நிலனோடும் இருகதிரின் மருங்கோடும் வாளத் 
தோடும் , தேனோடும் பூந்தாரான் சிலையோடும் நெடும்பகழி சிந்துஞ் 
சென்னி . 

309 


பாயிரும் புனல்போல் ஓடிப் படியெனப் பரந்து நீடித் 
தேயுவின் திறல்மேல் கொண்டு சேணென முடிவின் றாகி 
வாயுவின் விரைந்து சென்று வள்ளல்கை வாளி ஒவ்வொன் 
முயிர கோடி சென்னி அறுக்கினும் வெறுக்கி லாவே . 

310 
வரந்தனில் தலைமை சான்ற ஒருசில மான வீரர் 
சிந்தனைத் துணித்துக் கொண்டு சீர்கெழு சூரன் வைகும் 
புரந்தனிற் கொடுபோய் அன்னார் பொற்றொடி மடந்தை மார்தங் 
காந்தனின் உகுத்துச் செல்லுங் கந்தனுக் கிளவல் வாளி. 311 
புரண்டன வயவர் யாக்கை பொழிந்தன குருதித தாயை 

ருண்டன மான்தேர் ஆழி உலவின பலவுங் கூளி 
திரண்டன குணங்கர் ஈட்டஞ் செறிந்தன சேனம் பிள்ளை 
இருண்டன திசைகள் முற்றும் இரிந்தன ஒழிந்த தானை . 312 
பட்டன புரவிப் பந்தி படிந்தன முடிந்த வேழங் 
கெட்டனர் அவுணர் யாருங் கிடந்தன ஒடிந்த திண்டேர் 
அட்டனன் ஒருவன் நின்முன் அகலிரு விசும்பை வல்லே 
தொட்டன பிணத்தின் பொம்மல் சோரியா ரொழுகிற் றன்றே . 313 
பாய்ந்திடு குருதி நீத்தம் படர்ந்தது புகுந்து பௌவஞ் 
சேர்ந்தது சுறவு மாந்திச் செருக்கிய திறலோன் அம்பால் 
வீந்திடும் அவுணர் ஆவி விடுத்தனர் சென்று தந்தாள் 
ஓய்ந்தனர் நடுவன் தூதர் ஒழிந்தன கழிந்த பூசல் . 

314 
சிந்திய அவுணர் தானைச் செய்தியும் பரிதிக் கூற்றன் 
நொந்தனன் தமியன் நின்ற தன்மையும் நோக்கி நோக்கி 
நந்தம தண்ணல் தன்பால் நண்ணுதும் என்னா மீண்டு 
வந்தன முந்து சாய்ந்த வயப்பெரும் பூத வெள்ளம் . 

315 
இரிந்திடு பூத வீர ரியாவரும் மீண்டார் மின் :) 
வருந்திய தலைவர் தொல்லை வன்மிடல் பெற்றார் அங்கண் 
அருந்துயர் உழந்து வீழ்ந்தார் ஆவியோ டெழுந்தார் இன்னோர் 
பொருந்தனி வீர வாகுப் புடையுற வளைந்து புக்கார் . 

318 
அங்கது போழ்து தன்னின் அயர்வுயிர்த் துணர்வு தோன்றச் 
செங்கதி ரோனைச் சீறுஞ் சேவகன் சுற்று நோக்கிச் 
சங்கையின் நிமிர்ந்த கொள்கைத் தன்பெருஞ் சேனை காணான் 
கங்கமுங் கழுகும் ஆர்க்குங் களேபரச் சூழல் கண்டான் . 317 
நேருறு தனிவில் லாளி நின்றது நோக்கி நம்பால் 
சாருறும் அனிக மெல்லாந் தடிந்தனன் இவனென் றுன்னி 


42 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


ஆரிடை யடங்கிற் றம்மா ஆண்மைக்கும் அவதி யுண்டே 
வீரன்மற் றிவனே அல்லால் வேறிலை போலு மென்றான . 318 
இனையன வியந்து பின்னும் என்னெதிர் பொருத வீரர் 
அனைவரும் விளிந்தோர் அன்றி அடல்வலி படைத்தோர் இல்லை 
குனிசிலை ஒருவன் நின்றான் கொற்றமுற் றிடுவன் அம்மா 
தினகரன் பகைஞன் ஆற்றல் சீரிது சீரி தென் றான் . 

319 
கன்னலொன் றளவை தன்னில் கந்தவேள் ஒற்றன் யாக்கை 
சின்னபின் னங்களாகச் செய்குவன் செய்தி டேனேல் 
பின்னுயர் வாழ்க்கை வேண்டேன் யான்பிறந் தேனுமல்லேன் 
என்னொரு சிலையும் யானும் எரியிடைப் புகுவ னென் ன் . 320 
வஞ்சினம் இனைய கூறி மாதிரக் கிழவன் மைந்தன் 
நெஞ்சினில் வெகுளித் தீயும் மானமும் நீடி ஓங்க 
எஞ்சலில் ஈசன முன்னம் ஏகிய கொடுநரு செனனச 
செஞ்சிலை வீரன் முன்னந் தேரொடுஞ் சென்று சேர்ந்தான் . 321 
கைத்தலத் திருந்த கொல்லைக் கார்முகம் வளைய வாங்கி 
முத்தலைப் பகழி அங்கோ ராயிரம் விடுப்ப மொய்ம்பன் 
அத்திறத் தியன்ற வாளி ஆயிரஞ் சிலையிற் பூட்டி 
உய்த்தனன் அறுத்துப் பின்னு மொராயிரஞ் பரங்கள் விட்டான் .322 
அற்றது தெரிந்து தீயோன் ஆயிரம் விரிகந் தூண்டி 
மற்றவை விலக்கிப் பின்னும் வாளியோர் அயுதர் தொட்டுக் 
கொற்றவன் தேரும் பாகுங் குரககக் குழுவுமாயச் 
செற்றனன் அதனை நோக்கிச் சேணுளார் அலக்கண் உற்றார் . 3.23 
வில்லொடும் வீர வாகு வேறொரு தேர்மேற் பாய்ந்து 
வல்லிதின் நூற்று நூ று வாளிகள் துரந்து வெய்யோன் 
சில்லியந் தேரும் மாவும் வலவனுஞ் சியும் வீரப் 
பல்லிருந் துண்டஞ் செய்தான் விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப , 324 
பூங்கழல் மிழற்ற வேபேர் பொன்னவாந் தேரின் மீப்போய் 
ஆங்கொரு சாபம் பற்றி அவுணன்றன் செவியின் காறும் 
வாங்கினன் ஏழு நூறு வச்சிரப் பகழி பூட்டி 
ஓங்கலம் புயத்து வீரன் உரத்திடைப் புகவுய்த் தார்த்தான் . 325 
ஆகத்திற் பகழி பாய அறுமுகன் தூ தன் முன்னஞ் 
சோகத்தை உணர்கி லாதோன் துயரத்தின் சுவையுங் கண்டு 
மாகத்தில் இரவி தன்னை வன் சிறை பிணித்தோன் சென்னி 
காகத்துக் கிடுவன் என்னா வெகுண்டனன் காலன் போல்வான் . 328 
கறுத்திடு வீரன் ஈரேழ் கங்கபத் திரங்கள் ஏவி 
அறுத்தனன் சிலையைப் பின்னும் ஆயிரம் பகழி தூண்டி 
நொறிற்பரி இரதந் தன்னை நூறினன் நூறு கோலான் 
மறுத்தெதிர் பொருத தீயோன் மருமத்தை வாயில் செய்தான் . 327 


காண்டம் ) 


3. முதனா பானுகோபன் யுத்தப் படலம் 


43 


வருந்திலன் அதற்கு மைந்தன் வயினுறும் இரத மொன்றின் 
விரைந்துடன் புகலும் வீரன் வி.கமா யிரத்தைத் தூண்டி 
உரந்திறந் திட்ட வாற்றால் ஓர்சியே புறத்தில் தூங்கும் 
அரந்திகழ் பகழித் தூணி துணிபட அறுத்தான் அன்றே. 328 
தூவுறு பகழி தூர்க்குந் தூணியிற் றிடலும் தேமிக் 
காவலன் தனயன் அம்மா கார்முகம் விஞ்சை தன்னால் 
மேவலன் வென்றி கோடல் அரிதெனா வினைய முன்னித் 
தேவர்தே வுதவு மோகப் படையினைச் ரெங்கை கொண்டான் . 329 
சிந்தனை கவரும் மோகத் தீப்படை அவுணன் செங்கை 
வந்திட அனைய போழ்தின் மனத்தினால் வரிபா டாற்றி 
வெந்திறல் அனிகத தோடு மேவலன் தன்னை எய்திப் 
புந்தியை அழித்து வீட்டி வருகெனப் புகன்று விட்டான் . 330 
விட்டிடு மோக மென்னும் வியன்படை .. வெகுளி வீங்கித் 
தட்டுடை நெடுந்தேர் வெய்யோன் தன்பெருஞ் சுடர்கள் மாற்றி 
நெட்டிருட் படலை வீசி நிரந்தபல் லுயிரும் அஞ்சி 
உட்டெளி வகன் று மாழ்க ஒல்லெனப் பெயர்ந்த நன்றே . 331 
பெயர்ந்திடு மோக நாமப் பெரும்படை ஊக்க நோக்கித் 
துயர்ந்தனர் வெருவி ஆற்த துளங்கினர் துணுக்கென் றுள்ளம் 
அயர்ந்தனர் பூதர் யாரும் மவ்வவர் பாலவ ரானோர் 
சயந்தனை இழந்து நின்று பாம்பினர் தேம்பு கின் றார் . 

332 
வே 
மோகப் படை.டே 1) லுமுந் தெதிர்மா 
றேகப் படை யொன்றையுமே வுகிலார் 
சேகப் படையத் தொடை சிந்தினரால் 
மாகப் படைமொய்ம் புடைவள் ளல்பினோர் . 

333 
அந்தத் திறல்வெம் படையாற் ) லுடன் 
வந்துற் றுரிமேலவன் மற் றிது தான் 
எந்தப் படையால் அவெய் துமெனாச் 
சிந்தித் தனன்வே பெருசெய் கையிலான் . 

334 
ஒன்று முதலோன் இவையுன் னுதலும் 
அன்றா லம்வருந் திறனா மெனவே 
சென்ரர் உணர்வுஞ் சிதைவித்துபோர் 
வென்பர் புகழ்மோ கவியன் படையே . 

335 
இலக்கத் துடன் எண் மரும் ஏனையரும் 
அலக்கத் துடன்வீழ்ந் தனர்மாற் றலரூர் 
கலக்குற் றிடுகாளை கருத் தழியா 
நிலக்கட் படுகந் தென நின் றனனால் . 

336 
நிற்கும் பொழுதத் தினின் நீ டகல்வா 
னற்கும் பரிதிப் பகையங் கதுகண் 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


337 


338 


339 


340 


341 


டெற்கின் றெதிரா யினர்யா வருளார் 
நற்குன் னினன்என் றுநகைத் தனனே . 
புகழுற் றிடுமே லவர்புந் தியின்மா 
றிகழுற் றிடுபெற் றிதெரிந் தவுணன் 
மகிழுற் றுநகைத் துவயம் புனையா 
நிகழுற் றிடுசீ ரொடுநின் றனனே . 
மல்வன் மைகொள்மொய்ம் பனுமற் வருந் 
தொல்வன் மையிலா துடல்போர்ந் தனபால் 
வில்வன் மையினால் இவர்வீ டுறவே 
கொல்வன் கடிதென் றுகுறித் தனனே . 
வரிகின் றவில்வாங் கினன்வா லுணர்வு 
திரிகின் றவன்மேற் சிலைவீரர்கள் மேல் 
விரிகின் றகணப் படைமேல் விசிகஞ் 
சொரிகின் றனன்யாக் கைதுளைக் தனனே , 
ஆங்கா கியவே லையில் ஆறுமுகன் 
பாங்காம் விறலோ னொடுபா ரிடர்கள் 
நீங்கா மருள் மால் கொடுநே ரலனால் 
தீங்கா யின தன் மைதெரிந் தனனே . 
தெரிந்தான் முகமா நெடுரேர்ந் துயிர்தோ 
றிருந்தார் அருள்செய் திடுமெம் பெருமான் 
விரைந்தாங் கொர்மோ கவியன் படை யைப் 
புரிந்தான் அதனோ டுபுகன் விடுவான் . 
நன்றே தெளிவுற் றெமர்நண் ணும்வகை 
நின்றே திலன்விட் டநெடும் படைப்பாற் 
சென்றே அதன்வன் மைசிதைத் திவண் நீ 
வென்றே வருகென் றுவிடுத் தனனே . 
ஏண்கொண் டசிவன் மகனே வுபடை 
சேண்கொண் டுபடர்ந் திருள்சிந்தையராய்த் 
தூண் கொண் டிடுதோ ளவர் துன் னியகோர் 
மாண்கொண் டசெருக் களம்வந் ததுவே . 
மிடல்கொண் டவமோ கவியன் படைரென் 
றிடுகின் றுழிவெய் யவனே வுபடை 
அடல்கொண் டிடும்வீ ராகத் தில் இருள் 
உடையும் படிவல் லையினோ டியதால் . 
அசைகொண் டவுடுத் திரளா னவெலாம் 
மிசைகொண் டவினன் வரவே கியபோல் 
திசைகொண் டிடுநம் மவர்சேனையொரீஇ 
விசைகொண் டவுணன் படைமீண் டதுவே . 


342 


343 


344 


345 


346 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


45 


347 


348 


349 


350 


மோகத் தனிவெம் படை மொய்ம் பிலதாய் 
ஏகத் திறல்வா குவும் ஏ னையரும் 
ஆகத் தினின்மை யல் அகன் றமலன் 
வாகைப் படைகண் டுமகிழ்ந் தனரே . 
அழலுற் றதுபோ லஅகல் மணியின் 
நிழலுற் றிடுகேர் மிசை நின் றவனும் 
எழலுற் றிடுவீரர்கள் யா வர்களுந் 
தொழலுற் றனர்நின் றுதுதித் தனயே. 
பெயர் கொண்ட கருத தொடுசெற் பலர் தம் 
உயிர்கொண் டிடுவோன் படையூற் றமெலாம் 
அயிர்கொண்டிட அட்டன் ஆற் றல்தெரீ இ 
பயிர் கொண்ட பொடிப் பொடுவாழ்த் தினரால் . 
தீயோன் படைசெய் தசெயற் கையில்யாம் 
மாயோ மருளென் கையகத் தடையா 
வாயோ டுரைவீரமறுத் தனராய் 
ஏயோ வெனவெள் கினர்யா வருமே . 
அண்டா தவனால் எம்மகத் திலிருள் 
உண்டா கியதன் மையுணர்ந் தறிவன் 
விண்டா னுற இப் படைவிட்டனனென் 
றெண்டா வுமுளத் திடை யெண்ணினரால் . 
முந்நான் கெனுமொய்ம் புளமூர்த் திதனை 
உன்னா அருள் நீர் மையுளத் தடையா 
அன்னார் தொழுதேத் தினர் அத் துணையின் 
மின்னா மென அப் படைமீண்டதுவே . 
மீண்டுற் ) வமோ கவியன் படைபோய்த் 
தூண்டுற் றகுகன் புடைதுன் னியதால் 
ஆண்டுற் றிடும்வீரர்கள் அண் டலன்மேல் 
மூண்டுற் றிடுபூ பல்முயன் றனரே . 
ஆங்குற் றிடுகா சிலயடுந் தி , பலின் 
பாங்குற் றிடுமொய்ம் புபடைத் துடையோன் 
நீங்கற் கருமா னமும் நீள் சினமும் 
ஓங்குற் றெழவின் னதையுன் னினனே . 
அந்நே ரலன் ஈண் டொரடற் படையான் 
முன்னே மயல்செய் தமுரண் தொலைய 
இன்னே அடுவேன் எனஎண் ணமுறாக் 
கொன்னே அரன்மாப் படைகொண் டனனே . 
அங்க துணைகண் டனன் அவ் வசுரன் 
எங்கட் கிறைவன் படைஏ கியதும் 


351 


352 


353 


354 


355 


46 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வெங்கட் படுதன் படைமீணடடதுவுஞ் 
செங்கட்டிறல் அண்ணல்பெயற் கையுமே . 


356 


357 


358 


359 


360 


இம்மெனச் சூர்மகன் இவற்றை நோக்கும் 
விம்மிதம் (எய்தினன் வீர மொய்ம்புடைச் 
செம்மலை எதிர்ந்திலன் செருக்கு நீத்தனன் 
கைம்மிகு துயரினன் கருதல் மேயினான் 
இவ்விடை ஒன்னலர் எண்ணம் யாவையும் 
வவ்வினன் மாநில வரைப்பின் வீட்டினன் 
உய்வகை பெற்றுடன் உணர்ந்து போன்றினா 
செய்வதென் ஐயகோ கடவுள் செய்கையே . 
படுத்தனன் மாற்றலன் இறைவன் மாப்படை 
தொடுத்திடு வான் எனில் துன்னி என்னுயிர் 
படுத்திடும் யானது பரித்து வந்திலன் 
விடுத்துடன் அப்படை விலக்கும் வண்ணமே. 
வென்றிடல் அரிதினி வ வாகுவைச் 
சென்றனன் முதுநகர் , தெய்வ தப்படை 
மன் ) வுந் தந்திவன் வன்மை மாற்றுவன் 
மான்றிடல் பழுதென நெஞ்சில் உன்னினான் . 
அயன்மகன் மதலைபேய் அருவ மாகியே 
வியன்மிகு தன துதேர் விடுத்து விண்ணெழ இப் 
பயனறு முகிலெனப் படர்ந்து வல்லையன் 
நயனுறு கடிமதில் நகருட் போயினான் . 
கொற்றவன் மறைந்தகல் கொள்கை காண்டலுஞ் 
சுற்றுறு தானவர் தொலைந்து போயனார் 
அற்றது தெரிந்திடும் அமார் யாவரும் 
வெற்றி இன் றெமதென விளம்பி ஆர்த்தனர் . 
மாயையின் அருவமாய் வஞ் ன் மாநகர் 
போயினன் காலையே புதவன் போர்க்கினி 
ஆயவன் தனைவிரைந் தடுதி என் பூத் 
தூயினர் வீரன்மேற் சுரர்கள் யாவரும் . 
தினகரன் மாற்றலன் செம்பொற் றேரொரீஇ 
இனைவுடன் அருவமாய் இரிந்து போதலை 
வினையமொ டோர்வுறா வீரன் நின் மனன் 
முனிவொடு பிழைபடு மூரி யானை போல் . 
விண்டிடு சூர்மகன் வெருவி வெந்நிடல் 
கண்டனர் துணைவருங் கணத்தின் வீரருந் 
திண்டிறல் இரந்தனன் தீயன் பற்றி நாங் 
கொண்டணை வாமெனக் கூறல் மேயினார் . 


361 


362 


363 


364 


365 


காண்டம் ] 


3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


47 


366 


367 


368 


369 


என்பது விளம்பியே யாரும் ஆர்ப்பொடு 
துன்புறும் அவுணனைத் தொடர்ந்து பற்றுவான் 
முன்பொடு முயறலுந் தெரிந்த மொய்ம்பினான் 
தன்புடை யோர்க்கிது சாற்றல் மேயினான் . 
பேடியர் சிறுதொழில் பேணி உள்வெரீஇ 
ஓடினன் போகிய என்ன லான் றனை 
நாடிநாம் அடுவது நலத்தின் பாலகோ 
பாடுவன் இனிவரிற் | தம் யானென் றன் . 
என்றிவை வள்ளலும் இயம்ப யாவரும் 
நன்னெ இடைதலும் அவற்றை நாடியே 
குன் ), 1) புயத் துணை கொட்டிக் குப்புறீஇ 
வென்றிகொள் பாட வெள்ளம் ஆர்த்தவே . 
முற்றிய கார் இனி முயல்வ தில்லையால் 
செற்றலன் ஓடினன் திரும்பும் வீரனும் 
நிற்றிலன் இனியென நினைந்து நீங்குவான் 
உற்பன னாமென இரவி யோடினான . 
செந்திரு மதமலர் பெயர் பூத்துரி 
முந்து ! ) , நித்திலம் முழுது மொய்த்தென் 
அந்த முழுவதும் அடைந்த செக்கரில் 
சுந்தர உடுநிரை பலவுந் போன் றிய . 
குண்டுநீர்க் கனலொடு குலாவி மா லுள த 
தெண்டகு தமியரை இகலி மாமதி 
பண்டுள முனிவரர் பரமன் மேல்விடு 
வெண்டலையாமென விண்ணில் தோன்றினான் . 
இத்துணை வேலையில் இலக்கத் தெண்மாாம் 
மெய்த்துணை யார் களும் வெய்ய பூதரும் 
அத்துணைப் படைகளும் அயலிற் சென்றட 
மொய்த்துணை விறலுடை மொய்ம்பன் மீண்டனன் . 
அந்தமில் கயிலையை அருளிற் போற்றிடு 
நந்திதன் கணத்தரின் நாத னாகியோன் 
விந்தைகொள் பெருநிலம் ஒருவி மீண்டுபோய்க் 
கந்தவேள் பாறைக் கண்ணுள் நண்ணினான் . 
நண்ணிய திறலினான் நான்முகன் முதற் 
புண்ணிய மேலவர் போற்ற ஆண்டுறு 
கண்ணுதல் அருள்புரி கந்தன் முன்புபோய்த் 
துண்ணென வணங்கினன் துணைவர் தம்மொடும் . 
வணங்கினன் எழுந்துபின் வள்ளல் தேர்ந்திட 
இணங்கலன் தன் மகன் எதிர்ந்து போர்செயா 


370 


371 


372 


373 


| 


374 


48 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


375 


376 


377 


378 


அணங்குடன் இரிந்ததும் அனைத்துஞ் செப்பலுங் 
கணங்களின் முதல்வன்மேற் கருணை ஆற்றினான் . 
நல்லருள் புரிந்தபின் நம்பி இப்பகல் 
தொல்லமர் உழத்தலில் துன்பங் கூர்ந்துளாய் 
எல்லிது பொழுது நின் இருக்கை தன்னிடைச் 
செல்லுதி துணைவரோ டென்று செப்பினான் . 
செப்பலும் விடைகொடு செம்மல் பின்னவர் 
மெய்ப்படு பாரிடம் விரவச் சென்றோராய் 
ஒப்பருந் தன துபேர் உறையுள் வைகினான் 
துப்புறு கானைகள் தொன்மை போ.ஓ ). 
சேயவன் விடுத்திடு தேனை பாசறை 
போயதும் இருந்ததும் புகலுற் றம் இனி 
மாயிரு வளங்கெழு மகேந்திரப்பதி 
ஆயிடை நிகழ்ந்தவா ற்றியக் கூறுவாம் . 
ஆடுறு சமரிடை அழிந்து முன்னரே 
ஓடிய அவுணர்கோன் உள்ளந் தன்னிடைப் 
பாடுறு துயரமும் பழியும் மானமும் 
நீடினன் பெருமித நிலைமை நீங்கினான் . 
கோனுறு மந்திரங்குறுகல் செய்திலன் 
தானுறு திருநகர் தன்னில் ஏகியே 
ஊனம துடையர் போல் உயங்கி வைகினான 
பானுவின் பகைஞனென் றுரைக்கும் பண பினான் . 
மந்திரக் கிளை யொடு மருவ வேண்டலன் 
தந்திரத் தமரொடுஞ் சார்தல் வேண்டலன் 
சிந்துரத் தொல்பகைச் சென்னி போற்றிய 

ந்திரப் பெருந்தவி சிருக்கை வேண்டலன் . 
ஆடுறு மங்கையர் ஆடல் வெஃகலன் 
பாடுறு மங்கையர் இலையில் பற்றலன் 
கூடுறு மங்கையர் குழாமும் நோக்கலன் 
ஊடுறு மங்கையர் புணர்ப்பும் உன்னலான் . 
நிசாவது சென்றபின் நெடுஞ்செவ் வேலுடை 
விசாகனை அவன்படை வீரர் தங்களை 
அசாவுறு செருவில் வென் பாடல் கொள்வதற் 
குசாவினன் உளத்துடன் ஊக்கம் வேறிலான் . 


379 


38 ) 


381 


382 


383 


ஆதவன் தன் பகை அவ்வழி அமர்தலும் 
மேதகுந் தொல்சமர் விளைவெலாம் நோக்கியே 
மூதகுந் திருநகர் முழுமணிக் கோயிலில் 
தூதர்கை தொழுதுபோய்ச் சூரனுக் குரை செய்வார் . 384 


காண்டம் ] 3. முதனாட் பானுகோபன் யுத்தப் படலம் 49 

கேட்டியால் உன்மகன் கேடிலா வாகைசேர் 
தோட்டுணை யானொடுந் தொல்சமர் ஆற்றியே 
ஈட்டுபல் பூதரை ஈறுசெய் திவ்விடை 
மீட்டும்வந் தெய்தினான் வினையமுண் டாங்கொலோ . 385 
அன்னபண் புணர்கிலேம் அதனைமேல் அறிதியான் 
மின்னுதண் சுடருடை வேலவன் தூதனும் 
பன்னரும் படையொடும் பாசறைக் கேகினான் 
இன்ன தால் விளைவெனா இவையெலாம் பகர்தலும் . 386 
மாற்றலார் தமையட வலியில னாகியே 
ஊற்றமா மைந்தன்வந் துற்றசொற் கேட்குமுன் 
சீற்றமாய் எரிவிழி சிதறவே வெய்துயிர்த் 
தாற்றவும் முறுவலித் , ரசன் ஒன் றுரைசெய்வான் . 387 
மைந்தரும் துணைவரும் மருவுபல் சுற்றமும் 
தந்திரத் தலைவருஞ் சமரினுக் கேகலர் 
நந்தலில் படையொடு நாளை நான் சென்றுபின் 
கந்தனைத் திறல்கொடே கடிதில்மீண் டிடுவனால் . 388 
போதிர் இப் பொழுதெனப் புகறலும் பணிகுறாத் 
தூதுவர் போயினார் சூரனாம் அவுணர்கோன் 
பதிலார் தம்மைவென் றிசைபுனைந் திடுதல்மேற் 
காதலாய் வைகினான் யாவதுங் கருதலான் . 

389 
அடுபெரும் போரினை ஆற்றியே ஆற்றலால் 
முடிவிலா விறல்கொள முன்னுவீ ரர்க்கெலாம் 
நெடியளாய்த திறலிலா நெஞ்சினா ருக்கெலாம் 
கடியளாய் வைகினாள் கங்குலாம் நங்கையே . 

390 
பிரிகுவார் தங்களைப் பிரிகலா தேனையோர் 
அருகு நான் நிற்கலா தச்சம் நாண் இன்றியே 
விரகநோய் தெறுதலால் மிக்கதோர் தூர்த்தராய்த் 
திரிகுவா ராமெனச் செல்லும் இவ வெல்லியே . 

391 
பாடுசால் தென்றிசைப் பார்புரந் திடும் இரா 
பாடுசால் வெம்பகல் எல்லொடும் வருவது 
நேடியே மதியெனும் நீள் குடை முன்செல 
ஓடல்போற் போயதால் உடுவெனும் படையொடும் . 392 
மையிருட் கலையினை மகிழ்நனாம் மதிநிலாக் 
கையினால் நீக்கியே கலவிசெய் தகலுழி 
வெய்யவன் வருமெனா வெள்கியத் துகிலுடீ இ 
ஒய்யெனப் போயினாள் கங்குலென் றுற்றுளாள் . 

393 
ஆகத் திருவிருத்தம் - 456 


4 


4. இரண்டாநாட் சூரபன்மன் 

யுத்தப் படலம் 


---- 00 


கங்குல்போந் திடுதலுங் கண பணப் பன்னகம் 
நுங்குறா தகலவே நோற்றுமால் ஏந்திடுஞ் 
சங்கமாய் மதிசெலச் சக்கரப் படையெனத் 
துங்கமோ டெழுதல்போல் தோன்றினன் பரிதியே . 


1 


வேறு 


3 


3 


இரவி செல்லுமுன் அவுணர்கோன் துயிலொரீ இ எழுந்து 
மரபினிற்புரி நாட்கடன் முடித்துமன் றெய்தித் 
திரும ணிப்பெருந் தவிசிடை இருந்து தன் சிறுவன் 
நெருநல் உற்றிடும் வரையினை உளத்திடை நினைந்தான் . 
நினை தல் உற்றுழி உளக்திடைப் பெருஞ்சினம் நீட 
இனிய மர்த்தொழிற் கியாரையும் விடுக்கிலன் யானே 
அனிக மோடுபோய் மாற்றலர் வன்மையை அரித்துப் 
புனைவன் வாகையென் றுன்னினான் அழிவிலாப் புகழோன் . 
செங்கண் வாளெயிற் றவுணன் இத் தன்மையைத் தேற்றி 
வெங்கண் ஒற்றரில் அளப்பிலர் தங்களை விளியா 
அங்கண் மாநிலம் முறைமுறை சூழ்தரும் அளக்கர் 
எங்க ணுஞ்செறி தானையைத் தம்மின்கள் என்றான் 
என்ற லுந்தொழு தாயிர கோடியோர் யாண்டுஞ் 
சென்று சென்று தம் மன்னவன் பணிமுறை செப்பத் 
துன்று தேர்கரி பரிமிசைப் படர்ந்தனர் தொன்னாள் 
வென்றி கொண்டநூ றாயிர வெள்ளத்தின் மிக்கோர் . 


4 . 


5 


வேறு 


6 


சூலமே கணிச்சி தண்டந் தோமரங் குலிரஞ் சாபங் 
கோலவாள் பலகை வட்டங் குந்தம் வேல் நாஞ்சில் பிண்டி 
பாலமே முசுண்டி சங்கம் பரிதியே எழுவே தட்டி 
பீலிவல் முசல மாதி பெரும்படை கொண்டு சென்றார் . 
எண்டகும் இனைய வாற்றல் இலக்கம் வெள்ளத்தினோருந் 
திண்டிறல் மகேந்தி ரப்பேர்த் திருநகர் சுற்றி யார்ப்ப 
விண்டொடு சிகரி யென்னும் மேருவின் உச்சி போகிக் 
கண்டனன் அவுணர் மன்னன் கடற்பெருந் தானைச் சூழல் . 
தேக்கினன் கதிருஞ் செல்லாச் செல்லுறழ் தானை ஈட்டம் 
நோக்கினன் சிந்தை கொண்ட நோன்மைசார் துயரம் யாவும் 
நீக்கினன் வன்மை பெற்றான் நேரலர்ப் பொருது வென்றி 
ஆக்கினன் போல நின்றான் அறத்துடன் அருளைக் கொன்றான் . 


7 


8 | 


4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


51 


அழிந்திடு கின்ற காலத் தளக்கரின் ஆர்த்துச் சூழுங் 
கழிந்திடு தானை கணடோன் கடிதுபோர்க் கேக முன்னிச் 
செழுங்கதிர் மதியம் ஆக்குந் திருமணிச் சிகரி நின்றும் 
இழிந்தனன் தலைமை நீங்கி இழிதொழில் பயின்ற தீயோன் . 9 
எடுத்தனன் சிலையும் ஏனைப் படைகளும் இமையோர் தொன்னாட் 
கொடுத்திடு படைகள் யாவுங் கொண்டனன் கரத்திற் கோதை 
தொடுத்தனன் வெரிநில் தூணி தூக்கினன் விரல்கள் தோறும் 
அடுத்தபொற் புட்டில் சேர்த்தான அண்டங்கள் அனைத்தும் வென்றான் . 10 
குந்தளச் சுழியற் குஞ்சிக் கோலமா மௌலி தன்னில் 
சுந்தரத் துணர்மென் தும்பை தொடுத்திடு பிணையல் சேர்த்தி 
மந்தரப் பொருப்பு மேரு வரையிதென் றையஞ் செய்யும் 
இந்திரப் பெருந்தேர் ஒன்றின் ஏறினன் இரவி யேபோல் . 11 
பண்ணுலாம் புரவிப் பந்தி பருமிதக் களிற்றின் ஈட்டம் 
எண்ணிலாப் புரவி மான்தேர் ஏமமாய்ப் பின்னர் ஏக 
அண்ணல்வாள் அவுண வீரர் அமைச்சர்கள் அயலிற் செல்ல 
விண்ணுலாம் புரிரைக் கோயில் வீதிகள் கடந்து சென்றான் . 12 
கோயிலின் எல்லை நீங்கிக் கோபுரங் கெழீ இய கொற்ற 
வாயிலின் மருங்கு செல்ல மன்னவன் வரவு நோக்கிக் 
காய்கதிர்த் தபனற் கண்ட கலிவியன் உலக மென்ன 
ஆயிர நூறு வெள்ள கவுணரும் புடைசூழ்ந் தார் ததார் . 13 


வேறு 


அன்ன காலையில் அரிமுகன் சேய்அதி சூரன 
துன்னு தாரகன் சுதன் அசு ரேந்திரத் தொல்லோன் 
உன்ன நின் றிடும் மைந்தர்கள் இருவரும் ஏகி 
மன்னர் மன்னனை அடைதலும் இனையன வகுப்பான் . 14 
திரைகொள் வேலைபோல் நிறைதரு கோட்டகஞ் சிறிதோர் 
கரையி லாவழி யுடைந்திடும் அனனது கடுப்பப் 
பொருதி றற்படை பலவுள என்னினும் போற்றும் 
அரச ரில்வழி நின்றிடா தன்னவை அழியும் . 

15 
-ஆதலால்இனி நீர் இரு வீர்களும் அமரின் 
மேத கும்பெருஞ் சேனைக்கு முதல்வராய் மேவிப் 
போதிர் முன்னுற என் றலும் நின்றிடு புதல்வர் 
எது நன்றென வணங்கியே ஏகினர் இமைப்பில். 16 ) 
தந்த மான் தடந் தேர்மிசை ஏறியே சமரில் 
கொந்து லாமலர் வாகையை மிலைச்சிய குமரர் 
வந்த நாற்பெரும் படையையும் அணிபெற வகுத்து 
முந்து தானையந் தலைவராய் ஏகினர் முறையால் . 17 
ஆகும் எல்லையில் அங்கது நோக்குறா அடுபோர் 
வாகை கொண்டநூ றாயிர வெள்ளத்து மறவோர் 


52 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ஓகை எய்தியே அமர்புரி பறந்தலை உன்னி 
ஏகல் மேயினர் பணிகளுஞ் சேடனும் இரங்க . 


18 


வேறு 


டந்திகழ் கரிதேர் பாய்மாக் கலந்திடத் தானை வீரர் 
படர்ந்திடு கின்ற காலைப் பருமணி வயிரத் தேர்மேல் 
அடைந்திடும் அவுணர் மன்னர் அளக்கரில் வடவை சுற்ற 
விடந்தனி நடந்த தெனன விண்ணவர் மருளச் சென்றான் . 19 
தொண்டகந் துடியே பம்பை தூரியம் முருடு கோடு 
திண்டிறற் படகம் மொந்தை திமிலையே கடாரி தக்கை 
கண்டைஆ குளியே பீலி காகளம் உடுக்கை பேழ்வாய் 
கொண்டதோர் பதலை சங்கம் சூடமுழா இயம்பிற் றம்மா . 20 
தட்டுடை நெடுந்தேர் ஆர்ப்பும் தந்தியின் ஆர்ப்புஞ் சேண்போய் 
முட்டுறு கொடிகள் ஆர்ப்பும் முரட்பரி -ஆர்ப்பும் வீரர் 
கட்டுறு கழலின் ஆர்ப்பு ம்கணிப்பில்பல் லியத்தின் ஆர்ப்பும் 
எட்டு திரையும் எல்லா வுலகுமுண் டெழுந்த அன்றே . 21 
நீனிற முகில்போல் மேனி அவுணர்கள் நீத்தஞ் செலைக் 
கானிறை பூரிாட்டங் ககனமேற் டெல்ல முன்னம் 
தானுறு கின்ற காலர் பசியெனத் தயங்கிப் பின்னர் 
மீனெனக்காந்தான் மேலாம் விரிகதிர் படைத் , வெய்யோன் . 22 
நேசமொ டென்பால் வைகும் நெறியினார் தமக்கு வீடும் 
ஆசறு பதங்கள் யாவும் வைகலும் புரிவேன் என்னை 
ஏசுவர் போலுங் கீழென் றிகல்புரிந் திடுவன் என்னாத் 
தூசிபார் விடுத்த தேபோல் துறக்கமேற் ரென்ற பூழி . 23 
கன்னிறை அரித்த மொய்ம்பிற் கார் கெழும் அவுண வெள்ளம் 
துன்னுற நடப்பர் பெல்லுந் தூளியின் படலைச் செய்கை 
என்னென உரைப்பன் அம்மா இந்தி னென்போன் வைகும் 
பொன்னுல கதனை வல்லே பூவுல காக்கிற் றன்றே . 

24 
கண்ணகல் தடந்தேர் மீதுங் காய்சினக் களிற்றின் மீதும் 
நண்ணிய கொடிகள் வான் போய் நளிர்புனற் கங்கை நக்கி 
மண்ணுறச் சிதறி ஆடி அலமரல் மகேந்திரத்தின் 
அண்ணல்இன் றழிவன் என்றே அழுதிறம் போலும் மாதோ. 25 
திங்கள் வெண் குடையும் நீலத் திருநிழற் கவிப்புஞ் ரெங்கேழ்ப் 
பங்கய மலர்ந்த தன்ன பருமணிக் கவிகை முற்றுந் 
தொங்கலின் தொகையும் வெய்யோன் தொல்கதிர் வரவு மாற்றி 
எங்கணுஞ் செறிவுற் றூழி இருளினை விளக்கிற் றம்மா . 26 


வேறு 


ஆனவியல் பெய்த அவு ணப்படைக ளோடும் 
வானெறிகொ டே அவுணன் வையமிரை செல்லத் 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


53 


27 


28 


29 


| 


30 


தான துதெரிந்த மரர் தம்மிறைவன் ஓடிக் 
கானமர்க டம்பன் அடி கைதொழுது சொல்வான் . 
அன்றுபுரி வேள்வியிடை . ஆதியருள் செய்த . 
துன்றுபடை ஈட்டமொடு சூபனெனும் வெய்யோன் 
இன் றுபொரு வான்விரை வின் ஏ கினன் எதிர்ந்தே 
சென்றவனை வென்றெமது சீர் அருளுகென்றான் . 
ஆம்பரிசு கூற அவ னுக்கருள் புரிந்தே 
ஏம்பலுறு கேரரியன் ஏற்றணையன் நீங்கப் 
பாம்பினவலி செற்றுலவு பாகுதனை நோக்கி 
வாம்பரிகொள் நம்மிடம் வல்லை தரு கென்முன் . 
என்றிடலும் நன்றென எழுந்துலவை அண்ணல் 
குன்றனைய தோது கொணர்ந் துமுனம் உய்ப்ப 
வென்றி அயல் அண்ணல் அபான் மீமிடை பருந்தான் 
மன்றல்மலர் சிந்தி அயன் மாலொடு வழுத்த. 
செழுந்தருண மேதகைய தேரின் மிடை வானோர் 
தொழுந்தலைவ னாகியமா தொல்முருகன் ஏறக் 
கொழுந்தழல் முடித்தனைய குஞ்சிகெழு பூதர் 
எழுந்தனர் தெரித்தனர் இருங்கடலும் அஞ்ச. 
நாட்டமொரு மூன் றுடைய நாதனருள் மைந்தன் 
வாட்டமறு வெவ்வவுணர் மன்னன்வலி தன்னை 
வீட்டும்வகை சென்றிடுதல் விண்ணவர் உரைப்பக் 
கேட்டனிக பூதர்கள் கிளர்ந்து படர் கின்றார் . 
பாரிடர்களாய் அலமு கற்பவு கின்ற 
பாரிடர்நடப்பவெழு பூரிபடர்ந் தின்னோர் 
பாரிடர்பு ரிந்தனர் பரிக்குமெனை யென்னாப் 
பாரிடம்விண் ணோடுபகர் தற்கெழுதல் போலும் . 
தக்கையொ டுடுக்கை நுடி ல்லரி தடாரி 
தொக்குடைய தண்ணுமை துவைப்பின் மிகு பேரி 
மெய்க்குடமு மாப்படகம் வீணைகுழல் ஆம்பல் 
கொக்கரை இயம்பினர்கள் கோடிகண நாதர் . 


31 


32 


33 


34 


35 


நாடு தவ நாரதனும் நல்லுவணர் தாமும் 
கேடிலியை வல்லதொரு கின்னாரு மாகிப் 
பாடினர்கு மாரன் அடி பன்முறை பணிந்தே 
ஆடினர்கள் விண்ணவரும் ஆசில் முனி வோரும் . 
சண்முகன தேவல்கொடு தாவில் இளை யோனும் 
எண்மரும் இலக்கர்களும் ஈண்டிய கணத்தின் 
வண்மைகெழு மன்னவரும் வையமிசை யாகித் 
திண்மைபடை ஊக்கமொடு பேனையிடை சென்றார் . 


36 


54 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


37 


மொய்ம் மலி படைத்தலைவர் முந்தியுறு தானை 
இம்முறையி னாலொழுக ஈசனருள் மைந்தன் 
செம்மணிவில் வீசியமர் தேரினிடை . ஏகிப் 
பொம்மலுறு தானவர்கள் போர்முனை அடைந்தான் . 
அடைந்தபொழு திற்புவியும் அந்தரமு மாகி 
மிடைந்துவரு சூர னிகம் வெய்தென வளைந்த 
தொடர்ந்து நுகர் தீவலிதொலைத்துமென முந்நீர் 
படர்ந்து புடை சுற்றியிடு பான்மையது போல . 


38 


39 


40) 


41 


வளைந்திடு காலையில் வயவெம் பூதர்கள் 
கிளர்ந்தனர் தெழித்தனர் கெழுவு தானவர் 
தளந்தனை அடர்த்தனர் அவருந் தாக்கினார் 
விளைந்தது பெருஞ்சமர் விண்ட தண்டமே. 
மாச்சினை மரங்களும் வரையுந் தண்டமும் 
தீச்சிகைக் கழுமுளும் திகிரி நேமியும் 
மீச்செ.லுங் கவண்கலும் வேலும் நாஞ்சிலும் 
ஓச்சினர் பூதர்கள் ஒன்ன லார்கள்மேல் . 
மெய்ப்படும் அவுணர்கள் வெகுண்டு வில்லுமிழ் 
அப்பொடு கணிச்சிதண்டாழி நாஞ்சில்வேல் 
முப்புகர் இலைப்படை முசலம் முற்கரம் 
கப்பணஞ் சிதறினர் கணங்கள் தம்மிசை . 
பற்றுவர் கரிகளைப் பரியி னங்களை 
எற்றுவர் பார் தனில் எறிவர் மாதிரஞ் 
சுற்றுவர் விண்ணிடைக் கிழிப்பர் துண்ணென 
முற்றுடல் எருத்தினை முரித்துச் சிந்துவார் . 
இரதமொ ராயிரம் எடுத்துச் செங்கையில் 
பொருகளி றாயிரம் புரள மோதுவர் 
கரிகளொ ராயிரங் கரங்கொண் டெற்றியே 
பரிபதி னாயிரம் பாரின் வீட்டுவார் . 
பாய்பரி யாயிரப் பத்துப் பாணிகொண் 
டாயிர கோடியாம் அவுணர் தங்களைச் 
சேயிரு நிலத்திடைச் சிதையச் சிந்துவார் 
காய்கனல் சொரிதருங் கடுங்கட் பூதரே . 
குரங்குளைப் புரவியர் குஞ்ச ரத்தினர் 
இரங்குறு தேரினர் நிலத்தின் ஏகினோர் 
வரங்கெழும் அவுணர்கள் வளைந்து பூதரைச் 
சரங்களில் பிறவினில் தடிதல் மேயினார் . 
மலைதனைச் சிந்துவர் மறங்கொள் பூதர் தாள் 
நிலை தனைச் சிந்துவர் நெடுங்கை சிந்துவர் 


42 


43 


45 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன் மன் யுத்தப் படலம் 


55 


48 


47 


கொலை தனைச் சிந்துவர் கொய்வர் மொய்ம்பினைத் 
தலைதனைச் சிந்துவர் தறுகட் டானவர் . 
இவ்வகை மாறுகொண் டி.கல்செய் கின்றுறித் 
தெவ்வடு பூதர்தஞ் சேனை மன்னர்கள் 
அவ்விடை ஏன்றுநின் றமர் இயற்றுழி 
வெவ்வசு ரப்படை மிகவும் மாய்ந்ததே 
பொன்றிகழ் படை யொடு புவியும் வானுமாய் 
நின்றிடும் அவுணர்கள் நீடு தொல்பிணக் 
குன்றுரு வாகியே குருதி யாற்றிடைச் 
சென்றனர் அளக்கரைத் திட தாக்குவார் . 
நீடிய வேற்படை. நிமலன் காணுற 
வீடினம் யாமினி வெய்ய தோற்றமேற் 
கூடுவ திலையெனக் குனிக் , மாறுபோல் 
ஆடிய உடற்குறை அனந்த கோடியே 


48 


49 


மானப் படைசேர் அவுணப் படையும் வயமான் தேர்ப்படையும் 
ஏனைப் படையும் முடிவுற் றிடவே இவ்வா றிகல்ரெய்யுங் 
கூனற் சடிலப் பூதப் படையின் கொற்றந் தனை நோக்கித் 
தானைத் தலைவன் அதிசூ ரனெனுந் தனயன் வெகுளுற்றான் . 50 
தேரா யிரமா யிரமங் கொருபாற் சேமத தொடுசெல்லக் 
காரா யிரமுற் றன தன் படிவங் கதிர்காள் இமையார 
ஈரா யிரமாம் இவுளித் தொகைபூண் டீர்க்குந் தேர்மீதே 
ஓரா யிரமாங் கதிர்போல் அழலா உரனோ டுறுகின்றான் . 

51 
வார்வில் லதனை விரைவில் குனியா வடிவா ளிகள் போக்கிச் 
சோர்வில் லவனும் எதிர்கின் றனரைத் துணிசெய் தனன் நிற்ப 
ஓர்வில் லொருவன் தனியே இவண் வந் துறுபோர் புரிகின்றான் 
போர்வில் லறிவன் இவனே எனவே புகல்கின் றனர்பூதர் . 

52 
ஓதக் கடல்போல் அலமந் தலமந் துலையா இகல் செய்யும் 
பூதர்க் கிறைஉக்கிரனென் றொருவன் புகைதீ யுமிழ்கண்ணான் 
மேதக் கசலந் தரனார் உடலம் விழும் படிகண்ட 
சோதிக் கடவுட் படையுண் டுமிழுந் தொல்லோன் இகல்வல்லோன் . 53 
எண்டா னவருக் கிறைவன் குமரன் இகல்செய் திடுமாறு 
கண்டான் முனியா விரைவில் படர்வான் காலன் திறல்கொள்ளும் 
தண்டா னதுகொண் டவனேர் குறுகித் தடமார் பிடையோச்ச 
விண்டான் இவனென் றவுணப் படையோர் வெருவா அலமந்தார் . 54 
மாறா கியஉக் கிரன்ஏ வுதலும் வருதண் டவன் மார்பில் 
கூறா கியசா லிகைசிந் திடவே கொதியா வருகின்றான் 
பாறா டுகளத் திடையிங் கிவனைப் பலியூட் டுவனென்னா 
நூறா யிரம்ஆ சுகமோர் தொடையின் நொய்திற் செலவெய்தான் . 55 


58 கந்த புராணம் 

[ 4 , புத்த 
வெய்தாம் அயில்வா ளிகள் உக்கிரன்மேல் விறல்சேர் அதிசூரன் 
எய்தான் அதுமற் றவன்மேற் படவே எருவைப் பெருநீத்தம் 
எய்தான் முழுதும் பெருகுற் றிடலும் விழுமத் தொடுசெற்றஞ் 
செய்தான் ஒருமால் வரைகொண் டவுணன் தேர்மேற் செலவுய்த்தான் . 56 
அதிர்பொற் கழலான் விடுதிண் கிரியால் அதிசூரன்மான் தேர் 
பிதிர்பட் டிடலும் புவிமேற் படர்தல் பிழையா மெனவுன்னா 
உதயக் கிரிபோற் கனகத் தியலும் ஒருதேர் மிசை நீலக் 
கதிருற் றெனவே கடிதிற் பாய்ந்தான் காலன் மிடல் தீர்ப்பான் . 57 

வேறு 
பாயும் வேலை அப் பல்மணித் தேரினை 
ஏய ஆற்றல் கொண் டீர்த்திடும் வாசிகள் 
மாயும் வண்ணம றம்புரி உக்கிரன் 
சீய மாமெனச் சென்றுதைத் தானரோ . 

58 
உதைக்க வெய்யவன் நண்பரி பாரிடைப் 
பதைத்து வீழ்தலும் பையுளின் மாழ்கியே 
சிதைப்பன் இந்தச் சிறியனை என்றுமெய 
புதைப்ப நூறு பொருபரந் தூண்டினான் . 

59 
தூண்டு கின்ற சுடாக்கணை யாவையும் 
ஈண்டி யேதன் எதிருறும் பெற்றியைக் 
காண்ட லுங்கதை கைக்கொடவ் வுக்கிரன் 
மீண்டி டும்படி வீசிநின் பார்க்கவே . 

60 
வேறொர் தேரிடை வெய்தென பாய்தியே 
ஊறு நீங்கிய உக்கிரற் கண்ணுறீஇ 
மாறி தெய்வத மாப்படை கொட்டுனை 
ஈறு காண்பன் இறந்தனை நீயெனா. 

61 
முன்னு பூசை முதலிய யாவையும் 
முன்னி யேநின் பெருங்குடன செய்தபின் 
வன்னி மாப்படை வாங்கி வணங்கியே 
மின்னு தண்சுடர் மீக்கொள வீசினான் . 

62 
ஆசை தோறும் அமல்சிந்த மாற்றலன் 
வீசு வெம்படை வீரத்தை நோக்கியே 
ஈசன் மைந்தன் இணை மலர்த் தாள்களை 
நேச மோடு நினைந்தனன் போற்றினான் . 

63 
எவ்வெவர்க்கும் இறையவ னாகியோன் 
அவ்வழித்தன் அருள் செய உக்கிரன் 
செவ்வி திற்செலுந் தீச்சரம் பற்றியே 
கவ்வி நுங்கினன் கண்கனல் கான்றிட . 

64 
நுங்கு வான் றனை நோக்கி அரிமுகன் 
துங்க மாமகன் தொல்புனல் பாப்படை 


. 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


57 


65 


66 


பொங்கு சண்டப் பொருபடை ஏவலும் 
அங்க வற்றையும் பற்றி அருந்தினான் . 
காற்றின் வெம்படை . ஏவினன் கைதவன் 
ஆற்றல் உக்கிரன் அன்னது நுங்கினான் 
தேற்று கின்றுழிச் செய்தவம் அன்றியே 
ஏற்ற மான இரும்பொருள் யாவதோ . 
மற்றும் அவ்வதி சூரன் மலரயன் 
ஒற்றை வெம்படை ஓச்லும் உக்கின் 
பற்றி நுங்கவப் பங்கயன் தாதை பால் 
பெற்ற ருந் , பெரும்படை ஏவினான் . 
ஒய்யெனச்சென் றுருகெழு நாரணன் 
பொய்யில் மாப்படை . போந்திட ஆங்கதுங் 
கையில் வாங்கிக் கதுமென வாய்க்கொளா 
வெய்ய உக்கிரன் மேயினன் மன்பவே . 


67 


68 


69 


70 


71 


ஆன காலை அரிமுகன் காதலன் 
யானி னிசசெய் இயற்கையென் னேயிவன் 
கானவ் வீன்கொல் கண்ணன்கொல் 

தாமரை 
மேனி லாவிய வேதன்கொ லோவென்றான் . 
மூவ ராகிய மூர்த்திகள் அல்லதை 
ஏவ பேமற் றி துரெயும் பெற்றியார் 
ஆவ ( வைன் அவர்க்குள் இவனெனாத் 
தேவர் மாற்றலன் பின்னருஞ் செப்பினான் . 
சீற்றங் கொண்ட அவுணர் திரைக்கடல் 
தோற்றங் கொண்டவச் சூர்கெழும் உக்கிரன் 
ஏற்றங் கண்டுழி என்செய்தும் என்றனர் 
கூற்றங் கொண்ட உயிரிற் குலைந்துளார் . 
அண்ணல் வாசவ னாதிய ராகிய 
எண்ணில் வானவர் யாவரும் இச்செயல் 
கண் ணு றா இகல் கண்டருள் நான் முகப் 
பண்ண வன்முன் பணிந்திது கூறுவார் . 
எங்க ளால்வரும் எண்ணில் பெரும்படை 
செங்க ணான் படை தீயநின் மாப்படை 
அங்கி யாவும் அணுகஇப் பூதர்கோன் 
நுங்கு மாறென் நுவலுதி என்னவே . 
இந்தி ராதியர் கேண்மின்கள் ஈங்கிவன் 
அந்தி வான் சடை அண்ணல் வரத்தினான் 
கந்தன் எந்தை கழலிணை போற்றியே 
வந்து ளான் எவ் வலியையும் ஆற்றுவான் . 


72 


73 


74 


58 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


75 


76 


எம்மை யாளுடை ஈசன் அருள் பெறுஞ் 
செம்மை யானவன் செம்பொற் சிலம்படி 
மும்மை யுந்தொழு முத்திபெற்றான் இவன் 
எம்மி னும்பெரி யான் என்றும் ஈறிலான் . 
மைக்க ருங்கடல் வண்ணன் முன் ஏவிய 
சக்க ரம் நுக ருந்தவத் தோனினும் 
மிக்க ஆற்றலன் வெற்றியின் மேலையான் 
உக்கி ரன்னென் றுரைத்திடும் பேரினான் . 
பண்டு நாமருள் பல்படை யாவையும் 
உண்ட தோவியப் பொல்லையில் எல்லையில் 
அண்ட முஞ்சிதைத் தாக்குவன் ஈங்கிவன் 
கொண்ட தொல்புகழ் கூறத் தொலையுமோ . 
என்ன நான்முகன் ணெணி இயம்பலும் 
அன்ன கேட்டலும் அண்டர்கள் யாவருந் 
துன்னு சென்னி துளக்கிப் பெருந்திறல் 
இன்னு மாக இவற்கென் றியம்பினார் . 


77 


78 


79 


80 


வான மேலிது நிகழ்ந்துழி மாறிலா அவுணர் 
சேனை காவலன் பூதனை நோக்கிநிற் சிதைப்பல் 
ஊன மாகிய படையென உன்னலை உமைபால் 
ஞான நாயகன் படை தொடு வேனென 15 வின்றான் . 
மந்தி ரந்தனிற் பூரனை முதலிய வகுத்துச் 
சிந்தை மேலுறு வெகுளியோ டரன் படை செலுத்த 
அந்த மில்லதோர் உலகெலாம் முறுவலால் அடர்க்கும் 
எந்தை கொண்டதோ ருருவெனத் தோன்றிய திமைப்பில். 
நஞ்சும் ஆரழல் நாகமும் நடுவன துருவும் 
விஞ்சு பூதமுங் கணங்களும் வேறுபல் படையும் 
எஞ்ச லில்லதோர் அங்கியும் போற்ற எவ்வுலகும் 
அஞ்சி டும்படி நடந்ததால் அரன் படை யதுவே . 
ஈசன் மாப்படை வருகலும் உக்கிரன் என்னும் 
ஆசில் வீரன்றன் அங்கையிற் கதையினை அகற்றிப் 
பாச நீக்குமஞ் செழுத்தினை விதிமுறை பன்னி 
நேச மோடுகை தொழுதரன் பொன்னடி நினைந்தான் . 
ஆண்டை உக்கிரன் நிற்றலும் அஞ்சலி புரிவான் 
மாண்ட தொல்படை இல்லவன் துதிசெயும் வாயான் 
ஈண்டி வன்றனை அடுகிலன் யானென எண்ணி 
மீண்டு சென்றது சிவனருள் படைக்கலம் விரைவில் . 
அண்ண லம்படை துறந்தவர் மேல்விடின் அவர்பால் 
நண்ணு றாதுநம் பக்கல்வந் திடுமென நல்க 


81 


82 


83 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


59 


84 


85 


86 


87 


88 


விண்ணு லாம்புகழ் அவுணர்கோன் பெறு தலின் விடையூர் 
பண்ண வன்றனை அடைந்ததாங் கவனருள் படையே . 
ஆன பெற்றிகண் டிங்கிவன் சிவன் கொலென் றயிர்த்துச் 
சேனை காவலன் துளங்கினன் பூதர்கள் சிறந்தார் 
வானு ளோர் மலர் மாரிகள் தூர்த்தனர் மாறா ம் 
ஏனை வீரர்கள் விழிபொழி தாரை கான் றிரிந்தார் . 
நீங்கு கின்றதோர் தானவர் குழுவினை நீவிர் 
ஏங்கு கின்றதை விடுரின்கள் என்றுதேர் இழிந்து 
பாங்கர் உற்றதோர் தண்டுகொண் டரிமுகன் பாலன் 
வீங்கு தோளிடை பெற்றினன் உக்கிரன் வெகுண்டான் . 
எற்று தண்டினை அங்கையால் உக்கிரன் என்போன் 
பற்றி வாங்கியே அவன் றன தூரம்பதை பதைப்பத் 
தெற்பெனப்புடைத் திடு / லும் நிலனிடைச் சேர்ந்தான் 
மற்ற வன் றன துயிர்கொடு போயினன் மறலி . 
துஞ்சி வீழ்அதி சூரனை நோக்கியே துகடீர் 
மஞ்சு போலவே வரும் அசு. ரேந்திரன் மனமும் 
பஞ்சு மாமெனக் கொதித்தனன் அலெழககையா 
விஞ்சு பூதர் தங் குழுவின்மேற் சென்றனன் விரைவின் . 
கடிது சென்றசு ரேந்தின் இந்திரன காத்தின் 
நெடிய வில்லினும் ஆயிரத் திரட்டிமேல் நிமிர்ந்த 
கொடிய வார்சிலை வாங்கியே குணத்தொலி கொளுவ 
படியும் வானமுங் குலைந்தன உயிரெலாம் பதைப்ப . 
பூதர் அங்கது நோக்கியே பண்டமும் பொருப்பும் 
பாதவங்களுந் தாரகன் தந்திடு பதகன் 
மீது சென்றிட விடுத்தலும் அனையன விலக்கிச் 
சோதி வெங்கணை இறுதிநாள் முகிலெனச் சொரிந்தான் . 
வடிகொள் வார்கணை விடுத்தலும் பூதர்கள் வலிதின் 
விடுபி றங்கலே முதலிய இடையிடை வீட்டி 
முடியுங் கைகளும் ஆகமும் முகத்தொடு மொய்ம்பும் 
அடியுஞ் சோரிநீர் கான்றிட அழுந்திய அவர்பால் . 
மற்றும் வெங்கணை உலப்பில தூண்டலும் மண்மேல் 
அற்ற கைகளுந் துணிந்திடு தோள்களும் அடியும் 
இற்ற கண்டமு மாகிவெம் பூதர்கள் இறப்பக் 
கொற்ற வீரரில் கனகன்என் பவன் எதிர் கொண்டான் . 
எதிர தாய்வரு கனகன் மேல் தாரகன் ஈந்த 
அதிரும் வார்கழல் அண்ணலோர் வடிக்கணை அழுத்த 
உதிர வாரியோ டன்னவன் தேர்மிசை உற்றான் 
கதிரின் மேல்வரு செய்யகோ ளாமெனக் கடிதின் . 


89 


90 


91 


92 


93 


60 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


பாகன் தன்னுயிர் உலந்திட உதைத்துவெம் பனைக்கை 
நாகந் தந்திடு மதலை தன் வரிசிலை நாணைக் 
காகம் போலவெள் ளெயிற்றினாற் கீறிவெங் கறைசேர் 
மேகந் தாரணி மிசை இழிந் தாலென மீணடான் . 

94 
இழிந்து மால்வரை ஒன்றுகீண் டசுரரிந் திரனாங் 
கழிந்த சீர்த்தியான் மீமிசை ஓச்சலுங் கரத்தின் 
அழிந்த வில்லினை நீத்துவே சொருசிலை அதனைக் 
குழிந்த கண்ணுடைப் பூதர்கள் வெருக்கொளக் குனித்தான் . 95 
குனித்து நான் கிரு சுடு பரந் தொடுத்தறை கூவித் 
தனித்து மேல்வருங் கனகன் வியகிரி பாய்த்துப் 
புனிற்றிளம்பிறை செக்கர்வான் நுழைந்தெனப் புயங்கள் 
பனித்திடும்படி அழுத்தினன் ஆயிரம் பகழி . 

96 
பகழி ஆயிரம் படுதலும் ஆடகன் பையுள் 
நிகழ நிற்றலும் வேறொரு வலவனை நிறுவிப் 
புகழில் தானவன் தேர்கொடு பூதர்மேற் போத 
அகழு மால்வரை ஒன்றெறிந் துன்மத்தன் ஆர்த்தான் . 97 
அவன்எ றிந்திடும் பருப்பதம் விரைவில்வந் தடர்க்கக் 
கவன வெம்பரி யாயின உலந்தன காணாப் 
பவன வேகத்தின் வேறொரு தேர்மிரைப் பாய்ந்தான் 
புவனம் உண்ணிய நின்றதோர் கடவுளே போல்வான் . 98 
முந்து வெங்கணை உலப்பில தூண்டலும் முந்நீர் 
செந்து கிர்க்கொடி போர்த்தெனக் குருதிநீர் செறிய 
வந்த முற்றிலன் புவிமிரை இருந்தனன் ஆங்கே 
மந்தன் என்பவன் தாரகன் புதல்வன்நேர் வந்தான் . 

99 
வருத லோடும் ஆங் கவன் மிசை ஐயிரு வாளி 
குருதி காலுற வழங்கலும் எரியெனக் கொதியாப் 
பரிதி மேவரத் தகுவதோர் பருப்பதம் பறித்துக் 
கருதி ஏவினன் அவுணர்கோன் அங்கது கண்டான் . 100 
சென்று மார்பெதிர் ஏற்றலும் வந்துழித் தெறித்துக் 
குன்று மீண்டுமற் றவன்புடை போயது கொடியோன் 
ஒன்று போலிய ஆயிரம் பகழிகள் உய்த்தான் 
நின்று மந்தன் அங்கயர்ந்தனன் சிங்கனும் நேர்ந்தான் . 101 
எடுத்து மால்வரை ஒன்றவன் உரத்தின்நேர் எறியத் 
தடுத்தொர் வாளியின் அகற்றினன் அமரிடைத் தரியார் 
விடுத்த தோர்கதை எறிதலும் அவனது விலக்கித் 
தொடுத்து நூ றுகோல் அழுத்தினன் சிங்கனும் தொலைந்தான் . 102 
ஒழிந்த சாரதத் தலைவர்களியாவரும் உடன்றே 
அழிந்து நின்றனர் தாரகன் குமரன் ஆ சுகங்கள் 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


81 


பொழிந்து மற்றுள பூதரை முடித்திடும் போதில் 
கழிந்த துன்பொடும் இலக்கரில் தண்டகன் கண்டான் . 103 
தனது கார்முகம் வாங்கியே ரண்டகப் பெயரோன் 
முனையி ருங்கணை ஆயிரங் கொடியவன் முகத்தின் 
நனிபு குந்திட விடுத்தலும் நடலையுற் றிரங்கி 
மனம்வெ குண்டு பின் தன்பெருஞ் சிலையினை வளைத்தான் . 104 
வளைத்து நாலிரண்டம்பினைத் தண்டக மறவோன் 
குளத்தின் மேற்பட விடுத்தலும் எழுந்தன குருதி 
இளைத்து நின்றனன் தேர்மிரை அன்னவற் கிளையோன் 
கிளத்து சோமுகன தா ! கன் மகன் எதிர் கிடை த்தான் . 105 
எதிர்பு குந்தவன் அகலமேல் ஐம்பதிற் றிரட்டி 
கதிர்தெ றுங்கணை அவுணர்கோன் அழுத்தலுங் கவலா 
அதிர்த ருந்தன கொண்சிலை வாங்கியா யிரமாம் 
நுதிகொள் வெஞ் ரந் தூணடினன சோமுகன் நொடிப்பில் . 106 
பல்ல வங்களா யிரமும் அத் தாரகன் பாலன் 
சில்லி யந்தனித் தேரினை வலவனைச் சிதைப்ப 
மெல்ல வேறொரு தேர்மிடைப் பாய்ந்துவேல் ஒன்றை 
ஒல்லை இங்கிவன் உயிரினை உண்கென உய்த்தான் . 

107 
உய்த்த வேல் அவன் அகலமேற் படுதலும் முயங்கி 
எய்த்து மற்றவன் தேர்மிடைமயங்கினன் இருப்ப 
நித்தன் வேர்வுறு ரோமுகற் கிளையவன் நெடுமால் 
ஒத்த வன்மையன் விசயனஎன் பவன்கடி துற்றான் . 

108 
விரயன் ஆங்கொரு கொடுமாம் வாங்கியே வெகுண்டு 
நிசித வெங்கணை ஆயிராம் உய்த துநேரில்லா 
அசுரர் இந்திரன் வலவனைத் தடிந்துமற் றவன்கை 
இரையும் வில்லொடு நாரியை த துணிபட இறுத்தான் . 109) 
முற்று நூலுணர் பாகுயிர் உலத்தலும் முனியா 
இற்ற நாணொடு வார்பிலைத் துணியினை ஏந்திக் 
கொற்ற மார் அசுரேந்திரன் மத்திகை கொண்டு 
பொற்றை அன்னதன் தேர்விடு வலவனின் பொலிந்தான் . 110 
தகுவர் கோன் ஒரு வலவனை நிறுவியோர் கண்டம் 
இகலும் வன்மையால் எடுத்தனன் அவன் மிசை எறியப் 
புகுது மெல்லையில் கண்டெதிர் விசயனாம் புகழோன் 
மிகவும் எல்லையில் சரங்களைத் தூண்டினன் விடுத்தான் . 111 
தொட்ட தொட்டன கணையெலாந் துகள் படத் தொலைத்து 
மட்டு லாந்தொடை விசயன்மார் பகத்திடை வந்து 
பட்ட காலையில் அவன் றன திரதமேற் பதைத்து 
விட்ட வில்லொடு குருதியுந் தானுமாய் வீழ்ந்தான் . 112 


62 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ରୀ 


விழுந்த காலையில் இலக்கரில் ஏனையோர் வெகுண்டு 
பொழிந்த வாளியால் தாரகன் மகனொடு பொருதே 
அழிந்தி யாவரும் இரிந்தனர் போதலும் அதுகண் 
டுழந்த துன்பொடு வீரமொய்ம் பினன்விரைந் துற்றான் . 113 
வீர வாகுவேள் இணையடி போற்றியே வெகுண்டோர் 
கோர வெஞ்சிலை வாங்கினன் நானொலி கொளுவி 
யாரும் வானவர் வியப்புற அவுணர்கள் அயரத் 
தாரகாசுரன் மதலையை மறைத்தனன் ராத்தால் . 

114 
மறைப்ப மெய்யெலாங் குருதிகொண் டிடலும்வல் லவுணன் 
விறற்க டுஞ்சிலை ஒன்றினை வளைக்கவன் மிரையே 
பிறைத்த லைக்கணை ஆயிரம் அழுத்தினன் பெரிதும் 
உறைத்த செம்புனல் இருவரும் இளங்கதிர் ஒத்தார் . 115 
தார கத்திற லான் மகன் தூண்டியேழ் ரரத்தால் 
சூரர் இத்திறல் அண்ணல்கைச் சிலை தனைத் துணிப்ப 

ரன் மற்றொரு கார்முகம் வாங்கியே விடங்கால் 
கூர யிற்கணை ஆயிரம் விடுத்தனன் குறியால் . 

116 
ஏகும் வார்கணை தாாகன் மகன் சிலை இறுத்துப் 
பாகன் ஆவியுண் டிரதமோ டயங்களைப் படுப்பு 
வாகை இன்றியே வேருெரு தேர்மிசை வறியன் 
போக லோடுமற் றன்ன து கண்டனர் புலவோர் . 

117 
வெருவ ரப்பொருந் தார 

பாருந் தாரகன் மதலையை வீரன் 
பொருது வெற்றிகொள் வான்கொலாம் இனியெனப் புகழ்ந்தார் 
அரிய அற்புத மோவவன் வென்றிடல் அவுணன் 
கரித ருஞ்சுதன் சிம்புளின் சுதனிவன் கழறன் . 

118 
மாறொர் தேரிடைப் பாய்ந்தவன் ஒருதனு வளைத்து 
நூறு கோல்விடுத் தவன் இர தக்தினை நூ மச் 
சீறி வானெரீ இ வீரவா குப் பெயர்த் திறலோன் 
ஆறு மாமுக முதல்வனைப் பரவிநின் மூர்த்தான் . 

119 
உறைக ழித்துவாள் உருவியே உம்பரிற் படர்ந்து 
சிறைக ழித்திடும் வரை புரை அவுணர்கோன் தேர்மேல் 
குறைக ழித்திடும் பணிகவர் மதியெனக் குப்புற் 
றிறைக ழிக்குமுன் அவன் றனைக் கையிலொன் றெறிந்தான் . 120 
எறிந்த காலையில் இற்றதோர் கைத்தலம் இறலுங் 
குறைந்த கையிடைச் சலசல இழிவன குருதி 
செறிந்த நீலவொண் கிரிதனக் கொருபுடை சென்றே 
உறைந்த தோர்கரும் பணியழல் மணியுமிழ்த் தொப்ப . 

121 
கைய றுத்தலுந் தாரகன் தன்சுதன் கனன்று 
மொய்யு டை - க்கதை ஒன்றெடுத் தவன்மிசை மோத 


காண்டம் ] 


4. இரண்டாநாட் . சூரபன்மன் யுத்தப் படலம் 


63 


ஒய்யெனத் திறல் மொய்ம்பினன் வானெழுந் தொருதன் 
செய்ய பொற்பதத் துதைத்தனன் அங்கவன் சிரத்தில் . 122 
காமர் தாளினால் உதைத்துவிண் படர்தலுங் கண்டு 
தூம மார்விழி யான் அசுரேந்திரன் தொடர்ந்தோர் 
சேம வாள் கொடு வானெழ மேலையோன் சீறி 
ஏம நாந்தகத் தால் அவன் தலைய ற எறிந்தான் . 

123 
எறிந்த சென்னியு மியாக்கையும் இம்பரின் வீழ்ந்து 
மறிந்து மற்றவன் மன்னுயிர் போயது வான்மேற் 
ரெறிந்த விண்ணவர் ஆர்த்தனர் இன்னதோர் செய்கை 
அறிந்த தான வக் கடலெலாம் ஓடின அன்றே. 

124 
மக்க ளாயினர் இருவரும் இறந்தது மலைந்து 
பக்க மேயின் தானை கள் இரிந்ததும் பாராத் 
தொக்க பேரரல் உலகட எழுந்ததோற் றம்போல் 
மிக்க சீற்றமேற் கொண்டனன் அண்டங்கள் வென்றான் . 125 
சீற்ற மேதகு காசிபன் மதலைபோர் செய்யும் 
ஆற்ற லார் தமை அடுவனால் விரைந்தென மதித்துக் 
காற்றின் முந்துசெல் தேரிடைக் கடிதுவந் தெய்திக் 
கூற்றின் வெம்பசி தணிப்பதோர் சிலையினைக் குனித்தான் . 126 
வாணி போற்றிடு - யமகள் வீரமா மடந்தை 
நீணி லைப்பட வே றுகோ பான த்தின் நெறிபோல் 
பூணளாவிய பொன்ன வாஞ் சிலைசனிற் புணர்த்த 
நாணின் ஓதையைக் காட்டினன் அணிவிரல் நகத்தால் . 127 
கரங்கொள் வில்லொலி கேட்டலும் பாரிடைக் கணங்கள் 
மரங்கள் சிந்தினர் சிகரிகள் சிந்தினர் மலையும் 
உரங்கள் சிந்தினர் வீரமுஞ் சிந்தினர் உட.லுஞ் 
சிரங்க ளானவும் பனித்திட ஓடினர் சிதறி . 

128 
யாண்டு மாகியே இரிந்தனர் அல்லதிந் நிலத்தில் 
வீண்டு ளார்சிலர் பதைத்துநின் பர்சிலர் வீழ்ந்து 
மாண்டு ளார்சிலர் மயக்கமுற் றார்சிலர் மற்றும் 
ஆண்டு பன்னிரண் டொழிந்தில தவுணன்வில் அரவம் . 

129 
வேதன் அஞ்சினன் மால்முடி துளக்கினன் விண்ணோர் 
நாதன் அஞ்சினன் மறலியும் அஞ்சினன் நடுங்கிக் 
கோதில் நல்லறம் அஞ்சின ஐவகை கொண்ட 
பூதம் அஞ்சின உயிர்த்தொகை அஞ்சின பொருமி . 

130 
வஞ்சன் வார்சிலை நாணொலி கேட்டலும் மறத்தால் 
விஞ்சு பூதமீ ராயிர வெள்ளமும் வெருவி 
எஞ்சி யேயவண் நின்றிடா திரிந்துள வென்றால் 
அஞ்சு பூதங்கள் அஞ்சுவ தற்புதத் தனவோ . 

131 
1 பாம்- திரள் . 


64 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


சூரன் விற்பெரு முழக்கினைக் கேட்டலுந் துளங்கிப் 
பாரி டத்தொகை அழிதர அன்னது பார்த்துப் 
போரி யற்படைத் தலைவர் நூற்றெண்மரும் புகுந்து 
மாரி யிற்பொழிந் திட்டனர் வரைகளும் மரமும் . 

132 
அன்ன வேலையிற் பத்து நூ றாயிர கோடி 
பொன்னின் வெங்கணை அவுணர்கோன் முறைமுறை போக்கித் 
தன்னு ழைப்புகும் வரையொடு தருக்களைத் தடிந்து 
துன்னு பாரிடத் தலைவர் தம் யாக்கையைத் துளைத்தான் 133 
முடிதுளைத்தனன் முகத்தினைத் துவைத்தனன் மொய்ம்பைத் 
தொடையல் மார்பினை த துளை ததனன் பாணியைத் துளைத்தான் 
கடிதுளைத்தனன் குறங்கினைத் துளைத்தனன் கழல்சேர் 
அடிதுளைத்தனன் பாரிடத் தலைவரும் அயர்ந்தார் . 134 
துளைத்து மெய்யினை வெஞ்சரம் போதலுந் துயர்கொண் 
டிளைத்து நின்றனன் அதிபலன் வக்கிரன என்போன் 
களைத்து வீழ்ந்தனன் வச்சிரன் இரங்கினன் கபாலி 
உளத்தின் வன்மைய தழிந்தனன் உன்மத்தன் உலைந்தான் . 135 
நீடு குன்றினை யேந்தியே அசசு தன் நின்றான் 
ஓடு கின்றிலன் எதிர்ந்திலன் மாபலன உளைந்தான் 
வாடு கின்றனன் மதிசயன் மேகனும் மருண்டான் 
ஆடு றுந்துயர் அறிந்தனன் அடைவா பரனை . 

136 
மேக மாலிஉள் நடுங்கினன் சுப்பிரன மெலிந்தான் 
காக பாதன்மெய் பதைத்தனன் உதவகன் கவன் நான் 
ஆகம் வீழ்ந்திடு குருதியுள் அழுந்தினன் அசலன் 
மாக வந்தன்நொந் திரங்கினன் அத்திரி மறிந்தான் . 

137 
பத்தி ரன்சிறி திடைந்தனன் உடைந்தனன் பதுமன் 
எய்த்த சைந்தனன் வியாக கிரன் தனஞ்சயன இரிந்தான் 
மத்தன் வைதுவெய் துயிர்த்தனன் பினாகிமெய் மாந்தான் 
சித்தி ராங்கனுங் கனகனுந் துயர்க்கடல் திளைத்தார் . 

138 
நெஞ்ச ழிந்தனர் மாலியும் நீலனும் நெடுங்கண் 
பஞ்ச டைந்தனர் கும்பனும் நிகும்பனும் பதைப்புற் 
றஞ்சி ஏங்கினர் சண்டியுந் தண்டியும் ஆவி 
துஞ்சல் கூடினர் வாமனுஞ் சோமன்என் பவனும் . 

139 
வெங்கண் உக்கிரன் எழுவதற் குரனிலன் வெகுண்டான் 
சிங்கன் ஓய்ந்தனன் சுவேதச் ரிடன் மறந் தீர்ந்தான் 
சங்க பாலன்வீழ்ந் துருண்டனன் நந்தியுஞ் சாலித்தான் 
பிங்க லன் உயிர்க் கின்றிலன் உரோமசன் பெயர்ந்தான் . 140 
இனைய தன்மையால் இவர்முத லான நூற் றெண்மர் 
அனிக வேந்தர்கள் போர்வலி இன்றியே அழியத் 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


65 


141 


துனைய மற்றது கண்டு நூ றாயிரத் தொகையோர் 
கனையும் வார்சிலை வாங்கியே தூர்த்தனர் கணைகள் . 
தூர்த்து மற்றவர் மாறுகொண் டிடுவுழிச் சூரன் 
வேர்த்து வெங்கணை மாரி தூய் அனையன விலக்கி 
-ஆர்த்து வெஞ்சரம் ஆயிர கோடிதொட் டங்கண் 
மூர்த்தம் ஒன்றினில் அனையவர் சிலைகளை முரித்தான் . 142 
முரித்து மற்றவர் வார்சிலை யெடுப்பதன் முன்னம் 
திரித்தும் ஆயிர கோடிவெங் கணையினைச் செலுத்திப் 
பரித்தி றம்பல பூண்டிடுந் தேர்களைப் படுத்தி 
உரத்தில் அன்னவர்க் கிலக்கமா யிரங்கணை உய்த்தான் . 143 
உய்த்த வாளிகள் நெஞ்சுபோழ்ந் திடுதலும் உளைந்தே 
எய்த்து வீழ்ந்தனர் இலக்கரும் அனையகண் டிரங்கி 
வித்தகங்கெழு வீரமார்த் தாண்டனாம் விடலை 
கைத்த லங்கெழு சிலையொடு நேர்ந்தனன் கடிதின் . 

144 
வாங்கு வில்லினன் எறிந்தநாண் ஒலியன்வார் கடல்கள் 
ஏங்கும் ஆர்ப்பினன் அவுணன்மேற் கணையெனும் எழிலி 
தூங்கு வித்தலுஞ் , ரங்கள் தூய் அன்னவை தொலைத்துத் 
தீங்க டுங்கணை ஆயிரம் நுதலிடைச் செறித்தான் . 

145 
செறித்த காலையில் வீரருள் வெய்யவன் செயிர்த்து 
மறித்தும் வெஞ்ரரந் தூண்டவே ஆயிரம் வாளி 
குறித்து வீசியே அவன்விடு கணையொடுங் குனிவில் 
அறுத்து ரம்பிளந் நம் பெய் தூணியும் அட்டான் . 146 
அட்ட காலையில் வீரமார்த் தாண்டன் உள் ளழுங்கிப் 
பட்டு ளானென வீழ்ந்தனன் பரிசது நோக்கி 
ஒட்ட லான் வலி அடக்குவன் யானென உருத்து 
விட்ட தேரொடும் வந்தனன் அரக்கனாம் விறலோன் . 147 
வந்த வீரராக் கதனெனும் நாமத்து வலியோன் 
கொந்து லாந்தொடை- தூங்கு தன் கொடுமரங் குனியா 
ஐந்து நூற்றிரண் டடுப ரந் துரந்திட அதுகால் 
உந்தி ஆர்த்தனன் அவுணர்கோன் ஓராயிரங் கணைகள் . 148 
முட்டு வெங்கணை வீரராக் கதனெனும் மொய்ம்பன் 
தொட்டட வாளியை விலக்கி அங் கவன் சிலை துணிக்க 
நெட்டி ருஞ்சுடர் வாளமொன் றேந்திநீள் விசும்பில் 
எட்டு மாதிரக் கரிகளும் வெருவஆர்த் தெழுந்தான் . 149 
விண்ணெழுந்தவன் அவுணர்கோன் நின்றிடும் வியன்தேர்க் 
கண்ணில் வாவியே ஆங்கவன் கொண்டகார் முகத்தைத் 
துண்ணெ னச்சுடர் நாந்தகத் தெறிதலுஞ் சூரன் 
வண்ண வார்சிலை முடிந்தில் தொடிந்தது மணிவாள் . 

150 
5 


66 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


நெடிய வாட்படை . இற்றிட விறலுடை நிருதன் 
தொடையல் மார்பகத் தெற்றுவான் முயறலுஞ் சூரன் 
படையி ழந்திடும் வலியிலற் கொல்வது பழியென் 
றடியின் மேற்படுத் தெறிந்தனன் அண்டமேற் செல்ல . 151 
அரக்கர் வீரனை அவுணர்கோன் எறிந்திட அலமந் 
திரக்கம் எய்தியே வீழ்ந்தனன் புவிமிசை இதுகண் 
டுரக்க டுங்கணை மாரிகள் ஒன்னலன் தேரும் 
கரக்க வீசிவந் தேற்றனன் மகேந்திரன் கடியோன் . 

152 
சூரன் அங்கது விலக்கியே கணைமழை துரப்ப 
வீரன் மற்றது சிந்தினன் பகரிகள் வீசிச் 
சாரி வட்டம தாய்வர அவுணனுந் தக்கோன் 
தேரை வட்டணை வந்தனன் சில முகஞ் சிதறி . 

153 
திரியும் வட்டணை முறையினாற் சரமழை கெறி 
வருதி றத்தினால் ஐயம் தாவவர் வடிவை 
ஒருதி றத்தருந் தெளிகிலர் உணர்ந்திட அற்றே 
இருதி றத்தரும் வீரமா மகேந்திரர் எனல். 

154 
ஆள ரிக்குடன் வந்தவன் அத்துணை அரன்று 
கோள ரிக்குடன வந்தவன் விடுசரங் குறைத்துத் 
தாளின் முப்பது மருமமீ திருபது தடம்பொற் 
றோளின் முப்பது கணைவிடுத் தவன் வலி தொலைத்கான் . 155 
வலிதொ லைந்தவன் வீழ்தலும் மாக்களின் தொகைமேல் 
புலிய டைந்தென அவுணர்கோன் உரப்பினன் புகலும் 
மெலிவில் ஆற்றலன் வீரதீபன்னெனும் வெய்யோன் 
சிலைகு னிந்திடப் பகழிவான் நிமிர்ந்திடச் சென் முன் . 158 
சென்ற வீரதீ ரன்விடு கணையொடு சிலையை 
ஒன்றொ ராயிரம் வாளியால் வீட்டியே உயர்ந்த 
குன்ற மன்னதோர் தேரையேழ் கணையினால் குறைப்ப 
நன்று நன்றெனாத் தண்டமொன் றெடுத்துமேல் நடந்தான் . 157 
நடத்த லாகிய எல்லையில் பகழியோர் நான்கு 
தொடுத்து மற்றவன் ஏந்திய தண்டினைத் துணித்துத் 
தடத்த மார்பினும் மொய்ம்பினும் ஏழிரு சரங்கள் 
விடுத்து மண்மிசை வீட்டினன் யாரையும் வென்றான் . 158 
ஆன காலையில் வீரமா மகேசனாம் அடலோன் 
கூனல் வில்லினால் அரிதிவன் தன்வலி கோடல் 
மான மார் திறல் மொய்ம்பற்கும் என மனம் வலியா 
ஊனும் ஆவியும் கவர்வதோர் தெய்வவேல் உய்த்தான் . 159 
வேல்விடுத்துழிக் கண்டவன் வெஞ்சிலைக் குனித்துக் 
கோல்விடுத்தலும் ஆயிரம் அன்னவை குறைத்துச் 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் பட 

படலம் 87 
சூல்வி டுத்திடும் எழிலிபால் மின் வரும் தொடர்பின் 
மால்வி டுத்திடா அவுணன்மார் புற்றதவ் வைவேல் . 160 
உற்ற தோரெஃகம் நுண்டுக ளாகிவிண் ணுலவிச் 
சுற்று மாதிரஞ் சென்றது சூரன்மேல் வீரன் 
மற்றொர் தண்டினை விடுத்திட்ட எடுக்குமுன் வல்லோர் 
சொற்ற சாபத்தின் முந்தும்ஏழ் கணையினைத் தொடுத்தான் . 181 
ஏழெனப்படு பகழியும் மகேசனாம் ஏந்தல் 
பாழி மொய்ம்பினைப் பாழிய தாகவே படுத்த 
வீழல் உற்றதங் கவன் உடல் உணர்ச்சிகள் வீந்த 
சூழு கின்றதோர் மன்னுயிர் அடைந்தது துரியம் . 

162 
மகேசன் என்பவன் மயங்கலும் மற்றது நோக்கிக் 
ககேசன் மேல்வரும் இராகுவின் அவுணனைக் கனன் 
நகேசன் மங்கையோ டிகலிவேங் கடகிரி நண்ணுங் 
குகேசன் ஏவல்செய் வீரகே சரியெதிர் கொண்டான் . 163 
எதிர்ப்பு குந்தவன் வணக்கியே நாணொலி யெறிந்த 
துதிகொள் வார்சிலை தன்னையேழ் கணையினால் துணியா 
அதிகு ரல்மணித் தேரை நூ றம்பினால் அறுத்து 
நுதிநெடுங்கணை அழுத்தினன் ஆயிர நுதலின் . 

164 
ஆயி ரங்கணை நுதலிடை அழுத்தஅம் புவியில் 
பாய்த ருங்குரு திப்பெரு நதியொடு பாய்ந்து 
சேயி ருங்குவ டொன்றினைச் ரெங்கையால் பறித்து 
மாயை தந்திடு மதலைமேல் விடுத்தனன் மன்னோ. 

165 
எறித்த ருஞ்சுடர்த் தபனனுஞ் சேடனும் இரங்கப் 
பறித்தெடுத்துமேல் வீசிய பராரையங் குன்றம் 
வெறித்த ருந்தொடை அவுணர்கோன் விசிகமொன் றதனால் 
அறுத்து மார்பினூ றயிற்கணை அழுத்தினன் அம்மா . 188 
கரம்பு குந்திடுங் தனிசிலை உமிழ்ந்திடுங் கணைகள் 
உரம்பு குந்திட வீரகே சரிமனம் உளைந்து 
பரம்பு குந்திடும் அவுணர்கோன் தேர்மிசைப் பாயா 
வரம்பு குந்தகுன் றன்னமார் பத்திடை அடித்தான் . 187 
வடித்த விற்படை அவுணர்கோன் மருமத்தின் வலிதாய் 
அடித்த காலையில் வீரகே சரிதன தங்கை 
வெடித்த தாமெனக் கீண்டது விண்டது சோரி 
துடித்து யிர்ப்பொடு தேரிடை மறிந்தனன் துயரால் . 188 
வீர கோளரி பதைத்துமான் தேரிடை வீழச் 
சூரன் மற்றிவற் கொல்வது பழியெனச் சூழா 
ஓர்கை யால் அவன் தனையெடுத் தச்சுதன் உறங்கும் 
வாரி திக்கிடை எறிந்தனன் விண்ணவர் மருள . 

169 


88 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


171 


பரந்த பாற்கடல் எறிதலும் வீழ்ந்தவன் பதைப்பு 
றரந்தை எய்தியே எழுந்துவிண் ணெறியின்மீண் டணு 
முரிந்த தம்மினங் கூடினன் அங்கதன் முன்னம் 
புரந்த ரப்பெயர் வாகையான் ஏற்றெதிர் புகுந்தான் . 170 
ஏற்றெ திர்ந்திடு வீரமா புரந்தரன் என்பான் 
ஆற்றல் வெங்கணை சொரிந்துபோர் செய்வனேல் அவற்றை 

பற்றி வென்றிடும் என்னையும் இவனென மதித்துக் 
கூற்று வன்படை தொட்டனன் அவுணனைக் குறுக. 
குறுகும் அப்படை வரத்தினை நோக்கியே கொடியோன் 
முறுவல் செய்தனன் ஆங்கநற் கெதிரும் முரணால் 
உறுவ தோர்படை தொட்டிலன் இகழ்ந்திட உவன்மேல் 
மறலி தன்படை பட்டு மாய்ந் திட்டது வரத்தால் . 

172 
தண்ட கன்படை மாய்தலுஞ் சயங்கொடி மகவான் 
முண்ட கன் படை எடுத்தனன் தொடுப்பதன் முன்னம் 
கண்ட கன்சிலை வாங்கி நூ முயிரங் கணையை 
விண்ட கன்பெரு மார்பகந் திறந்திட விடுத்தான் . 

173 
நிறந்த ருஞ்சுடர்க் கணைபுகுந் துரத்தினை நெறியாத் 
திறந்து போயின வீரமா புரந்தரன் செங்கை 
உறைந்த நான்முகப் படை யொடுஞ் சோரிநீர் உமிழ்ந்து 
மறிந்து மாய்ந்தனன் வந்தனன் வீரர்தம் மறலி . 

174 
தீர ராந்திறல் அவுணர்கள் பூதராஞ் சிதைவார் 
சூர ராஞ்சிலை வல்லவர் நமரெலாந் தொலையும் 
நீர ராஞ்செருச் செயலிது நன்றென நிகழ்த்தி 
வீர ராந்தகன் வந்தனன் அந்தகன் வெருவ . 

175 
சார்ங்கம் அன்னதோர் வலியதாய் மாமதன் தனுவாம் 
ஈர்ங்க ரும்பென அரிபடு சிலைகுனித் தேற்றுக் 
கார்ங்க ரும்புய லாமென நாணொலி காட்டிக் 
கூர்ங்கொ டுங்கணை சிதறிநின் றார்ப்பிசை கொண்டான் . 176 
ஆர்ப்பெடுத்தலும் அஞ்சினன் கதிரவன் அங்கம் 
வேர்ப்பெடுத்தனர் அமரர்கள் விஞ்சையர் விண்டார் 
சீர்ப்பெடைக்குலம் அலமரக் கின்னரஞ் சிந்திப் 
பார்ப்பெடுத்திரி கின்றன கேசரப் பறவை . 

177 
ஆன காலையில் வீரரந் தகன்விடும் அம்பின் 
போனை மாரியைக் கணைகளால் விலக்கியே சூரன் 
ஊனும் ஆவியுங் கவருமா யிரங்கணை உய்ப்பத் 
தானும் ஆயிரம் பகழிதொட் டன்னதைத் தடுத்தான் , 178 
தடுத்த காலையில் அவுணர்கோன் சினவிமுத் தலைசேர் 
வடித்த வச்சிரச் சிலீமுகம் ஆயிரம் வல்லே 


காண்டம் ) 


இரண்டாநாட் 

ட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


69 


எடுத்து விட்டிட வீரரந் தகன் றமக் கெதிரா 
விடுத்த பல்லவம் யாவையுஞ் சிந்தியே விரைந்த . 

179 
விரைந்து போய்விறல் அந்தகன் தேரினை வீட்டிக் 
கரந்தனிற்சிலை ஒடித்துவீ ரத்தினைக் கலக்கி 
உரந்த னிற்புகுந் துணர்வுண்டு சோரிநீர் உகுத்துப் 
புரந்த ரற்குளந் துணுக்குறப் போயது புறத்தில் . 

180 
விறல்ப டைத்திடும் அந்தகன் கணைபட வீழ்ந்து 
மறல்ப டைத்திட ஆங்கது நோக்கியே மனத்தின் 
உறல்ப டைத்திடு செற்றமும் மானமும் உகைப்பத் 
திறல்ப டைத்திடு மொய்ம்பினான் அவுணன்மேற் சென்முன் . 181 
அரிகள் அச்சுறும் வீரவா குப்பெயர் அறிஞன் 
இரதம் ஊர்ந்துவந் தேற்றலும் ஆங்கவன் எழில்சேர் 
உருவ நோக்குறா ஒற்றனாம் இவனென உன்னிப் 
பெரிது வெஞ்சினம் எய்தியே அவுணர்கோன் பேசும் . 182 
மெது வீரமா மகேந்திரஞ் சாடி எண்ணில்லாத் 
தமரை அட்டனை தானைகள் அளப்பில தடிந்தாய் 
குமரர் தங்களைக் கொன்றனை நின்னுயிர் கொண்டே 
அமரின் ஆற்றலை இன்றொடே முடிக்குவன் அம்மா . 183 
பற்று பட்டிமை பயிற்றியே அமைச்சரின் பன்னி 
ஒற்றனாகியே இன்னும்வந் தாயெனின் உய்தி 
மற்ற தேகடன் வார்சிலை பிடித்தனை மாண்டாய் 
இற்றை வைகலோ நின்னுயிர்க் கிழைத்தநாள் என் முன் . 184 
தூதும் ஆகுவன் அமைச்சனும் ஆகுவன் துன்னார் 
மீது வெஞ்சமர் ஆற்றுவன் இன்னமும் வேலோன் 
ஓதி டும்பணி யாவையுஞ் செய்குவன் உலகில் 
ஏதும் வல்லன்யான் வேண்டுபோர் புரி தியால் என்றான் . 185 
என்று வீரனோ திடுதலும் எரிந்தன நயனம் 
தின்ற வாளெயி றிதழினை உரோமங்கள் சிலிர்த்த 
துன்று சீற்றமுள் ளெழுந்தது சூரனாம் அவுணன் 
குன்ற மன்னவிற் குனித்தனன் நாணொலி கொண்டான் . 186 
சிலைப னித்திடக் குனித்திடு காலையிற் செம்பொன் 
மலைப னித்தன பாரகம் பனித்தன வான்தோய் 
அலைப னித்தன அண்டமும் பனித்தன அங்கண் 
தலைப னித்தனன் அரவினுக் கிறையவன் தானும் . 

187 


அம்முறை வேலையில் ஆடல் கொள் மொய்ம்பின் 
செம்மல்த னாது செழுங்கர முற்ற 
மைம்மலி வார்சிலை வன்மையின் வாங்கிக் 
கொம்மென நாணொலி கொண்டனன் ஆர்த்தான் . 


188 


70 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


189 


190 


191 


192 


ஆர்த்திடு பேரொலி ஆங்கவன் வாங்குஞ் 
சீர்த்தனு ஆர்ப்பொடு சென்றிடு காலை 
மூர்த்தம் தொன்றினின் முச்சக வைப்பும் 
பேர்த்தென வேபெயர் குற்றன அன்றே . 
அங்கது காலையில் ஆயிர கோடி 
துங்கநெ டுங்கணை தூர்த்தனன் ஆர்ப்பப் 
புங்கவ னுக்கிளை யான்புய லென்ன 
வெங்கணை வீசி விலக்கினன் நின்றான் . 
விலக்கிய காலை வெகுண்டி.வன் ஆவி 
கலக்குவன் என்று கடுஞ்சரம் வெய்யோன் 
இலக்கம் விடுத்திட ஏந்தல் தடுத்தான் 
கொலைக்கணை ஆயிர கோடி தொடுத்தே. 
வெற்றிகொள் வான்பினும் வெங்கணை கோடி 
செற்றமொ டேசெறி வித்திடு காலை 
மற்றவை சிந்தினன் வாளிகள் நூறு 
நெற்றியில் விட்டனன் நீள்புய வீரன் . 
அச்சுத னாம் அவு ணன்குளம் எய்தி 
மெய்ச்சரம் நூறும் விளிந்து பின் விண்ட 
வச்சிர மாகிய மால்வரை ஒன்றின் 
உச்சியின் உற்றபொன் ஊசிகள் என்ன . 
நூறயில் வாளி நுதற்கிடை சென்று 
மூறில னாகி உறுந்திறல் நோக்கி 
ஆறுமு கேசன் அயிற்படை அல்லால் 
ஈறுசெ யாதிவன் யாக்கையை என்றான் . 
என்றிடும் வீரன் இதற்பினும் வாளி 
துன்றுபல் கோடி சொரிந்திட வெய்யோன் 
வன்றிறல் வெங்கணை யாலவை மாற்றி 
ஒன்றுடன் ஏழ்கணை ஒண்புயம் உய்த்தான் . 
அம்பிரு நான்கும் அணைந்துடன் ஆடல் 
மொய்ம்பினன் மொய்ம்புற மூழ்கியுள் ளுற்ற 
செம்புனல் உண்டு செழும்பிடர் போழ்ந்தே 
உம்பர் வெருக்கொள ஓடிய மாதோ . 
ஓடிய வேலை யுளைந்திடு நெஞ்சன் 
ஆடல்கொள் மொய்ம்பினன் அவ்வசு ரேசன் 
பாடுறு தேர்விடு பாகர்தம் மெய்யில் 
கோடிபல் கோடி கொடுங்கணை விட்டான் . 
அலகில் நெடுங்கணை ஆகம் அழுந்த 
வலவர்கள் ஆற்ற வருந்தின ராகிப் 


193 


194 


195 


196 


197 


காண்டம் ) 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


71 


198 


புலவொடு சோரி புறத்தில் விளங்க 
இலவம லர்ந்தென யாரும் இருந்தார் . 
அங்கது நோக்கி அழன்றசு ரேசன் 
பெங்கணை ஐம்பது தீயென ஓச்சி 
வெங்கண் விறற்புயன் மேதகு தேரைப் 
பொங்குளை மாவொடு பொள்ளென அட்டான் . 
அட்டிடு காலை அடற்புயன் ஆங்கோர் 
வட்டணை யாழிகொள் வையம தேறி 
நெட்ட மூல் வாயு நெடும்படை தன்னைத் 
தொட்டனன் ஆங்கது சூரன் அறிந்தான் . 


190 


200 


வீறாகிய அசுரர்க்கிறை மிகமூரல் படைத்து 
மாறாகவொர் படை தொட்டிலன் வரிவில்லொடு நிற்பச் 
சூறாவளி அமுல்மாப்படை சூரன்மிரை தாக்கி 
ஊறயின நூறாயிரம் உதிராயின பிதிராய் . 

201 
காற்றின் படை . கனலின் படை கண்டம்பல வாகக் 
கூற்றின் படை கதிரின் படை . கூடத்தொடுத் திடலுஞ் 
சீற்றங்கெழு சூரன் மிசை சென்றேயவை தாமும் 
ஏற்றந்தனை இழந்தேகடி திறந்திட்டன அன்றே . 

202 
அருணன்படை மறலிப்படை அழிவெய்தலும் அம்மை 
சரணந்தனில் வருசத்திகள் தருமைந்தரில் தலைவன் 
வருணன் படை நிருதிப்படை மகவான்படை மூன்றும் 
முரணங்கொடு கொடியோன் உர மொய்ம்பிற்புக விடுத்தான் . 203 
ஏயுற்றவை அவுணர்க்கிறை இருதோளுரம் எய்தி 
வீயுற்றன அதுகாலையில் வீரங்கெழு மொய்ம்பன் 
மாயப்படை அவுணப்படை வல்லே செல விடுப்பப் 
போயப்படை யவன் மெய்யிடை புகுந்தேபொடி யான . 204 
விண்ணோர்படை இவையாவையும் விளிவாதலும் வீரன் 
நண்ணான் பெரு விறல்கண்டனன் நனிவிம்மித னாகி 
மண்ணோடுயிர்த் தொகையாவையும் வகுத்தோன்படை நளினக் 
கண்ணோன் படை யொடுகூட்டுபு கடிதிற்செல விடுத்தான் . 205 
விடுக்குற்றிடும் அயன் மால்படை விரைந்தேசினம் வீங்கி 
அடுக்குற்றிடும் உருமுப்புகை அழல்கால்பல படைகள் 
மடுக்குற்றிடு புணரித்தொகை வகுத்தெவ்வகை யுலகு 
நடுக்குற்றி. அவுணற்கெதிர் நடந்திட்டன மாதோ . 206 
ஆண்டேவரும் அயன் மால்படை அவுணன் தட மார்பங் 
கீண்டேகுதும் என்றே அவன் கிளர்தார் அகலத்தின் 
மூண்டே னெ மொடு தாக்கிய முழுமாமணி வயிரச் 
சேண்டோய்கிரி துளைப்பான் முயல் சிறைவண்டின மெனவே .207 


72 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


மாயோன் படை உலகந்தரு மறையோன் படை அவுணத் 
தீயோனுரந் தனிற்பாய்ந்து திருத்தொல்வலி சிந்தி 
மீயோங்கிய அசுரேசரும் விண்ணோர்களும் நோக்கி 
ஏயோவென வசையெய்தி இரிந்திட்டன அன்றே . 

208 
மீளுற்றவை இரியுஞ்செயல் விழிதீயுற நோக்கி 
நீளுற்றிடு திறல்மொய்ம்பினன் நிமலன் வர முன்னிக் 
கோளுற்றிடு பெருவிம்மிதங் கொண்டுற்றிட அண்டம் 
ஆளுற்றிடும் அவுணர்க்கிறை நகை செய்திவை அறைவான் . 209 
முத்தேவரின் முதலாகிய மூவாமுதல் வரத்தால் 
எத்தேவர்கள் படையுய்க்கினும் எனை வெல்கில எந்தப் 
புத்தேள் படை விடினும்மெதிர் பொரவேஒரு படையும் 
உய்த்தேதடை வினை செய்கிலன் அவற்றின்வலி உணர்வேன் . 210 
ஊனீத்திடு தவவிண்ணவர் உலகம்புகழ் அயன் மால் 
தானித்துள படையென்னிடை சார்கின்றதொர் தன்மை 
மாநீத்தமெ லாமுண்டிடு வடவைத்தழல் அதனைத் 
தேனீத்தொகை தசையிதெனச் சேருந்திறன் அன்றே . 211 
தெரிந்திட்டனை நீயோச்சிய திறல் வெம்படை என்பால் 
புரிந்திட்டதொர் வயமொன்றிலை பொள்ளென் றுரம் மேவ 
முரிந்திட்டன மறிந்திட்டன முடிந்திட்டன பொடிந்தே 
எரிந்திட்டன கரிந்திட்டன இடைந்திட்டன அல்லால் . 212 
வில்வன்மைகொள் 8 ரவன்மையும் விண்ணோர்படைக் கலத்தின் 
பல்வன்மையும் பிறவாகிய படை வன்மையும் இயல்பாம் 
தொல்வன்மையுங் கண்டேயுனைத் தொலைவில்படை ஒன்மூல் 
கொல்வன் எனக் காலந்தெரி கூற்றாமென நின்றேன் . 213 
என்னாவசு ரன்செப்பலும் இளையோன் இனி ஒன்றால் 
ஒன்னார்களில் தலைவன்வலி உணர்வேனென உன்னாத் 
தொன்னாள் எயில் மூன்றட்டருள் தூயோன் படைக் கலத்தை 
மன்னாரருள் புரிசிந்தனை வழிபாட்டொடு விடுத்தான் . 214 
விடுங்காலையின் இறைவன் படை விடம் வெங்கனல் அசனி 
கொடுங்காலிருள் கதிர்வெய்யவன் கூற்றம்பல கூளி 
தொடுங்கார் முகச் சரமாரிகள் சூலம்புடை சுற்ற 
அடுங்காலமி தென வேநெடி தார்த்துற்றதை யன்றே. 215 
உறுகின்றதொர் படைநோக்கினன் உரமுற்றெனக் குடைந்தே 
இறுகின்றதொர் படைமற்றல ஈசன்படை ஈதால் 
பெறுகின்ற அப்படையாலிது பிழை செய்டுவல் என்னாச் 
பெறுகின்றதொ ரவுணர்க்கிறை சிவன்றொல்படை எடுத்தான் . 216 
ஊறேற்றிடு தன் சிந்தையின் உறுபூசனை நிரப்பி 
ஆறேற்றிடு சடிலத்தவன் அடல்மாப்படை தொடுப்ப 


73 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 

நீறேற்றிடு மொய்ம்பன்விடு நிமலப்படை . எதிர்போய் 
மாறேற்றமர் புரிந்திட்டது வையத்தவர் வெருவ . 


217 


218 


219 


220 


221 


காண்டகு நுதல்விழிக் கடவுள் மாப்படை 
ஆண்டவை இரண்டும் நின் றாடல் ஆற்றியே 
மாண்டிடும் உலகென வானம் போற்றிட 
மீண்டன ஒல்லையில் விட்டு ளோர்கள் பால் . 
அன்னது நோக்கியே அசுரர் மேலையோன் 
இன்னவை கொல்லுனக் கியன்ற வன்மைகள் 
உன்னுயிர் இன்னினி ஒழிப்பன் காண் கெனாத் 
நன்னெடுஞ் சிலைவளை இச் சரங்கள் சிந்தினான் . 
துன்புறு வடிக்கணை சூரன் சிந்தலும் 
தன்பெருஞ் சிலையினைத் தானும் வாங்கியே 
முன்புற நெடுஞ்சரம் முகிலின் தூவினான் 
பொன்புனை அலங்கலம் புயத்து வள்ளலே . 
அத்தகும் எல்லையில் அவுணர் மன்னவன் 
முத்தலை நெடுங்கணை மூவைந் தேவியே 
வித்தக மொய்ம்புடை வீர வாகுவின் 
கைத்தல வில்லினைக் கண்ட மாக்கினான் . 
பலையது துணிதலுஞ் சீறி வீரனோர் 
இலையுடை வேலினை யெடுத்து வீசலுந் 
தொலைவறு வரம்பெறு சூரன் மார்பெனும் 
மலையிடைக் குறுகியே மற்ற திற்றதே . 
இற்றுழி அவுணர்கள் இறைவன் மாலயன் 
மற்றுள கடவுளர் வலியுங் கொள்வதோர் 
கற்றையங் கதிர்மணிக் கதையொன் றோச்சினான் 
வெற்றிகொண் டுலவிய வீர வாகுமேல் . 
திண்மைகொள் பஃறலைச் சேடன் பாங்குளார் 
எண்மரொ டொன்றியோர் இயற்கைத் தாகியே 
உண்மலி யார்ப்புடன் ஒழுகிச் சென்றென 
வண்மணி கறங்கிட மணித்தண் டுற்றதே . 
வெங்கதை வருதலும் வீர வாகுவோர் 
செங்கதை எதிருறச் செலுத்தி நிற்றலும் 
அங்கதை நீறுசெய் தவன்றன் மார்பிடைத் 
துங்கதை தன்னொடு துண்ணென் றெய்திற்றே. 
மேக்குயர் பெருஞ்சின வீர வாகுவின் 
மாக்கிளர் அகலமேல் வயிர மாக்கதை 
தாக்கலும் விண்டது தாரைச் செம்புணீர் 
தேக்கிய நதிகளில் திரைத்துச் சென்றதே . 


222 


223 


224 


225 


226 


74 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


227 


228 


229 


ஆழ்ந்திடு சோரியன் அவுணன் தண்டினால் 
போழ்ந்திடு மார்பினன் புகையும் நெஞ்சினன் 
தாழ்ந்திடும் விறலினன் தளரும் யாக்கையன் 
வீழ்ந்தனன் அமரர்கள் வெருவி யோடவே . 
ஆற்றலின் றாகியே அண்ணல் வீழ்தலும் 
மேற்றிகழ் வலவனாம் விசாலி என்பவன் 
தேற்றுறு பான்மையைச் சிந்தித் தோர்புடை 
காற்றெனத் தேர்கொடு கடிது போயினான் . 
போந்திடு காலையில் புலம்பி வீழ்ந்துளான் 
மாய்ந்திடுஞ் சரதமாம் என்று மாறிலான் 
ஆய்ந்தனன் சிலைகுனித் தப்பு மாரி தூய்க் 
காய்ந்தனன் சென்றனன் கணத்தின் தானைமேல் . 
பொன்றிடா வரத்தினான் பூத சேனைமேற் 
சென்றனன் கணைமழை சிதறிக் கோறலும் 
நின் றவை இரிந்தன நெடிய தீங்கதிர் 
என்றினை அடைந்திடு பனியின் ஈட்டம்போல் . 
தாக்கிகல் வீரருஞ் சயங்கொள் மொய்ம்பனும் 
நீக்கமில் இராயிர நீத்தத் தானையும் 
ஊக்கிய வலியழிந் துடைந்த தன்மையை 
நோக்கினன் பன்னிரு நோக்கங் கொண்டுளான் . 
ஆண்டது வேலையில் ஆறு மாமுகன் 
பாண்டிலந் தேர்மிசைப் பாகை நோக்குறா 
பண்டகு சூரன்மேல் இரதம் ஓய்யெனத் 
தூண்டுதி என்றனன் சுரர்கள் போற்றவே . 


230 


231 


232 


இணை அறு முருகன் இவ்வா றிசைத்தலும் இனைய தோரா 
உணர்வுறு பவனன் என்னும் ஒருதனிப் பாகன் நாகர் 
கணமணி செறிந்த பொற்பிற் காமரு கடவுட் டேரைத் 
துணையறு சூரன் முன்னர்த் துண்ணெனத் தூண்டி உய்த்தான் . 233 
ஆயது காலை தன்னில் அவுணர்கோன் அருந்த கோடி 
ஞாயிறு திரண்டொன் றாகி ஞாலமேல் இருளை ஓட்டிச் 
சேயுயர் விசும்பை நீங்கிச் செருநிலத் துற்ற தென்னத் 
துயதோர் குமரன் போரில் தோன்றிய தோற்றங் கண்டான் . 

234 
முண்டக மலர்ந்த தன்ன மூவிரு முகமுங் கண்ணுங் 
குண்டல நீரையுஞ் செம்பொன் மவுலியுங் கோல மார்பும் 
எண்டரு கரம் ராறும் இலங்கெழிற் படைகள் யாவும் 
தண்டையுஞ் சிலம்பும் ஆர்க்குஞ் சரணமுந் தெரியக் கண்டான் . 235 
சூரெனும் அவுணர் கோமான் தொல்லைநாள் நோற்ற வாறும் 
பாரிடை முடிவின் சாகிப் பல்லுகம் இருந்த வாறும் 


காண்டம் ] 


4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


75 


ஆரணம் அறிதல் தேற்றா ஆறுமா முகத்தெம் மையன் 
பேரெழில் உருவம் நோக்கிப் பெரும்பயன் கோடற் கேயோ . 236 
எஞ்சலில் அவுணர் செம்மல் இங்ஙனம் அமர தாற்றித் 
துஞ்சிலென் தொலைவுற் றாலென் தூயவா லறிவின் மிக்கோர் 
நெஞ்சினும் அளத்தற் கொண்ணா நிருமலக் குமர மூர்த்தி 
செஞ்சுடர் வடி.வங் கண்டு தீவினை நீங்கி உய்ந்தான் . 237 
பூவுல கண்ட மெல்லாம் புரந்திடுஞ் சூரன் தன்னைத் 
தீவினை யாளன் என்றே செப்புவர் சிறப்பின் மிக்க 
மூவிரு முகத்து வள்ளல் முன்னர்வந் தெய்தப் பெற்றான் 
ஆவிவன தவத்திற் கன்றி அறத்திற்கும் முதல்வன் அன்றே . 

238 
இன்னமும் முனிவர் தேவர் யாவரும் இனையன் என்றே 
உன்னருந் தலைமைத் தாகும் ஒரு தனிக் குமரன் தன்னைத் 
தன்னிரு விரியாற் கண்டான் தானவர்க் கிறைவன் என்றால் 
அன்னவன் தவத்தின் பேற்றை ஆரறிந் துரைக்கற் பாலார் . 

233 
பொருசமர் விளைப்பான் போலப் பொருக்கெனப் போந்து சூரன் 
இருவிழி தன்னிற் காண்பான் எளிது தன் வடிவங் காட்டி 
அருளது புரிந்தான் என்னின் ஆதியங் குமரன் மாயத் 
திருவிளை யாடல் யார்க்குந் தெரிகில் போலு மன்றே . 

240 
சிந்தையால் அறிதற் கொண்ணாத் திருவுரு விழியாற் கண்டு 
முந்து தான் நின்ற சூரன் முழுதுல கடுவான் நின்றோன் 
மைந்தனாம் இவனென் றுன்னி மனத்தினில் வெகுளி தூண்டக் 
கந்தவேள் தன்னை நோக்கி இனையன கழறல் உற்றான் . 241 


242 


243 


சேனை யாய்நினைச் சூழ்ந்தவர் செருவலி அழிந்து 
போன போனதோர் மாதிரந் தெரிந்தில பூத 
மான வீரரும் அழிந்தனர் சிலைத்தொழில் வல்ல 
ஏனை யோர்களும் என்னொடு பொருதனர் இறந்தார் . 
இற்ற நின்பெரும் படைக்கெலாந் தலைவனாய் என்பால் 
ஒற்று வந்துள வீரனும் பொருதுயிர் ஒழிந்தான் 
மற்று நீயொரு பாலனோ என்னொடு மலைந்து 
கொற்றம் எய்துதி நன்றுநன் றுன்னுளக் குறிப்பு . 
மேல தாகிய நின்னுடைத் தாதையும் விண்ணும் 
ஞால மும்புரிந் துதவிய நான்முகத் திறையும் 
மாலும் வெஞ்சமர் புரிதிறங் கருதிலர் மற்றோர் 
பாலன் வல்லை கொல் என்னொடு போர்த்தொழில் பயில . 
முந்தை நாள்வலி இல்லதோர் அடுக்கலும் முன்யான் 
தந்த செல்வத்தின் மயங்கிய தாரகா சுரனும் 
புந்தி நீங்கிய அவன் படைத் தலைவரும் போல 
மைந்த என்னையும் நினைந்தனை போலுநின் மனத்தில் . 


244 


245 


76 


கந்த புராணம் 


14. புத்த 


246 


தேக்கு சீரினேன் வரத்தியல் உன்னலை சிதையா 
ஆக்கம் உன்னலை பெருமிடல் உன்னலை அடலின் 
வீக்கம் உன்னலை படைத்திறம் உன்னலை வெம்போர் 
ஊக்கம் உன்னலை சிறுவ நீ பெருஞ்சமர்க் குற்றாய் . 
கமல மேலுறை பகவனும் மாயனுங் ககனத் 
தமரர் செம்மலும் மாதிரக் கிழவரும் அழுங்கச் 
சிமைய மங்கையும் இரங்குற என்னொரு சிலையால் 
இமையொ டுங்குமுன் நின்வலி அழிக்குவன் என்முன் . 


247 


சூனென் றுரை பெற்றுள்ள தொல்லையோன் இனைய தன்மை 
வீரமுந் திறலுஞ் சீரும் வெகுளியுங் கொண்டு செப்ப 
ஆரருள் உருவாய் நின்ற ஆதியங் குமரன் கேளா 
மூரலுஞ் சிறிது தோன்ற இத்திறம் மொழிய லுற்றான . 248 
வெற்றியும் உடையம் ஆற்றல் மிகுதியும் உடையம் மேன்மை 
பற்றியும் உடையம் எண்ணில் படைகளும் உடையம் வீயாப் 
பெற்றியும் உடையம் தானைப் பெருங்கடல் உடையம் என்று 
மற்றினி அகந்தை கொள்ளேல் மாற்றுதும் வல்லை மன்னோ . 249 
வரமிகு சிறப்பி னேமை மழவிளங் குமரன் கொல்லோ 
பொருதுவென் றிடுவான் வல்லன் என்றுநின் புந்தி கொண்டாய் 
பெரிது நீ மடவை மாதோ பிரான தனி நெற்றி நாட்டத் 
தொருசிறு பொறியே அன்ருே உலகெலாம் அடுவ தம்மா. 

250 
அறிவுடை முதியர் என்றும் ஆண்டிளை யோர்கள் என்றும் 
சிறியவர் பெரியர் என்றும் திருத்தகு வளத்தர் என்றும் 
வறியவர் என்றும் வீரர் மதிக்கிலர் யாவ ரேனும் 
விறல்வலி படைத்து தேரின் வெஞ்சமர் விளைப்பர் அன்றே . 

251 
துற்றுடன் எட்ட தென்ன நுவலுறும் உகத்தின் காறும் 
பேற்றுடன் இனிது வைகும் பெரியநின் வலியை இன்னே 
தேற்றா துராத கொள்கைச் சிறியநம் வன்மை தன்னால் 
ஊற்றுடைப் பாலிற் புக்க உறையென அடுதும் என்றான் . 

252 


வேறு 


253 


என்னு முன் வெகுண் டவுணர்கோன் இருநிலத் தன்னை 
முன்ன எந்தவன் போல் அண்ட முகடுதோய் வுற்ற 
கொன்னெ டுஞ்சிலை ஒன்றினைக் கரத்தொடு குனிப்ப 
அன்ன பான்மையைக் கண்டனன் ஆதியங் குமரன் . 
மால யன்சுரர் பல்லியம் இயம்பிவாழ்த் தெடுப்ப 
ஆல மார்வனத் தெம்பிரான் ஆடிய அத்தான 
மேலை மூதண்ட முகடுற எடுத்ததோர் வியன் தாட் 
கோலம் என்ன ஓர் நெடுஞ்சிலை யெடுத்தனன் குமரன் . 


254 


காண்டம் ] 4 , இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


77 


அடற்பெருந்திறல் சண்டி தன் பெருமிதம் அடக்கிப் 
படித்த லந்தனை அருளுவான் ஆடல்செய் பரமன் 
எடுத்த சேவடி பகிரண்டம் அட்டிடா இயல்பால் 
தடுத்த செங்கைபோல் குனித்தனன் அறுமுகன் தனுவை . 255 
இனித்த வில்லிடைக் குமரவேள் நானொலி கொண்டான் 
அனைத்தும் அண்டங்கள் உடைந்தபேர் ஓதைபோல் அவுணன் 
சினத்து மாறுதன் குணத்திரை எடுத்தனன் செகத்தில் 
பனித்தடங்கடல் யாவு மார்த் துடைந்திடும் பரிசின் . 258 
அள்ளி உப்படை அவுணர்கோன் அடுரா மழைதூய் 
வள்ளல் தன்னையுந் தேரையும் உலகையும் மறைப்பத் 
தெள்ளி திங்கிவன் விஞ்ரையென் றெந்தையிந்தித்துக் 
கொள்ளை வெங்கணை துரந்தவை யாவையுங் குறைத்தான் . 257 
குறைத்த காலையில் சினவியே பின்னருங் கொடுநஞ் 
சுறைத்த பொற்கணை பலதொட வாளிகள் ஓச்சி 
அறுத்து மற்றவை குமரவேள் அவுணர்கோன் தன்னை 
மறைத்து 

றத்து விண்ணெறி மாற்றினன் பகழிமா மழையால் . 258 
ஆன பான்மைசேர் பகழியின் பட லிகை அவுணன் 
ரோனை வாளியால் துணித்திடை வீட்டியே கரர்கஞ் 
சேனை காவலற் கண்டனன் வினைத்தளை சிந்தி 
ஞான நாயகத் தாணுவைக் காணுநற் றவர்போல் . 

259 
கண்டு தீயவன் பத்து நூ றாயிரங் கணைகள் 
அண்ட நாயகன் குமரன் மேல் விடுத்தலும் அவற்றை 
எண்ட ருஞ்சர மாரியால் விலக்கியீ ரேழு 
புண்ட ருங்கணை உய்த்தனன் ஆங்கவன் புயமேல் . 280 
கயப்பொ ருப்பினை உரித்தமால் வரை தரு காளை 
வயப்பொ ருப்பினை அடுகணை சூரனாம் வலியோன் 
புயப்பொ ருப்பினை எய்தியே துளைத்தில் புரைதீர் 
அயப்பொ ருப்பையுற் றடல்பெற அழலவன் கதிர்போல் . 261 
மாயை தன் மகன் வச்சிர யாக்கையின் வலியை 
நாயகன் திரு மதலைகண் புரலெழ நகைத்துத் 
தீய வன்பினும் விடுவதோர் சரமெலாஞ் சிந்தி 
ஆயி ரங்கணை யால் அவன் சிலையினை அறுத்தான் . 

262 
சிலையினைத்துணித் திடுதலும் அவுணர்கோன் செயிர்ந்து 
மலையினைத்தடிந் தவன் மிசை மலரயன் தந்த 
இலைய யிற்படை ஒன்றினை எறிதலும் ஈரேழ் 
கொலையு டைக்கணை தூண்டியே அன்னதைக் குறைந்தான் . 263 
ஏறு சேவகத் தவுணர் கோன் அயிற்படை இறலும் 
வேறொர் கார்முகம் வாங்கினன் சரமழை வீசி 


78 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மாறு மாறவன் தொடுந்தொடுங் கணையெலாம் மாற்றி 
ஆறு மாமுகன் புயத்திலேழ் வாளிதொட் டார்த்தான் , 264 
செங்க திர்ப்பகை தன்னை முன் உதவினான் செலுத்தும் 
வெங்கணைத்தொகை பரஞ்சுடர் உருவமாம் விமலன் 
துங்க மிக்கதோள் புக்கு, நுண் தூளிய தாகிப் 
பொங்க னற்றிரள் பட்டதோர் பூளை போன் றனவால் . 265 
மொய்யி ருங்கணை பட்டு நீ முதலும் முருகன் 
வெய்ய சூர்வலி நன்றுநன் றாலென வெகுளா 
ஐயி ரண்டுவான் பகழியால் அவன் சிலை அறுத்துச் 
செய்ய தேரையும் ஆயிரங் கணையினால் சிதைத்தான் . 266 
ஆழி பூண்டிடும் இரதமும் அங்கையிற் சிலையும் 
பூழி ஆதலும் அரசனுக் கேமமாய்ப் போந்த 
ஏழி ரண்டு நூ றாயிரந் தேரையும் இமைப்பின் 
ஊழி நாயகன் தன்சர மழையினால் ஒழித்தான் . 

267 
சேம மாகியே நின்றிடு தேரெலாஞ் செவ்வேள் 
காமர் வாளியால் சிதைத்தலும் அன்னது கண்டான் 
தூம வெங்கனல் தூண்டிய விழியுடைச் சூரன் 
ஏம மாகியே கொண்டிடு சூலமொன் றெறிந்தான் . 

268 
நண்ண லன்விடு முத்தலைப் படையைநாற் கணையால் 
பண்ண வன் திரு மாமகன் இருதுணி படுத்துத் 
துணணெனக்கணை ஏழினால் அவன்குடை துணியா 
அண்ண லஞ்சுடர் முடியையோர் கணையினால் அறுத்தான் . 269 
மணிபடுத்திய மவுலியை அறுத்தபின் வலியோன் 
பணிப டுத்தமெய் எங்கணும் பகழிகள் போக்கி 
அணிப டுத்தியே புனை தரு மதாணிகள் அனைத்தும் 
துணிப டுத்தினன் மறைகளுந் துணிந்திடற் கரியோன் . 270 
ஆன காலையில் சூரபன் மாவெனும் அரசன் 
மான வன்மையில் குறைந்தது நோக்கிமா டுள்ள 
சேனை காவலர் நாற்படை தன்னொடுஞ் சேர்ந்து 
சோனை யாப்படை வழங்கியே குமரனைச் சூழ்ந்தார் . 271 
ஏழு நேமியும் எறிந்துமே ருவைவளைந் தென்னக் 
கேழில் பல்படை வீசியே ஆர்த்துடன் கிளர்ந்து 
சூழும் வெய்யவர் தானையைக் கண்டனன் தொன்னாட் 
பூழி யாகவே அவுணரூர் அட்டவன் புதல்வன் . 

272 
குருதி வேற்படை கொண்டவன் தன்புடைக் குழுமிப் 
பொருதி றற்பெருந் தானையைப் பொள்ளென அடுவான் 
கருதி யாங்கொரு கரத்தினில் இருந்திடு கடவுட் 
பரிதி யம்படை . தொட்டனன் இரவியிற் படர . 

273 


காண்டம் ] 4 . 

4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


79 


இலகும் வெய்யவன் நடுவுநாள் யாமத்தின் ஏகி 
அலகில் பேரிருள் அட்டென ஆழிபோய் அவுணர் 
தலையும் ஆகமுங் கைகளும் அடிகளுந் தடந்தோள் 
மலையும் வீசிய படைகளுந் துணித்தது மன்னோ. 

274 
மேனி லாவிய தேர்களைத் துணித்திடும் வெங்கண் 
மான யானைகளியாவையும் துணித்திடும் வயமாத் 
தானை யாவையும் துணித்திடுஞ் சமரினைத் தாங்குஞ் 
சேனை காவலர் யாரையும் துணித்திடுந் திகிரி . 

275 
அரந்து ணித்தவாள் அவுணர்கள் அடுரமர் உன்னின் 
உரந்து ணித்திடும் இகரின் நாத் துணித்திடும் உரப்பில் 
சிரந்து ணித்திடும் படை தொடு முயற்சிகள் செய்யிற் 
கரந்து ணித்திடும் எதிர்ந்திடில் துணித்திடுங் கழல்கள் . 276 
குடைது ணித்திடும் கவரிகள் துணித்திடும் கொடியின் 
தொடைது ணித்திடும் தேர்நிபை பூண்டமான் தொகையின் 
இடைது ணித்திடும் அவுணர்தங் கரங்களின் இருந்த 
படைது ணித்திடும் துணித்திடும் பல்லியத் தொகையும் . 277 
கொற்ற மிக்கதோர் கோல்கொடு வலியுடைக் குலாலன் 
சுற்றி விட்டிடு திகிரியின் விரைவொடு சுழன்று 
பற்ற லார்பெருந் தானையைப் பஃறுணி படுத்தி 
ஒற்றை நேயியம் பெரும்படை. திரிந்ததால் உலவி . 278 
போரழிந்திடும் அவுணர்தம் உடற்குறை புகையாச் 
சோரி வன்னியா அதனிடைத் துணிந்துவீழ் பரியும் 
தேரும் யானையும் அவிகளா எம்பிரான் திகிரி 
வீர மாமகம் ஒன்றியற் றுவதென விளங்கும் . 

279 
வெஞ்ச மர்த்தொழில் புரிதரும் அவுணரை வீட்டி 
வஞ்ச கத்தொடு மாயமாம் பேரிருண் மாற்றி 
எஞ்ச லுற்றிடுங் குருதியம் பெருநிறம் எய்திச் 
செஞ்சு டர்க்கதிராயதால் அறுமுகன் திகிரி . 

280 
நச்சு தன்னிடத் தமலையை இருத்திய நம்பன் 
இச்சு தன் தனி ஆரிசென் முடுறும் இயல்பை 
அச்சு தன்கரத் தேந்திய நேமிகண் டதனை 
மெச்சு தன்மையிற் புகழ்ந்தது விம்மித மேவி . 

281 
தீர்த்தன் உய்த்திடு நேமியம் பெரும்படை செருவில் 
ஆர்த்த தானை நூ றாயிர வெள்ளமு மடைய 
மூர்த்தம் ஒன்றினில் துணித்தது மூவிரு முகத்தோன் 
வார்த்தை யால் அவை முழுவது மாற்றிய வாபோல் . 282 
ஆடல் உற்றவேற் பண்ணவன் அலர்கதிர்ப் பரிதி 
பாடு சுற்றிய அவுணர்கோன் தானையைப் படுத்து 


80 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


283 


284 


285 


286 


287 


மோடு பெற்றதொல் புகழொடு மீண்டது முளிபுற் 
காடு முற்றவுந் தனிபடர்ந் துண்டதோர் கனல்போல் . 
கைம்ம லிந்திடு குடை பல காம்பிடை துணிந்து 
மெய்ம்ம லிந்திடு விழுநிணச் சேற்றிடை வீழ்ந்து 
பொம்மல் கொண்டுநிற் புறுவன பூவலர் தடத்திற் 
செம்மல் கொண்ட மர் தாமரைக் காடுபோல் திகழும் . 
அழுங்கல் கொண்டதோர் கரிபரி அவுணர்பேர் அனிகம் 
வழங்கல் இன்றி வீழ்ந் கவிந்திடு களேவரம் மலிதல் 
தழங்கு தெண்டிரை உலகுள சயிலங்கள் அனைத்தும் 
ஒழுங்க தாகிவந் தாயிடைத் தொக்கவா றெப்ப . 
அகல்வி சும்புகா றோங்கிய களேவரம் அதன் பால் 
ஞெகிழி கொண்டவாய்ப் பேயின நிணனுண்டு சிரித்து 
மிகவும் ஆர்ப்பெடுத் தீண்டுவ மின்னியே இடித்து 
முகிலி ருங்கணம் முதுவரைச் சாரல்மொய்த் ததுபோல் . 
மையல் யானையும் அவுணர்த மியாக்கையும் மற்றும் 
ஒய்யெ னக்கொடு குருதியம் பேரியா றொழுகல் 
செய்ய தோர்பணி கருங்கடல் மறைத்தல்சிந்தித்து 
வெய்ய நஞ்சுமிழ்ந் திருநிலம் படர்தல்போல் விளங்கும் . 
மாணி லைப்படு பேய்சில களே வர வரைபோய்ச் 
சோணி தப்புனல் ஆறுபாய்ந் திட அதன் துவ ? 
சேணி லத்துளார் அரிவையர் புனைகலை தெறிப்ப 
நாணல் உற்றனர் பூப்பென நகைப்பெரென் றுன்னி . 
சொல்ல ருந்திறல் அவுணரில் சிலர்தலை துணிந்து 
வல்லை யிற்கிளர்ந் தார்த்தலும் வலியினால் தம்மை 
அல்லல் செய்திடு கோளிரண் டல்லதை அவைபோல் 
எல்லை யில்லவை வந்தஎன் றிரியுமால் இரவி . 
நீடி விண்படர் கொடிசில நிமிர்கவந் தத்தின் 
காடு தன்னிடைப் புகுந்து தந் தலைமிசைக் காட்டி 
ஆடல் யானையின் களேவரங் குத்துவ அடுபோ 
ரூடு காக்கையின் முகரும்வந் தார்கொலென் றுரைப்ப . 
நீட லுற்றசீர் அவுணர்கோன் ஆணையால் நிலமேல் 
வீட வற்றிடு வயவர்க்குத் தம்முயிர் மீட்டுங் 
கூட லுற்றிடு திறனெனக் கூளிகை கொட்ட 
ஆட லுற்றிடும் உடற்குறை அநந்தகோ டிகளால் . 
இனைய வெல்லையில் எம்பிரான் எரிகதிர்ப் பரிதி 
முனையில் வந்தடல் செய்ததை உணர்ந்திலன் முன் சூழ் 
கனையி ருங்கடற் படையெலாம் பட்டவா கண்டு 
மனம ருண்டொரு தமியனாய் நின்றனன் வலியோன் . 


288 


28 ! ) 


290 


291 


292 


காண்டம் ] 4 . 

4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


81 


நீண்ட தன்னொரு வேற்படை உய்த்து நீக் கினனோ 
பாண்ட ரங்கம தியற்றுவான் படையின் வீட்டினனோ 
மாண்டு போகவென் றொருமொழி தன்னின்மாற் றினனோ 
ஈண்டு தானையை முடித்ததெவ் வாறிவ னென்றான் . 293 
தேரி ழந்தனன் சிலையதும் இழந்தனன் திறல்சேர் 
பேரி முந்தனன் தானைகள் இழந்தனன் பெரும்பூண் 
ஏரி முந்தனன் மவுலியுங் கவிகையும் இழந்தான் 
பாரி ழந்திடு மன்னர் போல் நின்றனன் படிமேல் . 

294 
நின்றி டுந்திறல் அவுணர்கோன் நெடுஞ்சினம் நெஞ்சில் 
துன்ற மார்பகம் வியர்த்திட முடித்தலை துளக்கி 
நன்று நன்றொரு பாலகன் வலியென நகையா 
வென்றி நான்முகன் படைக்கலம் எடுத்துமேல் விடுத்தான் . 295 


வேறு 


( 


296 


297 


298 


சூர்ப்புயல் அன்ன தொர் நான் விடுக்கும் 
மாற்படு போ தன் வயப்படை சென்று 
பாற்படு மெல்லை பரஞ்சுடர் செங்கை 
வேற்படை சென்று விழுங்கிய தன்றே . 
விழுங்குதல் கண்டனன் வெய்யவன் நெஞ்சம் 
அழுங்குதல் செய்தனன் அச்சுத மூர்த்தி 
வழங்கிய தொல்லை வயப்படை ஏந்தி 
முழங்கழல் என்ன முனிந்துடன் விட்டான் . 
விட்டிடு மாயவன் வெம்படை ஏகி 
மட்டறு கண்ணர் தம் மாலுரு ஈன்று 
கிட்டிய காலை கிளர்ந்திடும் ஒள்வேல் 
அட்டது தன்னையும் ஆர்ந்தது மன்னோ. 
ரயம்புனை செம்மல் தானதருள் நீரால் 
அயன் படை தன்னுடன் அம்புவி கேள்வன் 
வியன்படை தன்னையும் வேற்படை உண்ணக் 
கயம்படு சூரது கண்டுவிம் முற்றான் . 
கறுத்திடு கின்றதொர் கந்தர வள்ளல் 
விறற்படை தன்னை விடுத்திடின் யாரே 
மறுத்திடு வாரஃதென்று மனத்திற் 
குறித்தனன் மாயை கொடுத்தருள் கோமான் . 
முப்புரம் நீறெழ மூரல் விளைத்தோன் 
மெய்ப்படை தன்னை விடுப்பது தேற்றி 
அப்படை ஏந்தி அருச்சனை நீரால் 
ஒப்பறு சீர்த்தியன் ஒய்யென உய்த்தான் . 
அத்தகு வெம்படை ஆடல் இயற்றும் 
முத்தலை வேற்படை மூர்த்திகள் கோலம் 


299 


300 


301 


6 


82 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


302 


303 


. 


304 


எத்திசை தன்னினும் ஈண்டுற ஆர்த்து 
மெய்த்தழல் வீசி விரைந்தது மாதோ . 
ஆடியல் யானைக ளாயின எட்டும் 
வீடிய வேயென வீழ்ந்தயர் வுற்ற 
நீடிய நேமியின் நின்றிடு செந்தீ 
ஓடிய சேடனும் உட்கி உலைந்தான் . 
படித்தலம் நெக்கது பல்வகை மேகம் 
இடித்தொகை சிந்தி இரிந்தன பானுத் 
துடித்தது திங்கள் சுழன்றது மேரு 
வெடித்த திடந்தொறும் விண்டதில் வண்டம் . 
இலக்கர் நடுங்கினர் ஏனைய வீரர் 
கலக்க மடைந்தனர் காண்டகு பூதர் 
மலக்கம தெய்தினர் மற்றிது தன்னை 
விலக்கரி தாலென ஓடினர் விண்ணோர் . 
புடவி முதற்புவ னங்கள் அனைத்தும் 
நொடிவரை செல்லுமுன் நொய்தென மாய 
முடிவ தியற்றிடு மூர்த்தி தன் நாமப் 
படைவர அன்னது பார்த்தனன் வள்ளல் . 
எந்தைதன் மாப்படை ஈதென ஐயன் 
சிந்தை புரிந்தொரு செங்கையை நீட்டி 
வந்திடும் அப்படை பற்றினன் மாதோ 
தந்தவன் வாங்கிய தன்மைய தென்ன . 
பெற்ற முயர்த்த பெருந்தகை நாமக் 
கொற்ற நெடும்படை யைக்கும ரேசன் 
பற்றியொர் பாணி பரித்தனன் நின்றான் 
மற்றது கண்டனன் மாயவள் மைந்தன் . 


305 


306 


307 


308 


309 


விட்ட விட்டதோர் படைக்கெலாம் வேறுவே றொன்று 
தொட்டி லான் அத னாலது மாற்றுதல் துணியான் 
கிட்டும் எல்லையில் அவையெலாங் கவர்ந்தனன் கேடில் 
அட்ட மூர்த்திசேய் என்பது காட்டினன் அம்மா . 
என்னொ டேபொரற் கிவனலால் வேறிலை இனையோன் 
தன்னொ டேபொரற் கியானலா திலையிது சரதம் 
அன்ன பான்மையின் எனக்குநே ராம் இவன் அலது 
பின்னை யாருளர் தமியனுக் குவமையாப் பேச . 
மான வேற்படை வன்மையும் விற்றொழில் வலியும் 
ஏனை யாயுள வன்மையுங் கண்டனன் இனிமேல் 
பானல் வாய்மைந்தன் செய்வது பார்ப்பனென் றுன்னி 
மோன மாகியே நின்றனன் அவுணர்கள் முதல்வன் . 


310 


311 


காண்டம் ] 


4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


83 


315 


பொருளின் நீர்மையால் புனை கலன் மாற்றலிற் புவிமேல் 
இருளின் நீர்மையாய்த் தோன்றினோன் அற்புத மெய்தி 
மருளின் நீர்மையால் நின்றது நோக்கியே வள்ளல் 
அருளின் நீர்மையால் இனையன மாற்றங்கள் அறைவான் . 312 
இந்தி ரன் தனி மதலையை இமையவர் தம்மை 
அந்த மில்பகல் சிறையிடைப் படுத்தனை அதற்கா 
முந்தொ ரொற்றனை விடுத்தனம் ஆங்கவன் மொழியுஞ் 
சிந்தை கொண்டிலை விடுத்திலை அமரர் தஞ் சிறையும் . 

313 
அன்ன தன்மையால் ஈண்டியாம் வந்தனம் அமரில் 
தன்னை நேரிலா திருந்திடு தாரகன் தன்னை 
முன்னம் அட்டிடு முறையென நின்னையும் முனிவால் 
இன்ன வைகலே அடுதுமென் றேகினம் மீண்டும் . 

314 
ஈண்டு நின்புடை ஈண்டிய இலக்கம்வெள் ளத்து 
நீண்ட தானையும் நின்சிலை வன்மையும் நின்னால் 
தூண்டல் உற்றிடு தெய்வதப் படைகளுந் தொலைந்து 
மாண்டு போயது கண்டனை வறியனாய் நின்றாய் . 
நெடிய தாரகற் பெற்றவேல் இருந்தது நின்னை 
அடுதல் இங்கொரு பொருளுமன் றரிதுமற் றன்றால் 
படையி முந்திடு நின்னுயிர் உண்டிடில் பழியாய் 
முடியு மென்றுதாழ்க் கின்றனம் தருமத்தின் முறையால் . 

316 
பன்னு கின்றதென பற்பல விண்ணுளோர் பலரும் 
துன்னு தொல்சிறை விடுத்தியேல் உன்னுயிர் தொலையேம் 
அன்ன தன்மையை மறுத்திடின் ஒல்லை நாம் அடுதும் 
என்னை கொல்லுன தெண்ணங்கள் உரைத்தியால் என்றான் . 317 
வேறு வேறுநின் றுலகெலாம் அளிப்பது வெஃகி 
ஆறு மாமுகம் பன்னிரு செங்கைகொண் டருள்வோன் 
ஊறு சேர் அவு ணன்றனக் கினையன உரைப்ப 
மாறொர் வாசகஞ் சொற்றிலன் உளத்திவை மதிப்பான் . -318 
படையி ழந்தனன் இவனென உன்னியே பாலன் 
இடைதெரிந்தனன் போலவே இமையவர் யாப்பை 
விடுதி என்னவும் வல்லனா யினன்விளி வில்லேன் 
அடலும் ஆற்றலுந் தெரிந்திலன் பிள்ளைமை யதனால் . 319 
மன்ற லந்தொடை அறுமுகன் வரம்பிலா வைகல் 
நின் று பேரமர் புரிய நான் வறிதுநின் றிடினுங் 
கொன்றி டுந்தொழில் வல்லனே தந்தைமுன் கொடுக்க 
என்றும் மாய்ந்திடா ஒருவரம் பெற்றிடும் என்னை . 320 
தொழுத குந்திரு மவுலியுங் கவிகையுந் துணிய 
இழிவ தாகியே தமியன் நின் றமரியற் றிடினும் 


84 


கந்த புராணம் 


( 4. புத்த 


321 


322 


323 


அழிவ தில்லையால் ஆவது மிலை புகழ் அதனால் 
பழிய தொன்றுறும் அங்கது பாதுகாத் திடுவேன் . 
வேற்று நீர்த்தடங் கொள்வதை அன்றிவெள் ளங்கள் 
ஊற்று நீர்ப்பெரும் புணரியைக் கொள்வதற் குறுமோ 
ஏற்ற தானையைப் படைகளைத் தொலைப்பதே அன்றி 
மாற்று மோவென தழிவுறா வரத்தையும் மைந்தன் . 
என்னை அங்கவன் முடித்திடல் அரியதா லியானும் 
அன்ன வன்றனை இத்துணை வெல்வதும் அனைத்தே 
தொன்ன கர்ப்பெரு வளத்தொடும் படையொடுந் துன்னிப் 
பின்னர் வந்தமர் இயற்றியே பெருந்திறல் பெறுவேன் . 
வசைய தன்றிது செருச்செய்வோர் பற்பகல் மலைந்து 
விசையம் எய்தினும் மேன்மையாம் வியப்புமாம் மேலும் 
திசைவி ளங்குறு புகழுமாம் யானுமிச் செய்கை 
இசைவ தேகடன் அறிஞர்தஞ் சூழ்ச்சியும் இஃதே . 
என்று பற்பல சூழ்ச்சிகள் மனத்திடை எண்ணி 
ஒன்றொர் மாயையின் மந்திரந் தன்னையுள் ளுறுத்தி 
நின்ற மன்னவன் ஒல்லையின் மறைந்தவண் நீங்கிப் 
பொன்றி கழ்ந்திடும் மகேந்திரக் கோயிலுட் போனான் . 
மறைந்து போய்சூர் முயற்சியை மன்னுயிர் தோறும் 
உறைந்த நாயகன் கண்டனன் ஒரு தனிச் செவ்வேல் 
எறிந்து மற்றவன் உயிர்கொள நினைந்திலன் இன்னும் 
மறிந்து தீயவன் உய்யுமோ வெனுந்திரு வருளால் . 


324 


325 


326 


வேறு 


327 


328 


ஆய வேலை தனில் ஆறுமு கன்பால் 
மாயனும் மயனும் வானவர் கோவும் 
ஏய தேவர்களும் யாவரும் எய்தித் 
தூய வந்தனை யுடன் சொல லுற்றார் . 
என்று காசிபன் இடந்தனில் வந்தான் 
அன்று தான் முத லாவசு ரேசன் 
வென்றி யேகொடு வியப்பொ டிருந்தான் 
உன்றனோடுபொரு தோடினன் இன்றே . 
நீடு சூரனுடன் நீ அமர் செய்தல் 
ஆடலே அலதை ஆங்கவன் ஆவி 
கோடல் சிந்தையிடை கொண்டனை என்னின் 
ஓடுமோ பொருதும் உய்திறம் உண்டோ . 
துங்க முற்றுடைய சூர்தனை வேலான் 
மங்கு வித்திடுதி மற்றதன் முன்னம் 
அங்க வற்கெதிர் அருஞ்சமர் ஆற்றல் 
எங்கண் வைத்துடைய இன்னருள் அன்றோ. 


329 


330 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


331 


332 


மங் 


333 


334 


என்றி யம்புதலும் எந்தை வினாவி 
நன்று நன்றென நகைத்தினி நம்முன் 
சென்று நின்றுசமர் செய்திடின் வல்லே 
வென்று சூர்முதலை வீட்டுது மென்றான் . 
ஆடல் சேரும்.அவு ணன்சமர் ஆற்று 
தோடி னாரும் உறு கண்ணுள ராகி 
வீடி . னார்களென வீழ்ந்தயர் வாரும் 
கூடி னார்குமர வேள் புடை வந்தார் . 
சங்க மாகியுறு சாரதர் ஆனோர் 
எங்கள் நாயகனை எய்தி இகற்சூர் 
ங்குல் வானிடை மறைந்தது தேரா 
அங்கண் ஞாலமலை வுற்றிட ஆர்த்தார் . 
திகழ்ந்த பூதர்கள் செருத்தனில் எம்மை 
இகழ்ந்த சூர்நகரின் இம்மதில் வீட்டி 
அகழ்ந்து கோபுரம் அகன்கட லிட்டு 
மகிழ்ந்து மீண்டிடுதும் வம்மின மென்றார் . 
வம்மின் வம்மினென வல்லைவி ளித்துத் 
தம்மி னங்களொடு சாரதர் மேலோர் 
அம்ம கேந்திரம் அழுங்கு,ம் ஆர்த்திட் 
டிம்மெனக்கடி தெயிற்புறம் உற்றார் . 
உற்ற காலைதனில் ஒண்மதில் காக்குங் 
கொற்ற வீரன் அதி கோரன் மருங்கிற் 
சுற்று தானையொடு சோர்விலன் நின்றான் 
செற்று பூதர்படை சென்றன கண்டான் . 
கண்டு ளான் நனி கனன்றிதழ் கவ்வித் 
திண்டி பேரிதி மிலைப்பறை ஆர்ப்பத் 
தண்ட லின்றி அமர் தானைகளோடு 
மண்டு போர்புரிய வந்தெதிர் புக்கான் . 
எதிர்பு குந்திடலும் ஏற்றெதிர் சென்றார் 
அதிர்பு குங்கழலின் ஆடுறு பூதர் 
பொதிர்பு குந்தவிருள் போந்துழி எண்ணில் 
கதிர்பு குந்தனைய காட்சி படைத்தார் . 
தோம ரம்பரசு சூல்மொ டெஃகம் 
ஏம ருங்கதைகள் ஏவினர் கோரன் 
மாமருங்கவுணர் மற்றிவர் குன்றங் 
காம ரம்படைக லந்து விடுத்தார் . 
எடுத்து வேழநிரை எற்றினர் தேரை 
ஒடித்தெறிந்தனர் உகண்டுகள் பாய்மாப் 


335 


336 


337 


338 


339 


86 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


340 


341 


342 


343 


344 


பிடித்தொர் கைகொடு பிசைந்தனர் வீரர் 
துடித்திடும்படி துகைத்தனர் பூதர் . 
எறிவர் பல்படையும் எய்குவர் வெங்கோல் 
குறிய ஈட்டிகொடு குத்துவர் வாளால் 
செறுநர் தங்களுடல்சிந்துவர் இவ்வா 
பறியும் வெஞ்சமரை ஆற்றினர் தீயோர் . 
சோரி பொங்கின சொரிந்தன மூளை 
சாரு றுங்குடர் சரிந்தன சேனங் 
காரி பம்பின கணங்களும் ஏனை 
வீர ராம் அவுண ரும்பலர் வீந்தார் . 
ஈடு றுஞ்சமர் இழைத்துழி இவ்வா 
றாடல் வெங்கணவர் ஆற்ற முனிந்தே 
சாடி வன்மையொடு தாக்கலும் நில்லா 
தோடி னார் அவுண ராயுளர் முற்றும் . 
கோர மிக்க அதி கோர னெனும்பேர் 
வீரன் மற்றதனை நோக்கி வெகுண்டே 
ஓரெ முத்தனை உரத்தொடு பற்றிச் 
சார தப்படைஞர் தம்மொடு நேர்ந்தான் 
தலைத னிற்கரத லத்தினின் மொய்ம்பின் 
மலையி னிற்பெரிய மார்பின் முகத்தின் 
ஒலிக முற்கணம் உலைந்திட மோதிக் 
கொலைவிளை த்தொருவ னே குல வுற்றான் . 
ஈடி லாததொ ரெழுப்படை பற்ற 
ஓடி யோடிஉரு முற்றென மோதி 
வீடு றாதமர் விளைத்திடு பூதர் 
கோடி கோடியொ ரிமைப்பிடை கொன்றான் . 
இந்த வாறவன் எழுக்கொடு தாக்க 
முந்து தூசிமுரி வுற்றது கண்டான் 
கந்தன் ஏவல்செய் கணப்படை மன்னன் 
சிந்து மேகன் முனி வோடெதிர் சென்றான் . 
சென்ற பூதரிறை செங்கையில் வைகுங் 
குன்றம் ஒன்றை அதி கோர னெனும்பேர் 
வென்றி யான்மிசை விடுத்தலும் நோக்கித் 
தன்த டக்கையெழு வால் தகர் வித்தான் . 
தகரும் எல்லைதரி யார்கடல் வற்ற 
முகிலின் உண்டிடு முரட்பெயர் அண்ணல் 
வெகுளி யோடவுணர் வேந்தனை எய்தி 
அகல மீதினில் அடித்தனன் மாதோ . 


345 


346 


347 


348 


349 


காண்டம் ] 4 . 

4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


87 


350 


351 


352 


அடித்த லோடும் அவு ணர்க்கிறை யானோன் 
இடுக்கண் எய்தி இவன் ஆவியை இன்னே 
முடிப்பன் என்று முச லங்கொடு மொய்ம்பில் 
புடைத்த னன் உருமு வீழ்வது போல . 
பூதன் மொய்ம்பிடை புடைத்த எழுத்தான் 
ஏதமா முரிய ஏற்றெதிர் தெவ்வைக் 
காது கைகொடு கபோலம் அதன்கண் 
மோத வேயவுணன் ஆவி முடிந்தான் . 
வாய்தல் போற்றிய வயப்படை வீரன் 
சாதலுற்றுழி தலைத்தலை ஆர்த்துப் 
பூத சேனையர்கள் பொம்மென ஏகி 
மூதெயிற்றலை முதற்கடை சென்றார் . 
ஆண்டி யோசனை ஒராயிரம் வான் போய் 
ஈண்டு செம்மணிகளால் இய லுற்று 
மாண்ட தீயவட வாமுக மேபோல் 
நீண்ட தோர்சிகரி நின்றது கண்டார் . 
கண்ட தோர் சிகரி கைகொடு தொட்டுத் 
தெண்டிரைக்கடலின் மேற்செல விட்டார் 
மண்டு மேருவரை யின் குவ டேந்திச் 
சண்ட வாயுவிடு தன்மைய தென்ன . 
அன்ன வேலையில் அலைந்தது ஞாலம் 
பன்ன கேசனும் மிகப்பட ருற்றான் 
மன்எனு சூருறை மகேந்திர மூதூர் 
துன்னு தானவர் துளங்கி அயர்ந்தார் . 
ஈண்டு பூதரெறி யுஞ்சிக ரந்தான் 
ஆண்டவ் வேலையிடை ஆழ்ந்தது தொன்னாள் 
நீண்ட மேனிஇறை நின்றளி யாமுன் 
மாண்டு சாய்த்துவிழு மந்தர மென்ன . 


353 


354 


355 


356 


வேறு 


357 


பொலங்கெழு சிகரிஅப் புணரி சேர்தலின் 
கலங்கின விரிதிரைக் கைம்ம றித்ததால் 
மலங்கின மொடுசுறா அருந்தி மிங்கில 
கிலங்களும் இரிந்ததங் கிளைக ளோடுமே . 
மாதலம் புகுந்திடுஞ் சிகரி வாரியுட் 
பூதரங் குய்த்திட விரைவிற் போவது 
வேதமுன் கொணர்தரு மீனம் வேலையில் 
பாதலம் புகுந்திடு பான்மை போலுமே . 
கழற்கறங் கியதெனுங் கண்ணர் உந்திய 
அழற்கொழுந் தாகிய சிகரத் தாய்மணி 


358 


88 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


359 


360 


361 


362 


தழற் 


363 


நிழற்பொலிந் திடுவன நீல வேலையில் 
தமற்பரந் தெழுவதோர் தன்மை போலுமே. 
நாகர மணிவெயில் நணுகும் வேலையில் 
சீகரம் உம்பர்போய்த் தெறித்து மீள்வது 
சாகரம் உற்றது தழலென் றுன்னியே 
மாகர வாரிநீர் வழங்கல் போலுமால் . 
காமரு சிகரியில் கவை இய மாமணி 
ஏமுற நிழற்றிய எழிலை நோக்கியே 
பூமது . நுகர் தரு பொறிவண் டானவை 
தாமரை வனமென அயிர்த்துச் சாருமால் . 
பங்கய மணிநிழற் பரப்பை நோக்கியே 
இங்கிவை தசையென எண்ணிப் புட்பூலம் 
நுங்கிய செல்வன நொய்தின் எய்தியே 
அங்கிகொ லெனச்சில அகன்று போயின . 
தெழித்திடும் வேலையிற் செய்ய சோதியால் 

ற்பொலி கோபுரந் தரிப்பின் றேகலால் 
கிழித்தன பணிபதி கிளர்ந்து மற்றவர் 
விழித்தனர் உருமென வெருவி ஓடினார் . 
பூதர்கள் யாம்விடு பொலங்கொள் கோபுரம் 
ஓதநெஞ் சடைதலும் உதிரங் கான்றதாக 
சேதன மோவிது செப்பும் என்றனர் 
மீதுறு கதிர்மணி வெயிலென் றுன்னலார் . 
பொற்பகல் சிகரியுட் பொருந்தி ஆழ்பவர் 
அற்பகல் நுகருமீன் அவரை நுங்குமால் 
முற்பக லோர்பழி முடிக்கின் மற்றது 
பிற்பகல் தமக்குறும் பெற்றி என்னவே . 
ஆனதொர் கோபுரம் அளப்பி லாதமர் 
தானவர் கிளையொடும் வீழ்ந்த தன்மையால் 
மீனுறு திரைக்கடல் வெள்ள மேற்செலா 
மாநகர் எயில் தனை வளைந்து புக்கதே . 
காதிடும் இயற்கையில் கால்கொண் டேகலிற் 
பூதலம் வெருக்கொளப் பொங்கும் ஆர்ப்பினின் 
மீதமர் காரினில் விமலன் விட்டிடும் 
பூதரை நிகர்த்ததப் புரிசை சூழ்புனல் . 
மைக்கடல் புவியினும் மகேந்திரப்பும் 
மிக்கது போலுமென் றைய மேற்கொளா 
இக்கணம் நாடுதும் என்று சென்ற போல் 
புக்கது நகரிடைப் புணரி நீத்தமே . 


364 


365 


366 


367 


368 


89 


369 


370 


371 


காண்டம் ) 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 

மீனெனும் மைந்தரை மிசைந்த தானவர்க் 
கானதொரிறுவரை அணுகிற் றிவ்விடை 
யானவர்ப் பொருவனென் றெண்ணிச் சேறல்போல் 
போன தப் பதியினுட் புணரி நீத்தமே . 
இவ்வகை நிகழ்ந்திட எறிந்த கோபுரம் 
பௌவமுற் றிடுதலும் பைம்பொன் மாமதில் 
வெவ்வலி அரசர்கள் விளிய ஈறிலாக் 
கௌவைகொள் திருநகர்க் காட்சித் தாயதே . 
எல்லைமற் றனையதில் நண்டு சாரதர் 
மல்லலம் புரிசையின் வடடாது பாங்கரை 
ஒல்லையில் தம்பதத் துதைப்பச் சாய்ந்தது 
செல்லுற வீழ்ந்திடு சிகர மேயென . 
மாமதில் சாய்தலும் வலிய பூதர்கள் 
காமரு நகரினுட் கலந்து நண்ணினார் 
ஏமரு கடங்கலுழ் இபங்கள் ஈண்டியோர் 
தாமரை மலர்த்தடந் தன்னிற் புக்கபோல். 
கானுறு பங்கயக் கடவுட் கிப்பகல் 
போனதோர் காலையிற் புணரி யாவையும் 
மாநிலங் கொள்வது மானப் பூதவெஞ் 
சேனைகள் மகேந்திர புரத்திற் சென்றவே . 
புக்கனர் வீரர்கள் புயலின் மேனியுஞ் 
செக்கரங் குஞ்சியாந் தீயுங் கைகளாய் 
மிக்கெழு புணரியும் வேறு வேறுறா 
மைக்கடல் உலப்பில வருவ போலவே . 
துதித்திட அரியவன் நகரில் துண்ணென 
திர்த்திடு தானவர் இனத்தை ஒல்லையில் 
தைத்தனர் மாளிகை சிகரம் யாவையும் 
உதைத்தனர் வீட்டினர் உயர்ந்த பூதரே . 
மதரொடு குறுகும் அவ் வயவெம் பூதர்கள் 
அதிர்கழல் அடிகளால் அளப்பில் மாளிகை 
பிதிர்பட உந்தலும் பிறங்கு பூழிகள் 
கதிருறு கதியினுங் கடந்து போனவே 


372 


373 


374 


375 


376 


வேறு 


அங்கவ் வெல்லையிற் சாரத வேந்தர்கள் அயில் வேற் 
புங்க வன் தனை நீங்கியாம் அவுணர்கோன் புரத்துள் 
இங்கி னிப்படர் கின்றது தக்க நன் றென்னாச் 
பெங்களந்தனின் மீண்டனர் தேனையுந் தாமும் . 
ஆன காலையிற் பூதர்தஞ் செய்கைகள் அனைத்தும் 
ஞான நாயகன் காண்குறா நல்லருள் புரிந்து 


377 


90 


கந்த புராணம் 


[ ! . யுத்த 


378 


மான வேற்படை வீரரும் அமரரும் வழுத்தச் 
சேனை யாவையுங் கொண்டுதன் பாசறை சேர்ந்தான் . 
பாசறைப்புகு குமரவேள் பாரிடப் பகுதி 
ஆர றப்புனை ஆவணச் சூழல் போய் அமர 
வாச வத்தனிக் கடவுளா தியர்புடை. வழுத்த 
| ச னிற்சிறந் தரியணை தன்னில்வீற் றிருந்தான் . 
ஈண்டு தானவர் இலக்கம்வெள் ளத்தரும் இன்னே 
மாண்டு போயினர் அனையரை மலிகதிர்க் கரத்தால் 
தீண்டி வான்மையிற் குறைந்தனன் என்றுசெஞ் சுடரோன் 
ஆண்டு மூழ்குவான் புக்கென அளக்கரை அடைந்தான . 


379 


380 


வேறு 


381 


382 


383 


புரந்தர னாதியர் புன்மை நீக்கியே 
பெருந்திரு வுதவுவான் பிரான் தன் காதலன் 
இருந்தனன் பாசறை ஈது நின்றிடத் 
திருந்தலர் மாட்டுறுஞ் செய்கை செப்புவாம் . 
ஒருவரும் உளத்தினும் உணர்வு றாவகை 
அருவம் தாகியே அகன்று சூர்முதல் 
பொருவரு மகேந்திர புரத்துக் கோயிலுள் 
திருமகள் மணமனைச் சேறல் மேயினான் . 
பஞ்சடி நூபுரப் பதுமை கோயில் போய் 
அஞ்சியல் அடுத்தமெல் லமளி மேலுறாத் 
துஞ்சலன் யாரொடுஞ் சொல்லும் ஆடலன் 
வெஞ்சமர் வினையமே உன்னி மேவினான் . 
ஆனதொ ரெல்லையில் அரசன் போர்செயப் 
போனதும் பொருத்தும் புறந்தர் தோமென 
மாநகர் அதனிடை வறியன் வந்ததும் 
பானுவின் பகைஞனுக் கொற்றர் பன்னினார் . 
சொன்னடை மந்திரத் தொடர்பும் மாயமும் 
தன்னுறு படைகளும் சாதனஞ் செய்வோன் 
அன்னது கேட்டலும் அலக்கண் எய்தியே 
மன்னுறு கடிநகர் வல்லை ஏகினான் . 
மணிநிரை இகலியே மாறு வில்லுமிழ் 
இணையறு சினகரம் எய்திச் சேக்கைமேல் 
தணிவறு சூழ்ச்சியோ டமர்ந்த தாதைதன் 
துணையடி வணங்கியே தொழுது கூறுவான் . 
மாற்றலர் யாவரும் மறிய வல்லைபோர் 
ஆற்றுதி யாலென ஐய முற்பகல் 
சாற்றினை விடுத்தனை தமியன் ஏகியே 
ஏற்றவர் தம்முடன் இகல்செய் தேனரோ . 


384 


385 


386 


387 


காண்டம் ) 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 


91 


388 


389 


390 


3131 


உற்றிலன் அறுமுகன் ஒழிந்த வீரர்கள் 
சுற்றிய படையொடு துவன்றிப் போர் செய்தார் 
பற்றிய மோகமாப் படையைத் தூண்டியான் 
மற்றவர் உணர்ச்சியும் வலியும் மாற்றினேன் . 
சென்றமர் இயற்றிய செறுநர் யாரையும் 
வென்றனன் அத்துணை விமலன் மாமகன் 
ஒன்றொரு மாப்படை. உய்ப்ப என் படை 
வன்றிறல் நீங்கியே வருந்தி மீண்டதே . 
அன்ன தோர் பான்மையால் அனையர் யாவரும் 
பின்னுணர் வெய்தியே பெயர்ந்து போயினார் 
என்னிது வெற்றியென் றியானும் மீண்டனன் 
உன்னொடும் உரைத்திலன் உள்ளம் வெள்கினேன் . 
நெற்றியங் கண்ணுடை நிமலன் ஏனையோர் 
முற்றரு படைகளால் முடிவின் மாயையால் 
பற்றலர் யாரையும் படுத்து நாளையே 
வெற்றிகொள் குவனெனா நென்னல் மீண்டனன் . 
ஞாயிறு வந்தபின் நண்ண லார்மிசைப் 
போயமர் இயற்றிடப் புறத்திற் சென்றனன் 
ஆயதன் முன்னரே அனிகந் தன்னுடன் 
ஏயென ஏகினை எந்தை நீயென்றார் . 
வரந்தனில் அழிவுறா வள்ளல் ஈண்டுறு 
திருந்தல ருடன் அமர் செய்தற் காகவோர் 
அருந்துணை வேண்டலை அதனை உன்னிமீண் 
டிருந்தனன் இப்பகல் ஈதென் செய்கையே . 
ஓர்ந்திலை இத்திறம் உணர்வு ளாரொடுந் 
தேர்ந்திலை என்னையும் விளித்துச் செப்பிலை 
சார்ந்திடு நாற்பெருந் தானை தன்னொடும் 
பேர்ந்தனை அமர்க்கிது பெருமைப் பாலதோ. 
அமரருக் காக்கமும் அவுணர்க் கேக்கமும் 
இமையவர் முதல்வனுக் கின்பும் நல்கினை 
குமரனைக் கணங்களைக் குறித்து மன்ன நீ 
சமரினுக் கேகுதல் தலைமை யாகுமோ. 
திகழ்ச்சிகொள் மேலவர் சிறியர் தம்மொடு 
நிகழ்ச்சிகொள் போரிடை நேர்வ ரேயெனில் 
புகழ்ச்சிய தில்லையால் பொருது வெல்லினும் 
இகழ்ச்சியின் பாலதாம் எவரெ வர்க்குமே. 
சென்றது கிடந்திடச் சிறியன் என்னினும் 
ஒன்றிவண் மொழிகுவன் உள்ளங் கோடியால் 


392 


393 


394 


395 


396 


92 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


397 


இன்றிர வகன் றபின் ஏகி யாரையும் 
வென்றிகொண் டேகுவன் விடுத்தி யாலெனை . 
கொற்றவை சிறுவனைக் கொற்றங் கொள்வதும் 
சுற்றுறு படையையான் தொலைக்குந் தன்மையும் 
ஒற்றுவர் கண்டுமுன் உரைக்க எந்தைநீ 
தெற்றென மகிழ்ச்சியிற் சிறந்து வைகுதி . 


398 


399 


400 


401 


402 


கூரிய வேற்படை கொண்டுடை யோனை 
வீரர்கள் தம்மொடு வெற்றிகொ ளேனேல் 
வாரலன் ஈண்டு மகிழ்ந்திறை நல்கும் 
பேரா சாட்சி பீடிக்கிலன் என்றான் . 
என்பது கேட்டலும் எவ்வுல கிற்குக் 
துன்பு புரிந்திடு சூரபன் மாவாம் 
முன்பன் மகிழ்ந்து முகத்தெதிர் நிற்குந் 
தன்புதல் வற்கிது சாற்றுதல் உற்றான் . 
மூவர்கள் தாங்களும் முச்சக முள்ள 
தேவரும் ஐயிரு திக்குடை யோரும் 
ஏவரும் ஏற்கினும் எம்பியை அட்ட 
மேவலன் ஆற்றலை வெல்லரி தம்மா. 
பன்னிரு செங்கை படைத்துள சேயோன் 
தன்னொ டெதிர்ந்து சமர்த்தொழில் செய்வார் 
என்னல் தில்லை இவன் சிறி யோனென் 
றுன்னலை வன்மையின் ஒப்பில னேகாண் . 
குன்றம் எறிந்திடு கூரிய வேற்கை 
வன்றிற லாளனை வன்மையில் யானே 
வென்றிடு கின்றனன் மேலது நிற்க 
ஒன்றுள தைய உரைப்பது கேண்மோ. 
ஒற்றென வந்துநம் மூர் அலை வித்துப் 
பற்றலர் நீடு படைக்கிறை யாகுங் 
கொற்ற வனை த்தனி கூவி மலைந்து 
செற்றனை ஏகுதி சேனையொ டென்றான் . 
தந்தை புகன்றிடு தன்மையை ஓரா 
எந்தை பிராற்குளம் இத்திற மாமேல் 
முந்திறை தன்னின் முடிப்பனி தென்ன 
மைந்தனை நோக்கி மகிழ்ந்தனன் மன்னன் . 
அடுசமர் செய்வகை ஆங்கவன் ஏக 
விடையது நல்கி வியத்தகு மன்னன் 
இடையுறு சூழ்ச்சிகளியாவும் இகந்து 
மிடைதரு தொல்வள மேவி இருந்தான் . 


403 


404 


405 


406 


93 


காண்டம் ] 4. இரண்டாநாட் சூரபன்மன் யுத்தப் படலம் 

தாதைதன் ஏவல்த லைக்கொடு சென்றே 
ஆதவன் மாற்றல னாகிய மைந்தன் 
ஏதமில் தன்குலம் ஏகலும் அங்கண் 
தூதுவர் பற்பலர் துண்ணென வந்தார் . 
துங்கம துற்றுள சூர் தரு மைந்தன் 
செங்கம லம்புரை சீறடி . தன்னைத் 
தங்கண் முடிக்கொடு தாழ்ந்தனர் நின்றே) 
இங்கிவை கேட்க எனாமொழி குற்றார் . 


407 


408 


வேறு 


மன்னவன் இன்று போய் மலைந்து மீண்ட பின் 
ஒன்னலன் மாட்டு றும் உலப்பில் பூதர்கள் 
இந்நகர் வடாதுசார் எய்திக் காவலோன் 
தன்னுயிர் கொண்டனர் தானை சிந்தினார் . 

400 
தகுவர் தம் மாப்படை தலைய ழிந்தபின் 
அகலிரு விசும்பளந் தாண்டு நின்றிடு 
சிகரியைக் கீண்டுதஞ் செங்கை யாலெடா 
வெகுளியொ டளக்கரின் மீது வீசினார் . 

410 
நீடிய சிகரிபோய் நேமி புக்கபின் 
மாடுறு வடபுல மதிலை முற்றவுஞ் 
சாடினர் மீண்டனர் தலைவ இந்நகர் 
கோடில தாங்கடற் குட்டம் போன்றதே . 

411 
என்றலும் வினவியே ஏந்தல் தன் புடை 
சென்றிடும் வயவரிற் சிலரை நோக்கியே 
வன்றிற லுடையநம் மரபில் தச்சனை 
ஒன்றொரு கணத்தின் முன் உய்த்திர் என்னவே . 412 
ஆயவர் விரைந்துபோய் அவுணத் தச்சனை 
மேயினர் இறைமகன் விளித்து ளானெனக் 
கூயினர் வருகெனக் கொடுவந் துய்த்தனர் 
மாயிருங் கதிரைமுன் வெகுண்ட மைந்தன் முன். 413 
தன்னடி வணங்கியே தச்சன் நிற்றலும் 
மன்னவர் மன்னவன் மதலை வல்லை நீ 
இந்நகர் வடமதில் சிகரி ஏனவுந் 
தொன்னெறி அமைக்கெனச் சொற்றுத் தூண்டினான் . 414 
எல்லைமற் றன்ன தின் எல்லை தன்பகை 
கல்லுயர் மொய்ம்பன்மா காயன் என்பதோர் 
வல்லவு ணன் தனை வருதி என்று கூய் 
ஒல்லையின் இனையதொன் றுரைத்தல் மேயினான் . 415 
சேயுயர் வடமதிற் சிகரி தன்னிடைப் 
போயினை அந்நெறி புரத்தி யால் எனா 


. 


94 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


416 


417 


ஆயிரப் பத்தெனும் அனிக வெள்ளமோ 
டேயினன் தானுறும் இருக்கை எய்தினான் . 
அத்துணை ஏகியே அவுணர் கம்மியன் 
உத்தர நெடுமதில் ஓங்கு கோபுரஞ் 
சித்திர வுறுப்பொடு சித்தத் துன்னியே 
வித்தக வன்மையால் விதித்துப் போகவே . 
அடுகரி புரவிதேர் அவுணர் தானையாங் 
கடலுடன் சென்றுமா காயன் என்பவன் 
வடமதிற் சிகரியின் வாய்தல் போற்றியே 
சுடர்கெழு தீபிகை சுற்ற வைகினான் . 
ஆயது நிகழ்வுழி ஆழி வெற்பினவாய் 
ஞாயிறு நணுகநள்ளிருளின் யாமினி 
போயது மெய்ப்புலன் புந்தி சேர்வுழி 
மாயைய தகன்றிடும் வண்ணம் என்னவே . 
கங்குலென் றுரைபெறு கடவுட் கற்புடை 
நங்கையை மேவுவான் நயப்பு மேற்கொளா 
அங்கவ ளை தொடர்ந் தணுகு வானெனச் 
செங்கதிர் அண்ணல் கீழ்த் திசையில் எய்தினான் . 


418 


419 


420 


ஆகத் திருவிருத்தம் - 876 


5. மூன்றாநாட் பானுகோபன் 

யுத்தப் படலம் 


00 


1 


இரவிவந் துற்றுழி எழுந்து சூர்மகன் 
மரபுளி நாட்கடன் வழாமல் ஆற்றியே 
செருவினில் உடைந்திடு சிறுமை சிந்தியாப் 
பொருவரு மாயையைப் போற்றல் மேயினான் . 
போற்றினன் முன்னுறு பொழுதின் மாயவள் 
கோற்றொழில் கன்றிய குமரன் முன்னரே 
தோற்றினள் நிற்றலுந் தொழுத கையினன் 
பேற்றினை முன்னியே இனைய பேசுவான் . 
தாதைதன் அவ்வைகேள் சண்மு கத்தவன் 
தூதுவ னோடு போர்த் தொழிலை ஆற்றினேன் 
ஏதமில் மானமும் இழந்து சாலவும் 
நோதக உழந்தனன் நோன்மை நீங்கினேன் . 


2 


3 


95 


4 


5 


5 


8 


77 


காண்டம் ) 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 

துன்னல ரோடுபோர் தொடங்கி ஈற்றினில் 
பின்னிடு வார்பெறும் பிழையும் பெற்றனன் 
என்னினி வரும்பழி இதற்கு மேலென்றான் 
அன்னது மாயைகேட் டறைதல் மேயினாள் . 
மறைநெறி விலக்கினை வானு ளோர் தமைச் 
சிறையிடை வைத்தனை தேவர் கோமகன் 
முறையினை அழித்தனை முனிவர் செய்தவங் 
குறையுறு வித்தனை கொடுமை பேணினாய் . 
ஓவருந் தன்மையால் உயிர்கள் போற்றிடும் 
மூவரும் பகையெனின் முனிவர் தம்மொடு 
தேவரும் பகையெனின் சேணில் உற்றுளோர் 
ஏ வரும் பகையெனின் எங்ஙன் வாழ்தியால் . 
பிழைத்திடு கொடுநெறி பெரிதுஞ் செய்கலாம் 
பழித்திறம் பூண்டனை பகைவர் இந்நகர் 
அழித்தமர் இயற்றிட அவர்க்குத் தோற்றனை 
இழைத்திடும் விதியினை யாவர் நீங்கினார் . 
நூற்றிவண் பற்பல நுவலின் ஆவதென் 
மாற்றருந் திறலுடை மன்னன் மைந்த நீ 
சாற்றுதி வேண்டுவ தருவன் என்றலும் 
ஆற்றவும் மகிழ்சிறந் தனையன் கூறுவான் . 
நின்றமர் இயற்றியே நென்னல் என்றனை 
வென்றனன் ஏகிய வீர வாகுவை 
இன்றனி கத்தொடும் ஈறு செய்திட 
ஒன்றொரு படையினை உதவு வாயென்றான் . 
அடல்வலி பிழைத்திடும் அவுணன் சொற்றன 
கெடலரும் மாயவள் கேட்டுத் தன்னொரு 
படையினை விதித்தவன் பாணி நல்கியே 
கடிதினில் ஒருமொழி கழறல் மேயினாள் . 
மற்றிது விடுத்தியால் மறையில் கந்தவேள் 
ஒற்றனைப் பிறர் தமை உணர்வை வீட்டியே 
சுற்றிடும் வாயுவின் தொழிலுஞ் செய்யுமால் 
இற்றையிற் சயமுன தேகு வாயென்றாள் . 
உரைத்திவை மாயவள் உம்பர் போந்துழி 
வரத்தினிற் கொண்டிடு மாய மாப்படை 
பரித்தவன் நெருநலிற் பழியை நீங்கியே 
பெருத்திடும் பெருமிதப் பெற்றி கூடினான் . 
கூர்ப்புறு பல்லவங் கொண்ட தூணியைச் 
சீர்ப்புறத் திறுக்கிமெய் செறித்துச் சாலிகை 


8 


9 


10 


11 


12 


98 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


13 


14 


15 


16 


17 


கார்ப்பெருங் கொடுமரங் கரங்கொண் டின்னதோர் 
போர்ப்பெருங் கருவிகள் புனைந்து தோன்றினான் . 
காற்படை அழற்படை காலன் தொல்படை 
பாற்படு மதிப்படை பரிதி யோன் படை 
மாற்படை அரன்படை மலர யன் படை 
மேற்படு சூர்மகன் எடுத்தல் மேயினான் . 
மேனவப் படைமதில் விரவு சாலையுள் 
வானவப் படைகொடு வாய்தல் போந்தனன் 
ஆனவப் படைதரும் ஆடல் வில்லினான் 
தானவப் படைஞர்கள் தொழுது தாழ்ந்திட . 
சயந்தனைப் பொருதிடுந் தார்பெய் தோளினான் 
சயந்தனைப் பொருதநாட் சமரிற் கொண்டதோர் 
சயந்தனத் தேறினன் தகுவர் யாவருஞ் 
சயந்தனைப் பெறுகென ஆசி சாற்றவே . 
ஒப்பறு செறுநர்மேல் உருத்துப் போர்செயத் 
துப்புறு சூர்மகன் தொடர்கின் முனெனச் 
செப்புறும் ஒற்றர்கள் தெரிந்து போமென 
எப்புறத் தானையும் எழுந்து போந்தவே . 
பரிபதி னாயிர வெள்ளம் பாய்மத 
கரிபதி னாயிர வெள்ளங் காமர்தேர் 
ஒருபதி னாயிர வெள்ளம் ஒப்பிலா 
இருபதி னாயிர வெள்ளம் ஏனையோர் . 
நாற்படை இவ்வகை நடந்து கோமகன் 
பாற்பட விரவின பரவு பூரிகள் 
மாற்படு புணரிநீர் வறப்பச் சூழ்ந்ததால் 
மேற்படு முகிலினம் மிரைய வந்தென . 
திண்டிறல் அனிகமீச் சென்ற பூழிகள் 
மண்டல முழுவதும் வரைகள் யாவையும் 
அண்ட மும் விழுங்கியே அவைகள் அற்றிட 
உண்டலின் அடைத்தன உவரி முற்றுமே. 
முரசொடு துடிகுட முழவஞ் சல்லரி 
கரடிகை தண்ணுமை உடுக்கை காகளம் 
இரலைக ளாதியாம் இயங்கள் ஆர்த்தன 
திருநகர் அழியுமென் நாற்றுஞ் செய்கைபோல் . 
உழையுடைக் கற்பினர் உரையிற் சென்றிடா 
தழையுடைப் பிடிக்கு நீர் தணிக்கும் வேட்கையால் 
புழையுடைத் தனிக்கரம் போக்கிப் பொங்கு சூல் 
மழையுடைத் திடுவன மதங்கொள் யானையே . 


18 


19 ) 


20 


21 


22 


97 


24 


25 


ஆயி ரங்கொள் அவுணனை நோக்கியே 
காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 

கார்மிசைப் பாய்வன கதிர வன் தனித் 
தேர்மிசைப் பாய்வன சிலையிற் பாய்வன 
பார்மிசைப் பாய்வன பாரி டத்தவர் 
போர்மிசைப் பாய்வன புரவி வெள்ளமே . 
அருளில ராகிய அவுணர் மாண்டுழித் 
தெருளுறும் அவ்வவர் தெரிவை மாதர்கள் 
மருளொடு துன்புறும் வண்ணங் காட்டல் போல் 
உருளுவ இரங்குவ உலப்பில் தேர்களே . 
கரிந்திடு மேனியுங் கணிப்பில் தானவர் 
தெரிந்திடு மாலைசூழ் செய்ய பங்கியும் 
விரிந்திடு நஞ்சுபல் லுருவ மேவுறீஇ 
எரிந்திடும் அங்கிகான் றென்னத் தோன்றுமே. 
பொங்கு வெங்கதிர் போன்றொளிர் பூணினர் 
திங்கள் வாளெயிற் றார்முடி செய்யவர் 
துங்க அற்புதர் பொன்புகர் தூங்குவேல் 
அங்கை யாளர் அரனியின் ஆர்த்துளார் . 
நீள மர்க்கு நெருநலில் போந்துபின் 
மீளுதற்குடைந் தார் தமை வீட்டுதும் 
வாளி னுக்கிரை யாவென்று வாய்மையால் 
சூளி சைத்துத் தொடர்ந்தனர் வீரரே . 
ஓடு தேரின் உ வாக்களின் மானவர் 
நீடு கையின் நி வந்துறு கேதனம் 
ஆடி விண்ணை அளாவுவ தாருவைக் 
கூட வேகொல் கொடியெனுந் தன்மையால் . 
கோலின் ஓங்கு கொடியுங் கவிகையுந் 
தோலும் ஈண்டலிற் சூழிரு ளாயின் 
மாலை சூழ்குஞ்சி மானவர் வன்கையில் 
வேலும் வாளும் பிறவும்வில் வீசுமே . 
இன்ன தன்மை இயன்றிடத் தானைகள் 
துன்னு பாங்கரிற் சூழ்ந்து படர்ந்திட 
மன்னன் மாமகன் மாநகர் நீங்கியே 
பொன்ன வாம்புரி சைப்பு , றம் போயினான் . 
போய காலைப் புறந்தனில் வந்திடும் 
வேயி னோர்களின் வெம்பரி மாமுகம் 


28 


27 


28 


29 


30 


31 


தீய சூர் மகன் இன்னன செப்புவான் . 
ஈசன் விட்ட குமரன் இருந்திடும் 
பாசறைக்களந் தன்னிற் படர்ந்து நீ 


7 


98 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


32 


33 


34 


35 


36 


மாசி லாவிறல் வாகுவைக் கண்ணுறீஇப் 
பேச லாற்றுதி இன்னன பெற்றியே . 
மன்னன் ஆணையின் மண்டமர் ஆற்றியே 
தன்னை இன்று தடிந்திசை பெற்றிட 
உன்னி வந்தனன் ஒல்லையின் ஏகுதி 
முன்னை வைகலிற் போரென்றும் உன்னலாய் . 
என்ற மாற்றம் என துரை யாகவே 
வென்றி யோடு புகன் றனை மீள்கென 
நின்ற தூதனை நீசன் விடுத்தலும் 
நன்றி தென்று நடந்து முன் போயினான் . 
ஏம கூட மெனப்பெய ராகிய 
காமர் பாசறைக் கண்ணகல் வைப்பு றீஇ 
நாம் வேற்படை நம்பிக் கிளவலாம் 
தாம மார்பனைக் கண்டிவை சாற்றுவான் . 
எல்லை தன்னை இருஞ்சிறை வீட்டிய 
மல்லல் அங்கழல் மன்னவன் மாமகன் 
ஒல்லை இப்பகல் உன்னுயிர் மாற்றுவான் 
செல்லு கின்றனன் செப்பிய சூளினான் . 
ஏவி னான் எனை இத்திறங் கூறியே 
கூவி நின்னைக் கொடுவரு வாயென 
மேவ லாள விரைந்தமர்க் கேகு தி 
நாவ லோயென வேதவின் றானரோ. 
தூ தன் இவ்வகை சொற்றெதிர் நிற்றலும் 
மூத குந்திறல் மொய்ம்பன் நகைத்தியான் 
ஆத வன்பகை ஆருயிர் உண்டி 
போது கின் றனன் போய்ப்புகல் வாயென்மூன் , 
ஒற்றன் இத்திறம் ஓர்ந்துடன் மீடலுஞ் 
செற்ற மிக்க திறல் கெழு மொய்ம்பினான் 
சுற்ற மோடு தலைவர்கள் சூழ்ந்திடக் 
கொற்ற வேற்கைக் குமரன் முன் நண்ணினான் . 
எங்கு மாகி இருந்திடு நாயகன் 
பங்க யப்பொற் பதத்தினைத் தாழ்ந்தெழி இச் 
செங்கை கூப்பிமுன் நிற்றலுஞ் செவ்வியோன் 
அங்க ணுற்ற தறிந்திவை கூறுவான் . 
நென்னல் ஓடும் நிருதன் தனிமகன் 
உன்னை முன்னி உரனொடு போந்துளான் 
துன்னு தானைத் துணைவர்கள் தம்மொடு 
முன்னை வைகலின் ஏகுதி மொய்ம்பினேய் . 


37 


டிடப் 


38 


39 


40 


41 


காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


99 


42 


43 


44 


போயெ திர்ந்து பொருதி படை.களாய் 
ஏய வற்றிற் கெதிரெதிர் தூண்டுதி 
மாயை வஞ்சன் புரிந்திடின் வந்துநந் 
தூய வேற்படை துண்ணென நீக்குமால் . 
போதி என்று புகன்றிட அப்பணி 
மீது கொண்டு விடைகொண்டு புங்கவன் 
பாதம் வந்தனை செய்து படர்ந்தனன் 
தூது போய் அமர் ஆற்றிய தொன்மையோன் . 
துணையு ளார்களுஞ் சுற்றமுள் ளார்களுங் 
கணவர் தங்களிற் காவலர் யாவரும் 
அணிகொள் தேர்புக ஆடலந் தோளினான் 
இணையி லாத்தன் இரதத்தி லேறினான் . 
ஏறும் எல்லையில் இச்செயல் நோக்கியே 
ஊறில் பூதரொ ராயிர வெள்ளமும் 
மாறி லாதவ ரையும் மரங்களும் 
பாறு லாவு படையுங்கொண் டெய்தினார் . 
சார தங்கெழு தானைகள் ஈண்டியே 
காரி னங்களிற் கல்லென ஆர்ப்புற 
வீர மொய்ம்பின் விடலையைச் சூழ்ந்தனர் 
ஆரும் விண்ணவர் ஆசி புகன்றிட . 
மேன காலை விசயங்கொள் மொய்ம்பினான் 
தானை யானவுந் தம்பியர் யாவரும் 
ஏனை யோர்களும் ஈண்டச்சென் றெய்தினான் 
பானு கோபன் படரும் பறந்தலை . 


45 


46 


47 


வேறு 


48 


தேர்த்திடும் பாரிடஞ் செறியும் வெள்ளமும் 
கார்த்திடு தானவக் கடலும் நேர்புறீஇ 
ஆர்த்தனர் இகலினர் ஆற்றல் கூறியே 
போர்த்தொழில் முறையினைப் புரிதல் மேயினார் . 
கோடுகள் முழங்கின குறுங்கண் ஆகுளி 
பீடுற இரட்டின பேரி ஆர்த்தன 
மூடின வலகைகள் மொய்த்த புள்ளினம் 
ஆடினன் நடுவனும் அமரர் நோக்கவே . 
இடையயில் தோமரம் எழுத்தண் டொண் மழு 
வலமொடு வச்சிரம் ஆழி மாப்படை 
தொலைவறு முத்தலைச் சூல மாதிய 
சிலைபொதி கணையுடன் அவுணர் சிந்தினார் . 
முத்தலைக் கழுவொடு முசலம் வெங்கதை 
கைத்தலத் திருந்திடு கணிச்சி நேமிகள் 


49 


50 


100 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


51 


52 


53 


54 


55 


மைத்தலைப் பருப்பதம் மரங்க ளாதிய 
அத்தலைப் பூதரும் ஆர்த்து வீசினார் . 
பணிச்சுடர் வாளினால் பாணி சென்னிதோள் 
துணித்தனர் குற்றினர் சரிகை ஆதியால் 
குணிப்பறும் எழுக்கதை கொண்டு தாக்கினார் 
கணப்படை யொடுபொரும் அவுணர் காளையர் . 
பிடித்தனர் அவுணரைப் பிறங்கு கைகளால் 
அடித்தனர் கிழித்தனர் அணிய கந்தரம் 
ஒடித்தனர் மிதித்தனர் உருட்டு கின்றனர் 
புடைத்தனர் எழுக்களால் பூத வீரரே . 
வாசியும் வயவரும் மாயச் சாரதர் 
ஆசறு கரங்களால் அள்ளி அள்ளியே 
காய்சின இபங்களில் கணிப்பில் தேர்களில் 
வீசிநின் றெற்றினர் அவையும் வீழவே . 
ஓதவெங் கடல்களும் ஊழி வன்னியும் 
மேதகு வலிகொடு வெகுளி வீங்கியே 
ஆதியின் மாறுகொண் டமர்செய் தாலெனப் 
பூ தரும் அவுணரும் பொருதிட் டாரரோ . 
குழகியல் அவுணரும் கொடிய பூதரும் 
கழகெனும் உரைபெறு களத்தில் போர்ரெய 
ஒழுகிய சோரியா நூனை வேட்டுலாய் 
முழுகிய கரண்டம்வின் மொய்த்த புள்ளெலாம் . 
துணிந்தன கைத்தலம் துணிந்த தோட் டுணை 
துணிந்தன சென்னிகள் துணிந்த வாலுரம் 
துணிந்தன கழலடி துணிந்த மெய்யெலாம் 
துணிந்தன வலிசில பூதர் துஞ்சினார் . 
முடித்தொகை அற்றனர் மொய்ம்பும் அற்றனர் 
அடித்துணை அற்றனர் அங்கை அற்றனர் 
வடித்திடு கற்பொடு வலியும் அற்றனர் 
துடித்தனர் அவுணரும் அநேகர் துஞ்சினார் . 
வசையுறும் அவுணரின் மன்னர் யாவரும் 
இசைபெறு பூதரின் இறைவ ருங்கெழீ இத் 
திசையொடு திசையெதிர் செய்கை போலவே 
அசைவில ராகிநின் றமர தாற்றினார் . 
மால்கிளர் தீயவர் மலைகொள் சென்னியைக் 
கால்கொடு தள்ளினர் களேவ ரந்தனைப் 
பால்கிளர் பிலத்தினுட் படுத்துச் சென்றனர் 
தோல்களை உரித்தனர் சூல பாணிபோல் . 


56 


57 


58 


59 


80 


காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


101 


61 


62 


63 


அரித்திறல் அடக்கினர் அவுண வீரர்தம் 
வரத்தினை ஒழித்தனர் மாய நூறியே 
புரத்தினை அழித்தனர் போரின் மாதொடு 
நிருத்தம தியற்றினர் நிமலன் போலவே . 
கங்குலின் மேனியர் ஆழிக் கையினர் 
துங்கமொ டவுணரைத் தொலைத்துத் துண்ணெனச் 
சங்கம திசைத்தனர் தண்டந் தாங்குவார் 
செங்கண்மால் பொருவினர் சிலவெம் பூதரே . 
அயர்ப்புறு மால்கரி அரற்ற வேசுலாய்க் 
குயிற்றிய மணிநெடுங் கோடு வாங்குவார் 
உயற்படு கற்பம் அங் கொன்றில் ஏனத்தின் 
எயிற்றினைப் பறித்திடுங் குமரன் என்னவே . 
கொலைபயில் கரிமுகங் கொண்டு பூதர்தம் 
மலையிடை மறைந்தனர் மறித்துந் தோன்றியே 
அலமரு சமர்புரிந் தவுண வீரரில் 
சிலர்சிலர் தாரகன் செயற்கை மேயினார் . 
மாலொடு பொருதனர் மலர யன்றனைச் 
சாலவும் வருத்தினர் சலதி வேலையின் 
பாலர்கள் அவுணரிற் பலர்ச லந்தரன் 
போலுடல் கிழிந்தனர் பூதர் நேமியால் . 
போன்றவர் பிறரிலாப் பூத நாயகர் 
மூன்றிலைப் படைகளின் மூழ்கித் தீமைபோய் 
வான்றிகழ் கதியும்வா லுணர்வும் எய்தியே 
தோன்றினர் அந்தகா சுரனைப் போற்சிலர் . 


64 


65 


66 


வேறு 


இலக்க வீரரும் எண்மரும் அத்துணை 
விலக்கில் வில்லுமிழ் வெங்கணை மாரி தூய் 
ஒலிக்கொள் சூறையின் ஒல்லையிற் சுற்றியே 
கலக்கி னார்கள் அவுணக் கடலினை . 


67 


வேறு 


68 


மிடைந்தகண வீரர்களும் மேலவரு மாக 
அடைந்தமர் இயற்றி அவு ணப்படைகள் மாயத் 
தடிந்தனர் ஒழிந்தன தடம்புனல் குடங்கர் 
உடைந்தவழி சிந்தியென ஓடியன அன்றே . 
ஓடியது கண்டனன் உயிர்த்துநகை செய்தான் 
காடுகிளர் வன்னியென வேகனலு கின்றான் 
ஆடல் செய முன்னியொ ரடற்சிலை எடுத்தான் 
தோடுசெறி வாகைபுனை சூரனருள் மைந்தன் . 


69 


102 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


70 


71 


13 


பறு தேர்வலவனைக்கடிது நோக்கி 
ஏகவிடு கென்றிரவி தன்பகை இயம்பப் 
பாகனினி தென்றுபரி பூண்டஇ தத்தை 
வேகமொடு பூதர்படை மீதுசெல விட்டான் . 
பாரிடர்கள் சேனையிடை பானுவைமுனிந்தோன் 
சேருதலும் ஆங்கது தெரிந்து திறல் வாகு 
சாருறு பெருந்துணைவர் தம்மொடு விரைந்தே 
நேரெதிர் புகுந்தொரு நெடுஞ்சிலை எடுத்தான் . 
எடுத்திடும்வில் வீரனை எதிர்ந்தவுணன் மைந்தன் 
வடித்திடு தடக்கைதனில் வார்சிலை வளைத்துத் 
நடித்தன குணத்தொலி கனைப்புரிய அண்டம் 
வெடித்தன முடித்தலை துளக்கினர்கள் விண்ணோர் 
எண்ணில்பல கோடிஉரும் ஏறுருவம் ஒன்றாய் 
வண்ணமிகு மின்னிடை மறைந்தொலி செய் தென்ன 
விண்ணுற நிவந்தவியன் மொய்ம்புடைய வீரன் 
நண்ணலர் துணுக்கமுற நாணிசை எடுத்தான் . 
நாணொலி செவித்துணையின் நஞ்சமென எய்தத் 
தூணிகலும் வாகுடைய சூர்மதலை சீறி 
வாணிலவு கான்றபிறை வாளியுல வாமற் 
சேணுநில னுந்திசைகளுஞ்செறிய விட்டான் . 
மாமுருக வேள் இளவன் மற்றது தெரிந்தே 
காமர்பிறை போன்றுகதி ரென்னவெயில் கான் 
தீமுகம் தாம் அளவில் செய்யசர மாரி 
தூமுகிலும் நாணமுற வேநெடிது தூர்த்தான் . 
ஐயன்விடு வெஞ்சரமும் ஆதவனும் அஞ்சும் 
வெய்யன் விடு வெஞ்சரமும் மேவியெதிர் கவ்வி 
மொய்யுடை அராவினமு னிந்திகலி வெம்போர் 
செய்வதென மாறுகொடு சிந்துவன தம்மில் . 


73 


74 


75 


76 


77 


கரிந்திடு மாமுகில் கடந்தன வானவர் 
புரிந்திடு சேண் நறி புகுந்தன மாலயன் 
இருந்திடும் ஊரையும் இகந்தன போயின 
திரிந்தன சாரிகை சிறந்தவர் தேர்களே . 
தெண்டிரை நேமிகள் சென் , மன சூழ்வன 
எண்டிசை மாநகர் எங்கணும் ஏகுவ 
மண்டல மால்வரை மண்டியு லாவுவ 
அண் முலாவுவ அங்கவர் தேர்களே . 
மங்குலின் மேலதோ மண்டல மார்வதோ 
செங்கணன் ஊரதோ தெண்டிரை சேர்வதோ 


18 


காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


103 


79 


இங்குளர் ஏறுதேர் எங்குள வோவெனாச் 
சங்கையின் நாடினார் தங்களில் வானுளோர் . 
மன்னிய மாமுகில் வண்ணம தாயினர் 
அன்னதொல் வீரர்கள் அண்மிய தேரவை 
மின்னுவின் மேவுவ வெம்மையில் வீசிய 
துன்னிய வாளிகள் தொன்மழை போல்வவே . 
ஆங்கவர் தேர்களில் ஆண்டுறு பாகர்கள் 
தூங்கலில் வாசிகள் தூண்டிய மேலவர் 
தீங்கதிர் வாளிகள் சேண்புடை சூழ்வுற 
ஏங்கினர் ஓடினர் ஈண்டிய வானுளோர் . 


80 


81 


வேறு 


பூசல் இவ்வகை புரிந்திடு கின்றுழிப் புரைதீர் 
வாச வன்மகன் தனைச்சிறை செய்திடும் வலியோன் 
ஆசு கங்களில் ஆசுக மாயிரந் தூண்டி 
ஈசன் மாமகன் சேனைநா யகன் நிறத் தெய்தான் . 

82 
ஆக மீதிலோ ராயிரம் பகழிபுக் கழுந்த 
ஏக வீரனாம் இளவலும் முனிவு கொண் டேவி 
வாகை வெங்கணை பத்து நூ றவுணர்கோன் மதலை 
பாகு மாக்களும் இரதமும் ஒருங்குறப் படுத்தான் . 

83 
படுக்க வெய்யவன் வேருெரு வையமேற் பாய்ந்து 
தடக்கை வில்லினை வளைக்குமுன் ஆயிரஞ் சரத்தைத் 
தொடுக்க மற்றவன் உரந்தனைப் போழ்தலுந் துளங்கி 
இடுக்கண் எய்தினன் ஆர்த்தனர் பூதர்கள் எவரும். 

84 
பூத ரார்த்திடு துழனியைக் கேட்டலும் பொருமிக் 
காதில் வெவ்விடம் உய்த்திடு திறனெனக் கனன்றே 
ஏதமில்லதோர் பண்ணவப் படைகளால் இமைப்பில் 
தூதன் ஆற்றலைத் தொலைக்குவன் யானெனத் துணிந்தான் . 85 
இணையில் சூர்மகன் வாருணப் படைக்கலம் எடுத்துப் 
பணிவு கொண்டகார் முகந்தனில் பூட்டி நீ படர்ந்து 
கணிதம் இல்லதோர் நீத்தமாய்ச் சாரதர் கணத்தைத் 
துணைவர் தங்களைத் தூதனை முடிக்கெனத் தொடுத்தான் . 86 
தாடைப்பெரும்படை கடைமுறை உலகெலாந் தொலைக்கும் 
அடற்பெருங்கடல் ஏழினும் பரந்துபோய் ஆன்று 
தடப்பெரும்புனல் நீத்தமாய் விசும்பினைத் தடவி 
இடிப்பெருங்குரல் காட்டியே ஏகிய திமைப்பில் . 

87 
கண்ட வானவர் துளங்கினர் பூதருங் கலக்கங் 
கொண்டு நின்றனர் உணர்ந்திலர் துணைவருங் குலைந்தார் 
அண்டர் நாயகற் கிளையவன் நோக்கியே அகிலம் 
உண்டு லாவரும் அங்கிமாப் பெரும்படை உய்த்தான் . 88 
பா - ம் - 1 ஏழினின் . 


104 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


. 


89 


90 


91 


92 


புகையெ ழுந்தன வெம்மையும் எழுந்தன புலிங்கத் 
தொகையெ ழுந்தன ஞெகிழிகள் எழுந்தன சுடரின் 
வகையெ ழுந்தன பேரொலி எழுந்தன வன்னிச் 
சிகையெ ழுந்தன செறிந்தன வானமுந் திசையும் . 
முடிக்க லுற்றதீப் பெரும்படை செறியமூ தண்டம் 
வெடிக்க லுற்றன வற்றின கங்கைமீன் தொகுதி 
துடிக்க லுற்றன சுருங்கின அளக்கர் தொல் கிரிகள் 
பொடிக்க லுற்றன தளர்ந்துமெய் பிளந்தனள் புவியும் . 
தீர்த்தன் ஏவலோன் விடுபடை இன்னணஞ் சென்று 
மூர்த்த மொன்றினில் வாருணப் படையினை முருக்கி 
நீர்த்திரைப் பெரு நீத்தமும் உண்டுமேல் நிமிர்ந்து 
போர்த்த தாமெனச் சுற்றிய தவுணர்கோன் புறத்தில் . 
சுற்று கின்ற அப் படையினைக் கண்டுசூர் புதல்வன் 
செற்ற மேற்கொண்டு மாருதப் பெரும்படை செலுத்த 
மற்ற தூழிவெங் காலுருக் கொண்டு மன் னுயிர்கள் 
முற்றும் அண்ட முந் துளங்குறச் சென்றது முழங்கி . 
மாரு தப்படை சென்று தீப் படையினை மாற்றிச் 
சார தப்படை மேலட வருதலுந் தடந்தோள் 
வீரன் மற்றது கண் வெம் பணிப்படை விடுத்தான் 
சூரி யத்தனிக் கடவுளுந் தன்னுளந் துளங்க. 
ஆயி ரம்பதி னாயிரம் இலக்கமோ டருந்தந் 
தீய பஃறலைப் பன்னகத் தொகுதியாய்ச் செறிந்து 
காயம் எங்கணும் நிமிர்ந்துசெந் தீவிடங் கான்று 
பாயி ருஞ்சுடர்க் கதிரையும் மறைத்தது படத்தால் . 
வெங்கண் நாகங்கள் உமிழ்கின்ற அங்கியும் விடமும் 
மங்குல் வானமுந் திசைகளும் மாநில வரைப்பும் 
எங்கும் ஈண்டிய இரவினிற் புவியுளோர் யாண்டும் 
பொங்கு தீச்சுடர் அளப்பில் மாட்டுதல் போல . 
உலவை மாப்படை உண்டிடும் அங்கியை ஒருங்கே 
வலவை நீர்மையால் தம்முழை வரும்படி வாங்கி 
அலகில் வெம்பணி விடுத்தென அன்னவை உமிழ்தீக் 
குலவு கின்றன புகையெனக் கொடுவிடங் குழும். 
இனைய கொள்கையாற் பன்னகப் பெரும்படை ஏகி 
முனமெ திர்ந்திடு மாருதப் படையினை முனிந்து 
துனைய வுண்டு தன் மீமிரைச் சேறலுந் தொன்னாட் 
கனலி யைத்தளை பூட்டிய கண்டகன் கண்டான் 
இன்ன தேயிதற் கெதிரென அவுணர்கோன் எண்ணிப் 
பொன்னி ருஞ்சிறைக் கலுழன் மாப் படையினைப் போக்க 


93 


94 


35 


96 


97 


காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


105 


அன்ன தேகலும் வெருவியே ஆற்றலின் றாகிப் 
பன்ன கப்படை இரிந்தது கதிர்கண்ட பனிபோல் . 

98 
ஆல வெம்பணிப் படைமுரிந் திடுதலும் ஆர்த்துக் 
கால வேகத்தின் உவணமாப் பெரும்படை கலுழன் 
கோலம் எண்ணில் புரிந்துநேர் வந்திடக் குரிசில் 
மேலை நந்தியந் தேவன்மாப் படையினை விடுத்தான் . 

99 
சீற்ற மாய்அண்ணல் நந்திதன் பெரும்படை செலுத்த 
நூற்று நூறு நூ றாயிர கோடிநோன் கழற்கால் 
ஏற்றின் மேனிகொண் டுலகெலாம் ஒருங்குற ஈண்டி 
ஆற்ற வெய்துயிர்த் தார்த்தது மூதண்டம் அதிர . 

100 
களனெ னப்படு நூபுரங் கழலிடை கலிப்ப 
அளவில் கிங்கிணித் தாமங்கள் கந்தரத் தார்ப்ப 
ஒளிறு பேரிமில் அண்டகோ ளகையினை உரிஞ்ச 
வளரு நீண்மருப் புலகெலாம் அலைப்பவந் ததுவே . 

101 
திரையெ றிந்திடும் அளக்கர்உண் டுலவுசேண் முகிலின் 
நிரையெ றிந்தது பரிதிதேர் எறிந்தது நெடிதாந் 
தரையெ றிந்தது திசைக்கரி எறிந்தது தடம் பொன் 
வரையெ றிந்தது குலகிரி எறிந்தது மருப்பால் . 

102 
நந்தி மாப்படை இன்னணம் ஏகியே நணுகி 
வந்த காருடப் படையினை விழுங்கிமாற் றலனைச் 
சிந்து கின் றனன் என்று சென் றிடுதலுந் தெரியா 
அந்த கன் படை தொடுத்தனன் அவுணர்கட் கரசன் . 103 
தொடுத்த அந்தகப் படையையும் விடைப்படை துரந்து 
படுத்து வீட்டிய தன்ன தன் மிடலினைப் பாராக் 
கடித்து மெல்லிதழ் அதுக்கியே அயன் படைக் கலத்தை 
எடுத்து வீசினன் இந்திரன் பதிகனற் கீந்தோன் . 
வீசுநான்முகப் படைக்கலம் வெகுண்டுவிண் ணெறிபோய் 
ஈசன் ஊர்திதன் படையினைக் காண்டலும் இடைந்து 
நீசன் ஏவலின் வந்தனன் நின்வர வுணரேன் 
காய்சி னங்கொளேல் எனத்தொழு துடைந்தது கடிதின் .. 105 
நூன்முகத்தினில் விதித்திடு நூற்றிதழ் இருக்கை 
நான்மு கப்படை பழுதுபட் டோடலும் நகைத்து 
வான்முகத்தவர் ஆர்த்தனர் அதுகண்டு மைந்தன் 
சூன்மு கக்கொண்டல் மேனியன் பெரும்படை தொடுத்தான் . 106 
ஊழி நாளினும் முடிகிலா தவன் மகன் உந்தும் 
ஆழி யான்படை. ஆண்டுமால் உருவமாய் அமைந்து 
கேழில் ஐம்படை தாங்கிமா யத்தொடுங் கெழுமி 
வாழி நந்திதன் படையெதிர் மலைந்தது மன்னோ. 

107 


| 


104 


106 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


நாரணன்படை நந்திதன் படைக்கெதிர் நணுகிப் 
போரியற்றியே நிற்புழி அதுகண்டு புனிதன் 
சூர ரித்திறல் சிந்திடச் சிம்புளாய்த் தோன்றும் 
வீர பத்திரப் படையினைத் தொழுதனன் விடுத்தான் . 108 
ஏய தாகிய வீரபத்திரப்படை எழுந்து 
போய காலையின் நந்திதன் படையெதிர் பொருத 
மாய வன்படை தொலைந்தது மதியொடு திகழ்மீன் 
ஆயி ரங்கதி ரோன்வரக் கரந்தவா றதுபோல் . 

103) 
செங்கண் நாயகன் படைதொலைந் திடுதலுந் தெரிவான் 
அங்கண் ஆய்வுறா இமைப்பினில் அகிலமும் அழிக்கும் 
எங்கள் நாயகன் படையினைத் தூண்டுதற் கெடுத்தான் 
வெங்கண் ஆயிரங் கதிரினைச் செயிர்த்திடும் வெய்யோன் . 110 
எஞ்சல் இல்லதோர் எம்பிரான் தொல்படை எடுத்து 
மஞ்ச னங்கந்தந் தூபிகை மணிவிளக் கமுதம் 
நெஞ்சி னிற்கடி துய்த்தனன் பூசனை நிரப்பி 
விஞ்சும் அன்பினால் வழுத்தியே தொழுதனன் விடுத்தான் . 111 
தாதை யாயவன் படைக்கலம் விடுத்திடுந் தன்மை 
காதன் மாமகன் கண்டனன் தானுமக் கணத்தில் 
ஆதி நாயகன் படைதனை எடுத்தனன் அளியால் 
போத நீடுதன் புந்தியால் அருச்சனை புரிந்தான் . 

112 
வழிபடுந்தொழில் முற்றிய பின்னுற மதலை 
அழித கன்மகன் விடுத்திடு படைக்குமா றாகி 
விழுமி தாயிவண் மீளுதி யாலென வேண்டித் 
தொழுதி யாவர்க்கும் மேலவன் படையினைத் தொடுத்தான் . 113 
தூயன் விட்டிடு சிவன்படை எழுதலுந் தொல்லைத் 
தீயன் விட்டிடு பரன் படை யெதிர்ந்து நேர் சென்ற 
தாய அப்படை இரண்டுமா றாகிய வழிக்கு 
நாய கத்தனி உருத்திர வடிவமாய் நண்ணி . 

114 
ஊழிக் காலினை ஒருபுடை உமிழ்ந்தன உலவாச் 
சூழிப் பாய்புகை ஒருபுடை உமிழ்ந்தன தொலைக்கும் 
பாழிப் பேரழல் ஒருபுடை உமிழ்ந்தன பலவாம் 
ஆழித் தீவிடம் ஒருபுடை உமிழ்ந்தன அவையே . 

115 
கூளி மேலவர் தொகையினை அளித்தன கொடிதாங் 
காளி மேலவர் தொகையினை அளித்தன கடுங்கண் 
ஞாளி மேலவர் தொகையினை அளித்தன நவைதீர் 
ஆளி மேலவர் தொகையினை அளித்தன அயலில் . 

116 
பேயி னங்களை ஒருபுடை உமிழ்ந்தன பிறங்கி 
மூய தொல்லிருள் ஒருபுடை உமிழ்ந்தன முழங்கு 


காண்டம் ) 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


107 


117 


118 


119 


மாயை தன்கணம் ஒருபுடை உமிழ்ந்தன மறலித் 
தீயர் தங்குழு ஒருபுடை உமிழ்ந்தன செறிய . 
எண்ட ருங்கடல் அளப்பில கான்றன எரிகால் 
கொண்ட லின் தொகை அளப்பில கான்றன கொலை செய் 
சண்ட வெம்பணி அளப்பில கான்றன தபன 
மண்ட லங்களோர் அளப்பில கான்றன மருங்கில் . 
அனந்த கோடியர் புட்கலை இறைவரை அளித்த 
அனந்த கோடியர் கரிமுகத் தவர்தமை அளித்த 
அனந்த கோடியர் அரிமுகத் தவர் தமை அளித்த 
அனந்த கோடியர் சிம்புள்மே னியர் தமை அளித்த . 
வறு வெம்பரி வயப்புலி வல்லியம் யாளி 
சீ று மால்கரி தேரொடு மானமேற் சேர்ந்து 
மாறில் பல்படை சிந்தியே முனிந்துமேல் வருவான் 
வேறு வேறெங்கும் உருத்திர கணங்களை விதித்த . 
ஆர ணன் படை அளப்பில தந்தன ஐவர் 
சாரணன் படை அளப்பில தந்தன தந்த 
வாரணன்படை அளப்பில தந்தன வளத்தின் 
கார ணன்படை அளப்பில தந்தன கடிதின் . 
வாயு வின்படை எண்ணில் புரிந்தன மறலி 
ஆய வன்படை எண்ணில் புரிந்தன அளக்கர் 
நாய கன் படை எண்ணில் புரிந்தன நகைசேர் 
தீய வன்படை எண்ணில் புரிந்தன செறிய . 
கற்பொ ழிந்தன ஞெகிழிகள் பொழிந்தன கணக்கில் 
செற்பொ ழிந்தன கணிச்சிகள் பொழிந்தன திகிரி 
எற்பொ ழிந்தன சூலம் வேல் பொழிந்தன ஈண்டும் 
விற்பொ ழிந்தன சரமழை பொழிந்தன விரைவில் . 


120 


121 


122 


123 


இம்முறை உருவ நல்கி எம்பிரான் படையி ரண்டும் 
மைம்மலி கடலும் வானும் மாதிர வரைப்பும் பாரும் 
கொம்மென விழுங்கி அண்ட கோளகை பிளந்து மேல்போய்த் 
தம்மின்மா றாகி நின்று சமர்த்தொழில் புரிந்த அன்றே . 124 
வற்றிய அளக்கர் ஏழும் வறந்தன வான்றோய் கங்கை 
முற்றிய புறத்தில் ஆரி முடிந்ததவ் வண்டத் தப்பால் 
சுற்றிய பெருநீர் நீத்தம் தொலைந்தன ஆண்டை வைப்பில் 
பற்றிய உயிர்கள் யாவும் பதைபதைத் திறந்த அம்மா . 
எரிந்தன நிலனும் வானும் இடிந்தன முடிந்து மேருப் 
பொரிந்தன அடுவின் சூழல் பொடிந்தன இரவி தேர்கள் 
நெரிந்தன அண்டம் யாவும் நிமிர்ந்தன புகையின் ஈட்டம் 
கரிந்தன கிரிகள் எழும் கவிழ்ந்தன திசையில் யானை . 126 


125 


108 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


அலைந்தன சூறை வெங்கால் அவிந்தன வடவைச் செந்தீக் 
குலைந்தன பிலங்கள் ஏழும் குலுங்கின அண்டப் பித்தி 
உலைந்தன உயிர்கள் யாவும் உடைந்தனர் தெரிந்த வானோர் 
தொலைந்தன கமட நாகம் சுருண்டன புரண்ட மேகம் . 127 
பூமகள் புவியின் மங்கை பொருமியே துளங்கி ஏங்கித் 
தாமரைக் கண்ணன் தன்னைத் தழுவினர் இருவ ரோடு 
நாமகள் வெருவி யோடி நான்முகற் புல்லிக் கொண்டாள் 
காமனை இறுகப் புல்லி இரதியும் கலக்க முற்றாள் . 

128 
மற்றுள முனிவர் தேவர் மடந்தையர் தம்மைப் புல்லி 
நிற்றலும் ஆற்றார் உய்யும் நெறியுமொன் றில்லா ராயும் 
உற்றிடும் அச்சந் தன்னால் ஓடினர் வனத்தீச் சூழப் 
பெற்றிடும் பறழ்வாய் கவ்விப் பெயர்ந்திடும் பிணாக்க ளேபோல் .129 
திரண்டி- டு பூக வீரர் தியங்கினர் இலக்க ரானோர் 
மருண்டனர் துணைவர் தாமும் மயங்கினர் விரற் சூழ்ந்தார் 
புரண்டனர் அவுணர் யாரும் பொடிந்தன படர்ந்த தேர்கள் 
உருண்டன களிறு மாவும் ஒருவனே அவுணன் நின்றான் . 130 
ஆழிசூழ் மகேந்திரத்தில் அமர்தரும் அவுணர் முற்றுஞ் 
சூழுமித் தீமை நோக்கித் துண்ணென வெருவி மாழ்கி 
ஏழிரு திறத்த வான உலகங்க ளியாவும் மாயும் 
ஊழிநாள் இதுகொ லோவென் றுலைந்தனர் குலைந்த மெய்யார் . 131 
பேரொலி பிறந்த தண்டம் பிளந்தன வளைந்த சூறை 
ஆரழல் பரவிற் றம்மா ஆதவன் விளிந்தான் நந்தம் 
ஊருறை சனங்கள் யாவும் உலைந்தன புகுந்த தென்னோ 
தேருதிர் என்று சூரன் ஒற்றரைத் தெரிய விட்டான் . 132 
விட்டிடு கின்ற ஒற்றர் செல்லுமுன் விரைந்து போரில் 
பட்டது தெரிந்து தூதர் ஒருசிலர் பனிக்கு நெஞ்சர் 
நெட்டிரு விசும்பின நீந்து நெறியினர் இறைவன் தன்னைக் 
கிட்டினர் வணங்கி நின்றாங் கினையன கிளத்த லுற்றார் . 133 
ஐயகேள் உனது மைந்தன் அலரிதன் பகைஞன் நென்னல் 
எய்திய தூதனோடும் இருஞ்சமர் விளைத்துப் பின்னர்த் 
தெய்வதப் படைகள் உய்த்துச் செகமெலாம் அழிக்கு மேலோன் 
வெய்யதோர் படையைத் தூண்ட அவனுமப் படையை விட்டான் . 134 
அப்படை இரண்டு மாகி அகிலமும் ஒருங்கே உண்ணும் 
ஒப்பில்பல் லுருவம் எய்தி உருகெழு செலவிற் றாகித் 
துப்புடன் அண்ட முற்றும் தொலைத்தமர் புரிந்த மாதோ 
இப்பரி சுணர்ந்த தென்றார் இறையவன் வினவிச் சொல்வான் . 135 
இரவியை முனிந்தோன் முக்கண் இறையவன் படையை யாரும் 
வெருவர விடுத்து மின்னும் வென்றிலன் ஒற்றன் தன்னை 


காண்டம் ] 


5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


109 


நெருநலில் சிறிய னாக நினைந்தனம் அவனை அந்தோ 
உருவுகண் டெள்ள தாற்றல் உணர்வதே யுணர்ச்சி என்றான் . 

136 
வெருவரும் இனைய பான்மை விளைந்திட எம்பி ரான் தன் 
பொருவரும் படைகள் தம்மிற் பொருதன ஆடல் உன்னி 
ஒருவரும் நிகர்கா ணாத ஊழியின் முதல்வன் தானே 
இருபெரு வடிவ மாகி இருஞ்சமர் புரிந்த தேபோல் . 

137 
இவ்வகை சிறிது வேலை எந்தைதன் படைக்கலங்கள் 
அவ்விரு வோருங் காண ஆடலால் அமர தாற்றி 
வெவ்வுரு வாகத் தம்பால் மேவர விதித்த எல்லாஞ் 
செவ்வி தின் மீட்டும் வல்லே திரும்பிய திறலோர் தம்பால் . 138 
திரும்பிய படைகள் தங்கள் செய்கையால் திரிந்த அண்டம் 
பெரும்புவி அகல்வான் நேமி பிலம்வரை பிறவுந் தொல்லை 
வரம்புறு மாறு நல்கி மாற்றலர் பக்கம் அல்லா 
அரும்பெறல் உயிர்கள் முற்றும் அருள் செய்து போன அன்றே . 139 
திண்டிறல் மொய்ம்பன் விட்ட சிவன் படை மீட லோடும் 
அண்டலன் விடுத்த தொல்லைப் படையுமாங் கவனை நண்ணக் 
கண்டனர் அமரர் ஆர்த்தார் கைதவன் இதினும் வெற்றி 
கொண்டிலன் முடிவன் இன்னே குறைந்ததெம் மிடரும் என்றார் . 140 
பாங்கரின் இபங்கள் காணான் பாய்பரித் தொகுதி காணான் 
தாங்கெழில் தேர்கள் காணான் தானவப் படையுங் காணான் 
ஆங்கவை முடியத் தானே ஆயின தன்மை கண்டான் 
ஏங்கினன் அவுணன் மைந்தன் இரங்கிமற் றினைய சொல்வான் . 141 
மூண்டொரு கணத்தின் எல்லாம் முடிப்பவன் படையும் நேர்போய் 
மீண்டுள தென்னின் அம்மா விடுத்திட மேலொன் றுண்டோ 
மாண்டன அனிக முற்றும் வறியனாய்த் தமியன் நின்றேன் 
ஈண்டினிச் செய்வ தென்னென் றெண்ணியோர் சூழ்ச்சி கொண்டான் . 142 
மாயத்தான் எய்தும் நிற்கின் மலைவதுஞ் செயலன் றென்னா 
மாயத்தான் அருவங் கொண்டு வல்விரைந் தெழுந்து 
காயத்தான் ஆகி நிற்பக் கைதவன் வெருவித் தோன்றாக் 
காயத்தான் உடைந்தான் என்றே ஆர்த்தன கணங்க ளெல்லாம் . 143 
விடலைவிண் ணெழுந்த காலை மேவலர் தொகையை எல்லாம் 
முடிவுசெய் கென்று வஞ்ச முரட்படை அவுணன் தூண்டின் 
அடுமது நமையும் என்னா அதற்குமுன் அளக்கர் ஆற்றைக் 
கடிதினிற் கடந்தான் போலக் கதிரவன் கரந்து போனான் . 

144 
மைப்புயல் மேனித் தீயோன் மறைந்தது வள்ளல் காணா 
இப்பகல் தானுங் கள்வன் இறந்திலன் இரிந்து வல்லே 
தப்பினன் இனியான் செய்யத் தகுவதென் னுரைத்தி ரென்ன 
ஒப்பருந் துணைவர் கேளா ஒருங்குடன் தொழுது சொல்வார் . 145 


சென்று 


110 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வந்தெதிர் அவுணர் தானை மாண்டன தமியன் நின்றான் 
சிந்தினன் கரந்து போனான் இனிவருந் திறலோர் இல்லை 
அந்தியும் அணுகிற் றம்மா அனிகமு மியாமும் மீண்டு 
கந்தனை இறைஞ்சிக் காலை வருவதே கடமைத் தென்றார் . 


146 


147 


148 


149 


* 


150 


இனிய தன்றுணைவர் இன்னன கூற 
வினவி னோன் முருக வேள் அடி காணும் 
நினைவு கொண்டிடலும் விண்ணிடை நின்ற 
தினகரன் பகைஞன் இன்ன தெரிந்தான் . 
முன்னை வைகலின் முரிந்தனன் என்றே 
பன்னு மோர்வசை பரந்ததும் அன்றிப் 
பின்னும் இப்பகல் பிழைத்தனன் என்றால் 
என்னை யாவர்களும் எள்ளுவர் மாதோ . 
தொக்க போரில் வெரு வித்தொலை வோரை 
தக்கதோர் துணைவர் தந்தையர் தாயர் 
மக்கள் பெண்டிரும் மறப்பர்கள் என்னின் 
மிக்குளார் இகழ்தல் வேண்டுவ தன்றே. 
இன்று நென்னலின் இரிந்துளன் என்றால் 
வென்றி மன்எனை வெகுண்டு துறக்குந் 
துன்று பல்கதி ரினைச்சுளி தொல்சீர் 
பொன்றும் எந்தைபுக ழுந்தொலை வாமால் . 
யாதொர் துன்னலர் எதிர்ந்திடின் இன்று 
காதலே வலிக டந்திடு சூழ்ச்சி 
நீதி அன்றதுவும் நேர்ந்தில் தென்னில் 
சாதலே தகுதி சாயந்திடல் நன்றோ. 
வருந்தி நின்றெதிர் மலைந்தனன் இன்றும் 
இரிந்து ளான் இவன் எனும்பழி கோடல் 
பொருந்தல் அன்றுபுணர் வென்னினும் ஆற்றி 
விரைந்து மாற்றலரை வென்றிடல்வேண்டும் . 
முன்னம் நின்றொரு முரட்படை தன்னை 
இன்னல் எய்தும் வகை ஏவுதும் என்னின் 
அன்ன தற்கெதிர் அடும்படை தூண்டிச் 
சின்ன மாகவது சிந்துவன் வீரன் . 
இறந்த னன்பொரு திரிந்தன னென்னாப் 
பறந்த லைச்செறுநர் பன்னுற இன்னே 
மறைந்து நின்றொரு வயப்படை. தூண்டிர் 
சிறந்த வென்றி கொடு சென்றிடல் வேண்டும் . 
தெய்வ தப்படை செலுத்துவன் என்னின் 
அவ்வனைத்தும் அம் ராற்றலர் தம்பாற் 


151 


152 


153 


154 


காண்டம் ] 


5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


111 


155 


158 


157 


158 


159 


செவ்வி துற்றுயிர் செகுத்திட லின்றே 
வெவ்வு ருக்கள் கொடு மீளுவ தல்லால் . 
பண்ண வப்படை படைத்திடு கோலம் 
எண்ண லன்தெரியின் ஏற்றன தூண்டித் 
துண்ணெனத்தொலைவு சூழ்ந்திடும் யானும் 
விண்ண கத்துறல் வெளிப்படு மாதோ . 
வெளிப்படிற் செறுநர் விண்ணினும் வந்தே 
வளைத்திகற் புரிவர் மாறமர் செய்தே 
இளைத்தனன் பொரவும் இன்னினி ஒல்லா 
தொளித்து முற்பகலின் ஓடரி தாமால் . 
ஏயெனச் செறுநர் ஈண்டுழி நண்ணி 
ஆய தொல்லுணர் வனைத்தையும் வீட்டி 
வீயும் ஈற்றினை விளைத்திடு கின்ற 
மாய மாப்படை . விடுத்திடல் மாட்சி . 
என்று சிந்தைதனில் இன்னன உன்னி 
அன்று மாயவள் அளித்திடு கின்ற 
வன்றிறற் படையை வல்லை எடுத்தே 
புன்றொழிற் குரிசில் பூசனை செய்தான் . 
நெறிகொள் முப்புலனில் நெஞ்சினில் யாரும் 
அறிவரும் பரிசின் அண்டலர் தம்பாற் 
குறுகிமெய் யுணர்வு கொண்டுயிர் மாற்றி 
எறிபுனற் கடலுள் என்று விடுத்தான் . 
விடுதலுங் கொடிய வெம்படை தான் வந் 
தடையும் வண்ணமறி தற்கரி தாகிக் 
கடிது பாரிடை கலந்து கணத்தின் 
படையை எய்தியது பாவம் தென்ன . 
இருங்க ணத்தரை யிலக்கரை ஒள்வாள் 
மருங்கு சேர்த்திய வயத்துணை வோரை 
நெருங்கு தார்ப்புய நெடுந்திற லோனை 
ஒருங்கு சூழ்ந்துணர் வொழித்தது மன்னோ. 
ஆன்ற பொன் நகரில் அண்டர்கள் அஞ்ச 
ஊன்றும் வில்லிடை உறங்கிய மால்போல் 
தோன்று மாயை படை தொல்லறி வுண்ண 
மான்றி யாவரும் மறிந்து கிடந்தார் . 
மறிந்து ளார் தமது மன்னுயிர் வவ்விச் 
சிறந்த தன்வலி செயற்கரி தாக 
அறிந்து மாயை படை ஆகுல மூழ்கி 

எறிந்து நேமியிட எண்ணிய தன்றே . 
பா - ம் -1 ஏலா . 


160 


161 


162 


183 


164 


112 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ஓல மிட்டுலக முட்கிட ஊழிக் 
காலின் வெவ்வுருவு கைக்கொடு மாயக் 
கோல வெம்படை கொடுந்தொழில் கொண்ட 
ஆல காலமென ஆன்றுள தன்றே. 


165 


வெள்ளமா யிரம தென்னும் வியனுரை படைத்த பூத 
மள்ளரைத் தலைவர் தம்மை வயங்கெழு துணையி னோரை 
நள்ளலர்க் கடந்த துப்பின் நம்பியை உம்பர் ஆற்றால் 
பொள்ளென எடுத்து மாயப் படைக்கலம் போயிற் றம்மா . 166 
போயது சூரன் மைந்தன் புந்தியிற் கதிமேற் கொண்டு 
மாயிரு நேமி ஆறும் வல்லையில் தப்பி அப்பால் 
தூயதெண் புனலாய் ஆன்ற தொல் கடல் அழுவம் நண்ணி 
ஆயவர் தொகையை இட்டே அகன்றிடா தோம்பிற் றன்றே. 167 
நின்றிடு சூரன் மைந்தன் நிலைமைமற் றிதனை நோக்கிப் 
பொன்றினன் வீர வாகு பூதரும் பிறரும் வீந்தார் 
குன்றம் தன்றால் மீளக் குரைபுனல் வேலை ஆழ்ந்தார் 
நன்றுநஞ் சூழ்ச்சி என்னா நகைஎயி றிலங்க நக்கான் . 168 
அண்டருங் களிப்பின் மேலோன் அவ்விடை அகன்று வல்லே 
விண்டொடர் நெறியிற் சென்று வியன் மகேந் திரத்தின் எய்தி 
எண்டிசை உலகம் போற்ற இறைபுரி தாதை தன்னைக் 
கண்டனன் இறைஞ்சி நின்றாங் கினையன கழற லுற்றான் . 16 :) 
இன்றியான் சென்று பல்வே றிருஞ்சமர் இயற்றிப் பின்னர் 
வன்றொழில் புரிந்தவீர வாகுவை அவன்பா லோரை 
அன்றியும் பூத வெள்ள மாயிரந் தன்னை யெல்லாம் 
வென்றுயிர் குடித்தி யாக்கை வியன்புனற் கடலுள் உய்த்தேன் .170 
சிறிது நீ கவலை கொள்ளேல் சேனையும் யானும் ஏகி 
மறிகட லெறியுங் கால்போல் வளைந்துபா சறையைச் சிந்தி 
அறுமுகன் தனையும் வென்றே அரியய னோடும் விண்ணோர் 
இறைவனைப் பற்றி நாளை ஈண்டுதந் திடுவன் என்றான் . 171 


என்னும் வேலையில் எழுந்தன உவகையாப் புடைய 
பொன்னின் அங்கத மூட்டற நிமிர்ந்தன புயங்கள் 
மின்னு மாமணிக் கடகங்கள் நெரிந்து வீழ்கின்ற 
துன்னு மாமயிர் பொடித்தன முறுவல் தோன்றியதே . 172 
எழுந்து நின்றிடும் இரவிதன் பகைஞனை இமைப்பில் 
அழுந்த மார்புறத் தழீ இக்கொடு மடங்லே சாற்றுஞ் 
செழுந்த னிப்பெருந் தவிசிடை ஏற்றி அச்சேயைக் 
குழந்தை நாளெனத் தன்னயல் இருத்தினன் கொண்டான் . 173 


காண்டம் ] 5. மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


113 


தந்தை யாயினோர் இனிதுவீற் றிருப்பதும் தமது 
மைந்தர் தங்குடி பரித்தபின் அன்றிமற் றுண்டோ 
எந்தை வந்துநந் தொன்முறை போற்றலால் யானுஞ் 
சிந்தை தன்னிலோர் எண்ணமும் இன்றியே சிறந்தேன் . 174 
அன்று நோற்றதும் பற்பகல் உண்டரோ அதற்காக் 
கொன்றை வேணியன் கொடுத்தனன் என்பது கொள்ளாச் 
சென்ற வார்த்தைகள் நிற்க இவ் வரசும் இத் திருவும் 
இன்று நீதரப் பெற்றனன் ஐயயான் என்றான் . 

175 
என்று பற்பல நயமொழி கூறிமுன் னிட்ட 
வென்றி சேர் அணி மாற்றியே புதுவதா விளித்துத் 
துன்று பொன்முடி ஆதியா வார்கழற் றுணையும் 
நன்று தான்புனைந் தொருமொழி பின்னரும் நவில்வான் . 178 
முன்னம் நீரொற்ற தன்மையே மூவிரு முகத்தோன் 
தன்னை வென்றுவெஞ் சாரதப் படையினைத் தடிந்து 
பின்னர் நின்றிடும் அமரரைச் சிறையிடைப் பிணித்தே 
என்னு டைப்பகை முடிக்குதி காலையே என்றான் . 

177 
என்ன அன்ன து செய்குவன் அத்தஎன் றிசைப்ப 
மன்னர் மன்னவன் சமரிடை நொந்தனை மைந்த 
பொன்னு லாயநின் திருமனைக் கேகெனப் புகலப் 
பன்னெடுங்கதிர் மாற்றலன் விடைகொண்டு படர்ந்தான் . 178 
சூழி யானைதேர் வருபரி அவுணர்கள் சுற்ற 
நாழி யொன்றின் முன் சென்றுதன் கோநகர் நண்ணி 
வாழ்வின் வைகினன் இதுநிற்க வன்புனற் கடலுள் 
ஆழும் வீரர்கள் தேறியே எழுந்தவா றறைவாம் . 

179 
வடபெருங்கிரி சூழ்பவன் தொல்பகை மாயப் 
படைவிடுத்ததும் பூதரும் துணைவர்கள் பலரும் 
தாடையல் வாகுடை வீரனும் மயக்குறத் தூநீர்க் 
கடலுள் இட்டதும் ஆங்ஙனஞ் சுரரெலாம் கண்டார் . 180 
அண்டர் அங்கது நோக்கியே வெய்துயிர்த் தரந்தை 
கொண்டு ளம்பதைத் தாவலித் தரற்றிமெய் குலைந்து 
கண்டு ளித்திடக் கலுழ்ந்துநா வுலர்ந்துகைம் மறித்து 
விண்டி டும்படி முகம்புடைத் தலமந்து வியர்த்தார் . 181 
இன்னல் இத்திற மாகியே அமரர்கள் இரிந்து 
சென்னி யாறுடைப் பண்ணவற் குரைத்திடச் சென்றார் 
அன்ன தாகிய பரிசெலாம் நாடியே அவர்க்கு 
முன்னம் ஓடினன் முறைதெரி நாரத முனிவன் . 

182 
அம்பெ னும்படி கால்விரை கொண்டுபோய் அறிவன் 
இம்ப ராகிய பாசறைக் கண்ணுறும் எந்தை 
8 


வ 


114 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


183 


184 


நின்று 


185 


188 


187 


செம்ப தங்களை வணங்கிநின் றஞ்சலி செய்தே 
உம்பர் கோமகன் தன்மனம் துளங்குற உரைப்பான் . 
சூரன் மாமகன் கரந்துமா யப்படை துரந்து 
வீர வாகுவும் துணைவரும் வெங்கணத் தவரும் 
ஆரும் மால்கொள வீட்டியே அன்ன தால் அவரை 
வாரி நீர்க்கடல் உய்த்தனன் சூழ்ச்சியின் வலியால் . 
என்று நாரத முனிவரன் புகறலும் இமையோர் 
சென்று சென் றுவேள் பதங்களை இறைஞ்சியே திருமுன் 

று வீரர்கள் அழிந்திடு செயல்முறை நிகழ்த்த 
வென்றி வேலினை நோக்கியே எம்பிரான் விளம்பும் . 
கங்கை அன்னதோர் வாலிதா கியபுனற் கடற்போய் 
அங்கண் வைகிய மாயமாப் படையினை அழித்து 
வெங்கண் வீரர்மால் அகற்றியே அனையவர் விரைவில் 
இங்கு வந்திடத் தத்துநீ செல்கென இசைத்தான் . 
செய்ய வேலினுக் கின்னதோர் பரிசினைச் செப்பி 
ஐயன் அவ்விடை விடுத்தலும் நன்றென அகன்று 
வெய்ய தீங்கதிர் ஆயிர கோடியின் விரிந்து 
வைய மேலிருள் முழுதுண்டு வல்விரைந் ததுவே . 
அரவு மிழ்ந்தது கொடுவிடம் உமிழ்ந்ததால் அடுகூற் 
றுருவு மிழ்ந்தது சொல்லினம் உமிழ்ந்ததெவ் வுலகும் 
வெருவு பல்படைக் கலங்களும் உமிழ்ந்தது மிகவும் 
கருநெடும்புகை உமிழ்ந்ததங் குமிழ்ந்தது கனலே . 
மின்னல் பட்டன முகிலிருள் பட்டன விசும்பில் 
துன்னல் பட்டன காரிருள் பட்டன துன்னார் 
இன்னல் பட்டிடு மெய்யிருள் பட்டன வெரிமுன் 
பன்னல் பட்டன நேமிசூழ் தனியிருட் படலம் . 
எரிநடுங்கிய தனிலமும் நடுங்கிய தெண்பாற் 
கரிநடுங்கிய அளக்கரு நடுங்கிய கனக 
கிரிந டுங்கிய தரவினம் நடுங்கிய கிளர்தேர் 
அரிகடுங்கிய திந்துவும் நடுங்கிய தம்பா. 
அங்கி தன் படை கூற்றுவன் தன் படை அனிலன் 
துங்க வெம்படை அளக்கர்கோன் தன் படை சோமன் 
செங்கை வெம்படை மகபதி பெரும்படை திருமால் 
பங்க யன் படை யாவையும் தொழுதுடன் படர . 
அடிகள் விட்டிடும் வேற்படை எனப்படும் அலரி 
கடிது சேறலும் வானவர் வதனமாங் கமலம் 
நெடிது மாமகிழ் வெய்தியே மலர்ந்தன நெறிதீர் 
கொடிய தானவர் முகமெனுங் கருவிளங் குவிய . 


188 


189 


190 


191 


192 


காண்டம் ) 


5 , மூன்றாநாட் பானுகோபன் யுத்தப் படலம் 


115 


193 


194 


இரிந்த தானவர் நாளையாம் இறத்துமென் றிருக்கை 
பொருந்தி மாதரை முயங்கினர் கங்குலும் புலர 
விரைந்து ஞாயிறு வந்ததென் றேங்கமின் னாரைப் 
பிரிந்த வானவர் யாவருஞ் சிறந்தனர் பெரிதும் . 
இத்தி றத்தினால் அயிற்படை முப்புரத் திறைவன் 
உய்த்த தீநகை போலவே வல்விரைந் தோடி 
முத்தி றத்திரு நேமியும் பிற்பட முந்திச் 
சுத்த நீர்க்கடல் புகுந்தது விண்ணுளோர் துதிப்ப . 
செய்ய வேற்படை ஆயிடை புகுதலுந் தெரிந்து 
வெய்ய மாயவள் படைக்கலம் ஆற்றவும் வெருவி 
மையல் வீரரை நீங்கியே தொலைந்துபோய் மறிந்து 
மொய்யி ழந்தது தன்செயல் இழந்தது முடிந்தே . 
ஆய காலையில் எந்தைதன் படைக்கெதிர் அடைந்து 
தூய தெண் கடல் இறையவன் வெருவியே தொழுது 
நேய நீர்மையான் மும்முறை வணங்கிமுன் நின்று 
காய முற்றவும் வியர்ப்பெழ ஒருமொழி கழறும் . 


195 


198 


வேறு 


197 


198 


அந்த மில்வரம் அடைந்திடு சூரன் 
மைந்தன் மாயவள் வயப்படை தூண்டி 
நந்தம் வீரர்கண நாதரை யெல்லாம் 
புந்தி மேன் மயல் புணர்த்தினன் அம்மா . 
முன்னு ணர்ச்சிமுடி வோர்தமை மற்றென் 
றன்னி டத்திலிடு தன்மை புரிந்தான் 
அன்ன தத்துணையில் அப்பணி ஆற்றி 
என்னி டத்தினில் இருந்துள தன்றே . 
இருந்த மாயை படை எம்பெரு மான் நீ 
மருந்து போல் இவண் வழிப்படல் காணூஉ 
அரந்தை எய்தி அடல் வீரரை நீங்கி 
முரிந்து வீழ்ந்திவண் முடிந்தது மன்னோ. 
தொடையல் வாகைபுனை சூரருள் மைந்தன் 
விடவ ரும்படையின் வெவ்வலி சிந்தி 
அடவும் வன்மையில் அனங்கவ ராலே 
இடர்படுஞ்சிறியன் என் செய்வன் அம்மா . 
வெந்தி றற்பகைஞர் மேல்அமர் செய்ய 
வந்த வீரரும் மறிந்துணர் வற்றார் 
எந்த வேலையெழு வார் இவர் என்றே 
புந்தி நோய்கொடு புலம்பினன் யானும் . 
முறுவலாற்புரம் முடித்தவன் நல்கும் 
அறுமு கேசன் அசுரத்தொகை யெல்லாம் 


199 


200 


201 


116 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


202 


203 


இறையின் மாற்றுமமர் எண்ணிய தாடல் 
திறம் தென்று நனி சிந்தனை செய்தேன் . 
வள்ள லாயிடை வதிந்து கணத்தின் 
வெள்ள மோடுவிடு வீரர்கள் தம்மை 
நள்ள லான்மகன் நலிந்திடல் அன்னாற் 
குள்ள மாங்கொலென உன்னி அயர்ந்தேன் . 
ஆதி மைந்தன் அசுரத்தொகை தன்னைக் 
காதின் உய்குவ னெனக்கரு துற்ற 
பேதை யேன்புரி பிழைப்பிவண் உண்டோ 
ஏதும் இல்லை முனி யேல்எனை யென்றான் . 
வாழு நேமியிறை மற்றிது கூறித் 
தாழும் எல்லை தள ரேல் இனி யென்னா 
ஊழி யின் முதல்வன் உய்த்திடும் ஒள்வேல் 
ஆழு நீரரை அடைந்தது நண்ணி . 


204 


205 


வேறு 


அடைதருகின்ற முன்னர் அவருணர் வுண்ட மாயப் 
படையது நீங்கிற் றாகப் பதைபதைத் துயிர்த்து மெல்ல 
மடிதுயில் அகன்று தொல்லை வாலறி வொருங்கு கூடக் 
கடிதினில் எழுந்தார் அங்கண் உதித்திடு கதிர்க ளென்ன . 206 
புழையுறும் எயிற்றுப் பாந்தள் பொள்ளெனச் செயிர்த்துக் கான்ற 
அழல்படு விட மீச் ரெல்ல அலமந்து வியர்த்து மாழ்கிக் 
கழிதுயி லடைந்தோர் வல்லோன் காட்சியால் அதுமீண் டேக 
எழுவது போல அன்னோர் யாவரும் எழுத லுற்றார் . 207 
சாரதக் கணத்து ளோருந் தலைவரும் இலக்கத் தோரும் 
யாரினும் வலிய ரான எண்மரும் எவர்க்கும் மேலாம் 
வீரனும் எழுந்து வேலை மீமிசைப் பெயர்ந்து செவ்வேள் 
சீரடி மனங்கொண் டேத்தித் தொழுதனர் சிறந்த அன்பால் . 208 
வீடின அவுணன் மாயை விளிந்தன பவத்தின் ஈட்டம் 
பாடின சுருதி முற்றும் படிமகள் உவகை பூத்தாள் 
ஆடிய தறத்தின் தெய்வம் ஆர்த்தன புவனம் யாவும் 
நாடிய முனிவர் தேவர் நறைமலர் மாரி தூர்த்தார் . 209 
அன்னதோர் அமைதி தன்னில் ஆறுமா முகத்து வள்ளல் 
மின்னிவர் குடுமிச் செவ்வேல் விண்ணிடை வருதல் காணூஉப் 
பன்னரும் உவகை பொங்கப் பன்முறை பணிந்து போற்றிச் 
சென்னியில் தொழுத கையார் எதிர்கொடு சென்று சூழ்ந்தார் . 210 
சூழ்ந்திடு கின்ற காலைச் சூர்மகன் மாயை தன்னால் 
தாழ்ந்துணர் வழிந்த வாறும் தடம்புனற் புணரி உய்ப்ப 
வீழ்ந்ததும் ஐயன் வேலால் மீண்டதும் பிறவு மெல்லாம் 
ஆழ்ந்ததொல் லறிவால் தேறி அறிஞர்க்கும் அறிஞன் சொல்வான் .211 


காகடம் ] 


6. நகர்புகு படலம் 


117 


அந்தமில் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பால் 
எந்தைகண் நின்றும் வந்த இயற்கையாற் சத்தி யாம்பேர் 
தந்திடும் பனுவல் பெற்ற தன்மையால் தனிவேற் பெம்மான் 
கந்தனே என்ன நின்னைக் கண்டுளக் கவலை நீத்தேம் . 212 
நண்ணலன் பிணித்த மாயம் நலிந்திட யாங்கள் எல்லாம் 
துண்ணென அறிவின் ராகித் தொல்புனற் கடலுட் பட்டேம் 
எண்ணரும் படைகட் கெல்லாம் இறைவ நீ போந்த வாற்றால் 
உண்ணகழ் உணர்ச்சி தோன்ற உய்ந்தனம் உயிரும் பெற்றேம் . 213 
குன்றிடை. எம்மை வீட்டிக் கொடியவன் புணர்ப்புச் செய்த 
அன்றும்வந் துணர்வு நல்கி அளித்தனை அதுவும் அல்லால் 
இன்றும்வந் தெம்மை ஆண்டாய் ஆதலின் யாங்கள் உய்ந்தேம் 
உன்றனக் குதவுங் கைம்மாறு றுண்டுகொல் உலகத் தென்றான் . 214 
தூயவன் இனைய மாற்றஞ் சொற்றலும் அயில்வேல் கேளா 
நீயிர்கள் விளிந்த தன்மை நேடியே நிமலன் என்னை 
ஏயினன் அதனால் வந்தேன் யான்வருந் தன்மை நாடி 
மாயம் திறந்த தங்கண் வருதிரென் றுரைத்த தன்றே . 215 
நன்றெனத் தொழுது வீரன் நகையொளி முகத்த னாகிப் 
பின்றொடர் துனையி னோரும் பெருங்கணத் தவருஞ் சூழச் 
சென்றனன் அனைய காலைச் சிறந்தவேற் படைமுன் னேகி 
வென்றிகொள் குமரன் செங்கை மீமிசை அமர்ந்த தன்றே . 216 

ஆகத் திருவிருத்தம் - 1092 


6. நகர் 

நகர்புகு படலம் 


00 


முன்னுறச் செவ்வேல் ஏக மூவிரு முகத்து வள்ளல் 
கன்னடிக் கமல முன்னித் தரங்கநீர் உவரி வைப்பின் 
மின்னெனக் கடிது போந்து விறன்முகு தடந்தோள் அண்ணல் 
தொன்னிலைத் திருவின் மேவுஞ் சூரன்மூ தூரைக் கண்டான் . 1 
கண்டலும் எயிற்றின் மாலை கல்லெனக் கலிப்பக் கண்கள் 
மண்டுதீப் பொறிகள் கால வாய்புகை உமிழ நாசித் 
துண்டம் துயிர்ப்ப மார்பந் துண்ணென வியர்ப்புத் தோன்றத் 
திண்டிறல் மொய்ம்பின் மேலோன் செயிர்த்திவை புகல லுற்றான் . 2 
வெஞ் மர்க் காற்றல் இன்றி வெருவிப்போய் விண்ணின் நின்று 
வஞ்சனை புரிந்து நம்மை மாயத்தால் வென்று மீண்டும் 
உஞ்சனன் இருந்த கள்வன் உயிர் குடித் தன்றி ஐயன் 
செஞ்சாண் அதனைக் காணச் செல்லுவ தில்லை யானே . 3 


பாம் -1 அல்லா 


118 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


4 


5 


நன்னகர் அழிப்பன் இன்று நண்ணலன் மதலை நேரின் 
அன்னவன் தனையும் யானே அடுவனால் அடுகி லேனேற் 
பின்னுயீர் வாழ்க்கை வேண்டேன் யான்பிறந் தேனும் அல்லேன் 
ன்னொரு சிலையும் யானும் எளியிடைப் புகுவ னென்ருன் . 
சூளிது முதல்வன் கூறத் துணைவரும் பிறருங் கேளா 
வாளரி யனைய வீர அடையலர்க் கழிந்தேம் வாளா 
மீளுதல் பழிய தாகும் வென்றிகொண் டல்லால் எந்தை 
தாளிணை காண்ப துண்டோ சரதமே இதுமற் றென்றார் . 
நும்மனத் துணிவு நன்றால் நொறில் படைக் கணத்தோ டேகி 
இம்மெனச் செறுநர் மூதூர் எரியினுக் குதவி நேர்ந்தார் 
தம்மையட் டவுணன் மைந்தன் தன்னையுந் தடிதும் யாரும் 
வம்மெனப் புகன்றான் என்ப வாகையம் புயத்து வள்ளல் . 
ஆரியன் தனது மாற்றம் அனை வரும் வியந்து செல்ல 
ஓரிமை யொடுங்கும் முன்னம் உவரியின் நடுவ ணான 
வீரமா மகேந்திரத்தின் மேற்றிசை வாயில் போந்தான் 
பாரிடக் கணங்கள் ஆர்த்த பரவைகள் அழிந்த தேபோல் . 
ஆர்த்தன அவுணர் கேளா அற்புதம் நிகழ வான் போய்ப் 
பார்த்தனர் சிலவர் உள்ளம் பதைத்தனர் சிலவர் யாக்கை 
வேர்த்தனர் சிலவர் # து மேவலர் துழனி என்னாச் 
சீர்த்தனர் சிலவர் அம்மா செருவெனக் கிளருந் தோளார் . 


6 


7 


8 


வேறு 


9 


10 


வேழத்தின் தொகை வெம்பரி வெய்யோர் 
ஆழித் தேர்கள் அளக்கரின் ஈண்ட 
ஊழித் தீச்செறி உற்றன வேபோற் 
பாழித் தீபிகை பற்பல மல்க . 
வானா ருங்குட வாய்தலின் வைகி 
யானா தென்றும் அளித்திடு கின்றோன் 
மேனாள் மாயை விதித்திடு மைந்தன் 
ஊனார் செம்புனல் உண்டுமிழ் வேலோன் . 
அரணங் கொண்டதன் னாணை கடந்த 
முரணுங் கூற்றுவன் முத்தலை வேலும் 
வருணன் பாசமும் வன்மையின் வாங்கி 
விரணங் கொண்டு வியன் சிறை செய்தோன் . 
விண்ணில் தீச்சுடர் போன்மிளிர் மெய்யான் 
வண்ணப் பல்பொறி மாமுகம் உள்ளான் 
அண்ணல் சீயவ ரித்தவி சின் கண் 
நண்ணுற் றான் அடல் நஞ்சினும் வெய்யோன் . 
சேணார் மாமுகில் செல்லொடு சிந்த 
மாணார் பூத வயப்படை யார்த்தே 


11 


12 


காண்டம் ) 


6. நகர்புகு படலம் 


119 


18 


14 


15 


16 


17 


ஏணார் வீரரொ டெய்திய தன்மை 
காணா நின் 

று கனன்றெழ லுற்றான . 
தன்கண் நின்றிடு தானைக ளெல்லாம் 
முன்கண் சென்றிட மொய்ம்புடன் ஏகிப் 
புன்கட் டீயவன் ஏற்றெதிர் புக்கான் 
வன்கட் பூதர்கள் வந்து மலைந்தார் . 
வில்லுண வாளிகள் வேல்மழு நேமி 
அல்லுண் மெய்யவு ணப்படை . தூர்த்த 
கல்லும் மாமர முங்கதை யாவுஞ் 
செல்லென் றுய்த்தனர் சீர்கெழு பூதர் . 
முட்டா வெஞ்சினம் மூண்டிட . இன்னோர் 
கிட்டா நின்று கிளர்ந்தமர் ஆற்றப் 
பட்டார் தானவர் பாரிடர் பல்லோர் 
நெட்டா சொத்து நிமிர்ந்தது போரி . 
கண்டார் அன்னது காவலர் சீற்றம் 
கொண்டார் தாமெதிர் கொண்டமர் செய்ய 
அண்டார் நின்றிலர் ஆவியு லந்தே 
விண்டார் ஓர்சிலர் மீண்டுதொலைந்தார் . 
இடித்தார் தேரினை எற்றினர் மாவை 
அடித்தார் தந்திக ளானவை சிந்த 
முடித்தார் ஒன்னலர் மூளையின் நின்றே 
நடித்தார் பூதர்கள் நாரதர் பாட . 
முன் சூழ் தானை முடிந்தது கண்டான் 
மன்சூழ் வெம்புலி மாமுக வீரன் 
என்சூழ் விங்கினி யென்று நினைந்தோர் 
கொன்சூ லப்படை கொண்டு நடந்தான் . 
நடக்கின் றானை நலிந்து கணத்தில் 
அடக்கின் றாமென ஆர்த்தெதிர் நண்ணிக் 
தடக்குன் றங்கள் கணிப்பில வைகும் 
தடக்குன் றம்பல சாரதர் உய்த்தார் . 
சாலம் கொண்டிடு சாரதர் உய்த்த 
நீலம் கொண்ட நெடுங்கிரி யாவும் 
சூலம் கொண்டுபஃறுண்டம் தாக்கி 
ஆலம் கொண்ட அளக்கரின் ஆர்த்தான் . 
அந்நேர் கொண்டவன் ஆற்றலை நோக்கி 
என்னே நிற்பதி யாமிவண் என்னா 
முன்னே நின்ற முரண்கெழு சிங்கன் 
மின்னே யென்ன விரைந்தெதிர் சென்றான் . 


18 


19 


20 


21 


22 


120 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


23 


24 


25 


26 


வயமிகு பூதரின் மடங்கற் பேரினோன் 
வெயிலுமிழ் முத்தலை வேலொன் றேந்தியே 
குயவரி முகமுடைக் கொடியன் முன்புபோய்ப் 
புயலினம் இரிந்திடத் தெழித்துப் பொங்கினான் . 
அத்துணை வேலையில் அவுணர் காவலன் 
முத்தலை வேலினான் முந்துசிங் கன்மேற் 
குத்தினன் அனையனும் கொடியன் மார்பிடைக் 
கைத்தலம் இருந்ததன் கழுமுள் ஓச்சினான் . 
செறித்திடு சூலவேல் செருவின் மேலவர் 
புறத்தினில் போயின பொழிந்த செம்புனல் 
நெறித்தரு பகலவன் நின்ற குன்றினும் 
எறித்தரும் இளங்கதிர் என்னச் சென்றதே . 
ஆங்கவர் முறைமுறை அயில்கொள் சூலவேல் 
வாங்கினர் இடந்தொறும் மற்றும் ஓச்சுவர் 
ஈங்கிது போலநின் றிகலிப் போர்செய்தார் 
நீங்கருந் தளைபடு நெறியர் என்னவே . 
அற்றது காலையில் அனையர் கைத்தலம் 
பற்றிய முத்தலைப் படைக ளானவை 
இற்றன ஒரு தலை இரண்டும் வீழ்தலும் 
மற்றொழில் புரிந்தனர் நிகரில் வன்மையார் . 
புலிமுகன் அவ்வழிப் புரிந்து மற்றொழில் 
வலியினை இழந்தனன் மையல் எய்தினான் 
தலமிசை வீழ்தலும் தனது தாள் கொடே 
உலமுறழ் தோளினன் உதைத்து ருட்டினான் . 
ஒலிகழல் மேலவன் உதைத்த வன்மையால் 
அலமரு தீயவன் ஆவி நீங்கினான் 
மலர் மழை தூவினர் வானு ளோர் அரி 
புலதனை வெல்வது புதுமைப் பாலதோ . 
சூர்கொளும் முத்தலைச் சூல வேல்கொடு 
நேர்கொளும் புலிமுகன் இறந்த நீர்மைகண் 
டார்கலி யாமெனப் பூதர் ஆர்த்தனர் 
வார்கழல் வீரனும் மகிழ்ந்து நோக்கினான் . 
கழிந்தன தானைகள் காவல் வீரனும் 
அழிந்தனன் மேற்றிசை அரணம் வீட்டியே 
செழுந்திரு நகரிடைர் பேறும் யாமென 
மொழிந்தனர் பூதர்கள் முரணின் முந்தினார் . 
முந்திய பூதர்கள் முனிந்து மேற்றினை 
உந்திய புரியையை ஒல்லை சேர்வு ராத் 


27 


26 


30 


31 


காண்டம் ] 


6. நகர்புகு படலம் 


121 


33 


34 


35 


36 


தந்தம் தடிகளால் தள்ளிப் பொள்ளெனச் 
சிந்தினர் பறித்தனர் சிகரி தன்னையும் . 
பொலம்படு சிகரியைப் பறித்துப் பூதர்கள் 
நலம்படு மகேந்திர நகருள் வீசியே 
உலம்பினர் அவுணர்கள் உலைந்து சிந்தினார் . 
கலம்பகிர் வுற்றிடக் கடலுற் றார்கள் போல் . 
முகுந்தனை வென்றிடு முரண்கொள் பூதர்கள் 
புகுந்தனர் மகேந்திர புரத்து ஞெள்ளலில் 
தொகுந்தொகும் அவுணரைத் தொலைத்துச் சென்றனர் 
தகுந்தகும் இவர்க்கென அமரர் சாற்றவே . 
நீக்கமில் மாளிகை நிரைகள் யாவையும் 
மேக்குயர் பூதர்கள் விரைந்து தம்பதத் 
தாக்கினில் அழித்தனர் தவத்தின் மேலவர் 
வாக்கினில் அகற்றிய வண்ண மேயென . 
ஆர்த்திடு கரிபரி அவுண ராயினோர் 
தேர் த்தொகை மாளிகை சிகரம் மாய்ந்திடக் 
கூர்த்திடு நெடுங்கணை கோடி கோடிகள் 
தூர்த்தனர் சென்றனர் துணைவ ராயினோர் . 
அன்னதோர் அமைதியின் ஆடல் மொய்ம்பினான் 
வன்னியின் படையொடு மருத்தின் மாப்படை 
பொன்னெடுஞ் சிலைதனில் பூட்டி நீவிர்போய் 
இந்நகர் அழித்திரென் றிமைப்பில் ஏவினான் . 
ஏவிய அப்படை இரண்டும் ஒன்றியே 
மூவுல கிறுதியின் முடிக்கும் தம்முரு 
மேவின நகரெலாம் விரவிச் சூழ்ந்தன 
தீவிழி அவுணரும் இரிந்து சிந்தவே . 
ஒட்டலர் நமையினி உருத்துச் செய்வதென் 
விட்டனன் இங்குளன் வெருவ லேமெனா 
நெட்டமுல் கொளுவியே நிலவி மாநகர் 
சுட்டன உடுநிரை பொரியில் துள்ளவே . 
எரிந்தன சில்லிடை இறந்து பூழியாய் 
விரிந்தன சில்லிடை வெடித்த சில்லிடை 
கரிந்தன சில்லிடை கனன் சூழ்தலால் 
பொரிந்தன சில்லிடை புகைந்த சில்லிடை . 
எப்புவ னங்களும் இறைஞ்சு சூர்நகர் 
வெப்புறு கனல்கொள விளிந்து போயதால் 
அப்புறழ் செஞ்சடை அமலன் முரலால் 
முப்புர மானவை முடிந்ததேயென . 


37 


38 


39 


40 


122 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


42 


43 


44 


45 


இன்னணம் இந்நகர் எரிமிரைந்துழி 
அன்னவை ஒற்றர்கள் அறிந்து வல்லைபோய்ப் 
பொன்னிவர் கடிநகர் புகுந்து வாய்வெரீஇ 
மன்னவர் மன்னனை வணங்கிக் கூறுவார் . 
காய்கதிர் அண்ணலைக் கனன்ற நின்மகன் 
மாயவெம் படையினால் மலைந்து ளார் தமைத் 
தூயதொர் புனற்கடல் துன்ன உய்த்தனன் 
நீயது தெரிந்தனை நிகழ்ந்த கேட்டிமேல் . 
அங்கிவை நாரதன் அறையக் கந்தவேள் 
செங்கையில் வேற்படை செலுத்த அன்னது 
பொங்குறு தெண் புனற் புணரி பேமலும் 
மங்கிய தோடிய மாயை தன் படை.. 
வஞ்சனி தன்படை மாண்டு போந்துழித் 
துஞ்சுதல் ஒழிந்தனர் தொன்மை போலவே 
நெஞ்சினில் உணர்வெலாம் நிகழ யாவரும் 
உஞ்சனர் எழுந்தனர் உம்பர் ஆர்த்திட . 
மாற்படு புந்திதீர் மறவர் தாமுறு 
பாற்பட வருவது பார்த்துக் கைதொழு 
தேற்பொடு பணிதலும் யாரும் வம்மெனா 
வேற்படை முன்னுற விரைந்து மீண்டதே . 
மேனிகழ் நெறிகொடு மீண்ட செய்யவே 
லானது குமரவேள் அங்கை போந்ததால் 
ஊனமில் மாற்றலர் ஒல்லை வந்துநம் 
மாநகர் மேற்றிசை வாயில் நண்ணினார் . 
மேற்றிசை வாய்தலில் வீரர் சேறலும் 
ஏற்றனன் தானையோ டிருந்த காவலன் 
ஆற்றினன் சிறிதமர் அவன தாவியை 
மாற்றினர் அனிகமும் மாண்டு போயதே . 
குடதிசை எயிலினைக் கொடிய பூதர்கள் 
அடிகொடு தள்ளினர் ஆண்டு நின்றிடு 
படியறு சிகரியைப் பறித்து மாநகர் 
நடுவுற வீசினர் நமர்கள் மாயவே . 
சோர்வறு பூதருந் துணைவ ராகிய 
வீரருந் தலைவனாம் வீர வாகுவும் 
சீரிய நகரிடைச் சென்று மேற்றிசை 
ஆரழல் கொளுவிநின் றழித்தல் மேயினார் . 
அண்டலர் வன்மையால் அயுத யோசனை 
உண்டது கொழுங்கனல் உண்ட எல்லையும் 


46 


47 


48 


49 


50 


காண்டம் ] 


6. நகர்புகு படலம் 


128 


கண்டனம் இதனை நீ கருத்தில் ஐயமாக் 
கொண்டிடல் மன்னவென் நெற்றர் கூறினார் . 


51 


52 


58 


54 


55 


ஒற்றர் இவ்வகை உரைத்தலும் அவுணர்கோன் உளத்தில் 
செற்றம் மிக்கன நெறித்தன உரோமங்கள் சிலிர்த்த 
நெற்றி சென்றன புருவங்கள் மணிமுடி நிமிர்ந்த 
கற்றை வெங்கனல் கான்றன சுழன்றன கண்கள் . 
கறங்கு சிந்தனைச் சூரன் இத் தன்மையில் கனன்று 
மறங்கொள் சாரணர் தங்களை நோக்கிநீர் வான் போய்ப் 
பிறங்கும் ஊழியில் உலகெலாம் அழித்திடப் பெயர்வான் 
உறங்கு மாமுகில் யாவையும் தருதிரென் றுரைத்தான் . 
அயலின் நிற்பு ) தூதுவர் வினவியே ஐய 
இயலும் இப்பணி யெனத்தொழு தும்பரின் ஏகிப் 
புயலி னத்தினைக் கண்டு தம் பாணியால் புடைத்துத் 
துயிலெ ழுப்பியே விளித்தனன் இறையெனச் சொற்றார் . 
எழுவ கைப்படு முகில்களும் வினவியே ஏகி 
விழுமி தாகிய மகேந்திரத் திறைவன் முன் மேவித் 
தொழுது பில் , லும் இத்திரு நகரினைத் தொலைக்கும் 
அபூலினை த்தணி வித்திடு வீரென அறைந்தான் . 
அறையும் எல்லையில் நன்றென எழிலிகள் அகன்று 
செறிதரும்புகை உருக்கொடு விண்மிசைச் சென்றோர் 
இறையில் எங்கணும் பரந்தன மாவலி யிடைபோய்க் 
குறிய மாயவன் நெடியபே குருவுகொண் டதுபோல் . 
கருமுகிற்கணம் முறைமுறை மின்னின ககன 

த் 
துருமி டிக்குலம் ஒராயிர கோடியை உகுத்த 
பருமு டிக்குல கிரியொடு மேருவும் பகிர்ந்த 
திருமு டித்தலை துளக்கியே வெருவினன் சேடன் . 
விண்டு லாமதிற் கடிநகர் தன்னை வெங் கனலி 
உண்டு லாவுறு தன்மையும் அவுணர்தம் முலைவும் 
கண்டி யாமிது தொலைந்திடின் ஈண்டொரு கணத்தில் 
அண்டர் நாயகன் தானை மன் னவன்எமை அடுமால் . 
நீட்ட மிக்க இத் திருநகர் புகுந்து நீ றாக்கி 
வாட்டும் வெந்திறல் எரியினை அகற்றிலம் வறிது 
மீட்டும் ஏருதும் என்றிடின் அவுணர்கோன் வெகுண்டு 
பூட்டும் வன்றளை செய்வதென் என்றன புயல்கள் . 
தொல்லை மாமுகில் இவ்வகை உன்னியே சூரன் 
எல்லை யில்பகல் இட்டிடும் உவளகத் தெய்தி 
அல்லல் உற்றிடு கின்றதின் ஆடலம் புயத்தோன் 
கொல்ல நம்முயிர் வீடினும் இனிதெனக் குறித்த 


56 


57 


59 


80 


. 


124 


கந்த புராணம் 


[ 1. பந்த 


புந்திமேல் இவை துணிபென நாடியே புயல்கள் 
சிந்து துள்ளியொன் றிபத்துணை அளவையிற் செறிய 
முந்தி யோரிறை பொழிந்தன பொழிதலும் முடிந்த 
அந்த மாநகர் மேற்றிசை பொடித்திடும் அழலே . 

61 
ஆய தன்மையை நோக்கினான் ஆறிரு தடந்தோள் 
நாய கன்படைக் கிறையவன் அழலெடி நகைத்துத் 
தீயின் ஆற்றலை அழித்தன மேகமோ செறுநர் 
மாய மேகொலோ என்றுதேர் வுற்றனன் மனத்தில் . 62 
தேரு கின்றுழி நாரதன் விண்ணிடைச் சென்று 
வீர கேள் இவை ஊழிநாள் முகிலினம் வெய்ய 
சூரன் ஆணையால் வந்தன வடவையம் தொல்லோன் 
மூரி வெம்படை தொடுத்தியால் விரைந்தென மொழிந்தான் . 63 
விண்ணில் வந்திவை நாரதன் உரைத்தனன் மீட்டும் 
துண்ணெனச்செல வினவியே வாகையம் துணைத்தோள் 
அண்ணல் ஊழிநாள் அனற்படை தூண்டினன் அதுபோய்க் 
கண்ண கல்முகில் இனத்தினைச் சூழ்ந்தது கணத்தில் . 64 
சூழல் போகிய எழிலிகள் யாவையும் சுற்றி 
ஊழி மாப்படை அவற்றிடைப் புனலெலாம் உண்டு 
வாழி மொய்ம்பனை அடைந்தது மற்றது காலை 
ஆழி மால்கடல் தொகையென வீழ்ந்தன அவையே . 

65 
மறிந்த எல்லையில் ஆறுமா முகமுடை வள்ளல் 
சிறந்த ஆறேழுத் துண்மையை விதிமுறை செப்ப 
இறந்த தொல்மிடல் வருதலும் உய்ந்துடன் எழுந்து 
புறந்த ருங்கடல் அதனிடை . ஓடின புயல்கள் . 

66 
விழுந்து கொண்டல்கள் இரிதலும் பாரிட வெள்ளம் 
எழுந்து துள்ளியே ஆர்த்தன மலர் மழை இமையோர் 
பொழிந்து வானிடை ஆடினர் இவைகண்டு பொறாமல் 
உழுந்து கண்ணடி செல்லுமுன் போயினர் ஒற்றர். 

67 


வேறு 


68 


கொற்றவை ஆடுறு கோநகர் நண்ணி 
அற்றமில் மன்னன் அடித்துணை மீது 
தற்றுறு பூமுடி தாழ இறைஞ்சி 
மற்றிது கேண்மிய என்று வகுப்பார் . 
ஊழி புகுந்துழி உற்றிடு கொண்மூ 
ஏழும் விரைந்துநின் ஏவலின் விண்போய் 
வீழ்புனல் சிந்துபு மேற்றிசை தன்னில் 
சூழுறும் அங்கி பினைத்தொலை வித்த . 
மாற்றலர் தூதுவன் மற்றது காணூஉ 
வீற்றுறு தீப்படை ஏழ்முகில் மீது 


69 


காண்டம் ] 


7. இரணியன் யுத்தப் படலம் 


125 


70 


மாற்றலின் விட்டிட அன்னவை வீழ்ந்து 
மேற்றிசை வாய்தலில் வேலை புகுந்த . 
வன்னி செறிந்தன மாய்ந்தன என்றே 
உன்னலை பூதர் ஒழிந்திடும் வீரர் 
அன்ன தன் எண்மையின் ஆடுறு கின்றார் 
இந்நகர் என்றலும் ஏந்தல் முனிந்தான் . 


71 


72 


மயிர்ப்புறம் பொடித்தி . வரை கொள் மார்பகம் 
வியர்ப்பும் எரிதழல் விழிகள் சிந்திட 
உயிர்ப்பிடை புகைவர உருமுக் கான்றெனச் 
செயிர்த்திடு மன்னவன் இதனைச் செப்பினான் . 
போரினை இழைத்துவெம் பூதர் தங்களை 
வீரர்கள் தொகையினை வீட்டிப் பின்னுறச் 
சாருறு சிவன் மகன் தன்னை வென்றிவட் 
சேருதுங் கொணர்திர்நந் தேரை என்றனன் . 

ஆகத் திருவிருத்தம் - 1,165 


73 


7. இரணியன் யுத்தப் படலம் 


00 


1 


2 


ஒற்றரை நோக்கியே உணர்வின் மன்னவன் 
சொற்றது கேட்டலும் துளங்கி ஏங்கினான் 
மற்றவன் அளித்திடு மதலை மாரிநாட் 
புற்றுறை அரவெனப் புழுங்கு நெஞ்சினான் . 
ஆயிர மறையுணர்ந் தான்ற கேள்வியான் 
தூயநல் லறத்தொடு முறையும் தூக்கினோன் 
மாயமும் வஞ்சமும் மரபில் கற்றனன் 
தீயதோர் அவுணருள் திறலும் பெற்றுளான் . 
தரணியின் கீழுறை அரக்கர் தங்கள் மேல் 
விரணம தாகிமுன் வென்று மீண்டனன் 
முரணுறு சென்னியோர் மூன்று கொண்டுவான் 
இரணியன் என்பதோர் இயற்கைப் பேரினான் . 
இருந்தனன் ஒருபுடை எழுந்து தாதைதன் 
திருந்தடி இணையினைச் சென்னி சேர்த்திடாப் 
பொருந்துவ தொன்றுள புகல்வன் கேளெனப் 
பரிந்துநின் றினையன பகர்தல் மேயினான் . 


3 


* மூன்றாநாள் இரவு இரணியன் யுத்தம் நிகழ்ந்ததாகும். 


128 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


5 


8 


8 


தேவரை நாம்சிறை செய்த தன்மையால் 
ஆவது பாவமே ஆக்கம் வேறிலை 
யாவையும் உணர்ந்திடும் இறைவ திண்ணமே 
போவது நம்முயிர் திருவும் பொன்றுமால் . 
சூருடைக் கானகம் தோற்றும் புன்மைபோய்ப் 
பாரிடைப் புவனமோர் பலவும் போற்றியே 
சீருடைத் தாகிஇத் திருவின் வைத்தல் 
ஆரிடைப் பெற்றனை அதனைத் தேர்திநீ . 
மாலைமுன் வென்றதும் மலர யன் மனை 
ஏலுறு முனிவரை ஏவல் கொண்டதும் 
மேலுயர் அமரரை விழுமஞ் செய்ததும் 
ஆலமர் கடவுள் தன் ஆற்ற லால் அன்றே . 
அரிபொர வருவனேல் அமரர் கோனொடும் 
பிரமன்வந் தேற்குமேற் பிறர்கள் நேர்வரேல் 
பொருவதும் வெல்வதும் பு.மத்தைக் கண்டுபின் 
வருவதும் எளிதரோ கடனும் மற்றதே . 
நோற்றிடு தவத்தினை நோக்கி எண்ணிலாப் 
பேற்றினை உதவிய பிரானோர் தீமையான் 
மாற்றிட . உன்னுமேல் வணங்கி மாறொரீஇப் 
போற்றுதல் அன்றியே பொரவுஞ் செய்யுமோ. 
ஒன்ருெரு பயன்றனை உதவி னோர்மனங் 
கன்றிட ஒருவினை கருதிச் செய்வரேல் 
புன்றெழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே 
கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. 
கந்தனை அருள் புரி கடவுள் ஆணையைச் 
சிந்தையின் மாறுகொள் சிறியர் யாவரும் 
அந்தம தடைந்தனர் அன்றி வன்மையால் 
உய்ந்தனர் இவரென உரைக்க வல்லமோ . 
கட்டுசெஞ் சடைமுடிக் கடவுள் காமனைப் 
பட்டிட விழித்ததும் பண்டு மூவெயில் 
சுட்டதும் அந்தகன் சுழலச் சூலமேல் 
இட்டதுங் கேட்டிலை போலும் எந்தை நீ . 
காலனை உதைத்ததுங் கங்கை யென்பவள் 
மேல் வரும் அகந்தையை வீட்டிக் கொண்டதும் 
மாலயன் அமரர்கள் இரிய வந்ததோர் 
ஆலம துண்டதும் அறிகி லாய்கொலோ . 
அண்டரை போர் அரியலைப்ப அன்னது 
கண்டாஞ் சுடையவன் கருதி வீரனால் 


9 


10 


11 


12 


13 


காண்டம் ) 


7. இரணியன் யுத்தப் படலம் 


127 


14 


15 


16 


தண்டம திழைத்ததுத் தக்கன் வேள்வியை 
விண்டிடு வித்ததும் வினவி லாய்கொலோ . 
கடிமலர் மேலவன் இகழக் கண்ணுதல் 
வடுகனை ஏவிவள் ளுகிரின் அன்னவன் 
முடிகளை வித்தது முகுந்தன் தன்னிடை 
அடைதரு வித்ததும் அறிகி லாய்கொலோ . 
முத்தொரு மகபதி மொய்ம்பை அட்டதும் 
ஐந்தியல் அரக்கரை அழித்த செய்கையும் 
தந்தியை உழுவையை உரித்த தன்மையும் 
எந்தைதிற் குணர்த்தினர் இல்லை போலுமால் . 
ஏமுற உலகடும் ஏனக கொம்பினை 
ஆமையின் ஓட்டினை அணிந்த தன்மையும் 
பூமலர் மிசையவன் முதல புங்கவர் 
மாமுடி அணிந்ததும் மதிக்கி லாய்கொலோ. 
கதித்திடு முனிவரர் கடிய வேள்வியில் 
உதித்திடு முயலகன் ஒல்லென் டூர்த்தெழப் 
பதத்தினில் உதைத்தவன் பதைப தைத்திட 
மிதித்ததும் பிறவு நீ வினவிற் றில்லையோ. 
ஒன்னலர் தன்மைபூண் டுற்று ளோர் தமைத் 
என்னிகர் இல்லவன் தண்டம் செய்தன 
இன்னமோர் கோடியுண் டிருந்தி யான் இவண் 
பன்னினும் உலப்புரு செல்லும் பல்லுகம் . 


17 


18 


19 


வேறு 


ஆதலால் ஈசன் தன்னை அடைந்தவர் உய்வர் அல்லாப் 
பேதையர் யாவ ரேனும் பிழைக்கலர் இனைய வாய்மை 
வேதநூல் பிரவும் கூறும் விழுப்பொருளாகும் நீயும் 
ஏதமா நெறியின் நீங்கி இப்பொருள் உணர்தி எந்தாய் . 20 
இன்னமொன் றுரைப்பன் நீமுன் இருந்தவம் இயற்ற இந்த 
மன்னிலை புரிந்த மேலோன் மாற்றவும் வல்ல னாமால் 
அன்னவன் குமரன் தன்னோட மர்செய்வ தியல்போ ஐய 
தன்னினும் உயர்ந்தா ரோடு பொருதிடில் சயமுண் டாமோ . 

21 
பூதல வரைப்பும் வானும் திசைகளும் புணரி வைப்பும் 
மேதகு வரையும் தொன்னாள் வேறுபா டுற்ற நோக்கி 
ஈதென மாயம் கொல்லென் றெண்ணினம் அனைய வெல்லாம் 
ஆதிதன் குமரன் செய்த ஆடலென் றுரைத்தா ரன்றே . 22 
அண்ணலங் குமரன் ஆடடல் அறிகிலர் மருளுங் காலைக் 
கண்ணிடை அன்னான் மற்றோர் வடிவினைக் காட்டி நிற்ப 
விண்ணவர் பலரும் சூழ்ந்து வெகுண்டனர் வெம்போர் ஆற்றத் 
துண்ணென அவரை அட்டாங் கெழுப்பினன் தூயோ னென்பர் . 28 


128 


கந்த புராணம் 


[ ! . யுத்த 


எண்டொகை பெற்ற அண்டம் யாவையும் புவன வைப்பும் 
மண்டுபல் வளனும் ஏனை மன்னுயிர்த் தொகுதி முற்றும் 
அண்டரும் மூவர்தாமும் அனைத்துமா கியதன் மேனி 
கண்டிட இமைபோர்க் கெல்லாம் காட்டினன் கந்தன் என்பர் . 

24 
மறைமுத லவனை முன்னோர் வைகலின் வல்லி பூட்டிச் 
சிறையிடை வைத்துத் தானே திண்புவி அளித்து முக்கண் 
இறையவன் வேண்ட விட்டான் என்பரால் இனைய வாற்றால் 
அறுமுகன் செய்கை கேட்கின் அற்புத மாகு மன்னோ. 

25 
அங்கண்மா ஞாலம் தன்னை மேலினி அகழு மோட்டுச் 
செங்கண் மால் ஏன யாக்கை எயிற்றையோர் சிறுகை பற்றி 
மங்குல்வா னுலகிற் சுற்றி மருப்பொன்று வழுத்த வாங்கித் 
தங்கணா யகற்குச் சாத்தச் சண்முகன் அளிக்கு மென்பர் . 26 
நேரலர் புரமூன் றட்ட நிருமலக் கடவுள் மைந்தன் 
ஆரினும் வலியோன் என்கை அடைந்திட வேண்டுங் கொல்லோ 
பாரினை அளந்தோன் உய்த்த பரிதியை அணியாக் கொண்ட 
தாரகன் தன்னை வெற்பைத் தடிந்தது சான்றே அன்றோ. 27 
அறுமுகத் தொருவ னாகும் அமலனை அரன்பால் வந்த 
சிறுவனென் றிகழல் மன்னா செய்கையால் பெரியன் கண்டாய் 
இறுதிசேர் கற்பம் ஒன்றின் ஈறிலா தவன்பால் தோன்றும் 
முறுவலின் அழலு மன்னோ உலகெலாம் முடிப்ப தம்மா . 28 
வாசவன் குறையும் அந்தண் மலரயன் குறையும் மற்றைக் 
கேசவன் குறையும் நீக்கிக் கேடிலா வெறுக்கை நல்க 
வாசிலோர் குழவி போலாய் அறுமுகங் கொண்டான் எண்டோள் 
ஈசனே என்ப தல்லாற் பிறிதொன்றை இசைக்க லாமோ . 29 
கங்கைதன் புதல்வன் என்றுங் கார்த்திகை மைந்தன் என்றும் 
செங்கண்மால் மருகன் என்றுஞ் சேனையின் செல்வன் என்றும் 
பங்கயன் முதலோர் தேறாப் பரஞ்சுடர் முதல்வன் தன்னை 
இங்கிவை பலவுஞ் சொல்வ தேழைமைப் பால தன்றோ. 30 
பன்னிரு தடந்தோள் வள்ளல் பரிதியம் பகைவன் சூழ்வால் 
தன்னுறு படைஞர் மாய்ந்த தன்மையை வினவித் தாழா 
தன்னவர் மீளு மாற்றால் அளக்கர்மேல் விடுத்த வேலை 
இந்நகர் தன்னில் தூண்டின் யாரிவண் இருத்தற் பாலார் . 31 
தாரகற் செற்ற தென்றால் தடவரை பொடித்த தென்றால் 
வார்புனற் கடலுள் உய்த்த வலியரை மீட்ட தென்றால் 
கூருடைத் தனிவேல் போற்றிக் குமரன்றாள் பணிவ தல்லால் 
போரினைப் புரிதும் என்கை புலமையோர் கடன தாமோ. 32 
அரனிடைப் பிறந்த அண்ணல் ஆணையால் வந்த தூதன் 
திருநகர் அழித்தான் முன்னஞ் சேனையுந் தானு மேகி 


காண்டம் ] 


7. இரணியன் யுத்தப் படலம் 


129 


34 


ஒருபகற் பானு கோபன் உலைவறப் பொருது வென்று 
கருதரும் அவுணர் தானைக் கடலையுங் கடந்து போனான் . 

33 
இப்பகல் வந்து வீரன் இருஞ்சமர் இயற்ற எம்முன் 
தப்பினன் மறைந்து மாயைப் படைதொடா உணர்ச்சி தள்ளி 
அப்புனல் அளக்கர் உய்ப்ப அறுமுகன் வேலான் மீண்டுன் 
மெய்ப்பதி யடுவான் என்றால் அவனையார் வெல்லற் பாலார் . 
இறுதியும் எய்தான் என்னின் ஏற்றதொல் லுணர்ச்சி மாய்ந்து 
மறியினும் எழுவன் என்னின் மாயையந் தொலையும் என்னின் 
செறியும்விண் முதல்வர் தந்த படைக்குநேர் செலுத்து மென்னின் 
அறிஞர்கள் அவன்மேற் பின்னும் அமர்செயக் கருது வாரோ . 35 
தூதென முன்னர் வந்தோன் ஒருவனால் தொலையும் இந்த 
மூதெயில் நகர முற்றும் அவுணரும் முடிவர் என்னின் 
ஆதியும் முடிவும் இல்லா அறுமுகன் அடுபோர் உன்னிப் 
போதுமேல் இமைப்பின் எல்லாப் புவனமும் பொன்றி டாவோ . 36 
கரங்கள் பன்னிரண்டு கொண்ட கடவுள் வந் தெதிர்க்கின் நந்தம் 
வரங்களும் படைகள் யாவும் மாயையுந் திறலுஞ் சீரும் 
உரங்களுந் திருவு மெல்லாம் ஊழிநா யகனமுன னுற்ற 
புரங்களும் அவுண ரும்போற் பூழிபட் டழிந்தி டாவோ . 

37 
ஒற்றனை விடுத்து நாடி உம்பரை விடாமை நோக்கி 
மற்றிவட் போந்து நம்மேல் வைகலும் வந்தி டாது 
சுற்று தன் தானை யோடுந் தூ தனைத் தூண்டி அங்கண் 
இற்றையின் அளவு நம்பாற் கருணைசெய் திருந்தான் ஐயன் . 38 
கருணைகொண் டிருந்த வள்ளல் கருத்திடைத் தொலைவில் சீற்றம் 
வருவதன் முன்னம் இன்னே வானவர் சிறையை மாற்றி 
உரியநந் தமரும் யாமும் ஒல்லையின் ஏகி ஐயன் 
திருவடி பணிந்து தீயேஞ் செய்தன பொறுத்தி யென று . 

39 
பணிந்துழி அமல மூர்த்தி பலவுநாம் புரிந்த தீமை 
தணிந்தருள் செய்து தானுந் தணப்பிலா வாங்கள் நல்கி 
அணிந்ததன் தானை யோடும் அகலுமால் உய்தும் யாமும் 
துணிந்திது புகன்றேன் ஈதே துணிவென மதலை சொற்ருன் 


பரிந்து தனக் குறுதியிவை தெருட்டுதலும் அதுகேளாப் பகுவாய் 
கால , விரிந்தபுகைப் படலிகைபோய்த் திசையனைத்தும் விழுங்கியிட 
வெகுளி மூளக் , கரிந்ததன துடல் வியர்ப்ப உயிர்ப்புவர இதழ்துடிப் 
பக் கண்கள் சேப்ப , எரிந்துமனம் பதைபதைப்ப உருமெனக்கை 
எறிந்துநகைத் தினைய சொல்வான் . 

41 
தூவுடைய நெடுஞ்சுடர்வேல் ஒருசிறுவன் ஆற்றலையும் தூதாய் 
வந்த , மேவலன் தன் வலியினையும் யான் செய்யப் படுவனவும் விளம்பா 
நின்றாய் , ஏவருனக் கிதுபுகன்றார் புகன்றாரை உணர்வேனேல் 


9 


130 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


இன்னே அன்னோர் , ஆவிதனைக் களைந்திடுவேன் ஆங்கவர் தொல் 
குலங்களெலாம் அடுவன் யானே . 

42 
ஞாலமெலா முன் படைத்த நான்முகன் ஐந் தியலங்கம் நவின்று 
போவான் , ஆலமிசைத் துயில் கூர்வான் என்னிளவல் தனக்குடைந் 
தான் அமரர் கோமான் , வேலை தனின் மீன் முழுதும் என்பணியில் 
தந்தனனால் வெள்ளி வெற்பின் , நீலமிடற் றவன்மகனோ தொலைவறு 
மென் பேராற்றல் நீக்கு கின்றான் . 

அரியயனும் புரந்தரனும் விண்ணவர்க ளெல்லோரும் அகிலந் 
தன்னின் , விரவுகணத் தவரெவரும் யார்க்குமுத லாகுமுக்கண் விம 
லன் தானும் , பொருசமரின் ஏற்றிடினும் எனக்கழிவ தன்றி வென்று 
போவ துண்டோ, ஒருசிறிதும் புந்தியிலா மைந்தாயான் பெற்றவரம் 
உணர்கி லாயோ . 

44 


45 


46 


47 


ஆற்றல் விட்டனை குலமுறை பிழைத்தனை அரசின் 
ஏற்றம் நீங்கினை ஒன்னலர்க் கஞ்சினை இரைத்தாய் 
மாற்றம் ஒன்றினி உரைத்தியேல் உன் மனை வல்லே 
கூற்று வன்புரத் தேற்றுவன் யானெனக் கொதித்தான் . 
கொதித்த வேலையின் மைந்தனும் நம்முரை கொடியோன் 
மதித்தி லன் இவன் மாய்வது சரதமே வானமேல் 
உதித்த செங்கதிர்ப் பரிதியங் கடவுள சூழ் உலகில் 
விதித்தி றந்தனை யாவரே வனமையால வென்நேர். 
இறுதி யாகிய பருவம்வந் கணுகிய திவனுக் 
குறுதி யாம்பல கூறினென் பயனென உன்னா 
அறிவன் நீசில அறிந்தனன் போலநிற் கறைந்தேன் 
சிறுவன் ஆதலிற் பொறுத்தியென் முற்றினன் சீற்றம் . 
வெஞ்சி னந்தனை ஆற்றியித் தாதைதான் விரைவில் 
துஞ்சு முன்னர்யான் இறப்பது நன்றெனத் துணியா 
எஞ்ச லில்லவன் தாளிணை வணங்கிநீ யிரைத்த 
வஞ்சி னந்தனை முடிப்பன்யான் என்றனன் மைந்தன் . 
அனைய வேலையில் ஐயநீ மாற்றலர்க் கஞ்சி 
வினையம் யாவுமுன் னுரைத்தனை அவர்கள் பால் வீரம் 
புனைய உன்னிய தென்கொலோ என் றலும் பொன்னோன் 
உனது மைந்தன்யான் அஞ்சுவ னோவென உரைத்தான் . 
தாதை அன்னதோர் வேலையின் மைந்தனைத் தழீ இக்கொண் 
டீது நன்றுநன் றுன்பெருந் தானையோ டெழுந்து 
போதி யென்றலும் விடைகொடு புரந்தனில் போந்து 
மாதி ரம்புகழ் கின்றதன் னுறையுளில் வந்தான் . 
நிறங்கொள் மேருவை நிலாக்கதிர் உண்டநீர் மையைப்போல் 
மறங்கொள் சூர்மகன் ஆடக மெய்யில்வச் சிரத்தின் 


48 


49 


50 


காண்டம் ] 


7. இரணியன் யுத்தப் படலம் 


131 


51 


52 


53 


54 


55 


திறங்கொள் சாலிகை கட்டினன் தூணிபின் செறித்தான் 
பிறங்கு கோதையும் புட்டிலும் கைவிரல் பெய்தான் . 
அடங்க லர்க்குவெங் கூற்றெனும் ஆடல்வில் லொன்றை 
இடங்கை பற்றினன் வலங்கையில் பலப்படை எடுத்தான் 
தடங்கொள் மோலியில் தும்பையஞ் சிகழிகை தரித்தான் 
டங்கல் ஆயிரம் பூணடதேர் புக்கனன் வந்தான் . 
ஆற்றல் மிக்குறு துணைவர் ஆ யிரவரும் அனிகம் 
போற்று மன்னர் ஆயிரவரும் போரணி புனைந்து 
காற்றெனப்படர் கவனமான் தேரிடைக் கலந்து 
நாற்றி றற்படை தன்னொடு புடை தனில் நடப்ப . 
நூறொ டேயெழு நூறுவெள் ளந்நொறி லுடைத்தேர் 
சீறும் யானையும் அத்தொகை அவுணர்தஞ் சேனை 
ஆறு நூற்றிரு வெள்ளத்த பரிகளும் அனைத்தே 
சூறை மாருத மாமென அவன் புடை சூழ்ந்த . 
துடிக றங்கின கறங்கின பேரிதுந் துபிப்பேர் 
இடிக றங்கின வலம்புரி கறங்கின எடுக்கும் 
கொடிக றங்கின தானைகள் கறங்கின குனித்துக் 
கடிக றங்கின கறங்கின கழுகொடு காகம் . 
வரலை மென்கொடி வாடிய தன்ன நுண் மருங்கில் 
கிரலை யம்புரை சீறடிக் கிஞ்சுகச் செவ்வாய்ப் 
பசலை சேர்முலை மங்கையர் விழிக்கணை பாய 
வரலை மங்கைதன் மெய்த்தனு வளைந்திட அகன்றான் . 
அறந்த லைப்படும் இரணியன் அனிகநால் வகையும் 
புறந்த லைப்படத் துயரமும் கலைப்படப் போந்து 
மறந்த லைப்படு பூதர்கள் ஆர்ப்பொலி வழங்கும் 
பறந்த லைக்களம் புக்கனன் அமரர்மெய் பனிப்ப . 
விண்ணு ளோர்களும் பிறருமவ் வியனகர் நோக்கித் 
துண்ணெனத்துளங் குறுவதுங் கண்டனன் தொன்னாள் 
மண்ணி னுள்ள பா ரிடமெலாம் வல்லைவந் தழித்து 
நண்ணு கின்றதுங் கண்டனன் நன்றென நக்கான் . 
தனது மாநகர் அழிந்தது கண்டனன் தணியா 
முனிவு கொண்டனன் வெய்துயிர்த் தனன் உடல் முற்றும் 
நனிவி யர்ப்புள் தாயினன் மருங்குற நணுகும் 
அனிக வேந்தரைத் துணைவரை நோக்கியீ தறைவான் . 
ஆயி ரம்வெள்ளம் ஓரொரு திசையினில் ஆக்கி 
நீயிர் யாவரும் நால்வகைத் தாகியே நீங்கி 
மாயி ருந்திறற் சாரதன் வீரரை வளைந்து 
போயெ திர்ந்துவெஞ் சமர்புரி வீரெனப் புகன்றான் , 


56 


57 


58 


59 


60 


132 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


61 


62 


63 


64 


அக்க ணந்தனில் துணைவரும் அனிகமன் னவருந் 
தக்க தேயென இரணியன் மொழிதலைத் தாங்கித் 
திக்கி லாயிரம் வெள்ளமாச் சேனையைக் கொண்டு 
தொக்க பாரிட வெள்ளமேற் போயினார் சூழ . 
தானை மன்னரும் துணைவரும் திசைதோறும் தழுவிப் 
போன காலையில் ஆடகன் குடபுலம் புகுதுஞ் 
சேனை முன்கொடு சென்றனன் இன்ன தோர் செய்கை 
மான வேற்படைக் காவலன் கண்டனன் மனனோ. 
வீர மொய்ம்பினன் அதுகண்டு வெஞ்சமர்க் குறுவான் 
சூரன் மைந்தருள் ஒருவனோ சுற்றமா யினனோ 
ஆரி வன்கொலென் றையு று காலையின் அயலே 
நார தன் எனும் முனிவரன் வந்திவை நவில்வான் . 
இரணி யன்எனும் மைந்தனைச் சூரன் இங் கேவ 
அருணன் என்னவந் தடைந்கனன் அம்படை யலைப்ப 
வருணன் இந்திரன் மந்திரி மறலிமா திரத்தின் 
முரணு றும்படை நான்கையும் முன்னு,n ச் செலுத்தி . 
மாயை வல்லவன் படைபல பரித்தவன் வஞ்ச 
மாய சூழ்ச்சிகள் பற்பல தெரிந்தவன் அவனை 
நீயலாதுவெல் கின்றவர் இல்லையால் நினக்கிங் 
கேய தன்மையின் அமர் தனைப் புரிதியா லென்றான் . 
என்று கூறியே நாரதன் விண்மிரை ஏக 
நன்று நன்றென அன்னதை வினவியே நகைத்துத் 
துன்று பாரிடத் தலைவரைச் சுற்றமா யுளரை 
வென்றி மொய்ம்புடை ஆண்டகை நோக்கியே விளம்பும் . 
ஏற்ற தானையை நமையெலாம் சூழ்ந்திட ஏவி 
மாற்ற லன் மகன் கு றுகுவான் நீவிரும் வல்லே 
நாற்றி சைக்கணும் பாரதப் படை யொடு நடந்து 
வீற்று வீற்றுநின் றமர்புரி வீரென விளம்பி . 
வீரர் எண்மரை இலக்கரை வியன்கணத் தவரைப் 
பாரி டங்களை நால்வகைப் படும் வகை பகுத்தே 
ஈரி ரண்டுமா திரத்தினும் சென்றிட ஏவிச் 
சூரன் மாமகன் வருதிசைப் படர்ந்தனன் தோன்றல் . 
காலை யாங்கதின் அவுணமாப் பெரும்படை கடிதின் 
நாலு மாதிரந் தன்னினும் நரலைசூழ்ந் தென்ன 
ஓல மோடுவந் தணுகலும் உருத்துவெம் பூத 
சாலம் யாவையும் ஏற்றன சமரினைப் புரிய . 
மற்ற வேலையில் அவுணர்கள் மழுப்படை நாஞ்சில் 
கற்றை யஞ்சுடர்ப் பரிதிவார் சிலையுமிழ் கணைகள் 


65 


66 


67 


68 


69 


காண்டம் ) 


7. இரணியன் யுத்தப் படலம் 


133 


20 


71 


72 


73 


கொற்ற மிக்குறு தோமாந் தண் டெழுக் குலிசம் 
ஒற்றை முத்தலை வேல்முதற் படையெலாம் உய்த்தார் . 
தோடு சிந்திய தேனறா மராமரத் தொகையின் 
காடு சிந்தினர் கதைகளுஞ் சிந்தினர் கணிச்சி 
நீடு சிந்துரப் பருவரை சிந்தினர் நேமி 
மாடு சிந்தினர் சிந்தினர் பூதரில் வலியோர் . 
தலையி ரந்தனர் கரங்களும் இழந்தனர் தாளின் 
நிலையி ரந்தனர் சாரதர் அவுணரும் நெடுங்கை 
மலையி ழந்தனர் தேர்பரி இழந்தனர் மறவெங் 
கொலையி பந்தனர் மடிந்தனர் குருதியுட் குளித்தார் . 
வசையில் பூதரும் அவுணரும் இவ்வகை மயங்கித் 
திசைதொ றும்பொரு கின் றுழித் தனித்தனி சேர்ந்து 
விசைய மொய்ம்பினான் விடுத்திடு வீரரும் விறல்சேர் 
அசுர வேந்தரும் வெஞ்சமர் விளைத்தனர் அன்றே . 
அனைய எல்லையின் வீரவா குப்பெயர் அறிஞன் 
கனகன் முன்வரும் சேனை மாப் பெருங்கடல் கண்டு 
முனிவு கொண்டு தன் பாணியின் மூரிவெஞ் சிலையைக் 
குனிவு செய்தனன் அறத்தனிக் கடவுளும் குனிப்ப . 
மலைவ ளைத்திடு தன்மை போல் வானுற நிமிர்ந்த 
சிலைவளைத்தனன் நாணொலி யெடுத்தனன் தெழித்தான் 
அலைவளைத்திடு கடலெலாம் நடுங்கிய அனந்தன் 
தலைவளைத்தனன் எண்டிசை நாகமும் சலித்த. 
காலை யங்கதின் வீரமொய்ம் புடையதோர் காளை 
கோலொ ராயிரப் பத்தினைக் குனிசிலைக் கொளுவி 
மேல தாகிய கானிடைப் பொழிதரும் மேக 
பால மாமெனப் பொழிந்தனன் அவுணர்தா னையின்மேல் . 
பிடிகு றைந்தன களிற்றினம் குறைந்தன பிடிக்கும் 
கொ றைந்தன கொய்யுளைப் புரவிதேர் குறைந்த 
அடிகு றைந்தன தலைகளும் குறைந்தன அம்பொன் 
தொடிகு றைந்தன குறைந்தன அவுணர்தம் தோள்கள் . 
எறித லுற்றிடு சூறையால் பல்கவ டிற்று 
முறித லுற்றுவீழ் பொதும்பர்போல் மொய்ம்பன்வா ளியினால் 
செறித லுற்றதம் வடிவெலாம் சிதைந்துவே றாகி 
மறித லுற்றன நால்வகைப் படைகளும் மயங்கி . 


74 


75 


76 


77 


78 


ஆரியன் விட்ட அயிற்கணை பாய 
மூரி மதக்கரி முற்றுயர் யாக்கை 
சோரி உகுப்பன தொல்பக லின்கண் 
மாருதம் உய்த்திடு வன்னியை யொப்ப . 


29 


134 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


80 


81 


விறல்கெழு மொய்ம்பன் விடுத்திடு கின்ற 
பிறைமுக வாளி பெருங்கரி யின்கை 
அறைபுரி கின்ற அ ராத்தொகை தன்னைக் 
குறைமதி சென்று குறைப்பன போலாம் . 
வித்தக வீரன் விடுங்கணை வேழ 
மத்தக முற்றிட மற்றவை போழ்ந்தே 
முத்தம் உகுப்ப முகந்திடு கும்பம் 
உய்த்திடும் நல்லமு தச்சுதை யொக்கும் . 
கரம்பட ருங்கவி கைத்தொகை தேரின் 
உரம்படு கால்கள் உலம் புரை தோளான் 
சரம்பட விற்ற தலைத்தலை உற்ற 
வரம்பின் மதிக்குறை மல்கிய வென்ன . 
மேக்குயர் மொய்ம்பன் விடுங்கணை யால்பாய் 
மாக்கள் துணிந்து மறிந்து கிடந்த 
தேக்கிய தெண்கட லிற்றிரை முற்றும் 
தாக்கிய சூறை தனக்கரிந் தென்ன . 
பெருந்தகை விட்ட பிரைத்தலை வாளி 
திருந்தலர் தோலுறு ரெங்கை துணிப்ப 
வருந்திட மாமதி வெளவும் அராவைவத் 
துரந்திடு கின்றதன் சுற்றம் தென்ன 


82 


83 


84. 


வேறு 


85 


86 


தக்க வன்மையால் சிறந்துளோர் தமதுமாற் றலர்மேல் 
மிக்க வெஞ்சினத தேகல்போல் அனிகவெள் ளததில் 
தொக்கு வந்துவந் திரிந்தசெஞ்போரியின் வெள்ளம் 
மைக்க ருங்கடல் வெள்ளத்தினூடுபோய் மடுத்த. 
குரைத்திடும் பெரு ஞாளியும் தறுநரிக் குராமும் 
நிருத்த மேயின கவந்தமும் நிணனுண்டு செருக்கி 
உருத்த குந்திறல் காளியும் கூளியும் ஒருசார்க் 
ருத்தி மங்களும் தலைத்தலை மயங்கின கெழுமி . 
சிலையின் வல்லவன் இவ்வகை கணைமழை சிதறி 
நிலைய வெல்லையின் மலைந்திடும் தானவர் நீத்தம் 
உலைப டுங்கனல் முன்னுறும் இழுதென உடைந்து 
குலைகுலைந்துதம் உயிருடன் யாக்கையுங் குறைந்த . 
ஆளி யாயிரம் பூண்டதேர் மிசைவரும் அவுணர் - 
மீளி யாயது கண்டனன் எடுத்ததோர் வில்லின் 
வாளி யாயிரம் ஒருதொடை தூண்டியே மறவெங் 
கூளி யாயிர கோடியோ ரிமைப்பினில் கொன்றான் . 
கொன்ற காலையில் பூதவெம் படைகளும் குலைந்து 
சென்ற மாதிரம் தெரிந்தில தரல்விடம் தெறக்கண் 


87 


8 


88 


காண்டம் ) 


7. இரணியன் யுத்தப் படலம் 


135 


டன்று போகிய தேவரே ஆயினர் அதனை 
நின்ற தானையம் தலைவரில் கண்டனன் நீலன் . 

89 
கண்ட நீலனும் இறுதிநாள் அழலெனக் கனன்று 
திண்டி றற்கெழு மன்னவன் மதலைமுன் சென்றே 
அண்ட முந்தலை பனித்திட உருமென ஆர்த்தான் 
உண்டு போரினி என்றனர் அமரரா யுள்ளோர் . 

90 
காலை யனன தில் அவுணர் தம் இறைமகன் கனன்று 
வேல தொன்றினை ஆகமூழ் குற்றிட விடுப்ப 
நீலன் வன்மைபோய் நின்றிலன் சென்றனன் நெடிய 
சால மொன்றுகொண் டவன் தடந் தேரினைத் தடிந்தான் . 91 
வையம் அங்கழி வெய்தலும் அவுணர்கோன் மற்றோர் 
செய்ய தேரிடை வல்லையில் தாவிநாண் செறித்துக் 
கையில் வாங்கிய சராசனத் திடை யுறக் கடைநாட் 
பொய்யின் மாமுகி லாமெனச் சுடுசரம் பொழிந்தான் . 92 
பொழிந்த வார்கணை முழுவதும் அவனுரம் புகலும் 
அழிந்தி லன்சிறி தஞ்சிலன் குலகிரி அன்றி 
ஒழிந்த குன்றெலாம் பறித்தனன் வீசியே உடலத 
திழிந்த சோரிநீர் சொரிதர நின்றனன் இமையான் . 

93 
நிருப னாகிய ஆட கன் தன்னெதிர் நீலன் 
மரபின் நூக்கிய வரையெலாஞ் சரங்களால் மாற்ற 
விரைவி னோடு போய் அவன் தடந் தேரினை வெகுளா 
ஒருகை யாலெடுத் தெறிந்தனன் அமரரும் உலைய . 

94 
ஆற்ற லந்தடந் தேரினை வீசிட அதுவுங் 
காற்று லாய்நிமிர் விண்ணுறப் போயது காளை 
மாற்றோர் வையமேற் பாய்ந்திட உன்னினன் வரலும் 
ஏற்றெழுந்தெதிர் புக்கனன் நீலனாம் இகலோன் . 

95 
நிற்றி நிற்றிநீ என் றுகொண் டேகியே நீலன் 
எற்றி னான் அவன் உரத்திடை அவுணனும் இவனைப் 
பற்றி வீசினன் பூதனும் மீண்டு தன் பதத்தாற் 
செற்ற மோடுதைத் துருட்டிவான் உருமெனத் தெழித்தான் . 98 
நெறிந்த பங்கிசேர் நீலனங் குதைத்திட நிருதர் 
முறிந்து நீங்கிய களத்திடை வழுக்கிவீழ் முகில்போல் 
மறிந்து வீழ்தரும் அவுணன் மேற் பாய்ந்தனன் மகவான் 
எறிந்த வச்சிரப் பெரும்படை இதுகொலென் றிசைப்ப . 97 
வீழ்ந்த காளையைத் தன்பெருந் தாள்களால் மிதிப்பக் 
கீழ்ந்து போயது மாநிலம் அவன்முடி கிழிந்த 
போழ்ந்த தாகமும் வாய்வழி குருதிநீர் பொழிய 
வாழ்ந்து வெந்துயர் உழந்தனன் செய்வதொன் றறியான் , 98 


136 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


99 


திறலழிந்தனன் சீற்றமும் அழிந்தனன் செங்கோல் 
மறலி கொள்வதற் கணியனே ஆதலும் மனத்தில் 
இறுதி எய்திய தீங்கினிச் செய்வதென் எமக்கோர் 
உறுதி யாதென உன்னினன் பின்னரொன் றுணர்ந்தான் . 
மாயம் ஒன்றினைப் புரிகுதும் யாமென வல்லே 
ஆய மந்திரம் புகன்றனன் பூசனை அனைத்தும் 
தூய சிந்தையால் நிரப்பினன் வேண்டிய துணியா 
ஆய தெய்வதம் உன்னினன் அன்னதோர் எல்லை . 


100 


தன்போலொரு வடிவன்னதொர் மரின் தலை அணுகா 
மின்போலொளிர் தருபல்படை விரவும்படி பரியா 
என்போலெவர் பொருகின் றவ ரென வீரம துரையா 
வன்போரது புரியும்படி வலிகொணடுமுன் வர லும் . 101 
கண்டானது வருகின்றது கடிதேயெதிர் நடவா 
எண்டானவர் அமரின் தலை யிட்டேகிய தொருபொற் 
றண்டானது கொண்டே அதன் தலைமோதினன் இமையோர் 
விண்டான் இவற் கழிந்தானென நீலன் தனை வியந்தார் . 102 
வியக்கும் பொழு தினில் அன்னவன் விடுமாயமும் விரையால் 
உயக்குற்றவ ரெனவிண்மிசை உயர்கின்றது காணாத் 
துயக்குற்றிடு நீலன்னது தொடர்ந்தான்கரந் திடலும் 
மயக்குற்றனன் நெடிதுன்னினன் மண்மீதுறக் கண்டான் . 103 
காணாவல மருவானிது கரவாமென உணரான் 
நாணால் மிகு சீற்றத்தொடு நணுகுற்றனன் அதுவுந் 
தூணார் தடந் தோள் கொண்டமர் தொடங்குற்றது தொடங்கிச் 
சேணாகிய தணித்தாயது திசையெங்கணுந் திரியும் . 

104 
பாரிற்புகும் விண்ணிற்புகும் பரிதிச்சுட ரெனவே 
தேரிற்புகும் மாவிற்புகும் சிலையிற்புகும் திரை முந் 
நீரிற்புகும் வடவாமுக நெருப்பிற்புகும் நீலக் 
காரிற்புகும் நிரயத்திடை கடிதிற்புகும் எழுமே. 

105 
முன்னேவரும் இடத்தேவரும் முதுவெம்பிடர் தழுவிப் 
பின்னே வரும் வலத்தேவரும் பெரும்போரினைப் புரியும் 
பொன்னேகரு தியமங்கையர் புலனாமெனத் திரியும் 
என்னே அதன் இயல்யாவையும் யாரேபுகல் வாரே . 

106 
மாலுந்திறம் இதுபெற்றியின் வருகின்றதொர் மாயக் 
கோலந்தனி தொடராவலி குறைந்தான் திரிந் துலைந்தான் 
காலுந்தளர் கின்றானவன் கல்வித்திறம் புகழா 
மேலென்பெயலெனஉன்னி வெகுண்டான் அடல் வீரன் . 107 
வென்றார் புகழ் தருவீரனும் வினையந்தனை உன்னி 
நின்றான் அது காலந்தனில் நிருதன் றன துருவம் 


மன 


காண்டம் ) 


7. இரணியன் யுத்தப் படலம் 


137 


ஒன் முயது பலவாயுல கெல்லாமொருங் குறலால் 
நன்றாமிது மாயம்மென நாணத்தொடு நவின்றான் . 

108 
திண்டோளுடை நீலன்னிது தெளிகின்றுழி அவனால் 
புண்டோய் தரு குருதிப்புனல் புடைபோதரப் புவிமேல் 
விண்டோனென மறிகின்றவன் மிடல்பெற்றெழுந் திதனைக் 

109 
கலந்தானொரு சிலைவாங்கினன் கனல்வாளிகள் தெரியா 
உலந்தானுறழ் தருமெய்யிடை உய்த்தானுவன் பொங்கர் 
மலர்ந்தாலென உரம்புண் பட வடிவாளிகள் படநின் 
பலந்தான் மன மெலிந்தான்பொரு தலுத்தான் மிகச் சலித்தான் 110 


112 


113 


ஈண்டு சீர்த்தி இரணியன் மாயமும் 
ஆண்டு நீலன் அயர்வது நோக்குறாப் 
பூண்ட வாகைப் புயத்தவன் சீறியே 
தூண்டு தேரொடு துண்ணென நண்ணினான் . 
தாங்கு கின் றதன் தாழ்சிலை தோள் கொடே. 
வாங்கி நாணியின் வல்லிசை கோடலும் 
வீங்கு மொய்ம்பின் விறல்கெழு தானவர் 
ஏங்கி யாரும் இரிந்தனர் போயினார் . 
சோதி நெற்றிச் சுடர்த்தனி வேலினான் 
பாத மெய்த்துணை பன்முறை போற்றிடா 
ஆத ரத்தின் அருச்சனை ஆற்றியே 
பேதனப்படை செங்கையின் வாங்கினான் . 
தூய போதகத் தொல்படை அன்னவன் 
மாயை மேல்விட மற்றதன் பட்டிமை 
ஆயி ரங்கதிர் ஆதவன் நேர்புறப் 
போய கங்குல் நிசியெனப் போந்ததே. 
போந்த காலைப் புலம்புறு தானவர் 
ஏந்த லேத மியாக எரியெனக் 
காந்தி நின்றவன் காமர்வில் வாங்கியே 
ஆய்ந்து தீங்கணை ஆயிரம் தூண்டினான் . 
தூண்டு கின்ற சுடுகணை வீரமார்த் 
தாண்டன் முன்னவன் தன்வரை மார்புறா 
மீண்டு நுண்டுகள் ஆதலும் மேலது 
காண்ட லுஞ்சுரர் கையெடுத் தார்த்தனர் . 
பொறுத்த வாகைப் புயன்வலி வெவ்விடம் 
நிறத்த நூறு நெடுங்கணை தூண்டியே 
றித்த சீர்த்தி இரணியன் கேதனம் 
அறுத்து வில்லொ டரணமுஞ் சிந்தினான் . 


114 


115 


116 


117 


138 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


118 


119 


120 


121 


பொருவில் சாலிகை போதலுஞ் சூர் தரும் 
திருவில் கோமகன் செங்கரம் தன்னில்வே 
றொருவில் கொள்ளவொ ராயிரம் வெங்கணை 
விரைவில் தூண்டின னால்விறல் மொய்ம்பினான் . 
விடுத்த வாளிகள் வெவ்விறல் ஆடகன் 
எடுத்த வாளி இருஞ்சிலை பின்னுறத 
தொடுத்த தூணிமுன் தூண்டிய பாகுதேர் 
படுத்து மார்பகம் பஃறுளை செய்தவே . 
செய்ய வேறொரு தேர்மிசைச் சூரருள் 
வெய்யன் வாவலும் வீரருள் வீரனாம் 
ஐயன் வாளிகொண் டன்னது மட்டிட 
மையல் எய்தி இரந்தனன் வன்மையே . 
வேறு பின்னரும் மேதகு சூர்மகன் 
ஏறு தேர்க ளியாவையும் செல்லுமுன் 
நூறு நூறு கணைகளின் நூறியே 
ஈறு செய்தலும் ஏங்கியி தெண்ணினான் . 
இந்த வேலை இடர்ப்படு மென் றனக் 
கந்த மெய்திய தன்னவ னால்உயிர் 
சிந்தும் என்னொடு தீர்வது வோ இனித் 
தந்தை யாரும் இறத்தல் சரதமே . 
இற்ற காலை இருங்கடன் செய்திட 
மற்றி யாவரும் இல்லை இம் மாநகர்ச் 
சுற்ற மானவ ருந்தொலைந் தார் இனி 
உற்று ளோரும் இறப்பரி துண்மையே . 
உறுதி யாவ துரைக்கவும் ஆங்கது 
வறிது மோர்கிலா மன்னவன் மாயுமுன் 
இறுவ தேகடன் இற்றில னேயெனின் 
அறுவ தோஎன் அகத்தி , ராயினும் . 
ஒய்யெ னச்சுர ரோடவென் கண்ட என் 
ஐயன் மற்றினித் துஞ்சின் அருங்கடன் 
செய்வ தற்கொரு சேயுயின் ரூலெனின் 
வைய கத்தில் வசையதுண் டாகுமே . 
மைந்தனைப்பெறுகின்றது மாசிலாப் 
புந்தி அன்பொடு போற்றி வளர்ப்பதும் 
தந்தை மாண்டுழித் தம்முறைக் கேற்றிட 
அந்த மில்கடன் ஆற்றுதற் கேயன்நே . 
அசைவி லாத அமரிடைத் துஞ்சிடின் 
இசைய தாகும் இ றந்தில் னேயெனில் 


122 


123 


124 


125 


126 


காண்டம் ] 


7. இரணியன் யுத்தப் படலம் 


189 


127 


128 


129 


130 


131 


தசையு லாமுடல் தாங்கி உய்ந் தானெனா 
வசைய தாகுமென் வன்மையும் துஞ்சுமே . 
என்னை எய்தும் இசையது வேயெனின் 
மன்னை எய்தும் வசையுரை ஆங்கதன் 
றென்னை எய்தினும் எய்துக தந்தையால் 
அன்ன தாதல் அழகி தன் நாலென . 
ஆவ துன்னிஎன் ஒருயிர் போற்றியே 
போவ தேகடன் என்று பொருக்கெனத் 
தாவி வான்முகில் தன்னிடைப் போயொரு 
தேவு மந்திரம் சிந்தையில் உன்னினான் . 
உன்ன லோடும் உருவரு வாதலும் 
தன்னை யாரும் தெரிவரும் தன்மையால் 
பொன்னு லாய புணரியுட் போயினான 
மினனு தண்சுடர் மீனுரு வாகியே . 
ஆண்டு போன அவுணன் அம் மாநகர் 
மீண்டு செல்கிலன் மேல்விளை கின்றன 
காண்டும் நம் கடன் முடிக் குந்துணை 
ஈண்டு வைகுதும் என்றவண் மேவினான் . 
ஆய காலையில் ஆட கன் செய்திடு 
மாயை யாமெனக் கங்குலு மாய்ந்திடத் 
தூய போதகத் தொல் படை தோன்றல் போல் 
சேயி ருஙகதிரச் செல்வனவந் தெய்தினான் . 
ஆங்கு வெய்யவன் அப்படை போலெழ 
நீங்கு மாயையின் நீள்நில வற்றிட 
ஏங்கி யோடும் இரணிய னாமென 
ஓங்கு திங்கள் உததியில் போயினான் . 
நீங்கு சூர்மகன் நீர்மையை நோக்கியே 
வீங்கு தோளுடை வீரன் நம் மாற்றலன் 
ஓங்கும் ஆழியுள் ஓடினன் தோற்றெனா 
ஏங்கு சங்கம் எடுத்திசைத் தானரோ . 
சங்கம் வாயிடைக் கொண்டுதன் சீர்த்தியை 
எங்கு ளோரும் தெளிய இசைத்துழிப் 
பொங்கு பூதர் புகழ்ந்தனர் வாழியென் 
றங்கண் வானவர் ஆசிசெய் தார்க்கவே , 
நின்ற வீரர்கள் நேரலர் சேனையைப் 
பொன் 

று வித்தனர் போரிடைத் தூதுவர் 
சென்று காலொடு சிந்தையும் பிற்பட 
மன் றன் மாநகர் மந்திரம் எய்தினார் . 


132 


133 


134 


185 


186 


140 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


137 


மந்திரத்துறை மன்னை வணங்கிநீ 
தந்த அக்கும் ரன் சமர்க் காற்றலன் 
உய்ந்தி டக்கொல் உவரையொர் சூழ்ச்சியால் 
சிந்தி டக்கொல் அகன்றனன் சிந்துவில் . 
என்று தூதர் இசைத்தலும் மன்னவன் 
குன்றி வெள்கிக் கொடுஞ்சினம் கொண்டிடா 
ஒன்று மாற்றம் உரைத்திலன் அவ்வழிச் 
சென்ற னன்கனல் மாமுகச் செம்மலே . 

ஆகத் திருவிருத்தம் - 1,303 


138 


-- 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் 


படலம் 


- ( 00 


1 


2 


எட்டாரையு ளோர்களை எண்கரியைக் 
கட்டாவுறு சில்கதிரைப்பரியை 
முட்டாவரு தேரினை முன்கொணரா 
வட்டாடிய தோர்வலி பெற்றுடையான் . 
கருவாயுறு கின்றதொர் காலை முதல் 
திருமாதுடன் முற்றழல் சிந்திடலும் 
பெருமாயவள் வந்துபி றந்திடுவோன் 
எரி மாமுகன் என்ற இயற்பெயரான் . 
பன்னாக மிசைத்துயில் பண்ணவனூர் 
பொன்னார் சிறை கொண்டதொர் புள்ளினுடன் 
அந்நான் முகனூர்தியும் ஆடுறுவான் 
முன்னாட்கொடு வந்ததொர் மொய்ம்புடையான் . 
முன்னும்றவன் வானெழு மொய்கதிரோன் 
தன்னைச்சிறை யிட்டது தான் வினவா 
மன்னுற்றிடு சோமனை வைகல்பல 
இன்னற்பட வேசிறை இட்டுடையான் . 
தெய்வப்படை தாங்கிய செங்கையினான் 
ஐவர்க்குள தாகிய ஆற்றலுளான் 
மைவைத்திடும் வஞ்சனை மாயம்வலான் 
எவ்வெப்படை தன்னையும் ஈறுசெய்வான் . 
அந்தார்முடி கொண்டிடும் ஐயன் முனம் 
வந்தானடி தன்னை வணங்கியிவண் 


3 


4 


5 


நாலாநாட் பகல் அக்கினிமுகாசுரன் வதை நிகழ்ந்ததாகும் 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


141 


6 


77 


8 


9 


10 


எந்தாய்மெலி வுற்றனை என்னெனலுஞ் 
சிந்தாகுல மோடிது செப்பிடுவான் . 
உண்ணாடிய மாயைகொ டொற்றுமையால் 
விண்ணாடர் பொருட்டிவண் மேவியுளான் 
கண்ணாரெயில் வேலி கடந்து நமை 
எண்ணாது புரத்திடை ஏகினனால் . 
ஏகுந்தொழில் வெய்யவன் இந்நகரம் 
வேகும்படி செந்தழல் வீசிடலும் 
மாகொண்டல்கள் ஏவினன் மற்றவைமா 
கும்புனல் சிந்தி அவித்தனவே. 
மடல் கொண்டிடு தாரினன் மற்ற துகண் 
டுடல் கொண்ட சின த்தொ டொருங்குலகங் 
கடைகொண்டிடு கின்ற கனற்படைகொட் 
டடல் கொண்ட முகிற்றிறல் அட்டனனே . 
அட்டானது 

பானது கேட்டனம் ஆடகனை 
விட்டாம் அனி கத்தொடு வெஞ் சமர்செய் 
தொட்டார்வலி நோக்கி உடைந்தவனும் 
நெட்டாழி பு தந்து நிமிர்ந்தனனால் . 
நங்கொற்ற மிருச்திடு நாற்படையும் 
அங்குற்றிடு கின்றன மாநகரை 
உங்குற்றிடு தூதன் ஒறுத்தனனால் 
இங்குற்ற நிகழ்ச்சியி தென் றனனே . 
செங்கோன் முறை கோடிய தீயவுணன் 
அங்கோதிய கேட்டலும் ஆரழல்கால் 
வெங்கோரமுகத்து வியன் புதல்வன் 
தங்கோமுக மாவிது ராற்றிடுவான் 
மன்னர்க்கிறையாகிய மன்னவநீ 
உன்னுற்றுள மீதில் உருத்திடவே 
முன்னுற்றிடு தூதுவன் மொய்ம்பினனோ 
என் னுக்கவன் ஆற்றலை எண்ணுதிநீ . 
மிடல் கொண்டிடு தூ தனை மிக்கவரைப் 
புடைகொண்டமர் செய்திடு பூதர் தமை 
அடல் கொண்டிவண் நின்னை அடைந்திடுவன் 
விடைதந்தரு ளென்று விளம்பினனே . 
நன்றேயிது செப்பினை நண்ணலனை 
வென்றேவரு கென்று விடுத்திடலும் 
நின்றேதொழு தவ்விடை நீங்கினனால் 
குன்றேநிகர் தோள்வலி கொண்டுடையோன் . 


12 


13 


15 


142 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


16 


17 


கார்க்கோலமும் வெய்ய கருங்கடலின் 
நீர்க்கோலமும் அன்னவன் நீடிய தன் 
சீர்க்கோநக ரத்திடை சென்றனனால் 
போர்க்கோலம் அமைந்து புறம்படர்வான் . 
மைக்கொண்டல் படர்ந்திடு மால்வரை போல் 
மொய்க்கொண்டிடு சாலிகை முன்னுறவே 
மெய்க்கொண்டணி புட்டில் விரற்பரியாக் 
கைக்கொண்டனன் விண்ணவர் கைப்படை யே . 
தன்றாதையினைத்தரு தாயுதவும் 
பொன்றாழ்சிலை கைக்கொடு பொள்ளெனவே 
ஒன்றாகிய தேரிடை யொல்லை புகாச் 
சென்றான் விழி யிற்கனல் சிந்திடுவான் . 
அறமற்றிடு தீயன் அகன்றுநகர்ப் 
புறமுற்றனன் அங்கது போழ்து தனில் 
திறமற்றது தூதுவர் செப்புதல் முன் 
மறமுற்றிடு தானைகள் வந்தனவே 
ஓராயிர வெள்ளம் ஒருத்தலினம் 
தேரானவும் அத்தொகை திண்டிறல்மா 
ஈராயிர வெள்ள மியாவர்களும் 
ஆராய்வரி தாலவு ணக்கடலே 


18 


19 


20 


வேறு 


21 


22 


ஆன காலையில் அங்கி முகாசுரன் 
மான மேற்கொண்டு மாற்றலர் யாரையும் 
யானொர் கன்னல் முன் ாறுசெய் வேனெனாச் 
சேனை தன்னொடுஞ் சென்றிடல் மேயினான் . 
நல்கு மாறின்றி நாள்பல நீங்கியே 
மல்கு காதலர் வந்து கலந்துழிப் 
பில்கு காமத்துப் பெய்வளைப் பேதையர் 
அல்கு லென்ன அசைந்தகல் வுற்றதேர் . 
அருத்தி மெல்லியர் ஆரதங் கொண்டுழல் 
விருத்தர் கூட்டம் வெறுத்திடு மாறுபோல் 
எருத்த மீதில் இடிப்பவர் தம்முரைக் 
கருத்தின் நிற்கில காய்சின வேழமே. 
மண்ணிற் பாய்வன மாதிரஞ் சூழ்வன 
விண்ணிற் றாவுவ வீதியிற் செல்வன 
எண்ணிற் பல்பொருள் இச்சைகொள் வேசியர் 
கண்ணிற் கொப்பன கந்துக ராசியே . 
வஞ்சம் நீடி அருளற்று மாயமே 
எஞ்ச லின்றி இருள் கெழு வண்ணமாய் 


23 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


143 


25 


26 


27 


விஞ்சு தம்மல்குல் விற்றுணும் மங்கையர் 
நெஞ்ச மொத்தனர் நீள் படை வீரரே . 
தார்த்த டம்புயத் தானவர் பல்லியம் 
ஆர்த்த ஓதை அகிலமும் புக்கதால் 
தூர்த்த மங்கையர் சோர்வினிற செய்பழி 
வார்த்தை எங்கணும் வல்லையிற் சேறல் போல் . 
சோதி மெய்யெழில் தூயன மாற்றியே 
மீது செல்லரும் வெவ்விருள் உய்த்தலால் 
ஏதின் மாதரை எய்திடும் புன்மையோர் 
காதல் போன்ற கடிதெழும் பூழியே . 
பீட்டின் மிக்க பெரும்பணை தாங்கிய 
மோட்டின் ஒட்டக முந்திய கந்தரம் 
நீட்டி வாங்குவ தேர்ந்தவர் முன் தலை 
காட்டி வாங்குங் கணிகையர் போலவே . 
சீறு மால்கரி தேர்மிரைப் பூண்டுவிண் 
ஆற ளாவிநின் றாடுவ கேதனம் 
ஊறு காதல் ஒருவன்கண வைகினாள் 
வேறு ளாரையும் வெஃகிவிளித்தல போல் . 
வீழு மும்மத வேழங்கள் மத்தகம் 
சூழி காலின் அசைகொ றம் தோன்றுவ 
மாழை நோக்கியர் மைந்தற்கு மாலுறக் 
காழ கத்தனம் காட்டி மறைத்தல் போல் . 
தோம ரஞ்சிலை சூலம் மழுப்படை 
நாம வெங்கதை நாஞ்சில் முசலம்வேல் 
நேமி தானவர் நீள்கரம் செல்வன 
காமர் மங்கையர் கட்டொழில் தாங்கியே. 


28 


29 


30 


31 


வேறு 


எற்றின பறையின் வீழ்ந்த எழிலிகள் எழுந்த பூழி 
சுற்றின வான மீப்போய்த் தூர்த்தன கங்கை நீத்தம் 
வற்றின படையும் பூணும் வயங்கின மயங்கி எங்கும் 
செற்றின பதாகை ஈட்டம் இருண்டன திரைக ளெல்லாம் . 32 
சோமகண் டகனே சோமன சூரியன் பகைஞன் மேகன் 
காமர்பிங் கலனே ஆதிக் கடிதெழு தானை வீரர் 
மாமருங் கதனிற் செல்ல மன்னவர் மன்னன் மைந்தன் 
ஏமரு பூத சேனைக் கெதிருற எய்தினானால் . 

33 
எதிர்ந்தனர் பூதர் தாமும் அவுணரும் இடிப்பிற் பேரி 
திர்ந்தன துடியுஞ் சங்கும் ஆர்த்தன அண்ட மீன்கள் 
உதிர்ந்தன அனையர் கூடி 

உடன்றுபோர் புரிய வையம் 
பிதிர்ந்தன பொதிந்த அண்டப் பித்திகை பிளந்த தன்றே . 34 


144 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


37 


தொட்டனர் வேலும் வாளுந் தூண்டினர் பகழி மாரி 
விட்டனர் பிண்டி பாலம் வியன்மழுத் தண்ட மோச்சிக் 
கிட்டினர் சூலம் வீசிக் கிளர்ந்தனர் அவுணர் பூதர் 
பட்டனர் அளப்பி லோர்கள் பரந்தன குருதி நீத்தம் . 

35 
முத்தலைக் கழுவைத் தண்டை முசலத்தை நேமி தன்னைக் 
கைத்தலத் திருந்த கூர்வாய்க் கணிச்சியைப் பிறங்கல் தன்னை 
எத்திறத் தவரும் பூதர் எறிந்தனர் எறிந்த காலை 
அத்தலை அவுண வீரர் அளப்பிலர் பட்டா ரம்மா . 

36 
தறிந்தன புரவித் தாளுந் தலைகளுந் தடந்தேர் அச்சும் 
முறிந்தன துவசம் அற்ற மும்மதக் கோட்டு மாக்கண் 
மறிந்தன உடலம் வேறா மடிந்தனர் வயவர் எங்கும் 
செறிந்தன கழுகு காகம் திரண்டன கூளி திண்பேய் . 
இருபெரும் படையும் இவ்வா றேற்றிகல் புரியும் வேலை 
வெருவரு வேற்கண் மாதர் வியர்ப்பின் வந்துதித்த வீரர் 
பொருவருஞ் சிலைகள் வாங்கிப் புங்கவம் பொழிந்து சூழ 
ஒருவரும் அவுணர் நில்லா தோடினர் உடைந்து போனார் . 38 
உடைதலும் அவுணன் மைந்தன் ஒய்யென விடுப்ப மேகன் 
கடுமுரட் சோமன் சோம கண்டகன் முதலா வுள்ள 
படையுறு தலைவர் பல்லோர் பகழியின் மாரி தூவி 
அடுசிலை வீரர் மேற்சென் றமரினை யிரைத்தா ரன்ரோ). 39 
இழைத்திட அதனை நோக்கி இலங்கெழில் தாளில் வீரக் 
கழற்புனை கின்ற வீர புரந்தான் கடிய சீற்றக் 
தழற்பெருங் கடவுள் போல்வான் அசனியே றஞ்ச ஆர்க்கும் 
முழக்கினன் ஒருதன் சேனை முன்னுறக் கடிது வந்கான் 
வந்தனன் அங்கைச் சாபம் வாங்கினன் வாளி மாரி 
சிந்தினன் தலைவர் தேரைச் சிதைத்தனன் சென்னி கள்ளி 
இந்துகண் டகனை வானில் ஏற்றினன் ஏனை வீரர் 
உந்திய சேமத் தேர்மேல் உற்றிகல் புரிந்து சூழ்ந்தார் . 41 
சுற்றினர் வீரன் மேனி சோரிநீ ரொழுகும் ஆற்றல் 
முற்றுறு பகழி தூவ முழங்கழ லென்னச் சீறி 
மற்றவர் சிலையுந் தேரும் மண்மிசை வீட்டி வல்லே 
நெற்றியின் உரத்தின் தோளின் நெடுங்கணை பலவும் உய்த்தான் 42 
உய்த்தலும் அவுணர் வேந்தற் குற்றுழி யுதவ நின்ற 
மெய்த்திற லாற்ற லாளன் மேகனென் பவனோர் தண்டங் 
கைத்தல மிசையி லேந்திக் கணப்படை வீரன் தேர்மேல் 
மத்திகை முட்கோல் கொண்ட வலவனை மோதி ஆர்த்தான் . 43 
மோதலுந் தனது பாகன் முடிந்திடு தன்மை காணூ உ 
மேதகு தலைவன் வர புரந்தரன் வேலொன் றேந்தி 


கான்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


ஈதினின் முடிதி என்றே ஏவினன் ஏவ லோடும் 
பூதல மிசையே வீழாப் பொன்றினன் புயலின் பேரோன் . 44 
புயலுறு நாமத் தண்ணல் பொன்றலும் அதனை நாடி 
அயலுறு தானை வீரர் அஞ்சினர் அகன்று போக 
இயலது தன்னை நோக்கி எரிமுகன் எரியிற் சீறிப் 
பயி லுறு சிலையொன் றேந்திப் படையொடுங் கடிது வந்தான் . 45 


வளைத்தான் தனிப் பெருவில்லினை மருவார் மனம் வளைய 
விளைத்தான் அவட் சிறுநாணொலி மிகவார்த்தனன் விண்மேல் 
முளைத்தார்தரு பிறைபோல்வதொர் முனைவாளிகள் தெரியாக் 
கிளைத்தார் தரு பூதப்படை கேடுற்றிடப் பொழிந்தான் . 46 
தலையற்றனர் கரமற்றனர் தாளற்றனர் தோளா 
மலையற்றனர் மார்பற்றனர் வாயற்றனர் செய்யுங் 
கொலையற்றனர் செவியற்றனர் கூறுற்றிடு நாவின் 
நிலையற்றனர் படையற்றனர். நெடும்பூதர்கள் எவரும் . 47 
ஆரிற்றன சகடிற்றன அச்சிற்றன கிடுகின் 
ஏரிற்றன கொடியிற்றன முடி.யிற்றன ஈர்க்கும் 
மூரிப்பரி மாவிற்றன முருகன் படை வீரர் 
தேரிற்றன படையிற்றன செருவிற்றன அன்றே). 

48 
நற்றன குருதிப்புனல் உலகச்சுற வொலியா 
ஆடுற்றன கவந்தக்குறை அலகைக்குல மிகவே 
பாடுற்றன ஞமலித்தொகை பரவுற்றன கொடிமேற் 
கூடுற்றன பாறுற்றன குறுகுற்றன கழுகே. 

49 
அக்காலையின் அதுகண்டனன் அழல்கான் றிட நகையா 
மைக்காலனும் வெருவுற்றிடு வலிசேர்திறல் மகவான் 
கைக்கார்முகந் தனை வாங்கு கணைமாரிகள் சொரியாப் 
புக்கான் அவு ணனுமாங்கெதிர் பொழிந்தான் சர மழையே . 

50 
கரவன்விடு நெடுவாளிகள் கந்தன் படை ஞன்மேல் 
வருகின்றன உறுகின்றன மன்னன் மகன் முன்னம் 
பொருகின்றநம் வீரன்விடு புகர்வெங்கணை பலவும் 
இரிகின்றன படுகின்றன விருவோர்பக ழியுமே . 

51 
போரிவ்வகை புரிகின்றுழிப் புரை தீர்விறல் மகவான் 
தேரும்பொரு சிலையுங்கணை செறியாவமுஞ் சிதையா 
ஈரைம்பது சரமார்புற எய்தேயிகல் அவுணர் 
ஆரும்படி புகழும்படி ஆர்த்தான் அறம் பேர்த்தான் . 52 
மாறாகிய அவுணர்க்கிறை வலியுந்திறல் மகவான் 
வீறானவை இழந்திட்டதும் விழிதீயுற நோக்கிச் 
சீறாச்சிலை வளையாக்கணை சிதறாவசை பலவுங் 
கூறாவெதிர் புகுந்தாரவன் துணையாமெழு குமரர் . 

58 
10 


148 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


இடிகாலுறு முகிலாமென எழுவீரரும் ஏகிக் 
கடிதேமுனி வொடுசிந்திய கணையாவையும் விலக்கா 
விடமாகிய எரிமாமுகன் விறலோர்புய வரைமேல் 
வடிவார்கணை பலசிந்துபு மழையாமென மறைத்தான் . 54 
சகத்தானவர் புகழப்படு தலைவன் மகன் சரங்கள் 
மிகத்தான் விட மெலிவுற்றிடும் எழுவீரரும் வெய்யோன் 
முகத்தாயிரங் கரத்தாயிரம் உரத்தாயிரம் மொய்ம்பின் 
அகத்தாயிரங் கணைபாய்ச்சினர் அவன்றேரையும் அறுத்தார் . 55 


வேறு 


56 


57 


58 


அறுத்திடும் எல்லையின் அழலின் மாமுகன் 
மறித்துமொர் தேரிடை வாவி வல்லைபோய் 
எறித்தரு கதிருடை யெழுவர் கம்மையுஞ் 
செறுத்தெரி விழித்திவை செப்பல் மேயினான் . 
ஒன்றொரு படையினால் உங்கள் ஆவியைத் 
தென்றிசை மறலியார் தெவிட்டநகியே 
வென்றிகொள் மொய்ம்புடை விடலை தன்னையும் 
கொன்றிடு கின் பனன் என்று கூறினான் . 
கூறுபோ தத்தினிற் குமரன் கானையோர் 
வேறுவே றடுகணை வீசி வெய்யவன் 
ஏறுதேர் தன்னையும் இவுளி தன்னையும் 
நூறினார் அவனுடல் நூழை யாக்கினார் . 
ஆயது காலையில் அவுணன் வேறொரு 
பாயிருந் தேரிடைப் பாய்ந்து கண்ணுதல் 
தூயவன் படையினை எடுத்துத் துண்ணென 
நேயமொ டருச்சனை நிரப்பித் தூண்டினான் . 
அடலெரி முகத்தினான் ஆதி நாயகன் 
படை தொட அன்னது படியும் வானமும் 
வடவையின் உருவமாய் வரலும் அச்செயல் 
விடலைகள் எழுவரும் வெகுண்டு நோக்கினார் . 
அனற்படை அன்ன தால் அதற்கு மாறதாப் 
புனற்படை விடுக்குவ பென்று புந்திகொண் 
டினப்படு துணைவர்கள் யாரும் வாருண 
முனைப்படை தூண்டினர் முடியுஞ் செய்கையார் . 
தூண்டிய வாருணத் தொல்லை மாப்படை 
சேண்டொடர்ந் திடுதலும் தேவன் தீப்படை 
ஆண்டெதி ராகியே அவற்றை நுங்கிற்றால் 
நண்டொரு முனிகடல் ஏழும் உண்டென . 
சலபதி படைகளைத் தடிந்து வாய்மடுத் 
துலகுளோர் வெருவர ஊழி யான்பதை 


59 


60 


61 


62 


காண்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


147 


63 


84 


65 


வலியுட னேகி ஏழ் வயவர் தம்மையும் 
மெலிவுசெய் துயிர்கொடு மீண்டு போயதே. 
மீண்டது போதலும் வீரர் அவ்விடை 
மாண்டனர் கயிலையின் மருங்கு போயினார் 
மூண்டிடு பெருங்கனல் முகத்தன் அங்கது 
காண்டலும் ஆர்த்தனன் களிப்பில் உம்பரான் . 
ஒருங்குற வீரர்கள் உலந்து வீடலும் 
மருங்குற நோக்கிய வயவெம் பூதர்கள் 
கரங்களை மறித்தனர் கலங்கி வாய்புடைத் 
திரங்கினர் வெருவினர் இரிந்து போயினார் . 
நெற்றியில் வீரர்தம் விளிவு நீங்கலா 
துற்றிடு பூதர்கள் உலைந்து சாய்வதுந் 
தெற்றென நோக்கினன் செயிர்த்து விம்மினான் 
வெற்றியின் கிழவனாம் வீர வாகுவே . 
வீரமொய்ம் புடையவன் வெருவ லீரெனப் 
பாரிடக் கணங்களைப் பாணி யாலமைத் 
தோரிறை முன்னரே ஒரு தன் தேரொடும் 
ஆரால் முகத்தன் முன் அணுகப் போயினான் . 
போய்க்குறு குற்றுழிப் பொருநர்த் தேய்த்தலின் 
வீக்கிய கனைகழல் வீர வாகுவைத் 
தாக்கெரி முகமுடைத் தறுகண் வெய்யவன் 
நோக்கினன் வெகுண்டிவை நுவறல் செய்குவான் . 


68 


87 


68 


வேறு 


89 


70 


எதிரா கியபூ தரைஏனையரை 
மதியேன் நினையே அடவந் தனன் நீ 
அதுகா லையன் இங் ஙன் அடைந் தனையால் 
விதியே உனைஎன் முன்விடுத் ததுவே . 
கொன்றாய் பலரைக் கொடுவெஞ் சமரின் 
வென்றாய் பலரை மிகைசெய் தனையாய் 
நின்றாய் வருவாய் நின தா ருயிருக் 
கின்றா குவதோ இறுதிப் பகலே . 
முன்னர்ப் பொருதே முரிவும் றவர்போல் 
என்னைக் கருதேல் இனி ஓரிறையில் 
உன்னைத் தலைகொய் தொருசென் னியையும் 
மன்னர்க் கிறைசே வடிவைத் திடுவேன் . 
பூண்பால் முலைமா தர்புணர்ச் சியெனும் 
ஆண்போர் தனிலே வலியற் றழியும் 
ஆண்பால் ஒருவன் அவனே அலனோ 
ஏண்பால் உனையான் இவண் வென் றிலனேல் . 


71 


72 


L 


148 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


73 


74 


75 


என்னா எதிரா இவையொப் பனசொற் 
சொன்னான் அதுகேட் டிடுதொல் விறலோன் 
பொன்னார் தருசெங் கைபுடைத் துநகைத் 
தொன்னான் முகநோக் கியுரைத் திடுவான் . 
முளையார் தருபொன் னவன்முந் துரமர் 
விளையா வடிவந் தனைவிட் டகலா 
வளையார் புனல்புக் கனன் அன் னவனுக் 
கிளையாய் ஒருநீ எவணுய் குதியோ . 
மூண்டார் அமர்செய் திடுமொய்ம் பெரெலாம் 
மாண்டார் கதிரோன் பகைமற் றொருவன் 
மீண்டான் அவனும் விளிவுற் றிடு நீ 
ஈண்டா ருயிர்தோற் றிடவே கினையோ . 
வீடிச் செருவில் விளிவா குதியோ 
பேடித் தொழில்கற் றிடுபிள் ளையென 
ஓடிக் கடல்புக் குயிருய் குதியோ 
நாடிக் கடி.கொன்றைவிற் றுதியே . 
பார்காத் திடினும் பலதா னவரும் 
சூர்காத் திடினுந் தொலைவில் விறலோ ! 
ஆர்காத் திடினும் அடுவேன் உனையே . 
என்றிங் கிவைவி ரன் இசைத் திடலுங் 
குன்றன் னசினத் தழல்கொம் மெனவே 
சென்றுள் ள மலைத் துழிதீ முகவன் 
வன்றிண் சிலையொன்றைவளைத் தனனே . 


78 


77 


78 


நடுத்தான் அகன் றிடுசூர்மகன் நாணோதையைச் சிலைநின் 
றெடுத்தான் எடுத்தலும் வெய்யவன் இரவோனுடன் இரிந்தான் 
உடுத்தான்உதிர்ந் தனசேடனும் உலைந்தான் உல கனைத்துங் 
கெடுத்தான் இவ னெனவானவர் கிளையோடின அன்றே . 7 ) 
அக்காலையின் முகமாறுடை அமலன் றனக் கன்பன் 
கைக்கார்முகம் இருகால்வளைத் தொருகாலொலி காட்டத் 
திக்கானன முடையான் முதல் தேவாசுரர் துளங்கி 
இக்காலம் தோபார்முழு திறுங்காலம் தென்றார் . 

80 
என்னாவிசைத் திடுமெல்லையில் எரிமாமுகன் ஈரேழ் 
கொன்னார்கணை விடுத்தார்த்தனன் குறுகுற்றது வருமுன் 
மின்னாமெனப் பதினாற்கணை விடுத்தேயவை விலக்கிப் 
பொன்னார் தரு திறல்மொய்ம்பினன் புயலேறெனத் தெழித்தான் . 81 
செஞ்ஞாயிறு கதிர்கான்றெனத் தீமாமுகத் தவுணன் 
ஐஞ்ஞான் கெனுந் தொகை பெற்றிடும் அயில் வெங்கணை தொடுப்பு 


காண்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


140 


எஞ்ஞான் றுமுற் றிடுசீர்த்தியன் இருபான்கணை துரந்து 
மைஞ்ஞான்றிடு முகில்மேற்செலு மருத்தாமெனத் தடுத்தான் . 82 
கண்டங்கது கனல்மாமுகன் கணையாயிரந் துரந்து 
புண்டங்கிய தனிவேலுடைப் புனிதன் றன திளவல் 
முண்டம்புக உய்த்தேதிறல் முதுவால்வளை அதனை 
அண்டங்கிழி படஊதினன் அவுணப்படை புகழ . 

83 
ஆராரும் வியக்குந்திறல் அடல்மொய்ம்பினன் அங்கண் 
ஓராயிரம் வடிவாளிகள் ஒருங்கேதொடுத் துய்த்துச் 
சூராகிய அவுணன் தரு தொல்லைத்தனி மைந்தன் 
தேரானதும் பரியான தும் சிலையான துஞ் சிதைத்தான் . 84 
சிதையும் பொழு தயல் வேறொரு தேரின்மிசைப் பாயாக் 
கதையொன்றினை விடுத்தான் எரி கனல்மாமுகன் அதன்மேல் 
குதையொன்றினைத் துரந்தேயருட் குமரேசனுக் கிளையோன் 
சுதையொன்றியக் களத்தேவிழத் துண்டம்பல கண்டான் . 85 
மாற்றோர் சிலை யினைவாங்கி வளைத்தேகனல் முகத்தோன் 
காற்றோன்படை துரக்கின்றுழி இவனும்மது கடவக் 
கூற்றோன் படை தொடுத்தானவன் குமரன் றனக் கிளையோன் 
வேற்றோர் படை துரந்திட்டிலன் அதுவேசெல விட்டான் . 86 
மாகத்துறு கதிர்வெம்படை மன்னன் தரு மதலை 
வேகத்தினில் விடவாங்கது விடுத்தேயது விலக்கி 
நாகத்தமர் கறைநீவிய நனிகூரிய கணை நூ 
முகத்திடை படவேதுரந் தடல்மொய்ம்பினன் ஆர்த்தான் . 87 
தருமத்தியல் நிறுவுற்றிடு தக்கோன்விடு சரங்கள் 
மருமத்தினிற் படுகின்றுழி வானோரமு தருந்தும் 
கருமத்தினில் விரவிக்கடல் கடையக்கவிழ்ந் திட்ட 
பெருமத்தென நிலைசோர்ந்து தன் பெருந்தேர்மிசை வீழ்ந்தான் . 88 
விழுகின்றதொ ரெரிமாமுகன் வியன்மார்பெனும் வரை நின் 
P ழிகின் றன நதியாமென எருவைப்புனல் உயிரும் 
ஒழிகின்றது வருகின்றது லாவுற்றது தேற்றம் 
அழிகின்றது வருமந்தகன் அச்சுற்றனன் அணுக . 

89 
விளிந்தானென மயங்குற்றவன் வெஞ்சூர் உரும் ஏற்றால் 
நெளிந்தாடா வசைந்தாலென நெடுந்தேர்மிசைப் பெயராத் 
தெளிந்தாயிடை யிரங்கிப்பொரு திறல்வன்மைய திலனாய் 
எளிந்தான் எளிந் திடுகின்றவன் இத்தன்மைசிந்தித்தான் . 
மொழிபட்டிடு திறல்மாற்றலர் முனைவெஞ்செருத் தனில்யான் 
அழிப்பட்டிடின் வருவாயென அந்நாட்சிறு காலைப் 
பழிபட்டிடும் வெறியாட்டினைப் பயின்றேபலி யூட்டி 
வழிபட்டதன் நகர்க்காளியை மனத்தின்மிசை நினைத்தான் . 

91 


90 


150 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


92 


93 


94 


35 


விஞ்சுந் தொல்விறல் மேவு சூர்தரு 
மைஞ்சன் தன்னை மனத்தில் உன்ன லும் 
நஞ்சுந் துண்ணென நண்ணு காளிதன் 
நெஞ்சந் தன்னில் நினைத்தல் மேயினாள் . 
சூலங் கொண்ட லமர்ந்து தோன்றுவாள் 
சூலங் கொண்ட லமந்த தோளினாள் 
கோலம் பெற்ற குலிங்க வேணியாள் 
கோலம் பெற்ற குறுங்கொ லைக்கணாள் . 
போதங் கொன்று பொ முமை மிக்குளாள் 
போதங் கொன்று பொலஞ்செய் தாளினாள் 
ஏதந் தீர்ந்திடும் எண்ண லார்சிராம் 
ஏ தந் தீர்ந்திடும் ஏம வாளினாள் . 
சங்கா ரத்தணி தாங்கு கொங்கையாள் 
சங்கா ரத்தணி தந்த ரெங்கையாள் 
உங்கா ரத்தின் உரத்த ஆடையாள் 
உங்கா ரத்தின் உரப்பும் ஓதையாள் . 
ஞாலத் தேவரும் நாகர் வேந்தரும் 
ஞாலத் தேவரும் ஏத்த நண்ணுவாள் 
காலத் தீயர்களிற்றின் மேலை யோர் 
காலத் தீயர் கலங்கு காட்சியாள் 
அஞ்சத் தானடி யான வானவர் 
அஞ்ரத்தானடி பேர்த்து லாவுவாள் 
நஞ்சத்தானவர் நைய வெம்மைசெய் 
நஞ்சத் தானவர் சுற்றம் நல் வாள் . 
அங்கத தன்மை யளாய மர்ந்திடும் 
அங்கத் தன்மை யளாய காளிமால் 
சிங்கத் தேறிய செல்வன் மைந்தன் முன் 
சிங்கத் தேறினள் செல்லல் மேயினாள் 
வில்லுச் சூலம் வியன்ம ழுக்கதை 
எல்லைப் பல்படை யாவை யுங்கொளா 
மல்லற் காளிகள் மாப்பெரும்படை. 
செல்லக் கூளி செறிந்து சூழ்தர . 
மூதக் கார்ப்பொடு விண்ணை முட்டுற 
வேதக் கூளிகள் ஏறு கேதனம் 
ஊதச் சங்கம் ஒழிந்த பல்லியம் 
மேதக் கோசை மிகுத்து மேவவே . 


96 


97 


98 


99 


100 


வேறு 


விரைவொடு பறந்தலை மேவி வீழ்ந்தயர் 
எரிமுக மதலையை எய்தி நோக்கியான் 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


151 


101 


102 


108 


104 


105 


உரமிகும் ஒன்னலர் உயிரை உண்பன் நீ 
பரிவு றல் என்றனள் அமைத்த பாணியாள் . 
இவ்வகை அருளியே இளவல் பாற்படும் 
தெய்வதப் பூதர் தஞ் சேனை மேற்செலாக் 
கவ்வைகொள் பெருத்தொழில் கருதி ஆர்த்தனள் 
ஐவகைப் பூதமும் அச்சங் கொள்ளவே . 
ஆர்த்திடும் எல்லையில் அளக்கர் சூழ்ந்தென 
ஆர்த்திடும் எல்லையில் அடல் வெம் பூதரும் 
வேர்த்தனர் அழுங்கினர் மேற்சென் றேற்றனர் 
வேர்த்தனர் அழுங்கினர் விண்ணு ளோரெலாம் 
காளிகள் சூலம் வேல் கணிச்சி கார்முகம் 
வாளிகள் சிந்தினர் வரைநெடுந்தரு 
நீளிகள் எழுக்கதை, நேமி இன்னன 
கூளிகள் வீசினர் குறுகிப் போர்செய்தார் . 

திறன் நோக்கியே ஆடற் பூதர்கள் 
எத்திறத் தவரையும் ஈறு செய்கெனாக் 
கைத்தலத் திருந்ததோர் கழுமுள் வீசினாள் 
பத்திரை தன்னருள் படைத்த காளியே . 
வீசிய முததலை வெயய வேற்படை 
காய்சின எரிபுகை கான் று காளிகள் 
மாசகல் உருப்பல வகுத்துப் பாரிடர் 
பாசன மருளுறப் படர்தல் உற்றதே . 
சண்டிகை விடுபடை சனது வன்மையைக் 
கண்டனன் இளையவன் கணங்கள் ஆருயிர் 
உண்டிடும் இஃதென உன்னி யேழிரு 
புண்டரு சிலீ முகம் பொள்ளென் றேவினான் . 
தீக்கலுழ் வேலினான் செலுத்தும் ஆசுகம் 
மேக்குறு முத்தலை வேலை நுண்டுகள் 
ஆக்கிய தாக்கலும் அனைய தன்மையை 
நோக்கினள் காளியென் றுரைக்கும் நோன்மையாள் , 
துண்ணென யான்விடு சூலந் தன்னையும் 
அண்ணலம் பகழியால் அறுத்தென் னாற்றலை 
எண்ணலன் நிற்பனால் இன்னும் அங்கவன் 
உண்ணிகழ் உயிரினை உண்குவேன் என்றாள் . 
என்றிடு காளியோ ரிமைப்பின் முந்துற 
நின்றிடு சேனையங் கடலை நீக்கியே 
வென்றிடு வயப்புலி மிசைக்கொண் டார்த்திடாச் 
சென் மனள் வீரன் முன் செப்பல் மேயினாள் . 


108 


107 


108 


109 


110 


152 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


111 


112 


113 


114 


முன்னுற யான் விடு மூவிலைப்படை 
தன்னை வெங் கணைகளால் தடுத்து நின்னை 
இன்னுமொர் சூலமுண் டெறிவன் வீகுதி 
அன்னது காத்திடல் அரிது காணென்றாள் . 
என்றலும் முறுவல்செய் திலங்கு சூலமாங் 
கொன் றல ஆயிரம் ஒருங்கு வீசினும் 
நின்றவை முழுவதும் நீறு செய்வனென் 
வன்றிறல் தெரிந்திலை மாது நீ யென்மூன் . 
கொற்றமொய்ம் பினன் இவை கூறக் கேட்டுளஞ் 
செற்றம் தாகியே தெரித்துச் பண்டிகை 
மற்றுமொர் சூலவேல் வல்லை வீசினாள் 
சுற்றிய பாரிடத் தொகுதி பட்கவே . 
அருந்திறல் அமரர்கள் அதுகொல் ஆலமென் 
றிரிந்தனர் பணியெனா இன்னும் இந்துவும் 
வருந்தினர் சூலமுன் வந்த தன்மையைத் 
தெரிந்தனன் வீரமொய்ம் புடைய செம்மலே . 
எட்டுடன் இரண்டு நூ றெனுந்தொ கைப்படு 
நெட்டிரும் பகழிகள் நிகர த தூண்டியே 
அட்டனன் துணிபட அரியின் மேலவள் 
தொட்டிட வருவதோர் சூலந் தன்னையே. 
எறித்தரு சூலம் திற்று வீழ்தலுஞ் 
செறுத்தனள் இங்கிவன் சிரத்தை வாளினால் 
அறுத்துதி ரப்புனல் சுவைத்திட் டாவியைப் 
பறித்திடு வேனெனப் பகர்ந்திட் டாளரோ . 
நாலிரு தோளுடை நங்கை தோன்றல் முன் 
வாலுளை மடங்கலின் இருத்தல் மாண்பொரீஇப் 
பாலுறு திரைக்கடற் பரப்பை விட்டகல் 
ஆலம் தாமென ஆர்த்திட் டேகினாள் . 
ஆர்த்திடு சண்டிகை அங்கை தன்னிலோர் 
கூர்த்திடும் வாட்படை கொண்டு கொம்மெனத் 
தீர்த்தனுக் கினியதோர் செம்மல் நிற்புறுந் 
தார்த்தடந் தேர்மிசைத் தனிவந் தெய்தினாள் . 
நோக்கினன் மொய்ம்பினான் நோன்மை பூண்டுளான் 
தாக்கணங் காம் இவள் தன்ன தாவியை 
நீக்குதல் செய்வது நீர்மைத் தன்றெனாக 
தூக்கினன் அவள் வலி தொலைக்க உன்னுவான் . 
இடித்தென உபப்பினன் எண்கை தன்னையும் 
ஒடித்தன னாமென ஒருகையாலுபாப் 


115 


116 


117 


118 


19 


காண்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


15 


120 


121 


123 


123 


124 


படித்தனன் மற்றொரு பெருங்கை யாலுரத் 
தடித்தனன் காளிவீழ்ந் தவ மாயினாள் . 
கடங்கொடு சேவகன் கல்லென் றெற்றலும் 
உரங்கிழி வுற்றனள் உமிழ்ந்த சோரிநீர் 
தரங்கம தெறிகடல் தன்னைப் போன்றுலாய் 
இரங்கிய தவள் துயர் யாவர் கூறுவார் . 
மண்கையும் ஒருகையால் ஏந்தல் பற்றியோர் 
என் கையின் நீலிதன் உரத்தில் எற்றலும் 
|மண்கிரி வுற்றன வரைகள் கீண்டன 
விண்கிளர் அண்டபித் திகையும் விண்டரே . 
திரைபெறு கடலெனக் கான்ற செம்புனல 
வரைபெறு தனதுமெய் மறைத்த லால் துயர்க் 
கரைபெறல் இல்லவள் காளி என்று முன் 
உரைபெறு பெயரையும் ஒழிவுற் டூளரோ . 
இவ்வகை அவரமாய் இம்பர் வீழ்ந்தபின் 
( ஐவகை உணர்ச்சியும் அனாதி யானவுஞ் 
செவ்விது தொன்மைபோற் போர் சூர்மகள் 
வெவ்வலி இழந்துகண விழித்து விம்மினாள் . 
ஆண்மையின் மேலவன் அகலத் தெற்றிட 
பண்மையும் வீரமும் இழந்து வீழ்ந்தது 
நீண்மய லானது நினைந்து நெஞ்சிடை 
நாண்மலி வுற்றனள் நடுங்கும் ஆவியாள் . 
அந்தமில் அறுமுகத் தமலன் ஏவலால் 
வந்தவ னொடுபொரின் வாகை எய்துமோ 
புந்தியி லாதிவட் புக்க னன்எனாச் 
சிந்தைசெய் தெழுந்தனள் வன்மை தீர்ந்துளாள் . 
இகழ்ந்தவர் உடத்தினை இகழ்ந்து கூர்நகத் 
தகழ்ந்துயி ருண்டிடும் அணங்கு தேர்மிரைத் 
திகழ்ந்தனன் நின்றிடு திறலி னான் றனைப் 
புகழ்ந்தனள் இனையன புகல்வ தாயினாள் . 
கன்றிய கற்புடைக் கனலி மாமுகன் 
இன்றெனை அருச்சனை இயற்றி ஏத்தியே 
ஒன்றல வுயிர்ப்பலி யுதவி வேண்டினான் 
பன்றிய தயர்த்திலன் நானிங் கெய்தினேன் . 
உன்னுடை வன்மையும் உனது வீரமுஞ் 
சின்னமும் உணர்ந்திலன் செருவின் முந்தும் இ 
நின்னுடன் இகலியின் நிலைமை யாயின 
இன்னினி ஏகுவன் இருந்த தொல்லிடை . 


125 


126 


127 


128 


129 


154 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


180 


கறுத்தினி வல்லையில் கனன்மு கததனை 
ஒறுத்துயிர் உண்குதி ஒழிந்து ளாரையும் 
அறுத்தனை நிற்குதி அலரி தன்னை முன் 
செறுத்தவன் தன்னையும் அடுதி செம்மல் நீ . 
அடையலர் தம்மைவென் றாறு மாமுகம் 
உடையவன் கருணைபெற் றுவகை மேவுதி 
நெடிதுபல் லூழியும் நீடி வாழ்தியால் 
கடைமுறை இவையெலாங் காண்டி நீயென்றுள் 
இத்திறம் யோகினி இசைத்து வெஞ்சமர் 
வித்தகன் விடைகொடு மீண்டு கோளரிர் 
சிததிர வெருத்தமேற்பேர்ந்து தொல்படை 
மொய்த் திடப் போயினள் முந்து வந்துழி . 


131 


132 


சண்டிகை போந்த காலைத் தழல் முகன் அனைய வெல்லாங் 
கண்டனன் வெகுண்டு நன்றிக் கள்வன தாற்பல் என்னாத் 
திண்டிறல் ஆற்றல் சான்று பேண் கிடந் துருமுக்கான் 
கொண்டல தெழுந்தா லென்னக் கொம்மென.எழுந்து சொல்வான் . 133 
கொன்றுயிர் பலவும் நுங்கிக் குருதியும் வடியும் மாந்தி 
ஒன்று தன் னகடு தூ ரா துலப்புருப் பசிநோய் மிக்குச் 
சென்றிடு காளி யாலோ தெவ்வர்தஞ் ரெ நவை யான் முன் 
வென்றனன் சூரன் சேய்க்குத் துணைகளும் வேண்டு மோதான் . 134 
சூலமுந் தண்டும் வாளுஞ் சுடர்மழுப் படையுஞ் சீற்றக் 
கோலமுங் கொண்டு பாங்கிற் கூளிகள் சூழ வைகும் 
நீவிதன் வன்மை காண்பான் நினைந்திவண் விளித்த தன்றி 
வேலவன் படையை அன்னாள வெல்லுமென் றுளங்கொணடேனோ. 

135 
வாவியுங் குளனும் பொய்தீர் நதிகளும் மற்று மெலலாந் 
துவுநுண் பனியா லன்றே துளும்புவ அஃதே போலத் 
தேவரை ஏவல் கொண்ட சிறப்புடைத் தமியேன் இங்ஙன் 
மேவிய காளி யாலோ எய்துவன் வீரத் தன்மை 

136 
இன்னினிக் கணம் தொன்றின் இளவலா ருயிரை வெளவி 
முன்னுற அகன்ற ஒற்றன் முரண்வலி அதனைச் சிந்தி 
அன்னவன் ஆவி கூற்றுக் கடிசிலா அளிப்பன் அல்லான் 
மன்னன் முன் போவ தில்லை வஞ்சினம் இஃதே என்றான் . 

187 
கனல் முகன் இனைய மாற்றங் கழறியே அவுணத் தொல்பேர் 
அனிகம்வந் தயலின் ஈண்ட ஆழியந் தேரிற் சென்று 
வனை தரு சிலையொன் றேந்தி வன்மையால் வாங்கி நூறு 
முனையிரும் பகழி வீர மொய்ம்பன்மேல் தூண்டி ஆர்த்தான் . 138 
கொடுந்தொழி லாளன் செய்கை குரைகழல் வீரன் காணா 
முடித்திட வந்தாய் போலும் முயற்சியீ தழகி தென்னா 


காண்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


155 


நெடுந்தனிச் சிலைகா லூன்றி ஞெரேலென வளைத்துத் தானும் 
அடுந்திறற் கணை நூ சோச்சி அறுத்தனன் அவுணன் வாளி . 


139 


140 


141 


142 


அறுத்தபொழு தத்தில் அவு ணர்க்கரன் மைந்தன் 
மறத்தினொடு நூ றும்வாலியன பூட்டிச் 
சிறப்புடைய செம்மலுறு தேரினை யழித்துக் 
தறித்தவி றல் கொண்டுசமர் வால்வளை குறிததான் . 
தேரழிதலும்வெகுளி செய்திள வல் ஈரேழ் 
கூரிய நெடும்பகரி கொம்மென விடுத்தே 
ஆரமுல் முகத்தவுணன் அங்கையிடை கொண்ட 
மூரிவரி வெஞ்சிலை முரித்தமர் விளைத்தான் . 
வில்லது முரிந்திட லும் வேமோர்சிலை வாங்கிக் 
கல்லென வெயிற்றண கறித்திவனை இன்னே 
கொல்வனெ னும் வெய்யமொழி கூறிமண நாறும் 
அல்லிமல போன்படையை அண்ணல்மிசை உய்த்தான் . 
அத்தகைமை நோக்கினன் அயன படையை யானும் 
உய்த்திடின் மனக்குவரும் ஊதியம்என் என்னாச் 
சித்தமுறு பூசனை செலுத்திவிமல் வீ ] 
பத்திர நெடும்படை யொர் பாணிகொடு விட்டான் . 
வாரிதி வளாகம் அரை மாத்திரையின் உண்ணும் 
வீரனெடு வெம்படை விரைந்துபடர் காலை 
நாரணன் மகன் படை நடுங்கிநனி தாழா 
யாருநகை ரெய்திட இரிந்துளதை யன்றே . 
அன்னமிசை யோன்படை அழிந்திடலும் வீரன் 
தன்னது நெடும்படை கடுப்பில் வகை யேகி 
வன்னிமுகன் ஆவிகொடு மாமுடிகள் தள்ளி 
மின்னுவென வீரனிடை மீண்டுபடர்ந் தன்றே . 


// 


148 


144 


145 


148 


வெய்ய அக் கனல்முகன் விளிந்து வீழ்ந்தனன் 
ஒய்யென அச்செயல் உம்பர் நோக்குறா 
ஐயனை வாழ்த்திநின் றலரின் மாரி தூய் 
மெய்யணி துகிலெலாம் வீசி யாடினார் . 
புறந்தரு கலிங்கமும் பூணும் நாணமும் 
துறந்தனர் உவகையால் சொல்லும் ஆடலர் 
சிறந்துடன் ஆர்த்தனர் தேவர் அற்றைநாட் 
பிறந்திடு மைந்தர்தம் பெற்றி எய்தினார் . 
எரிமுகன் அவ்விடை இறப்ப ஆங்கவன் 
பெரும்படை வீரர்கள் புலம்பி யாமெலாம் 
ஒருசிறு தூதனுக் குடைது மோவெனாச் 
செருவினைக் குறித்தனர் உலப்பில் தீமையோர் . 


147 


148 


156 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


149 


150 


151 


152 


முற்படுந் தலைவர்கள் மூவெண் ணாயிரர் 
பொற்புடை இளையவன் புடையிற் சுற்றிடாக் 
கப்பணந் திகிரிகோல் கணிச்சி வேல்கதை 
சொற்படு படையெலாஞ் சொரிந்து போர்செய்தார் . 
செய்தது நோக்கியே செயிர்த்துச் சேவகன் 
கைதனில் இருந்ததோர் கார்மு கம்வளை இ 
நொய்தினில் ஆயிர நூறு கோடிகோல் 
எய்தனன் தெழித்தனன் அவுணர் ஏங்கவே . 
இத்திறங் கணமதொன் றிடைய சமலே 
கைத்தனு உமிழ்ந்திடுங் கணையின் மாமழை 
உய்த்தனன் திரிந்தனன் உலகம் பேர்த்திடும் 
மெய்த்திறல் மருத்தினும் விரைவின் மேவியே . 
எறிந்திடு படைகளும் எய்த கோல்களும் 
முறிந்தன துணிந்தன மொய்ம்பு மார்பமுஞ் 
செறிந்திடு கரங்களும் சிரமும் தாள்களும் 
தறிந்தன அவுணர்தந் தலைவர் வீடினார் . 
வேழமும் புரவியும் துணிந்து வீழ்ந்தன 
வாழியம் தேர்நிரை அனைத்தும் இற்றன 
சூழுறும் அவுணரும் தொலைந்து போயினார் 
பாழியம் தோளினான் பகழித் தன்மையால் . 
பாறொழுக் குற்றன ககனம் பார்மிசை 
வீறொழுக் குற்றதொல் படைகள் வீந்திடச் 
சேறெழுக் கும். மன தசைகள் செம்புனல் 
ஆறெழுக் குற்றதால் அமர்செய் ஆறெலாம் . 
பலவுடை . நெடுந்தலைப் பதகர் துஞ்சலும் 
நிலவுடை எயிற்றிடை நிவந்த தீக்கனல் 
பலவுடை விழுநிணம் புழுக்கல் செய்ததால் 
கலிகெழு கொடியொடு கணமுந் துய்க்கவே . 
மாமையில் செறித்தன வடிவின் மால்கரி 
தா மயிர்ப் புறவடி தடக்கை வன் றலை 
ஏமயிர்த் தோகையோ டிற்று நீங்கு , ற 
ஆமையிற் போவன குருதி ஆற்றினே . 
கார்கெழும் அவுணருட் கலந்த சோரியின் 
தாரைகள் நீத்தமாய் எழுந்து தக்கவர் 
பேருட.. லுட்கொடு பெயர்ந்த பின்னுற 
வாரிதி வடவையுண் டுலவு மாண்பென . 
கரியினும் பாயினுங் கால்கொண் டோங்கிய 
குருதியம் புனல் மழை குலாவும் வைகலின் 


153 


154 


155 


156 


157 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


157 


158 


159 


160 


161 


Saa 


162 


வரைதொறும் வரை தொறும் மாறு மாறெழா 
அருவிகள் சென்றென அழுங்கிச் செல்லுமால் . 
மீளிகள் குருதிநீர் வெள்ள மாயதில் 
வாளுறு வேல்களும் வாளும் மற்றவுங் 
கோளுறு மயிலையிற் குலவக் கண்டு தங் 
கேளிரென் றெதிர்வன கெழும வேலைமீன் . 
அழல்பொரு செக்கர்வா னகத்தின் மாமதிக் 
குழுவினர் சேர்ந்துறக் குலவுங் கொள்கைபோல் 
நிழல்பொதி கவிகைதந் நெடிய தாள 2 
ஒழுகிய குருதியின் ஒருங்கு செல்வவே . 
அலைகெழு குரு தியா றழுங்குற் றேகலால் 
தலைகளும் உடல்களும் தசையும் வாரிடக் 
கொலை புரி மறவர் தங் குடரிற் பின்னியே 
வலையெறிந் தீர்த்தனர் வயவெம் பூதரே . 
ஞாளிகள் திரிவதோர் மருங்கு நாமவெங் 
கூளிகள் திரிவதோர் மருங்கு கூளியாம் 
மீளிகள் திரிவதோர் மருங்கு வென்றிடும் 
காளிகள் திரிவதோர் மருங்கு கண்ணெலாம் . 
தேரிடை உலந்தவன் சிரத்துந் துஞ்சிய 
சாரதி தலையினும் புரவி தம்மினுஞ் 
சோரிகள் இழிவன தொலைந்த வையமும் 
ஆருயிர் எய்தியாங் கதுபெற் றென்னவே . 
சினவலி அவுணர் தந் திகிரி பூண்டிடு 
துனை வரு கேசரி துஞ்சச் சோரிநீர் 
கனை கட லிடைசெலக் கண்டு தேரைதம் 
இனமென எதிர் தழீ இயிரங்கு கின்றவே . 
விரிந்த இத் திறமியல் வெங்களத்திடை. 
இரிந்திடு தானவர் இறந்து நீங்கினார் 
கருந்தலை அடுக்கலிற் கழல்கள் தாக்குக் 
திரிந்தனர் அயர்ந்தனர் சிலவர் துஞ்சினார் . 
மழுக்களும் அயில்களும் வாளும் முத்தலைக் 
கழுக்களுங் கால்படக் கவலுற் றார்சிலர் 
விழுக்கொடு வள்ளுரம் விராய பூழியில் 
இழுக்கினர் அழுந்தினர் இறந்துற் றார்சிலர் . 
பாய்ந்திடு குருதியம் பரவை ஆற்றிடை 
நீந்தினர் ஒருசிலர் நீந்திக் காலெழா 
தோய்ந்தனர் ஒருசிலர் ஓடி னார் சிலர் 
மாய்ந்தனர் ஒருசிலர் மாய வீரரே . 


163 


164 


165 


166 


167 


158 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


168 


189 


170 


171 


காண்டொறுங் காண்டொறும் அவுணர் கண்ணிடை 
ஈண்டிய வெள்ளிடை இளவல் மேனியாய் 
நீண்டதொர் பையுளாய் நிகழ ஏங்கியே 
மாண்டனர் சிலர்சிலர் வாய்வெ ரீ இயினார் . 
துப்புறு பூதர்பின் தொடரத் தாடொழா 
மெய்ப்படை முழுவதும் வீசி ஆயிடைத் 
தப்பினர் இறுதியில் பாய்ந்து மாய்ந்தவர் 
கைப்படை வாங்கியே கடிதுற் நார்சிலர் . 
எண்ணமில் படைக்கலம் யாவும் வீசியே 
தண்ணுமை வரிதுடி தக்கை பேரியாம் 
பண்ணமை இயம்பல பற்றி ஆர்த்திடா 
நண்ணினர் நடுவனை நடுக்குந் கானவர் 
பரிக்குவை அரிக்குவை படைத்த மாமுகத் 
திரக்கமில் அவுணர்கள் இரத்தத் தில்தம 
நெருக்குறு சிரத்தொகை நீட்டி மெய்யெலாங் 
கரக்குநர் ஒருசிலர் உயிரின் கா 
காதலார் . 
சூளுறு போரிடைத தொலைந்து போகியே 
நீளிகல் உறுகிலா நிருதர் பம்புவாய் 
ஆளுடை வயவர்ஊன் அருந்த ஆயிடை 
ஞாளிகள் கவர்தலும் நடுக்குற் றார்சிலர் 
தீயினை முருக்கு றுந் திறல் வெம் பூதர்கள் 
தாயினர் தொடர்தலுஞ் பாய்ந்து ளோர் சிலர் 
நாயின துருக்கொடு நடக்க ஞாளிகள் 
ஆயின அடர்த்தலும் அஞ்சி னார்சிலர் . 
விசையொடு சாரதர் விரவ வேற்றுரு 
இசைகிலர் இறந்தவர் இனத்துள் மேயினார் 
தசைகவர் ஞமலிகள் கலைர்சென் றீர்க்கவும் 
அசைவில ராகியே அழுங்கினார் சில 
புண்டரு குருதிநீர் புறத்துச் சிந்திட 
மண்டமர் தன்னிடை மாண்ட கேள் வரைக் 
கண்டிலர் சிரந்தெரீ இக் கவன்ற ரற்றிய 
ஒண்டொடி மாதரின் உலவி னார் சிலர் . 
சூர்த்திடு நோக்கொடுந் துண்ணென் றெய்தியே 
ஆர்த்திடு பூதர்வந் தணுக வாய்வெரீஇ 
வேர்த்துடல் பனிப்பவீழ்ந் துதைத்தும் வெய்யதாள் 
பேர்த்திடல் இன்றியும் பேதுற் மூர்சிலர் . 
அழிதரு வோர் தமை அவரின் முன்னரே 
கழிதரும் உயிரினர் கணங்களாகிவிண் 


172 


173 


174 


175 


176 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


159 


177 


178 


179 


180 


181 


வழிதரு செலவினில் வந்து பற்றியெம் 
பழிதரு வீரெனப் பணிக்கின் றார் சிலர் . 
வல்விரை பறவையை நோக்கி மற்றவட் 
செல்லுதிர் பூதர்கள் தெரியக் கண்டிரேல் 
இல்லையிந் நெறி தனில் இறந்து ளோரெனச் 
சொல்லுதிர் நீசெனத் தொழுகின மூர்சிலர் . 
காசினி ? அதனிடைக் கவிழ்ந்த கேள்வரை 
ஆசையி னொடுதழீஇ அலமந் தேங்கிய 
பாசிழை மாதரிற் பரவப் பூதர்கள் 
நாசியீர்ந் திடுதலும் நாணுற் மூர்சிலர் . 
அடல்கெழு தூதனால் அவுணர் யாவருங் 
கெடுவது திண்ணம்யாங் கெடுகி லோமெனாக் 
குடர்கெழு போரியங் குடிஞைக் கண்ணுறீஇக் 
கடலுறு வரையி னுட் கலந்து ளார் சிலர் . 
ராரதர் குழுவினை த கப்பித தத்தம 
தாருயிர் உய்ந்தபின் அங்கண மாண்டவர் 
ரோரிய தூரமிடை துதையப் பூசியே 
வீரர்கள் இவபென மேவு வார்சிலர் . 
இவ்வகை துஞ்சினா அன்றி எண்ணிலா 
வெவ்வலி அவுணர்கள் வெருவி ஓடலும் 
மைவரு நெறிமுயல் மகேந்தி ப்புரம் 
கௌவையின் அரற்றின கடலு டைந்தபோல் . 
அங்கது பொழுதினில் ஆடல் முற்றியே 
ரெங்களம் நடுவுறு செம்மல் தன் புடை 
மாங்கணும் நீங்கிய இலக்க வேந்தருஞ் 
சங்கையில் பூதரும் கரென் றீண்டினார் . 
எரிந்திடு கனல்முகன் எய்த வெஞ்சரம் 
உரந்தனை யகழ்ந்திட ஒருகன் வன்மைபோய் 
அரந்தையின் மூழ்கியே அழிந்த வீரமா 
புரந்தரன் எழுந்தொரு புடையில் எய்தினான் . 
புண்டா நீறணி புனிதன் பாங்கரின் 
மிண்டினர் இவரெலாம் மேவி நிற்றலும் 
எண்டகும் இளையவர் எழுவர் தம்மையுங் 
கண்டிலன் கவன் றனன் கமல் மேயினான் . 
ஆண்டகை வீரர்கள் அடைய லார்க்கெதிர் 
மூண்டமர் இயற்றிய மூவர் நால்வரும் 
மாண்டன ரோகொலோ மயங்கி னார்கொலோ 
ஆண்டவர் கிடந்தனர் இயம்பு வீரென்றான் . 


5ر 


182 


183 


184 


185 


186 


180 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


187 


என்றலும் உக்கிரன் என்னுஞ் சாரதன் 
உன் றுணை யார்களை ஒன்ன லன்மகன் 
கொன்றனன் அவருயிர் கூற்றும் வௌவினான் 
பொன்றிய வைப்பினைப் புகலக் கேட்டியால் . 
இம்பரின் முன்னுற இயம்பும் யோசனை 
ஐம்பதிற் றிரண்டின்மேல் ஆலம் ஒன்றுள 
தும்பருஞ் சிறிதென ஓங்கும் ஆயிடைத் 
தம்பியர் மாய்ந்தனர் சாதமேயென் ஈன் . 
உக்கிரன் இனையன உரைப்ப யாரினும் 
மிக்கவன் வினவியே விழும நோயுற இப் 
பக்கம தாயினர் படர ஏகினான் 
தொக்குறும் இளைஞர்கள் துஞ்சும் எல்லைவாய் . 


188 


189 


வேறு 


. 


ஓசனை நூறு நீங்கி ஒலிகழல் வீரன் எய்தப் 
பாசிலை வடத்தின் பாங்கே பரிவுடைத் தம்பி மார்கள் 
காய்சின அங்கி செங்கண் கான்றிடக் களேவ ரத்து 
வாரமென் பள்ளி மீது மாய்ந்தனர் கிடப்பக் கண்டான் . 190 
கண்டனன் விரிகள் செந்நீர் கான்றிட வீழ்ந்து புல்லிக் 
கொண்டனன் இளைஞர் தம்மைக் கூவினன் அரற்றிர் செவ்வாய் 
விண்டனன் உயிர்த்து மேனி வியர்த்தனன் வீரன் ஆவி 
உண்டில தென்னச் சோர்ந்தான் உணர்ந்துபின் இரங்க லுற்றான் . 191 
தம்பிமீர் தம்பி மீர்என் றுரைத்திடும் கழுவிக் கொள்ளீர் 
எம்பிமீ ரென்னும் ஐயோ எங்ஙனஞ் சென்றீ ரென்னும் 
வெம்பினேன் என்னும் என்னை விட்டகன் றீரோ என்னும் 
நம்பினேன் உம்மை என்னும் நானுமக் கயலோ என்னும் . 192 
அங்கிமா முகனே நும்மை அடல்செய வல்லான் என்னும் 
இங்குநீர் முடிந்தீர் என்றால் என்செய்வன் தமியேன் என்னும் 
துங்கவெம் படைகள் ஏந்திச் சூழ்ந்துடன் துணையாய் வந்த 
உங்களைத் தோற்றி யானே உய்ந்தனன் போலும் என்னும் . 193 
அம்மவோ விதியே என்னும் ஆதகா துனக்கீ தென்னும் 
இம்மெனச் செல்லா தின்னும் இருத்தியோ உயிரே என்னும் 
ரெம்மைகொள் குணத்தா ரோடு பிறப்பரே சிலரிங் கென்னும் 
எம்மையா ளுடைய வள்ளற் கென்னினி உரைக்கேன் என்னும் . 194 
சீரிள மைந்தர் துஞ்சச் சிலையொடு திரிவேன் என்னின் 
ஆரெனக் கொப்புண் டம்மா அழகிதென் னாற்றல் என்னும் 
சூரர்தங் கிளையை எல்லாந் துண்ணெனச் சென்று சுற்றி 
வேரொடு முடித்தால் அன்றி அகலுமோ வெகுளி யென்னும் . 195 
துப்புடை வில்லின் கல்வித் துணைவர்கள் ஈண்டு துஞ்ச 
வெப்படை தூண்டி னானோ எரிமுகத் தவுணன் என்னும் 


181 


196 


197 


198 


காண்டம் ] 8. அக்கினிமுகாகான் வதைப் படலம் 
அப்படை நல்கு தேவர் ஆர்கொலோ அறியேன் என்னும் 
மெய்ப்படை வேலி னாருக் கடியரோ வினையேம் என்னும் . 
அடுவனோ அவுணர் சூழ்வை என்றிடும் அனலி உண்ண 
விடுவனோ இவ்வூர் என்னும் எந்தை தன் படையைச் சூர்மேல் 
விடுவனோ என்னும் அந்தோ அஞ்சினேன் வேலுக் கென்னும் 
படுவனோ துயரத் தென்னுஞ் செய்வதென் பாவி என்னும் . 
ஒன்றிய துணைவர் தம்மை ஒருங்குடன் படுத்த நீரால் 
இன் றமர் செய்து பட்ட எரிமுகன் தன்பால் அன்றோ 
வென்றிய தென்னும் என் மன் வீரமா கண்ட தென்னும் 
பொன்றிலன் அளியன் போலப் புலம்பினன் வறிதே என்னும் . 
வில்லினைப் பார்க்கும் செங்கேழ் வேலினைப் பார்க்கும் ஏனை 
மல்லலம் படையைப் பார்க்கும் வாளியைப் பார்க்கும் வீரச் 

பால்லினைப் பார்க்கும் வந்து சூழ்தரு பழியைப் பார்க்கும் 
கல்லென் எயிற்றின் பந்தி கறி ததிடும் கவலு மன்றே . 
அருந்துயர் எய்தி இவ்வா ரழுங்கினோன் எளிய னாகி 
இருந்தனன் அல்லன் ஏாகி யாதுமோர் யெலும் இன்றி 
வாருந்தினன் அல்லன் கானின் மருந்தினுக் குழன்றான் அல்லன் 
விரைந்து தன் இளையர் தம்மை எழுப்பவோர் வினையங் கொண்டான் . 
நாற்றலையுடைய அணைல் நாரணன் முதலோர் நல்க 
பற்றிடு படையில் உன் ை ) இவையர்கள் எழுவர் மீது 
பாற்மலன் விடுதான் என்னின் மற்றவர் ஆவி உணடோன் 
டர்) 1) வன் அன்பே என்னாக் குறித்திவை கூற லுற்றன . 


ெ 


199 


200 


201 


202 


203 


அளனோ டாவிக் இன்பம் விரும்பி உழல்கின்ற 
வானோரேபோல் பானவரேபோல் வழிசெல்லா 
ஏனோ ேபோல் யண்ணின் னேகொல் எமர் ஆவி 
நானோ உன்பான் கூற்றுவன் என்னும் தமியோனே . 
விரியுமு ணர்ச்சியை மாற்றுவ தல்லால் விண்ணோர்கள் 
ஒருபடை கானும் நங்கள் இனத்தை உயிருண்ணா 
தெரிமுக னென்பான் அட்டனன் அன்றே இளையோரைத் 
தரியல னாகிக் கொன் றவ னம்மா தானன்றோ. 
போகத் துக்கோர் வைப்பிட மாயோர் பொறியாகி 
மூதக் கோர்எண்டாரக மூல மொழிகேட்டு 
வேகத் தோனை வெஞ்சிறை பூட்டி விதியாற்றும் 
ஆதித் தேவன் தம்பியர் என்ப தறியானோ . 
ஆறுட் பட்ட ஐயிரு காலத் தரன் நாமங் 
கூறிட் டோவாச் சேய் உயிர் வவ்வக் கு றுகுங்கால் 
சீறித் தாளால் தாக்கிய சின்னஞ் சிறிதுந்தான் 
மாறிற் றில்லைக் கூற்றது தானும் மறந்தானோ. 
11 


204 


205 


162 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


206 


207 


சிலந் தன்னால் ஓர் விழு போதைச் சிவனுக்கென் 
நேலங் கொண்டே விண்ணிடை புக்கோன் உயிர்வௌவிச் 
சூலந் தன்னிற் கண்ணுதல் ஏற்றச் சுழலுற்றுக் 
காலன் பன்னாள் தூங்கிய வண்ணங் காணானோ. 
தஞ்சிற் றீயன் வேட்டுவன் அன்றேர் நாள் முற்றும் 
துஞ்சற் றூணற் றரன்மிசை வில்வந் தூர்த்தோனை 
வெஞ்சொற் கூறிப் பற்றலும் யாங்கண் மிகஎற்ற 
அஞ்சித் தன் தூ தாயினர் போன தறியானோ. 
அக்கா லத்தின் எல்லையின் மைந்தற் கரவெனறே 
முக்கா லோதித் தீமை குறித்தே முடிவோனை " 
மெய்க்கா லன் தூ தாயினர் பற்ற விடுவித்தேம் 
இக்கால் கொண்டே அவரை உதைத்தேன் யானன்பே . 
மெச்சியல் கொள்ளாத் துன்மதி யாலும் மிகவெய்ய 
துச்சகனாலும் ஏனைய ராலுந் தொன்னாளின் 
இச்சக மாற்றுந் தன்னிறை நீங்கி இடரெய்தி 
அச்ச முழந்தே பட்டது சண்டன் அயர்த்தானோ. 
நீறு முகத்தார் கண்டிகை பூண்டார் நிமலன்போ 
கூறு முகத்தார் தம்புடை செல்லக் குலைகூற்றன் 
ஆறு முகத்தான் அடியவர் ஆவி யலைத்தானே 
சேறு முகத்தாழ் கரியை யடாதோ சிறுபுள்ளும் . 


208 


209 


210 


211 


என்னு மாற்றங்கள் இயம்பியே இளையவன் எழுந்து 
பின்னர் யாத்திடு தூணியில் ஒரு ரரம் பிடுங்கித் 
தன்ன கங்கொடே யன்ன தன் தலை தனில் கரும 
மன்னர் மன்னவன் கண்டிட இத்திறம் வரைவான் . 
வேலு டைத்தனி நாயகற் கிளையவன் விடுத்தேன் 
கால நாடுறு கூற்றுவ னென்பவன் காண்க 
கோல வெஞ்சிலைத் துணைவர் தம் ஆருயிர் கொண்டாய் 
வாலி தோவிது விடுக்குதி கடிதென வரைந்தான் . 
செந்ந லங்கிளர் தன்னகத் தின்னவா தீட்டிப் 
பொன்னெ டுஞ்சிலை வாங்கியப் பகழியைப் பூட்டிப் 
பன்னி ரண்டுதோள் விமலனை மனங்கொடு பரவி 
மின்னெ னச்சென்றி யமபுரம் புகும்வகை விடுத்தான் . 


212 


213 


ஒரு வேடன் தன் மகனுக்கு இறுதிக்காலத்தில் , ஆகா (பிடுங்கு ). 
பிரகர ( அடி ) . சங்கா ( கொல் ) என்னும் சொற்களைக் கூறி , அதன் படி நட 
என்று கட்டளையிட்டு மாண்டான் அச்சொற்கள் தீமை குறித்தனவாயினும் 
சிவநாமம் அடங்கப் பெற்றமையால் அவன் சிவகதி அடைந்தான் என்பது 
இங்குக் குறித்த வரலாறாகும் . 


காண்டம் ) 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


183 


214 


கரந்தை சூடுவான் திருமகற் கிளையவன் கணைமுன் 
விரைந்து தெண் கடல் ஏழையுங் கடந்துவிண் ணோங்கி 
இருந்த மானசோத் தரகிரித் தென்புறத் தியம 
புரந்த னிற்சென்று மறலிதன் முன்பு போந் ததுவே . 
தொடுத்த அக்கணை அந்தகன் முன்பு துண் ணெனப்போய் 
அடுத்து வீழ்தலும் விம்மிதம் எய்தியே அவன் சென் 
றெடுத்து நோக்கினன் வீரவா குப்பெயர் இளவல் 
விடுத்த தாகலு முற்றுற உணர்ந்தனன் விரைவில் . 215 
அயில்நெடுங்கணைப் பார,ரத் தகலம துணர்ந்து 
துயருழந்தஞ்சி ஈண்டிலர் இளையவன் துணைவர் 
பயில எங்ஙனஞ் சென்றன ரோவெனப் பார்த்தான் 
கயிலை யேகியே இருப்பதா உணர்ச்சியிற் கண்டான் . 218 
கண்டு தேறினன் கடாமிரை ஏறினன் கடுங்கால் 
கொண்ட தானைகள் சூறையங் காலெனக் குழுமப் 
பண்டு தானுறை பதியினை நீங்கினன் படரா 
அண்டர் நாயகன் கயிலையஞ் சாரலை யடைந்தான் . 

217 
ஆன காலையில் ஆயிடைப் பொதும்பரொன் றதனின் 
மான வேற்படை அவுணர்தம் படைகளின் மாண்ட 
சேனை வீரர்கள் சூழ்தர எழுவருஞ் சிறந்து 
கான விஞ்ரையர் பாடல் கேட்டிருப்பது கண்டான் . 218 
தொழுது மற்றவர் முன்னுற மறலிபோய்த் துன்னி 
முழுது ணர்ந்துளீர் நுங்களை நாடுவான் முன்னோன் 
அழகி தென்றிவண் இருப்பதென் என்னையும் அயிர்ப்பான் 
எழுவி ருங்கடி தெழுவிர் இப் பூதரோ டென்றான் . 

219 
என்ற காலையின் எழுவரும் எழுந்திரு மருங்கு 
நின்ற பூதர்கள் யாவரும் போந்திட நீங்கி 
ஒன்றொர் மாத்திரை ஒடுங்குமுன் அவுணர்கோன் உறையும் 
மன்றல் மாநகர் அடுகளம் புக்கனர் மன்னே 

220 
புக்க காலையின் எழுவரும் தம்முடல் புகுந்தார் 
மிக்க பாரிடத் தலைவர்கள் யாவரும் விரைவில் 
தொக்கு வீழ்தரு மியாக்கைகள் உற்றனர் சுரர்கள் 
அக்க ணந்தனிற் பூமழை தூவிநின் றார்த்தார் . 

221 
இன்ன வேலையின் எழுவரும் பதைபதைத் தெழுந்து 
முன்ன வன்றன தடிக்கம லங்களை முறையால் 
சென்னி தாழ்வுற வணங்கினர் செங்கையால் எடுத்துப் 
பொன்னின் மார்புறப் புல்லினன் எல்லை தீர் புகழோன் . 
புல்லி னான் இள வீரரைப் புயங்கமுண் டுமிழ்ந்த 
எல்லி னானென விளங்கினான் அவுணரை இனிநான் 


னு 


222 


164 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


வில்லி னால் அடல் செய்வதோ அரிதென விறலும் 
சொல்லி னான்மகிழ் வாயினான் புன்கணும் தொலைந்தான் . 223 
எண்ட குந்திறல் எழுவரும் பிறரும்உய்ந் தெழுதல் 
கண்டு வீரமா புரந்தர னுங்கணத் தவரும் 
திண்டி றற்புனை இலக்கரும் உவகையிற் சிறந்து 
கொண்டல் கண்டிடு சாதகம் போல்உளங் குளிர்ந்தார் . 

224 
அன்ன தாகிய எல்லையில் கூற்றனும் அனிகம் 
துன்ன ஆயிடை வந்தனன் இளவலைத் தொழுது 
மின்னு லாவிய வேலினாய் தமியனை வெகுண்டாய் 
முன்னி கழ்ந்திடு வரன்முறை கேளென மொழிவான் . 225 
எழுதி றத்தரும் இங்ஙனம் தம்முடல் விட்டுக் 
குழுவி னோடு போய்க் கயிலையஞ் சாரலில் குறுகி 
வழிபடுஞ்சில பூதரும் சுற்றிட வதிந்தார் 
அழிபெருந்துயிர் உழத்தலில் தெரிந்திலை அதனை . 

226 
அங்க மீதினில் நீறுகண் டிகையினை அணிந்தார் 
தங்கள் பாலினுஞ் செல்லுதற் கஞ்சுறுத் தமியேன் 
இங்கு நின் இளை யார் உயிர் கொள்வனோ எவரும் 
வெங்க கனற்பொறி யுண்பரோ பசிப்பிணி மிகினும் . 

227 
வினைய முன்னி நீ விடுகணை நோக்கியான் வெள்ளித் 
தனிவ ரைப்பெருஞ் சாரலில் போந்துாரதரோ 
டுனது தம்பியர் தங்களை விளித்திவண் உய்த்தேன் 
முனிவு கொள்ளலை ஐயஎன் னிடையென மொழிந்தான் . 228 
அந்த கன்மொழி வினவலும் ஐயனுக் கிளவல் 
நந்து யர்க்கடல் சுவற்றினை கயிலையின் நமர்கள் 
வந்த தன்மையைத் தேற்றில் மயங்கியீண் டுற்றம் 
புந்தி கொள்ளலை யாவது நீயெனப் புகன்றான் . 

229 
புகல லுற்றபின் விடைகொண்டு கூற்றெனும் புத்தேள் 
உவகை தன்னொடு தன்புரத் தேகினன் ஒன்னார் 
இகலை வெஃகியே பூதரும் துணைவரும் ஏத்த 
நிகரி லாதவன் அன்ன தோர் களத்திடை நின்றான் . 230 
நின்று மற்றிவை நாடிய ஒற்றர் நீள் நகரில் 
சென்று சூரனைத் தொழுதுநின் மதலை போர் செய்து 
வென்றி மொய்ம்பினன் விடுத்திடு வீரன் மாப் படையால் 
பொன்றி னான் பொடி யாகிவீழ்ந் தனனெனப் புகன்றார் . 231 


அக்காலை தனில் அவுணர்க் குளெலாம் 
மிக்கான் புவியின் மிசை வீழ்ந் தயரா 
எக்கா லுமுறா தவிடர்க் கடலுட் 
புக்கான் மெலிவோ டுபுலம் புறுவான் . 


232 


காண்டம் ] 


8. அக்கினிமுகாசுரன் வதைப் படலம் 


165 


233 


234 


235 


236 


உண்ணே யமதாம் உயிரே உறவே 
கண்ணே மணியே கனல்மா முகனே 
விண்ணே கினையோ இவண்மீள் கிலையால் 
எண்ணேன் உயிர்வாழ்க் கையையிங் கினியே . 
எந்தைக் கிளையான் தனையிந் நகரின் 
வந்துற் றதொர் தூ தன்மலைந் திடலான் 
நொந்துற் றனை மெய்யு நுடங் கினையால் 
அந்தத் துயர் இங் ஙனமா றியதோ. 
தேற இகல்செய் திடுதே வரெலாம் 
மாறா மகிழ்வுற் றிடவைத் துமனத் 
தாற இடர்என் வயின் ஆக்கினையால் 
கூறாய் இதுவுங் குமரற் கியல்போ . 
காரோ திமருங் குளகா ரணனோ 
சீரோ திமனோ திருமா லவனோ 
நேரோ தியவொற் றடநீ முடிகென் 
றாரோ தினரோ அதறிந் திலனே . 
பொய்விட்டிடு தூ துவர்போ ரிடை நீ 
மெய்விட் டனையென் றுவிளம் பினரால் 
நெய்விட் டவயிற் படைநே ரலன்முன் 
கைவிட் டெனையே குவதுன் கடனோ. 
தூதா னவன்வா ளி துணித் திடவிண் 
மீதே கினையென் றுவிளம் பினர் அப் 
போதே அதுணர்ந் துபொறுத் தனனால் 
ஏதே துபொறா தினமென் னுயிரே . 
ஆவா தமியேன் அயர்வுற் றிடவே 
மூவா இளமைந் தமுடிந் தனையே 
ஓவா துமகப் பெறவோங் குதவத் 
தேய்வார் களுமுண் டுகொல்இன் னமுமே . 
எல்லே உனை நம் புவதென் அகல்வாய் 
சொல்லே துமுரைத் திலைதுன் புறுவேன் 
கல்லே புரைநின் கவின்மார் பதனை 
வல்லே தழுவிக் கொளவந் தருளே . 
செய்யாய் கரியாய் திருவே சிறுவா 
மெய்யா ருயிரே விடலாய் அடல்வேற் 
கையாய் அரசே களிறே தமியேற் 
கையா வெனை நீயும் அயர்த் தனையோ 
என்றின் னனபன் னியிரங் குதலும் 
மன் றன் னையதோர்க் துநடுக் கமுழுத் 


237 


238 


239 


240 


241 


166 


கந்த புராணம் 


[ 4 புத்த 


துன்றுந் துயரக் கடல் துன் னினளால் 
அன்றந் நகர்மிக் கதழுங் குரலே . 


242 


ஆகத் திருவிருத்தம் - 1,545 


9. மூவாயிரர் வதைப் படலம் 


00 


1 


2 


3 


ஆயதோர் காலைமூ வாயி ரத்தொகை 
மேயின மைந்தர்கள் வினவி தெலாம் 
மாயிரு விசும்பினை அளாவு மன்னவன் 
கோயிலை யடைந்தனர் குழுவொ டேகினார் . 
துன்னுறு பழியெனும் சூறை எற்றிட. 
இன்னலந் தெண்டிரை எறிய வைகிய 
மன்னியல் நோக்கியே வணக்கம் செய்தெழி இ 
முன்னர்நின் றினையன மொழிதல் மேயனார் . 
உரமிகும் இலக்கரும் ஒழிந்த எண்மரும் 
பெருவிறல் மொய்ம்பனும் பிறரும் உற்றுழி 
எரிமுக னொருவனை ஏவினாய் அவன் 
செருவினை அவரொடு செய்ய வல்லனோ. 
வலியவர் தம்மையும் வரம்பின் மிக்கு றின் 
மெலியவ ராயினும் வென்ற போவாால் 
உலகினில் வழக்கமீ துணர்ந்தி லாய்கொலோ 
கலைபயில் கற்புடைக் காவல் மன்னனே . 
ஒட்டலர் குழுவினுள் ஒரும கன்றனை 
விட்டனை மேல்வரும் வினையம் ஓர்ந்திலை 
அட்டுறு தாரினாய் அமரில் அங்கவன் 
பட்டனன் என்றிடிற் பரிதற் பாலையோ . 
தீமுகன் ஒருவனுக் கிரங்கித் தேம்பலை 
யாமுளம் இரணியன் இன்னும் உற்றுளன் 
தாமரை மகிழ்நனைத் தளைபடுத்திய 
கோமகன் உளன் ஒரு குறையுண்டாகுமோ . 
நண்ணல ராயினோர் நலிந்து செற்றிடக் 
கண்ணகல் தேர் பரி களிறு தானவர் 
எண்ணில மாய்ந்தவென் றிறையும் ஆகுலம் 

பண்ணலை ஐய அப் பரிசு கேட்டி நீ . 
* மாலா நாட் பகலே மூவாயிரவர் வதை நிகழ்ந்ததாகும் 


4 


5 


65 


77 


காண்டம் ] 


9. மூவாயிரர் வதைப் பட 

படலம் 


167 


8 


9 


10) 


11 


பமெனுங் கடல்வ றந் திடினும் நின்னடி 
சூழ்தரு படைக்கொரு தொலைவும் இல்லையால் 
ஊழியும் அழிகுறா ஒருவ நீயிவண் 
பீழையின் உறுவதும் பெருமைப் பாலதோ . 
நின்றுவா னளவெலாம் நிவந்த மேருவாங் 
குன்றினோர் தினைத்துணை குறைந்த தன்ன தால் 
துன்றுநந் தானையுள் துன்ன லார்பொர 
இன்றுகா றாகவே இறந்த சேனையே . 
சிறந்திடு தலைமையுந் திறலும் ஆக்கமும் 
மறந்தனை யாகியே வலிய னாகு நீ 
இறந்தவர் தமைநினைந் திரங்கற் பாலையோ 
புறந்தரு கின்றதோ ரமரர் போலவே . 
அண்டர்தம் முதல்வனை அயனை மாயனைச் 
சண்ட னைப் பவனனைத் தழலை யாரையும் 
விணடொடர் ரெலவினில் விரைந்து பற்றியே 
கொண்டணை கின்றனம் குறிப்ப தாகுமேல் . 
விண்ணினை அலைக்கவும் மேரு வெற்பொடு 
மண்ணினை மறிக்கவும் வட வை மாற்றவும் 
மண்ணினை என்னினும் யாங்கள் எந்தைநின் 
உண்ணினை வின்படி முடித்தும் ஒல்லையில். 
பன்னுவ தென்பல பணித்தி யாங்கள் போய் 
முன்னுறு பூதரை முரண் கொள் வீரரைப் 
பின்னுறு கந்தனைப் பிறரை ஈண்டொரு 
கன்னலின் வென்றுநின் கழல்கள் காண்டுமால் . 
என்றிவை புகறலும் இடுக்கண் நீங்கியே 
நன்றிது மைந்தர்காள் நடமின் போர்க்கென 
வன்றிறல் முதல்வனை வணங்கிக் கைதொழா 
நின்றவர் ஏவரும் நீங்கி னாரரோ. 

வேறு 
வன்னச் சிலைகொண் டனர்வான் கவசந் 
துன்னுற் றிடுவித் தனர் தூ ணியினை 
வென்னிற் செறிவித் தனர்வெவ் விரலிற் 
பொன்னுற் றிடுபுட்டில்புனைந் தனராபால் . 
சீர்புக் குறுகைப் படைசெங் கைகொளாத் 
தார்புக் கமர் தும் பைதனைத் தரியா 
மார்புக் கலமாக் கலன்வர்க் கமிடாத் 
தேர்புக் கனர்வந் தனசே னைகளே . 
சங்கங் கள் முழங் கின தண் ணுமைகோ 
டெங்கெங் குமியம் பின வெண் படகந் 


12 


13 


14 


15 


16 


168 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


17 


18 


19) 


20 


துங்கங் கெழுபே ரிதுவைத் தன வால் 
அங்கங் குருமுற் றனவா மெனவே . 
அவுணப் படையெண்ணிலஆற் றல்மிடுங் 
கவளக் கரிஎண் ணிலகா மருசீர் 
வுளித் தொகையாண் ணிலவீட் முழு 
உவணுற் றிடுதே ரும்உலப் பிலவே . 
முழங்குற் றன பல் லியமும் மதமாத் 
தழங்குற் றன்தேர் ஒலி தந்தனவால் 
அழுங்குற் றனவாம் பரியாங் கவைகள் 
விழுங்குற் றனபா ரொடுவிணணினையே . 
நீடுற் றிடுதேர் களின் மீள துவம் 
ஆடுற் றன தா ரில் அளித் தொந்தி 
பாடுற் றனவெங் கொடிபா மிலை. 
கூடுற் றனகூ ளிகுனித தனவே . 
தொகையா னை கடம் மொடுசூழ் காயன 
தகையா யின தா னவர் தம் முருவஞ் 
சிகையா மூலா யிவரென்னியெழும் 

கையான துவான் எழுபூழியனே 
இப்பான் மைய தா கியெழுந் தாபன 
அப்பால் விரவுற் றூறிஅன்னதுக ) 
டொப்பா ரூமில் சூ ரன உகந் தருள கூர் 
மெய்பபா லகர்சென் றனர்வெய் பெனவே 
மூவா யிரர்தானை கள் முந் துரெல 
ஏவா மெனவெம் மைகொடே த்தலுந் 
தேவா னவர்கண் டனர்சிந்தைவெரி இ 
யாவா வென அஞ்சியழுது கினரே . 
அக்கா லையின் மூ வகையா யிரரும் 
மெய்க்கார் புவிரென் றுவிரைத் தனபோல் 
தொக்கா டல்புரிந் திடுதொல் நிலமேற் 
புக்கார் அதுகண் டனர்பூதர்களே . 
எதிர்கின் றனர்பூ தர்களேற் றனரால் 
முதிர்கின் றசினங் கெழுமொய்யவுனை i 
அதிர்கின் றனயேரிகள் அடை மெலாம் 
பாதிர்கின் அநேமிபிளந்ததுவே . 


1 


23 


21 


வாள்கொண டெறிகின் பயனர்வல் லெழுவும் 
தோள் கொண் டிடுவெங் கதை தூண் டினரால் 
தாள் கொண் டசிலைக் கணை தாஞ் பொரிவார் 
நீள்கொண் டலையன்னநிராபரரே . 


26 


காண்டம் ) 


9. மூவாயிரர் வதைப் படலம் 


169 


27 


28 


சூலப் படைவிட் டனர்தொல் பரிதிக் 
கோலப் படைவிட் டனர்குந் தமுடன் 
ஆலப் படை விட் டனர் ஆடுகுறட் 
சாலப் படைநின் று தளர்ந் திடவே . 
அடுகுற் றிடுசூ லமடற் கதைகள் 
தொடுகுற் றனர்நே மிகள் தூண் டிடுவார் 
விடுகுற் மனர்வெற்பினை வெவ் வகரர் 
படுகுற் றனர் ஆர்த் தனர்பா ரிடரே . 
வீழ்கின் பன்பட் டிடும்வ ரருடல் 
தாழ்கின் மனசெம் புனல்பாய்ந்தனவால் 
ஆழகின் றனவே லையில் அங்கதன் வாய் 
மூழ்கின் றன பேய் கொடிமொய்த் தனவே . 
மறக்குஞ் ப பமா யினவாம் பரிதேர் 
மூக்கின் றன பட் டன தீ அவுணர் 
துறக்கின் றனர் ஆ விதொலைந் திடுவார் 
இயக்கின் கணங்களுமெண்ணிலவே . 


29 


30 


III( 0) M மூவாயிர் கனல்வெஞ்சினந் திருகிக் 
கோணாகம் தெனவேயடுங் கொடும்பூ,தரைக் குறுகி 
ப y கய தெனவின் டொட நிமிர்வெஞ்சிலை குனியா 
வேணார் நணத தொலிகொண்டனர் இதுகொல் லுரு மெனவே . 31 
வாந்தற்றிடு சிலை தன்னிடை வல்லேசர மாரி 
தூங்குற்றிடு புயலாமெனச் சொரிந்தாாசொரிந் திடலும் 
ஏங்குற் றன பூதப்படை இரிகின்றன அதுகண 
டாங்குற்றிடு கணவீரர்கள் அவுணர்க்கெதிர் புகுந்தார் . 32 
கண்டவர் தடந்தேரினைத் தகர்ப்பார்சிலர் தருவின் 
அண்டத்தவர் பரிமான் தொகை தொலைப்பார்சிலர் பாகன 
கண்டத்தலை உருளும்படி யுதைப்பார்சிலர் கரத்தால் 
அண்டத்தினில் அவர்தேரெடுத் தெறிவார்சிலர் அம்மா . 33 
வழுக்கொண்டவர் தடமார்பினில் எறிவார் சிலர் எரிவாய் 
மழுக்கொண்டவர் சிலையிற்றிட எறிவார் சிலர் வரையின் 
குழுக்கொண்டவர் அனிகந்தனைக் கொல்வார்சிலர் வார்வில் 
பழுக்கொண்டிடு கவடாமெனப் பறிப்பார்சிலர் முறிப்பார் . 34 
நாவா துயர் கணவீரர்கள் சமர் இவ்வகை புரிய 
மூவாயி பெலுமைந்தர்கள் முனியாச்சலை குனியா 
ஓவாதுக முடிவெல்லையில் உருமுச்செறி வனபோல் 
தீவாயுமிழ் கனல்வாளிகள் சொரிகின்றனர் தெரிந்தே . 35 
நேர்புற்றமர் புரிகின்றவர் நெடுந்தீவடிக் கணைகள் 
மார்புற்றட நடந்நோளெலும் வரையுற்றிட முகத்தின் 


4 


170 கந்த புராணம் 

[ 4. யுத்த 
சார்புற்றிடக் கரமுற்றிடத் தாளுற்றிடச் செந்நீர் 
சோர்புற்றிடத் தளர்ந்தேமனந் துயருற்றிட நின்றார் . 36 
கலக்கித்தட மலர்சிந்திடு களிறாமென அடல் செய் 
விலக்கற்கரு மூவாயிரர் வில்லாண்மையும் வல்லார் 
அலக்கட்படு கணவீரர்கள் அழிகின்றது நோக்கி 
இலக்கத்தரி லோராயிரர் எரியாமெனச் செயிர்த்தார் . 37 
குன்றேயென மிசை போகிய கொற்றப்புயத் தவன் முன் 
சென்றேதொழு திப்போரினைச் சிறியேங்களுக் கருண் மோ 
என்றேயுரைத் தனர்வேண்டலும் இளையோன் அதற் கிரையா 
நனறேயமர் செயநீவிர்கள் நடமின்னென அகன்றார் . 38 
விரயன் சயன் இடபன்கர வீரன் அதி கோரன் 
அசலன் அதி குணன் வாமனன் அனந்தன் அகளங்கன் 
வசையில்புகழ் அனகன் சத வலிமாருதன் வருணன் 
சசிகண்ட கன் முதலாயிரர் சமரின்றலை புகுந்தார் . 

39 
முந்துற்றிடும் அவர்யாவரும் மூவாயிரர் எதிர்போய்க் 
கந்தக்கட வுளை அன்பொடு கருத்திற்றொழு தேத்தி 
மைந்துற்றிடு தங்கார்முகம் வளையாவடி வாளி 
அந்தத்தினின் முகிலாமென அவர்மேற்சொரிந் தார்த்தார். 40 
ஆர்க்கின்றதொர் பொழுதத்தினில் அவர்வில்வலி தன்னை 
மூர்க்கன் தரு மறமைந்தர்தள் மூவாயிரர் காணாக் 
கூர்க்கின் றதொர் நெடுவாளிகள் குணிப்பில்லன பூட்டிச் 
சூர்க்கொண்டல்கள் தம்மோடமர் புரிந்தாலெனச் சொரிந்தார் .41 
மூவாயிரர் விடும்வாளிகள் முடுகிக்கடி தேகித் 
தாவாவிற லோர் ஆயிரர் தம்வாளியை அடுமால் 
மேவார்புகழ் விறல்மைந்தர்கள் வெவ்வாளிகள் அவுணர் 
ஏவானவை துணியும்படி எதிர்சிந்திடும் விரைவில் . 

42 
இவ்வா றமர் புரிகின்றுழி இலக்கத்தவர் தேரைத் 
தெவ்வாகிய மூவாயிரர் சிதைவித்தனர் சரத்தால் 
அவ்வாறுதெரிந்தேயெமர் அவுணன் தரு மைந்தர் 
கைவார்சிலை யொடுதேரினை அழித்தார்கணை தூண்டி. 43 
இலக்கத்தவர் எதிர்கின்றவர் ஏமப்படு தேரைச் 
சிலைக்கட்படு நெடுவெங்கணை சிந்திச்சிதை வித்தே 
நிலக்கட்பட மூவாயிரர் தொகைதன்னையும் நிறுவி 
மலைக்கட்படும் அரிபோற்புடை வருதேரிடைப் புகுந்தார் . 44 
சிலைபோய்க்கட விச்சென்றிடு தேர்போயடல் செய்யும் 
கொலைபோயனி கம்போயுளங் கொள்ளும் பெரு மிதத்தின் 
நிலைபோய்வெகு ளுற்றேபுவி நின்றோர்தமைப் பிணித்த 
வலைபோகிய மானேயென வளைத்தார்வய மைந்தர் . 


45 


காண்டம் ] 


9. மூவாயிரர் வதைப் படலம் 


171 


46 


47 


48 


49 


பொலம்படு தேரொடு பொன்ற வன்மைபோய்த் 
தலம்படும் அவுணர்கள் தளர்தல் மேயினார் 
இலம்படை வந்துழி ஈதல் சான்றவர் 
குலம்படு துயரொடு குறையும் தன்மைபோல் . 
பறித்தனர் வரைகளைப் பழும ரம்பல 
முறித்தனர் வியர்ப்புறு மொய்ம்பர் தம்மிசைச் 
செறித்தனர் அண்டமும் திசையும் ஞாலமும் 
மறைத்தனர் அமரரும் மருட்கை எய்தினார் . 
தெவ்வரை யாகிய சிறார்கள் தொன்மரங் 
கைவரை வீசலுங் கணைகள் தூண்டியே 
இவ்வரை யெனுங்கணத் திறுத்து வீட்டினார் 
ஐவரை வென்றிகொள் அனிக வீரரே . 
அட்டடல் கொண்டிடும் அவுணர் இவ்வகை 
விட்டன கிரியெலாங் கணையின் வீட்டியே 
நெட்டரற் பகழிகள் நிறத்தின் மூழ்குறத் 
தொட்டனர் உறுப்பெலாந் துளைத்தல் மேயினார் . 
துளைத்திடு கின்றுழிச் சோரி சாய்ந்திட 
விளைத்தனர் ஒருசிலர் இரிந்திட் டார்சிலர் 
களைத்தனர் ஒருசிலர் கனன்று நின்றுபோர் 
விளைத்தனர் ஒருசிலர் பிறங்கல் வீசுவார் 
தேவரை வென்றுளார் சிலவர் மால்வரைக் 
காவலர் தேரினைக் கரங்க ளாலெடா 
மேவரும் புணரியுள் வீசி யார்த்தனர் 
ஓவென அமரர்கள் புலம்பி யோடவே . 
நீசர்கள் ஒருசிலர் நேமி சென்றிட 
வீசிய தேரினும் விரைவின் நீங்குறாக் 
காசினிப் பாலராய்க் கார்மு கம்வளை இ 
ஆசுக மழைசொரிந் தார்த்துப் பொங்கினார் . 
மீண்டிடு பொருநர்கள் விசிக மாமரை 
தூண்டிய அவுணர்கள் தொகையிற் பற்பலர் 
காண்டலும் வடவையின் கணத்திற் சீறியே 
ஆண் டெதிர் புகுந்தனர் அபனி ஆர்ப்பினார் . 
மறத்தொடு மருத்தின மாங்கொள் கொம்பரை 
இறுத்திடு தன்மைபோல் எந்தை பின்வரு 
திறத்தவர் சிலைகளைச் ரெங்கை வன்மையாற் 
பறித்தனர் முறித்தனர் படியில் வீசினார் . 
பற்றவர் கொடுமரம் பறித்துச் சிந்துழிச் 
பொற்பமொ டெம்பரான் சேனை வீரர்கள் 


50 


51 


52 


53 


54 


172 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


55 


56 


57 


58 


59 


மற்றவ ரும்பதை பதைப்ப மாண் கையால் 
எற்றினர் அனையரும் இடியிற் முக்கினார் . 
பரவிய உவரியும் பாலின் வேலையுந் 
திரைகளை எதிரெதிர் சிதறி யார்த்தெழீ இப் 
பொரு திற மேயெனப் பொருவில் மற்றொழில் 
இருதிற வயவரும் மிகலி ஆற்றினார் . 
கொடுந்தொழி லாரொடு கொற்ற வீரர்கள் 
அடைந்தனர் இவ்வகை யாண்மைப் போரினைத் 
தொடர்ந்துநின் றியற்றியே தொல்லை வன்மைபோய் 
உடைந்தனர் வியன் அங் கொருவன் அன்றியே . 
இரையுறு ,நமரெலாம் இரிந்து போதம் 
விசயனே யெனப்படும் வீரன் சீறியே 
வரையறும் அவுணர்கோன் மகாரைக் கூற்றுவன் 
திரையுறு நகரிடைச் செலுத்து வேனென்றான் . 
வேணியின் மதியுடை விமலன் நல்கிய 
வேணுறு வரிசிலை ாறி லாதது 
தூணியி னிடையுறத் துன்னிற் றன்னனை 

தைப் 
பாணியில் எடுத்தனன் சமரில் பாணியான் . 
கர தலத் தெடுத்திடு கார்மு கந்தனை 
விரை வொடு கோட்டியே விசயன் என்பவன் 
ஒருதனி மாருதத் தோடிச் சூழ்வுறச் 
சரமழை பொழிந்தனன் அவுணர் தங்கள் மேல் . 
கரங்களை அறுத்தனன் கழல்கள் ஈர்ந்தனன் 
உரங்களை அறுத்தனன் உயர் திண் டோளொடு 
சிரங்களை அறுத்தனன் சிலரைக் கானிடை 
மரங்களை அறுத்திடும் வண்ண மெனனவே . 
அற்பன உறுப்பெலாம் அணுகித் தம்மில்வம் 
துற்றன கூடிய வுணர்வும் ஆவியும் 
மற்றவர் எழுந்தனர் வாகை வீரன்மேல் 
பொற்றைக ளாயின பொழிந்து போர்செய்தார் . 
தலையொடு கரங்களும் தாளுந் தோள் களும் 
மெலிவொடு துணிந்தவர் மீட்டுங் கூடினார் 
அலர் தரு பங்கயத் தண்ணல் தன்னிடை 
வலி தவர் பெற்றிடு வரத்தின் தன்மையால் . 
கண்டமும் மொய்ம்பருங் கழலும் வாளியால் 
துண்டம தாயினர் தொக்கு மேயினார் 
சண்டவெங் கால்பொரத் தணந்து சிந்திய 
தெண்டிரை நெடும்புனல் மீட்டும் சேர்தல்போல் . 


6 ) 


61 


62 


63 


64 


காண்டம் ) 


9. மூவாயிரர் வதைப் படலம் 


173 


65 


86 


| 


67 


68 


பன்னரும் திறலினான் பகழி பாய்தொறும் 
மன்னவன் மைந்தர்கள் மாண்டு தோன்றுவார் 
மின்னது வந்துழி விளிந்து வெவ்விருள் 
தொன்னிலை எய்தியே தொடர்ந்து தோன்றல்போல் . 
கையொடு சென்னியும் கழலும் மார்பமும் 
கொய்யுமுன் தொன்மைபோல் கூட. மைந்தர்கள் 
ஒய்யென எழுந்தனர் உலகில் தேர்வுறில் 
செய்யுறு தவத்தினும் சிறப்புண் டாங்கொலோ . 
கண்டனன் விரயனாங் காளை ஆவிபோய்த் 
துண்டம் தாகியே துஞ்சி னார்எழீஇ 
மண்டமர் புரிவது மனத்தின் விம்மிதம் 
கொண்டனன் பொருதிரல் குறைந்து நின்றனன் . 
அகத்தி.ை விம்மிதம் அடைந்து நின்றுளான் 
திகைத்தனன் வரங்கொல் இச் செய்கை என்றனன் 
புகைத்தென உயிர்த்தனன் பொங்கு கின்றனன் 
நகைத்தனன் இவர்செயல் நன்று நன்றெனா. 
தொட்டிடு பகழியால் துணிந்து போரிடைப் 
பட்டவர் எழுந்தனர் பகழி பின்னரும் 
விட்டிடின் ஆவதென் மேவ லார் கமை 
அட்டிடல் இன்றெனக் கரிது போலுமால் . 
அன்னவர் தமையடல் அரிய காமெனில் 
ஒன்னலர் படையொடும் ஒன்றிச் சுற்றியே 
பன்னெடு நாளமர் பயின்று நிற்பினும் 
என்னுயிர் கொள்வது மெளி தன் சாலரோ . 
வென்றிலன் இவர் தமை வென்றி லேன் எனில் 
சென்றெதிர் மாற்றலர் செருவில் வன்மைபோய்ப் 
பொன்றுதல் பெற்றிலன் பொதுவ னோர்மகன் 
கொன்றிடும் உலவையின் கொள்கை யாயினேன் . 
பற்றலர் தங்களைப் படுப்பன் யானெனா 
வெற்றிகொள் வானென விளம்பி வந்தயாள் 
செற்றில னாகியே சிலையுங் கையுமாய்க் 
கொற்றவ னோடு போய்க் கூட லாகுமோ. 
மாற்றலர் வரத்தினர் மாயப் பான்மையர் 
ஆற்றவும் வலியரென் றறைந்து மீள்வனேல் 
தோற்றனன் என்றெமர் துறப்பர் அன்றியும் 
போற்றலர் விடுவர்கொல் புறந்தந் தேகவும் . 
பித்தரின் மயங்கிலன் உணர்வும் பெற்றுளேன் 
எய்த்திலன் வலியொடும் இன்னும் நின்றனன் 


89 


70 


71 


72 


73 


174 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


74 


75 


வைத்திலன் புகழினை வசையொன் றெய்துவேன் 
செத்திலன் இருந்தனன் ரெயலற் றேனென்றான் . 
விண்டினை மாறுகொள் விசயன் இவ்வகை 
அண்டரும் துன்புகொண் டகத்தி லுன்னுழி 
உண்டொரு செய்கையான் உய்யு மாறெனக் 
கண்டனன் துயர்க்கடல் கடக்கும் பெற்றியான் . 
ஆறுமா முகப்பிரான் அன்றி இவ்விடை 
வேறொரு துணையிலை மெய்மை ஈதெனக் 
தேயினன் அவனடி சிந்தை செய்தனன் 
மாறிழி அருவிநீர் வழியும் கண்ணினான் . 
அண்ணலங் குமரனை அகத்துட் கொண்டுழி 
எண்ணிய எண்ணியாங் கெவர்க்கும் நல்குவோன் 
விண்ணிடை ஒல்லையின் விசய னென்பவன் 
கண்ணிடைத் தோன்றியே கழறல் மேயினான் . 


76 


27 


வேறு 


கேளிது விசய ஒன்னார் கிளையினை முடிப்பான் உன்னித் 
தாளொடு முடியுங் கையும் தடிந்தனை தடிந்த தெல்லாம் 
மீளவும் தோன்றிற் றன்றே மேவலர் பெற்ற தோராய் 
நீளமர் வயமின் றாகி நின் மனை தளரேல் நெஞ்சம் . 

78 
ஏற்றபல் படைகள் தம்மால் இவர் தமைப் பன்னாள் நின்று 
வீற்றுவீற் றடுவை யேனும் விளிகிலர் ஒருங்கு வல்லே 
ஆற்றல்சேர் படையொன் றுய்க்கின் அனைவரும் முடிவர் ஈது 
நாற்றலை யுடையோன் தொன்னாள் நல்கிய வரம் தென்றான் . 79 
என்றிவை உரைத்து வள்ளல் இம்பரை அளித்தோன் சென்னி 
ஒன்றினை வாங்கி ஏனோர் உளமயல் அகற்றும் எந்தை 
வென்றி கொள் படையை நல்கி விசயனுக் களித்து மேவார் 
பொன்றிட இதனை இன்னே விடுகெனப் புகன்று போனான் . 80 
தேர்ந்தனன் முருகன் வாய்மை சிறந்தனன் மகிழ்ச்சி உள்ளங் 
கூர்ந்தனன் ஞமலி யூர்தி கொற்றவெம் படையை வாங்கி 
ஆர்ந்தநல் லன்பில் பூரை ஆற்றினன் அதனை யெல்லாம் 
ஓர்ந்தனன் அவுணர் தம்முள் ஒருவன் உன்மத்தன் என்போன் . 81 
ஈண்டிவன் நமர்கள் எல்லாம் இரைவரப் படைய தொன்றால் 
மாண்டிட அடுவான் போலும் மற்றதன் முன்னர் மாயம் 
பூண்டிடு படையால் இன்னோற் கிறுதியைப் புரிவ னென் 
ஆண்டு தன் னுளத்தில் உன்னி அவுணனப் படையை விட்டான் 82 
மாயவள் படையை முன்னம் விடுதலும் வள்ளல் நோக்கித் 
தீயுமிழ் கின்ற காரி திண்படை செலுத்தச் சென்று 
பாயிருள் பரந்து நேரும் படையினைத் தடிந்து முப்பால் 
ஆயிரர் தமையுஞ் சுற்றி அடல் செய்து மீண்ட தன்றே. 83 


ை 


காண்டம் ] 


10. தருமகோபன் வதைப் படலம் 


175 


84 


ஒருகணப் பொழுதின் முன்னர் ஓராயிர முப்பா லோருஞ் 
செருநிலத் தவிந்தா ரன்ன செய்கையை விசயன் காணா 
முருகனைப் பரவி நின்றான் முழுமதி தன்னைக் கண்ட 
பொருதிரைப் புணரி யென்ன ஆர்த்தனர் பூத ரெல்லாம் . 
ஏமுறும் அவுணர் தானை இறந்திடா தெஞ்சிற் றெல்லாம் 
காமரு திசைகள் முற்றும் கதுமென விரிந்து போன 
மாமலர் பொழிந்தார் விண்ணோர் மற்றிவை அனைத்தும் நாடிக் 
கோமகன் முன்பு சென்றார் குரைகழல் அவுணர் தூதர் . 85 
வெய்யவன் பகைவன் தாதை வியன்கழல் பணிந்து தூதர் 
ஐயநின் மைந்தர் முப்பா லாயிரர் கம்மை யெல்லாம் 
ஒய்யென இலக்கர் தம்முள் ஒருவனே முடித்தான் ஈது 
பொய்யல சரத மென்னப் பொருக்கெனப் புலம்பி வீழ்ந்தான் .86 
வீழ்ந்தனன் பதைத்துச் சோர்ந்து வெய்துயிர்த் தசைந்து விம்மிப் 
போழ்ந்திட நிலத்தைக் கையாற் புடைத்தனன் புரண்டு வெற்பில் 
தாழ்ந்திடு மருவி யென்ன இழிபுனல் தாரை பொங்கச் 
சூழ்ந்தவர் அரற்ற மன்னன் துன்பமேல் துன்பம் வைத்தான் . 87 
அன்னதோ ரெல்லை மைந்தர் அனைவரும் முடிந்த தோரா 
மன்னவன் இசைமை நீங்கி மாயிருந் தவிசில் தப்பி 
இன்னலின் மறிந்த தென்ன இரவியங் கடவுள் மேல் பால் 
பொனனெடுங் கிரியின் எய்தி ஒளியிலன் புணரி வீழ்ந்தான் . 

88 
ஆகத் திருவித்ரம் - 1,633 


10. தருமகோபன் வதைப் 

படலம் 


00 


1 


முடிவு று புதல்வரை முன்னி முன்னியே 
இடரினை உழந்திடும் இறைவன் கன்முனம் 
படியறு நல்லாப் பகைஞன் போந்திடா 
அடிமுறை பணிந்துநின் றறைதல் மேயினான் . 
மன்னவர் மன்ன நீ மனத்தில் இவ்வகை 
இன்னல் செய் தாற்றவும் இரங்கு வாயெனில் 
துன்ன லர் மகிழுவர் சுரர்கள் யாவரும் 
நன்னகை செய்குவர் நமரும் வெள்குவார் . 
முந்துறு மாற்றலர் முனைவெம் போரிடைத் 

தந்தையர் விளியினுந் தமர்கண் மாயினும் 
* நாலாநாள் இரவு தருமகோபன் வதை நிகழ்ந்ததாகும் . 


2 


176 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


3 


4 


மைந்தர்கள் விளியினும் மான வீரர்கள் 
சிந்தைகொள் வன்மையிற் சிறிதுந் தீர்வரோ . 
ஏற்றிகல் புரிந்திடும் எமரை வெளவிய 
கூற்றுளன் தொன்மைபோற் படைத்துக் கூட்டுவான் 
நாற்றிசை முகனுளன் நாமுளோம் நம் 
தாற்றலும் இருந்துள அயர்வும் வேண்டுமோ. 
அந்தமில் வெறுக்கையும் அழிவில் ஆயுளும் 
நந்தலில் வன்மையும் நடாத்தும் ஆணையும் 
இந்திர ஞாலமும் இருக்க எந்தை 
புந்தியில் அமார்போற் புலம்ப லா மோ . 
விண்ணவர் சிறையினை விடாது வைத்திட 
கண்ணிய விரதமுங் கழிந்த பானமும் 
நண்ணலர் தங்களை நலியுந் தன்மையும் 
எண்ணலை இடையறா திடுக்கண் போற்றுமோ. 
மாற்றல ராகிய அமரர் மானவர் 
கோற்றெடி மடந்தையர் குழவிப் பாலகர் 
ஆற்றிடு துயருனக் காவ கன்றெனா! 
தேற்றினன் அமைச்சருள் தீமை மிக்குளான 


5 


G 


7 


ஆற்றிடு கருமம் நீத்த அமைப் பன்வந் தினைய வாற்றால் 
தேற்றிடு கின்ற) காலைர் சிறிதுதன் அவலம் துக் 
கூற்றென யானே சென்று கூடலர் தொகையை விண்மேல் 
ஏற்றுவ னென்று சீறி அவுணர்கோன் எழுந்து சென்ன் . 8 
சென்றிடு மன்னர் மன்னன் சேவடி முறையிற் ரா 
இன்றிவண் இருத்தி யானும் அனிகமும் இன்னே யேகி 
வன்றிறற் பகைஞர் தம்மை வளைத்துவல் விரைந்து பாடி 
வென்றியுற் றிடுவ னென்ன வேண்டினன் அமைச்சர் மேலோன் 9 
அறந்தவிர் அமைச்சன் வேண்ட, அவுணர்கள் முதல்வன் மீண்டு 
சிறந்திடு மடங்க லாற்றுஞ் செம்பொன்செய் பீட மேவி 
உறைந்தனன் அனைய காலை ஒல்லையில் விடைகொண் டேகிப் 
புறந்தனில் வந்து வல்லே போர்ப்பெருங் கோலங் கொண்டான் . 10 
போதகத் தரசு தம்முட் புண்டரீ கப்பேர் பெற்ற 
மாதிரக் களிற்றை அன்னோன் வல்லையிற் கொணர்தி ரென்னாக் 
தூ துவர்க் குரைத்த லோடுந் துண்ணென அனைய ரோடி 
மேதகு நிகளம் நீக்கி விடுத்து முன் னுய்த்து நின்னார் . 

11 
புந்தியிற் குறிப்பிற் செல்லும் புண்டரீ கப்பேர் பெற்ற) 
தந்தியந் தலைவன் மீது தருமத்தை வெருளும் வெய்யோன் 
அந்தமில் படைக ளேந்தி அமைச்சர்கள் பலருஞ் சூழ 
இந்திரன் இவன்கொ லென்ன ஏறினன் எழிலி போல்வான் . 12 


காண்டம் ] 


10. தருமகோபன் வதைப் படலம் 


177 


அறைந்தன படகம் பேரி ஆர்த்தன விரலை தீபஞ் 
செறிந்தன கரிதேர் வாசி தெழித்தன அவுணர் தானை 
நிறைந்தன பதாகை ஈட்டம் நெருங்கிய கவிகை வானம் 
மறைந்தன எழுந்த பூழி மாதிரம் இருண்ட அன்றே . 13 
எண்ணிலா வெள்ள மாவும் இபங்களும் இவுளித் தேரும் 
வெண்ணிலா எயிற்றுச் செங்கண் வீரரும் புடையிற் சுற்றப் 
புண்ணுலா முகத்துப் பேழ்வாய்ப் புண்டரீ கத்தை யூர்ந்தே 
அண்ணல்மா நகரம் நீங்கிப் போயினன் அறத்தை நீத்தோன் ... 14 
அண்டர்மற் றிதனை நோக்கி அம்மவோ அறத்தை நீத்த 
கண்டகன் சிலையொன் றேந்தி மாதிரக் களிறு தன்னுள் 
புண்டரீ கத்தை ஊர்ந்து பொருமெனில் இவனை யாற்றல் 
கொண்டிடல் அரிதாம் என்ன இரங்கினர் குலைந்த மெய்யார் . 15 
ஆவணம் அனந்தம் நீங்கி அனிகமும் தானு மேகி 
மூவிரு முகத்து வள்ளல் முழுதருள் பெற்ற சேனை 
காவலன் வெகுண்டு நின்ற களத்திடை அணுக லோடும் 
மேவலர் எதிர்ந்தார் என்னா வியன் கழற் பூதர் ஆர்த்தார் . 16 
பொற்றைக ளேந்தி ஆர்க்கும் பூதரை இலக்கர் தம்மைச் 
சுற்றுறு துணையி னோரைத் தொல்லைநாள் நகரஞ் செற்ற 
கொற்றவன் தன்னை அன்னோர் வலியினைக் கொடியோன் நோக்கி 
இற்றது கொல்லோ நந்தம் வாழ்க்கையென் றிரங்கிச் சொல்வான் . 17 


வேறு 


18 


பகைஞர்க ளாயினோர் பரவித் தன்மிசை 
இகல்ரெய வருவரேல் இரங்கி ஏங்குதல் 
மிகுபழி இங்கிது வினவின் மானவர் 
நகைசெய்வர் பொருவதே நன்று போலுமால் 
எச்சமில் சேனையும் படையும் ஈண்டிய 
கைச்சிலை இருந்தது கரியும் ஒன்றுள 
தச்சுறு கின்றதென் ஆவ தாகுமால் 
பொச்சையர் கடன் நனி பொருமல் கொள்வதே. 
வெல்லினும் செறுநர்முன் வெரிந் தீயினும் 
அல்லது விளியினு மாக யானினி 
மல்லலம் படையொடு மாற்ற லார்மிசைச் 
செல்லுவ தன்றியே இரங்கல் சீரிதோ . 


19 


20 


கண்ணுறு படையை நோக்கிக் கருத்திடைக் கவலை எய்தி 
எண்ணிநின் றயர்தல் வீரர் இயற்கைய தாமோ பின்னர் 
நண்ணிய வாறு நண்ண நானினித் தளரேன் என்னாத் 
துண்ணெனத் தேறிச் சென்றான் சூரனுக் கமைச்சன் ஆனோன் . 21 

12 


178 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


இங்கிது பொழுது தன்னில் எங்கணும் இருட்கு மாஞ்சூழ் 
கங்குலும் பகலும் மாலைக் காலமும் கலந்த தென்ன 
அங்கவன் தானை வெள்ளத் சவுணரும் பூதர் தாமும் 
பொங்கொலிக் கடல்போல் ஆர்த்துப் பொள்ளென அமரின் ஏற்றார் . 22 


23 


. 


25 


26 


தலைப்பட எழுக்களில் தண்டில் தாக்கினார் 
இலக்குற நேமிகள் கணிச்சி ஏவினார் 
மலைக்குவை எறிந்தனர் மாங்கள் வீசினார் 
சிலைத்தனர் வயிர்துடி செறிவெம் பூதரோ. 
வில்லுமிழ் ஈரத்தினில் வேலில் வாளினில் 
கல்லினில் நாஞ்சிலில் கழுமுள் ஆயதில் 
வல்லையந் ரனில்உடை வாளில் வர்சியச் 
செல்லினின் நுதிகெழு திகிரி நேமியில் . 
தண்டினில் தோமரம் தன்னில் சங்கினில் 
பிண்டிபா லத்தினில் ஆற்றப் பீடுமேல் 
கொண்ட தோர் எழுவினில் பிறவில் கொட்புறா 
அண்டரும் அவுணரும் அணிந்து போர்செய்தார் . 
அயர்ப்புறு தானவர் அமைச்சர் யாவரும் 
வியர்ப்பினில் வந்திடு வெங்கன் வீரரும் 
வயப்பெரும் சிலையனை வணக்கி வாளி தூய்ப் 
புயற்படு பெயலெனப் பொழிந்து போர்ரெய்தார் . 
பெய்வதொத் செங்கணும் பெரிதும் வீழ்தலால் 
உய்வதெத் தன்மையென் றுலகம் அச்சுற 
இவ்வகைத் திறத்தினர் இரண்டு பாரினும் 
தெய்வதப் படைகளும் மரபில் சிந்தினார் 
மாய்ந்தனர் பூதரும் வாம்பில் தானவர் 
சாய்ந்தனர் கரங்களும் தலையும் சிந்தினர் 
வீந்தன கரிபரி விளிந்த தேர்நிரை 
பாய்ந்தன செம்புனல் பரந்த கூளியே . 
நொந்தனர் இலக்கரும் நோன்மை நீங்கினார் 
முந்துறும் அமைச்சர்போர் முயன்று நின்றனர் 
அந்திலவ் வேலையில் அதனை நோக்கியே 
வெந்திறல் வெய்யவன் வெகுண்டு சென்றனன் . 
இடித்தென உரப்பினன் இமைப்பில் எய்திமுன் 
வடித்திடு சிலையினை வாங்கித் தானவர் 
முடித்தலை பனித்திட முழுதும் யாக்கைகள் 
பொடித்தென வழுத்தினன் புங்க வாளியே . 
நீண்டதோர் சிலீ முகம் நெடிது மேலவன் 
தூண்டிய காலையில் துணிந்த கையினர் 


27 


28 


29 


30 


காண்டம் ] 


10. தருமகோபன் வதைப் படலம் 


179 


31 


32 


33 


வீண்டிடு தலையினர் விளிந்த மெய்யினர் 
மாண்டனர் அமைச்சர்கள் வறந்த தானையே . 
துறக்கம தலைத்திடு தொலைவில் தானவர் 
மறுக்கமுற் றசைந்தனர் வந்து போர்செய 
விறற்படு சாரதர் வெகுண்டு மேற்லொ 
இறப்புறு வரைபல எடுத்து வீசினார் 
வீசிய வேலையில் வெதும்பி விம்மியே 
மாசுறு தானவர் வாகை சிந்தியே 
ஆசறு போலகத் தட்டில் சூடுறு 
பூசைய தாமென உடைந்து போயினார் . 
இடைந்தனர் ஆகியே அவுணர் யாவரும் 

ந்தனர் போதலும் உலப்பில் பூதர்கள் 
படர்ந்தனர் தெழித்தனர் பையுள் மாலையில் 
தொடர்ந்தனர் பற்றினர் தொலைத்தல் போயினார் . 
கண்டனன் ஆங்கவை அறத்தைக் காயபவன் 
புண்டிகழ்ந் தனையகட் பூகர் மேற்ரெலா 
விண் டொடர் பெருந்தனு வாங்கி வெவ்வுயிர் 
உண்டிடு ப ரந்தெரீ இ உலப்பின் றேவினான் , 
ஏவிய நோன்கணை யாவும் ஏன்றெழு 
தீவிழிப் பூகர்பால் போல் இந்திரன் 
வாவிய வூர்திகள் வாரி நேமியில் 
தூவிய துள்ளியின் தோற்றம் போன்றதே . 
கைச்சிலை உகைத்திடு கணைகள் யாவையும் 
நச்சென விடுத்தலும் நடுங்கிப் பூதாகள் 
அச்சுற மெலிந்தனர் அமரர் கோமகன் 
வச்சிரம் எய்திய வரைகள் மானவே . 


34 


35 


36 


37 


வேறு 


38 


வானவர்கள் கோமகன் வயக்களிறி தென்னத் 
தானவர்கள் போற்றுதரு மப்பகைஞன் ஊர்ந்த 
ஆனையது பூதர்தமை அங்கைகொடு வாரி 
ஊனொடுயிர் சிந்திட உடற்றியகை அன்றே. 
கோடதொரு நான்குகொடு குத்தியது தாளின் 
ஊடுறமி தித்தவண் உழக்கியது வாலால் 
பாடுற எறிந்தது பனைக்கைய துகொண்டே 
வீடுற முன் எற்றியது வீரர்படை தன்னை . 
மாறகலும் வெங்கரியிவ் வாறடல் செய் காலை 
வீறுகெழு சாரதர்கள் வெற்புமிசை வீசி 
ஊறுசெய அங்கதின் உலப்பில்கணை ஓச்சி 
நாறுநடு வார்தொகையின் நண்ணினர்கள் வீரர் . 


39 


180 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


41 


42 


43 


44 


காயமுழு தொன்றிய கணக்கில் படை யாவும் 
மூயதவ ளக்களிறு முற்றுமெழு சோரி 
பாயவணை கிற்பது பணிக்குழுவு கவ்வச் 
சேயபணி சுற்றமறை திங்கள் படர்ந் தென்ன . 
வெந்திறல்கொள் புண்டரிக வேழமிது தன்மை 
நொந்ததெனி னுந்தனது நோன்மையழி யாதாய் 
முந்தியிடு சேனையை முருக்கவது நோக்கித் 
தந்திநிரை சாரதர் தமைத்தடித லுற்ற . 
கண்டைகெழு தாரினொலி கல்லென விரைப்ப 
அண்டமுடைந் தென்ன நனி ஆர்த்தவுணன் ஊரும் 
புண்டரிக வெங்களிறு போர்த்தொழில் இயற்ற 
உண்டைகெழு பூதநிரை ஒய்யென உடைடந்த . 
தண்டமுடை கின்ற செயல் தன்னைவிறல் வெய்யோன் 
கண்டனன் அழன று தன கார்முகம தொன்று 
கொண்டனன் எடுத்தது குனித்தரலின் வாளி 
அண்டர்பகை யூர்தியின் அடைச்சிநனி ஆர்த்தான் . 
ஆர்த்தடரும் வேலையில் அடற்களிறும் அங்கோர் 
மூர்த்தமயர் வுற்றது முனிந்தவுணர் கோமான் 
பார்த்திறையின் நூறுகணை பாலமிசை ஓச்சத் 
தேர்த்துலவு போரியொடு தேர்மிசை இருந்தான் . 
இருந்ததிற லோன் மிசையொ ரெஃகமது வாங்கி 
விரைந்து தரு மப்பகை விடுத்திடலும் நோக்கி 
மருந்தென முன் வந்துதிறல் வாசவன் அவ் வைவேல் 

து துணி யாகவொர் முரட்கணை தொடுத்தான் . 
மத்தகய மன்ன திறல் வாசவன் விரைந்தே 
பொத்திரம் தொன்று கொடு போரயில் முருக்கிக் 
குத்திரம் தொன் றவுணர் கூவிவெருக் கொள்ள 
அத்திரமென் மாரிகொட வன்றனை மறைத்தான் . 
மறைத்தலும் மறப்பகைஞன் வாளிமழை தூவிக் 
குறைத்தனன் அளப்பில்கணை ஏனவை குழீ இப்போய்ச் 
செறுத்தவன தாகமிசை சென்று செருக் கின்றி 
விறற்கவச நக்குபு விளிந்து புடை வீழ்ந்த . 


45 


முரிந்த 


46 


47 


48 


வேறு 


மீண்ட , வேலையின் வெய்ய சூழ்ச்சியோன் 
மாண்டு ளானென வாகை வீரன்மேல் 
பூண்ட யங்குறு பொன்னந் தண்டமொன் 
றீண்ட வீசினான் யாரும் அஞ்சவே . 
எழுவின் நீள்கதை இமைப்பில் சென்றவன் 
பழுவின் மார்பகம் பட்ட வேலையின் 


49 


காண்டம் ] 


10. தருமகோபன் வதைப் படலம் 


181 


51 


52 


விழும நோயுறா விம்மி னானரோ 
வழுவை மேலையோன் வயத்தின் மேவவே . 
கருத்தில் 15 ல்லறங் காய்ந்த வன்செயல் 
தெரித்து நின்றிடும் திறல்கொள் வாகினான் 
உருத்து நோக்கியே உரையும் தன்னுளக் 
கருத்தும் பிற்படக் கடிது செல்லுவான் . 
நின்னில் ஐயநின் நேர லன்புயந் 
தன்னை யாத்துநிற் றருவம் யாமெனப் 
பன்னு மானவர் பௌவம் நீத்தொராய் 
முன்னு தானவர் முதல்வன் நேர்புக. 
எதிரி லாமையால் யாரும் அஞ்ச வே 
அதிரு நோன்கழல் ஆடல் மொய்ம்பனை 
மதியில் தானவன் மழைகள் மின் குழுச் 
சிதறி யென்னத்தீச் சிந்த நோக்கினான் . 
நோக்கி நீகொலோ நோன்மை யோடெனைத் 
தாக்கு மாறுவந் தனையை யானுனை 
யாக்கை சிந்திய அமைந்து நின்றனன் 
காக்க வல்லையேல் காத்தி நீ யென்றான் . 
மொழியும் ஆடல்சேர் மொய்ம்பன் கேட்டிது 
விழுமி தாரினும் வெற்றி பெற்றனன் 
அழிவ னே நினக் காடல் கொள்வன்யான் 
கழியை நீந்துதல் கடலில் பாடதோ. 
மற்றுன் வன்மையம் மதர்ப்பும் நின்பெருங் 
கொற்ற மான தும் வரத்தின் கொள்கையும் 
இற்றை வைகலே ஈறு செய்வன் நீ 
கற்ற போரினைக் கடிது செய்கென . 


53 


54 


55 


56 


வேறு 


கானக்களி வரிபம்பிய கமழ்தார்புனை அகலம் 
வானக்கிறை தன தூர்திகள் மரபோடுசென் றிசைக் 

சைக்கும் 
தீனக்குர லென நாணொலி திசையெங்கணும் செல்லக் 
கூனற்சிலை தனையொல்லையில் தருமப்பகை குனித்தான் . 57 
மற்கொண்டிடும் மிடல்மொய்ம்புள மதியில்லவன் ஒருபால் 
எற்கொணடெழு களிற்றின்மிசைச் சிலைவாங்கினன் இருத்தல் 
கற்கொண்டதொர் வெள்ளிக்கிரி மிரை காணிய கணை தூய் 
விற்கொண்டொரு பசுங்கார்முகில் மேவுற்றென லாமால் . 58 
அதுவன்றியும் அவனுந்திய அடுவெங்களி றலர்தண் 
கதிரின் குழு முழுதொன்றுபு ககனந்தனில் எழுசெம் 
மதியந்தன தொருபங்கையொர் வயவெம்பணி நுகரப் 
புதிதொண்பிறை யதுவொன்றிடை புகநின்றது பொருவும் . 59 


182 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


முந்தேயவன் எடுக்கின்றதொர் முரண்வெஞ்சிலை குனியாக் 
கந்தேயென நிமிர்தோளுடைக் கடுஞ்சூழ்ச்சியன் ஒழுகும் 
செந்தேனுறழ் குணத்திற்தரம் செலுததாத்திறன் மொய்ம்பற் 
கந்தேயுமெய் வெளியின்றென அவனைக்கரந் தார்த்தான் . 

60 
கரக்கின்றவன் விடுவாளிகள் கந்தன் படை ஞன்மெய் 
அரக்குன் றுபட் டயின் மாய்ந்தவை அயல்வீழ்ந்தன கண்டான் 

ரக்கின் றவர்க்குதவான்கரந் தேற்காத் திரு வினர்பால் 
பாக்கும் பொருளுகுத்தன்ன திற் பயன்பெற்றிலன் எனவே 61 
அயில்சிந்திட முரண வெங்கணை அயல்வீழ்தலும் அடுபோர் 
முயலுந்திறல் கொரமொய்ம்பினன் முனிந்தெஃகமொன் றெடுத்துப் 
புயலன்னதொர் வடிவத்தவன் பூணாருநெஞ் செறியச் 
செயலன்னது கண்டாங்கெதிர் தீவாளிகள் உயத்தான் . 62 
உய்க்குஞ்சுடர் வடிவாளிகள் ஒருங்கேகவ முருக்கி 
மைக்கொண்ட நிகர்மேனியன் மனந்துண்ணென அணுகி 
மெய்க்கொண்டசொர் நெடுஞ்சாலிகை விளியும்படி வீட்டிப் 
புக்குள்ளுற மூழ்கித்தனி புறம்போந்தது விரைவில். 

63 
19ம்போலும் இசாந்திரி பொமிப்புகை உயிர்த்து 
நிரம்போகிய நீரொடு நினைகின்றி லன் இருப்பு 
மறம்போகிய கனிவெங்கரி மதிணன்பெயலோரா 
அரம்போகிய மன த், கான் றனை அடவுற்றதை யன்பே ) 64 
முந்துற்றடு காதினடிறல் மொய்ம்பன்னி பதத்தை, 4 
தந்ததகொகை கொடுதாக்கும் மரத்திடை இட்ட 
கந்தொகததொ பொழுவொன் றது பைக்கொ // வன் வலவன் 
சிந்கப்புடைத் துகாண்ட லுஞ் செந்தீயெனக் கனன்றான் . 65 
வையந்தன தீ ) J , லும் வறிதேயயல் பாயா 
மெய்யங்கைய பொன்னாலவன் மேல்வந்திடும் வேடிக் 
கையங்குறப் பற்றுக்கடங் கலுழுங்கவுண் மோதி 
ஒய்யென்றெடுத் தப்பாலையின் உலகம்புக உய்த்கான் . 66 
எறிந்தானெடுத த்துகாலையில் இபம்விணணிடை யேகிப் 
பிறிந்தாகவம் இயற்றெல்லையில் பெயாகாலையின் அமைச்சன் 
அறிந்தான் கயம் இழந்தேன் கொலென் றயராவத னோடு 
மறிந்தான்புனை கலந்தன்னொடு மணிமாமுடி சிந்த . 

67 
வீழ்கின்றதொர் களிறாற்றவும் வெருவிப்பதை பதைத்து 
மாழ்கின்றது புடை போகிய மதியில்லவன் எழுந்தே 
காழ்கொண்டதொர் கதையொன்றுதன் கைக்கொண்டுரத் தெறியத் 
தாழ்கொண்டதொர் கரத்திற்கடுத் தலைகொண்டது தறித்தான . 68 
வலி கொண்டதொர் தனித்தண்டது மடிவாதலும் மற்றோர் 
தலிசந்தனை விடவாங்கெதிர் குறுகக்கரம் பற்றிப் 


காண்டம் ) 


10. தருமகோபன் வதைப் படலம் 


183 


புலிகண்டதொர் கலைமானெதிர் புக்காலென அவுணர் 
தலைவன் பனை அடல்மொய்ம்பினன் தடமார் பிடைப் புடைத்தான் 69 
மூளாவுருத் தறைகின் றுழி முதலற்றிடு தருப்போல் 
வாளாபுவி மிசைவீழ்தலும் வயமிக்கவன் ஒருகால் 
தாளாலுதைத் தனன் அத்துணை தருமப்பகை வீழ்ந்தான் 
கேளாகிய அவுணப்படை கெட்டோடிய தன்றே . 

70 


வேறு 


விழுந்தயர் புண்டரீக வெங்கரி உயிர்த்து மெல்ல 
எழுந்தது கரும் கோபன் இயற்பாடதனை நோக்கி 
அழுந்திடும் இனனல் வேலைக் ககனகரை கிடைத்தா லென்னத் 
தொழுந்திறல் வீரவாகுத் தடைவனை நோந்து சொல்லும் . 71 
செய்யலை வெகுளி எந்தாய் சறியனை அருளிக் கேண்மோ 
பொய்யென நினையல் வாழி புண்டரீ கப்பேர் உள்ளேன் 
வையகம் போற்றுஞ் சீரேன் மாதிரங்காவல் கொண்டேன் 
கையனித் தரும் கோபன் கடுஞ்ைெறப் பட்டேன் பன்னாள் . 72 
வன்றளை மூழ்கும் தீயென் மதியிலா அமைச்சற் போற்றி 
இன்றுகா றூர் தியானேன் ஏ வின பலவும் ,ெ ய்தேன் 
ஒன்றுநான் மறுத்த துண்டேல் உயிர்குடித் தூஓம் வல்லே 
தின்றிடு மென்றே அஞ்சித் திரிந்தனன் பெயல்வே றில்லேன் . 73 
எட்டுள திரையில் வைடும் அரக்கர் ரன் இகழ்ந்கா ரென் று 
மட்டறு வெகுளி வீங்கி மற்ரொனை ஊர்ந்து தொன்னாள் 
கிட்டினன் அவரை யெல்லாங் கிளை யொடு முடித்தோன் தன்னை 
அட்டனை நீயே யல்லால் அவனை யார் அடுதற் பாலார் . 74 
புந்தியில் அறத்தைக் காயும் புரைநெறி அமைச்சன் தன்னை 
வந்து நீ அடுத லாலே வானவர் கவலை தீர்ந்தார் 
உய்ந்தனன் சிறந்தேன் எங்கும் ஊதியம் இகன்மேல் உண்டோ 
முந்துறு தளையின் நீங்கி முத்தி பெற் ருரை ஒத்தேன . 

75 
தீதுகொள் பவத்தின் நீரால் அவுணர்சஞ் சிறையிற் புக்கேன் 
மாதவஞ் செய்கேன் கொல்லோ மற் , னை எதிரப் பெற்றேன் 
ஆதலின் உய்ந்தேன் என் மன் ஆடையை அளிக்கு மாற்றாற் 
போதுவன தமியன் என்று தொழுதது புண்ட ரீகம் . 

76 
புண்டரீ கத்தின் வாயமை பொருக்கென வினவு வரன் 
அண்டரும் உவகை பொங்க அகலுதி இருக்கைக் கெனன 
விண்டொடர் நெறியிற் சென்றங் கவுணர்க்கு வெருவ லின்றிப் 
பண்டமர் திசையின் நணணிப் பரிவற வைகிற் றன்றே . 77 
மாதிரங் காவல் பூண்ட மதக்களிற் றரசு ரெல்ல 
தியில் அறத்தைக் காயும் அழிதகன் இறுதி நோக்கிப் 
பூதர்கள் ஆர்த்து வீரன் புயவலி புகழ்தலுற்றார் 
தூதுவர் அதுகண் டோடிச் சூரனைத் தொழுது சொல்வார் . 78 


184 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


தண்டக முதல்வ கேண்மோ தானையும் தானு மேகி 
மண்டமர் புரிந்து வீர வாகுவால் அமைச்சன் மாய்ந்தான் 
உண்டையும் அழிதலுற்ற உங்குவன் ஊர்ந்து சென்ற 
புண்டரீ கப்பேர் பெற்ற தந்தியும் போய தென்றார் . 


79 


பழுது டைத்திறன் மந்திரி பட்டசொல் வினவி 
முழுது சுற்றிய இன்னலம் புணரியின் மூழ்கி 
அழுது யிர்த்துமெய் யுயிர்பதை பதைத்திட அங்கண் 
எழுது சித்திரப் பாவைபோல் உணர்வுபோய் இருந்தான் . 

ஆகத் திருவிருத்தம் - 1,713 


80 


* 


11 , பானுகோபன் வதைப் படலம் 


00- 


1 


2 


3 


எள்ளல் செய்தெனைப் பற்றியே சிறையகத் திட்ட 
கள்வன் இப்பகல் முடிந்திடும் அன்னது காண்பான 
பொள்ளெ னப்படர் வேன்எனப் புந்தி கொண் டவன்போல் 
ஒள்ள மற்கதிர் வீசியே இரவிவந் துதித்தான் . 
சுருதி நீங்கிய அவுணர்கோன் இத்திறந் துயரம் 
பெரிதும் எய்தியே இருந்துழிக் கண்டனர் பெயர்ந்து 
குருதி நோக்குடை ஒற்றரில் ஒருசிலர் குறுகிப் 
பரிதி தன்பகை அடிபணிந் தினையன பகர்வார் . 
முன்ன மாயமாப் படைக்கலந் தூண்டியே மொய்ம்பு 
பன்னி ரண்டுளான் தூதனைப் படையொடும் படுத்துத் 
தொன்னெ டுங்கடல் இட்டனை இட்டதைச் சுரர்கள் 
அன்ன காலையே விளம்பினர் அறுமுகத் தவற்கே. 
வெங்கண் மால்கரிக் கிளையவன் ஆங்கது வினவிச் 
செங்கை வேலினை ஆயிடை இருந்தனன் செலுத்த 
அங்க தொல்லையின் மூவிரு புணரிகள் அகன்று 
பொங்கு தூயநீர் அளக்கரின் நடுவுபுக் கதுவே . 
புக்க வேலையின் மாயமாப் பெரும்படை புறந்தந் 
தக்க ணந்தொலை வெய்திய தயர்வுயிர்த் தறிந்து 
தொக்க பாரிடர் யாவரும் வீரர்தந் தொகையும் 
மிக்க திண்டிறல் வாகுவும் எழுந்திவண் மீண்டார் . 
ஆண்டவ் வெல்லைவந் திறுத்திடும் வேற்படை அருளி 
மீண்டு கந்தவேள் இருந்துழிப் போந்தது விரைவால் 
ஐந்தா நாள் பானுகோபன் வதை நிகழ்ந்ததாகும் . 


4 


5 


காண்டம்] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


185 


ஈண்டிம் மாநகர் சுற்றியே செறுநர்கள் இகலின் 
மூண்டு போர் செய்வான் புரிசையுட் புகுந்தனர் முரணால் . 8 
அரண முற்றுளார் இந்நகர் அலைத்தலும் அவற்றைத் 
தரணி காவலன் வினவியே தன்னயல் நின்ற 
ரணி யன்றனைக் கனல் முகத் தண்ணலை ஏனை 
முரணில் மக்களை அமைச்சனை விடுத்தனன் முறையால் . 

7 
ஆன காலையில் வந்துவந் தடுரமர் ஆற்றி 
மான வேற்படைப் பண்ண வன் தூதனால் மற்றை 
ஏனை யோர்களால் முத்திற வீரர்கள் இறந்தார் 
மீன மாய்க்கடல் புகுந்தனன இரணியன் வெருவி . 

8 | 
மன்னர் மன்னவன் இவையெலாம் வினவியே மனத்தில் 
உன்ன ருந்துயர் வேலையுக் காற்றலா துழந்தான் 
இந்த கர்ப்படை யாவையும் வறந்தன இன்னும் 
துன்ன லார் இவண் நின்றனர் என்றிவை ரொற்றார் . 

9 
சொற்ற வாசகம் வினவலுஞ் சூரியன் பகைஞன் 
இற்ற வேகொலாம் நம்பெரும் வாழ்க்கையென் றிரங்கிச் 
செற்ற மோடு துன் பெதிரெதிர் மலைந்திடச் செங்கேழ்ப் 
பொற்றை யன்ன நன் இருக்கையை ஒருவினன் போந்தான் , 10 
போந்து கோநகர் அணுகியே துன்பொடு புணர்ந்த 
வேந்தன் மாமலர் அடிகளை உச்சியின் மிலைச்சி 
ஆந்த ரங்கமாம் அளியொடு முந்துநின் றவுணர் 
ஏந்தல் இம்மொழி கேண் மியா நன்கென இரைப்பான் . 11 
மாயை தந்ததொல் படையினால் செறுநரை மயக்கித் 
தூய நீர்க்கடல் இட்ட னன் சுரரது புகல 
ஆய காலையில் வேல்விடுத் தவர் தமை மீட்ட 
சேயை வெல்வது கன வினும் இல்லையால் தெரியின் . 

12 
தெரிந்த மற்றுனக் குரைப்பதென் முற்பகற் செவ்வேல் 
பொருந்து கைத்தலத் தாறுமா முகனொடு பொருது 
வருந்தி வன்படை ஆற்றலும் இழந்தனை வறிதாய் 
இரிந்து மற்றிவண் வருதலால் உய்ந்தனை எந்தாய் . 

13 
ஏற்ற தோர்சிலை இழந்தனை மானமும் இன்றித் 
தோற்று வந்தனை தொல்வரத் தியற்கையும் தொலைந்தாய் 
சீற்ற முற்றிலன் முருகவேள் அவன்சினஞ்செய்யின் 
ஆற்று மோவெலா அண்டமும் புவனங்கள் அனைத்தும் . 14 
ஆர ணன் தனை உலகொடும் உண்டு முன் னளித்த 
கார ணன் தனி ஆழியைக் களத்திடை அணிந்த 
தார கன் தனை நெடியமால் வரையொடு தடிந்த 
வீர வீரனை யாவரே வன்மையால் வெல்வார் . 

15 


186 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


16 


17 


18 


புல்லி தாகிய விலங்கினைப் படுப்பவர் புதலுள் 
வல்லீ யந்தனக குண்டியாய் மாய்நதிடுங் கதைபோல் 
எல்லை யில்பகல் அமரரை அலைத்திடும் யாமும் 
தொல்லை நாள் வலி சிந்தியே குமானால் தொலைந்தோம் . 
கோட லுஞ்சுனைக் குவளையுங் குளவியுங் குரவும் 
ஏடலர்ந்திடு நீபமும் புனை நதிடும் இளையோன் 
பாட . லந்திறல் உரைப்பதென் ஆங்கவன் பணிதத 
ஆட லம்புயத் தண்ணலை வெல்வதும் அரிதால் . 
நெடிது பற்பகல் செல்லினும நிரம்புவ தொனறை 
இடைவிடாமலே முயன்றுபெற றிடுகினற தியற்கை 
உடல்வருந்தியும் தங்களால படிவுடு ஒன்றை 
முடியு மீதெனக் கொள்வது கயவாதம முறையே . 
ஆற்றல் மைந்தரை இழந்ரனை நால்வகை அனிகத 
தேற்றும் அம்மனை என்னுடன் ஒருவன் நீ இருந்தாய 
மேற்றி கழ்ந்தநின் குல தினை வேரொடு வீட்டக் 
கூற்றம் வந்ததும் உணர்கிலை இகலைமேற் கொண்டாய் . 
வெஞ் மஞ்செய வல்லவர் கிடைத்திடின் மிகவும் 
நெஞ், கந்தளிர்ப் பெய்துவன் நோலர் மருக் 
கஞ்சி னேன் என்று கருசலை அரர நீ இன்னும் 
உஞ்சு வைத்தி யோவெனும் ஆசையால் உரைத்தேன் . 
உறுதி ஒன்றினி மொழி தவன் பொன்னகர் உள்ளார் 
சிறைவி டுக்கு தி நம்மிடைச்மெம தகற்றி 
அறுமுகத்தவன் வந்துழி மீண்டிடும் அகற்பின் 
இறுதி யில்பகல் நிலைக்குநின் பெருவளம் என்றான் . 
வெம்பு தொல்கதிர் வெகுண்டவன் உரைத்தசொல் வினவித் 
தும்பை யந்தொடை மிலைச்சிய மணிமுடி துளக்கி 
மொய்ம்பும் ஆகமுங் குலுங்கிட முறுவலித் துயிர்த்து 
நம்பி மந்திரச் சூழ்ச்சிநன் றாலென நவில்வான் . 


19 


20 


21 


22 


வேறு 


என்னிவை உரை ததாய் மைந்த இன் றியான் எளிய னாகிப் 
பொன்னுல குள்ள தேவர் புலம்புகொள் சிறையை நீக்கின் 
மன்னவர் மன்னன் என்றே யாரெனை மதிக்கற் பாலார் 
அன்னதும் அன்றி நீங்கா வடையுமொன் றடையு மாதோ 
கூனொடு வெதிரே பங்கு குருடுபே ரூமை யானோர் 
ஊனம தடைந்த புன்மை யாக்கையோ டொழியும் அம்மா 
மானம தழிந்து தொல்லை வலியிழந் துலகில் வைகும் 
எனையர் வசையின் மாற்றம் எழுமையும் அகல்வ துண்டோ . 
தேவரும் மலர்மே லோனுஞ் செங்கண் மால் முதலா வுள்ள 
ஏவரும் ஆணை போற்ற இருந்தர சியற்றல் உற்றேன் 


24 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


187 


மூவரின் முதலா முக்கண் மூர்த்திதன் வரங்கொண் டுள்ளேன் 
மேவலர் சிறையை இன்று விடுவனோ விறலி லார்போல் . 25 
பேரெழில் இளமை ஆற்றல் பெறலரும் வெறுக்கை வீரம் 
நேரறு சுற்றம் யாக்கை யாவையும நிலைய வனறே 
ரெனப் பட்ட தன்ருே நிற்பது செறுநர் போரில் 
ஆருயீர் விடினும் வானோர் அருஞ்சிறை விடுவ துண்டோ. 

26 
இறந்திட வரினும் அலலால் இடுக்கணொன றுறினுந் தம்பால் 
பிறந்திடு மானந் தன்னை விடுவரோ பெரிய ரானோர் 
சிறந்திடும் இரண்டு நாளைச் டெல்வத்தை விரும்பி யானும் 
துறந்திடேன் பிடிதர், கொள்கை சூரனென நெருபேர் பெற்றேன் . 27 
இன்னுமோர் ° ! காபம் இருக்கினும் இறப்ப தல்லால் 
பின்னுமிங் கமர்வ துண்டோ பிறந்தவர் இறக்கை திண்ணம் 
மினனெனும் வாழ்ககை வே 3337 1 டி விணணவாக் கஞ்சி இந்த 
மன்னுயிர் தமக்கி லேன்யான் மாயவன் மனையும் வென்றேன் . 28 
அஞ்சனை போலும் மைந்த அளியநின் இருக்கை போகித் 
துஞ்சுதி துஞ் லில்லா வரத்தினேன் தொலைவ தில்லை 
நெஞ்சிடை இரங்கி யாதும் நினையலை நோலார்மேல் 
வெஞ்சமர் புரியப் போவேன் என்றனன் வெகுளி மேலான் . 29 
இவ்வகை தாதை கூ ! ) இரவதன் பகைஞன் கேளா 
உய்வகை இல்லை போலும் உணர்ந்திலன் உரைத்த தொன்று 
மெய்வகை விதியை யாரே வென்றவர் வினையிற் கேற்ற 
செய்வகை செய்வேன் என்னார் சிந்தை செய் தினைய சொல்வான் .30 
அறிவொடு சிறிதும் இல்லேன் அடியனேன் மொழிந்த தீமை 
இறையதும் உள்ள கொள்ளா தெந்த பொறுத்தி கண்டாய் 
சிறியதோர் பருவப் பாலர் தீமோரி புகன்று ரேனும் 
முறுவல்பெய்திடுவான்றி முனிவரோ மூப்பின் மேலோர் . 31 
அத்தநீ வெகுவல் கம்மூர் அலைத்திடுங் கணங்கள் தம்மை 
வித்தக வன்மை ரான்ற விறற்புய னோடும் அட்டுன் 
சித்தமும் மகிழு மாறு செய்குவன் விடுத்தி யென்னாக் 
கைத்தலம் முகிழ்த்துத் தீயோன் கழலிணை பணிதல் செய்தான் . 32 
பணிந்திடு கின் ) காலைப் பதுமைதன் கேள்வன் செற்றந் 
தணிந்தனன் உவகை பெற்றன் தனயநின் உள்ளம் போர்மேல் 
துணிந்தது போலும் நன்பல் துன்னலார் தம்மை வெல்வான் 
அணிந்திடு தானை யோடும் அகலுதி ஐய என்றான் . 

33 
தொடையரை காமர் பொற்றோட் சூரிது புகல மைந்தன் 
விடையது பெற்று மீண்டு மேதகு துயரி னோடு 
கடிதுதன் கோயில் புக்குக் கடவுளர் பலருந் தந்த 
அடல்நெடும் படைக ளெல்லாம் ஆய்ந்தனன் எடுத்தான் அன்றே .84 


188 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மையுறு தடங்கண் மாதர் வனமுலை திளைக்கு மார்பின் 
மெய்யுறை யொன்று வீக்கி விரல்மிசைப் புட்டில் சேர்த்திக் 
கையுற ஒருவில் லேந்திக் கைப்புடை கட்டி வாளி 
பெய்யுறும் ஆவ நாழி பின்னுற வீக்கி யாத்தான் . 

35 
சேமமா யுள்ள எண்ணில் படைகளுந் தேருஞ் சுற்றத் 
தாமநீள் கவிகை வேந்தன் தனிமகன கடையிற் சென்று 
காமர்சூழ் கனக வையம் ஒன்றின் மேற் கடிது புக்கான் 
ஏமமால் வரையின் உம்பர் எழிலியே றணைந்த தேபோல் . 36 
மற்றது காலை தன்னில் வாம்பரி நிரையுந் தேருங் 
கொற்றவெங் களிறும் வீரர் குழாங்களுங் குணிப்பில் வெள்ளஞ் 
சுற்றின இயங்கள் முற்றுந் துவைத்தன துவ 4 கோடி 
செற்றின இரவி செல்லுந் தேயம தடைத்த அன்றே . 37 
தேரிடைப் புகுந்து நின்றோன் இப்பெருஞ் சேனை வெள்ளம் 
பாரிடைக் கொண்டு நின்ற புணரியிற் பாங்கர் சூழச் 
சூரிடைக் கொண்ட அன்புந் துயரமும் உளத்தை யுண்ணப் 
போருடைத் திசையை நோக்கிப் பொள்ளெனப் போதல் உற்றான . 38 


வேறு 


மாவாழ் தெருவு பலகோடிகள் வல்லை நீங்கி 
மேவார் பொருத களத்தெல்லை விரைந்து நண்ணி 
மூவா யிரரும் பிறரும் முடி வான நோக்கி 
யாவா வெனவே இரங்கிக்கலுழ்ந் தல்லல் செய்வான் . 39 
தாளாண்மை மிக்க அசுரன் மகன் தாங்கள் செல்லா 
நீளா குலத்தின் அழிகின்ற தன் நெஞ்சு தேற்றிக் 
கேளார் தொகைமேற் பெருஞ்சீற்றங் கிளர்ந்து செல்லச் 
சூளால் இனைய தொருவாசகஞ் சொல்லல் உற்றான் . 40 
மாசாத்தர் அன்ன வயப்பூதரை மாய வாட்டித் 
தேசார்க்கும் வேலோற் கிளையோனைச் செகுத்தி டேனேல் 
காசாற் பொலியும் அகல் அல்குலின் காமம் வெஃகி 
வேசாக்கள் பின்செல் வறியானில் விளங்க யானே . 

41 
என்னா ஒருசூள் இசையா அவனேக லோடும் 
அன்னான் வரவு தனை நோக்கி அவுணர் தங்கள் 
மன்னாகும் நின்ற மகனாகும் மலைவ தற்குப் 
பின்னார் வருவார் எனப்பூதர்கள் பேச லுற்றார் . 42 
பேசுற்ற காலை அவுணப்படை பேர்ந்து சென்றாங் 
காசற்ற பூதப் படைதம்மெதிர் ஆர்த்து நேரப் 
பூசற் பறைகள் இயம்புற்றன பூமி பொங்கி 
மாசற்ற வானைத் திசையோடு மறைந்த தன்றே . 
ஆர்த்தார் கிடைத்தார் அடற்பூதர் அடுக்கல் மாரி 
தூர்த்தார் படைகள் சொரிந்தார் மரந்தூவ லுற்றார் 


43 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


189 


பார்த்தார் அவுணர் எழுநாஞ்சில் பரசு தண்டஞ் 
சீர்த்தா கியவில் லுமிழ்வாளி செலுத்தி விட்டார் . 


44 


வேறு 


பொங்கு வன்மைகொள் பூதரும் , வெங்கொ டுந்தொழில் வினையரும் 

ங்கிவ் வாறெதிர் ஏற்றிடா, அங்கண் வெஞ்சமர் ஆற்றினார் . 45 
அரிய ஒண்பகல் அல்லொடே , பொருது பார்மிரை புக்கபோல் 
இருதி றத்தரும் இகலியே , விரவு பூசல் விளைத்தனர் . 

46 
உரங்கொள் பாரிடர் உய்த்திடு , மரங்கள் குன்றுகள் மாண்டிட 
நெருங்கி நேர்ந்த நிசாசரர் , ரரங்கள் கொண்டு தடிந்தனர் . 47 
விற்கொள் அம்பினை வேலினை , எற்கொள் நாஞ்சில் எழுக்கதை 
வர்க்க மானதை வன்கணர், கற்களாற்றுகள் கண்டனர் . 

48 
சிவந்த பங்கிகொள் சென்னிகள் , நிவந்த மொய்ம்பு நிலத்துகக் 
கவிழ்ந்து நண்டு களத்திடை , அவிந்த பூதம் அனந்தமே . 

49 
நெஞ்சம் மொய்ம்பும் நெடும்பதஞ், செஞ்செ வித்கலை சிந்தியே 
எஞ்சு தானவர் எண்ணிலார் , துஞ்சி னார் பழி துஞ்சவே . 

50 
பாய்ந்த வாசிகள் பாரிடங் , காய்ந்த யானைகள் காசினி 
ஏய்ந்த தேர்களி யாவையும் , மாய்ந்து பாரின் மறிந்தவே . 

51 
சோரி தூங்கிய தொல்பிணம் , மேரு விண்ணை விழுங்கின 
காரி யூர்தி கருங்கொடி , ஓரி கங்கம் உலாயவே . 

52 
இந்த வாறிரு பாலரும் , வந்து நேர்ந்து மலைந்திடப் 
புந்தி நோவறு பூதர் தம் , முந்து தூசி முரிந்ததே . 
தாழும் ஒன்னலர் தாக்கலால் , நீள்கொ டிப்படை நெக்கிடக் 
கூழை நின்றிடு கூளிகள் , ஆழி யென்ன அடுத்தவே . 

54 
புடைநிரம்பிய பூதர்வந், திரைவி டாதெதிர் ஏற்றிடா 
அடலின் மேதகும் அவுணமாக் , கடலை நின்று கலக்கினார் . 55 
ஒடிந்த தேர்கள் உலந்துபார் , கிடந்த யானை கிளர்ந்தமா 
மடிந்த தானவர் மாப்படை , தடிந்து லாயினர் பாரதர் . 

58 


. 


53 


57 


அதிரும் கழல்சேர் அவுணப் படைகள் 
முதிரும் குறளெற் றமுடிந் திடலும் 
எதிருஞ் சமரத் திடையெய் தியதோர் 
கதிரின் பகையங் கதுகண் டனனே . 
சிந்தாய் வருமிச் சிலா ரதரே 
நந்தானையெலாம் நலிகின் றனரோ 
அந்தா இனிதென் றடுதேர் கடவா 
வந்தான் விரைவால் இமையோர் மறுக . 


58 


190 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


59 


60 


61 


62 


கடிதாய் வருகா லொடுகா ரெழிலி 
படிமே லுறவே படர்கின் றதுபோல் 
கொடிதா கியவிற் குனியா முனியா 
வடிவா ளிகள் தூய் அவுணன் வரலும் . 
வண்டார் தெரியல் வலியோன் வரவைத் 
தண்டா தமர்செய் திபா ரதர்கள் 
கண்டார் எதிரே கடிதே நடவா 
அண்டார் தொகை அர் சுற ஆர் த தனரே. 
தருவுங் கதையுந் தருசூ லமுமால் 
வரையுங் கொழுவும் பழுவும் எழுவுஞ் 
சொரிகின் றனர்பல் வளனுத் தொலையா 
எரியின் மிசையே இடுமந் தணர்போல் . 
தொடுகின் றகரல் தொபரா பதர்கள் 
விடுகின் றவெலாம் மிரை வந் திடலும் 
அடுகின் றசினத் தவுணன் குரலில் 
படுகின் றராம் பல தூண் டினனே . 
பணிபட டகனற் படை தூண்டுதலும் 
திணிபட் டகணத் திறலோர் வரை கள் 
அணிபட்டதருக் குலமா தியெலாம் 
துணிபட் டனவே துகள் பட்டனவே . 
கல்லும் தருவும் கதையும் பிரவும் 
சொல்லும் திறலும் துகள் பட் டிடலும் 
வெல்லும் தகுவன் மிடுசா தர்மேல் 
செல்லும் படிவெங் கணை சிந் தினனே 
சிந்துற் றிடுரெங்கனல்வெங்கணைகள் 
பொந்துற் றிடுகின் பையங் கமென 
வந்துற் றுடன் முற்றும் வருத் துதலால் 
நொந்துற் றனர் அற் பானர்நோன் மையெலாம் . 
விடுகின் றகனற் கணைவெந் திறலோர் 
உடலம் புரை செய்திடவுற் றனரால் 
படரும் குறியோன் கதைபஃறளையா 
அடுதொல் கிரவுஞ் ரமதா மெனவே . 
தெரிதற் கனற் கணைசென்றுபுகப் 
பொருகொற் றமகற் றியபூ தர்மிசைப் 
பெருகுற் றதுசோ ரிபெருங் கருவிண் 
டுருகுற் றிடுசெம் பொழுகும் படிபோல் . 
கதிரும் கனல்வெங் கணைசா ரதர்மெய் 
புதைகின் றுழிரெம் புனல்வந் தெழுவ 


63 


64 


65 


68 


87 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


191 


68 


உதிரம் பிறவுற் றிடு தீ யுறவால் 
எதிர்வந் தவைகன் னீடனுய்ப் பதுபோல் . 
விடமெய்க் கணைமா ரிகள் / ம் மிசையே 
படவெய்த் தனர்சிந் தைபதைத் திடுவார் 
கடவுட் கதிரைக் கனலும் கொடியோற் 
குடைவுற் றனரால் உறுபூ தரெலாம் 


89 


70 


71 


72 


73 


நிலைய ழிந்து நெடுங்கடல் பாரிடம் 
தொலைய முன்னம் தொலைந்திடு தானவா 
வலிதெரிந்து வயம்புனை ரானவர் 
தலைவன் முன் வந்து பார்த்தனர் என்பவே . 
ஆய காலை அறிந்துவெம் பூகர்கள் 
போய வா 7 ) ம் புரைய று சூர் பாரு 
சேய வன் திறல் ரெய்கையும் நோக்கினான் 
காயும் வெவ்வெரி கான்றிடு கண்ணினான் . 
மலைக்கு லக்கொடி வாமத்தன் மைந்தராம் 
இலக்க வீரருள் ஏனைய மைந் டுள் 
தலைக்கண் நின் பயங்கெழு மொய்ம்பினான் 
விலக்கில் தேரொடும் வெயதென ஏகினான . 
ஆதி தந்த அறுமுகத் தெம்பிரான் 
பாத முன்னிப் பரவிக் கடிதுபோய 
மேத குங்கதிர் வெம்பகை தானையாம் 
ஓத முட்கக் குனித்தனன் ஓர் சிலை 
காமர் மொய்ம்பினன் கைத்தனுக் கோட்டலும் 
தாமு னிந்து ககுவர் சந் கானைகள் 
தோமரங்கதை சூலம்வை வாளிவேல் 
நேமி யாதி நெருக்கு , ) வீசினார் . 
வீசு கின்ற வியன் படை மாய்ந்துகத 
தேசு லாவு திறலுடை மொய்ம்பினான் 
ஓரை கொண்டதன் சாபம் உமிழ்ந்தென 
ஆசு கங்கள் அளப்பில தூண்டினான் . 
தூண்டும் வாளி துணிபடச் செய்தலும் 
மாண்டு போயின மற் , வர் வெம்படை 
ஈண்டு தானவர் யாரும் மறைந்திட 
மீண்டும் வார்கணை வீசினன் | னே . 
கற்றை வார்டைக் கண்ணுத லோன் சுதன் 
கொற்ற வில்லுமிழ் கூர்ங்கணை விட்டன 
பற்ற லார்மெய் படுதலும் அன்னவர்க் 
கிற்ற தாள் முடி தோள் புயம் யாவுமே. 


74 


75 


76 


77 


192 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


78 


79 


80 


81 


ஆர ழிந்தன ஆழி அழிந்தன 
தேர ழிந்தன திண்பரி கைமுகக் 
கார ழிந்த கடுந்தொழில் தானன 

வர் 
போர ழிந்த புகுந்தன சோரியே . 
மற்ற வெல்லை வலியருந் தானைகள் 
இற்ற வேகொல் இவன் சிலை யாலெனாச் 
செற்ற நீரொடு செங்கதிர் மாற்றலன் 
ஒற்று தேர்வல வற்கிவை ஓதுவான . 
அடுத்து நம்படை அட்டவன் முன்னுற 
விடுத்தி தேரை வலவனை வெய்தென 
வடித்த விஞ்சையன் வன்மையின் அன்னதேர் 
நடத்தி யார்த்தனன் நாகர் நடுங்கவே . 
மாண்ட கொள்கை அவுணன் வலவன் முன் 
தூண்டு தேர்மிரைத் துண்ணென நண்ணியே 
பூண்ட தன் சிலை கோட்டிப் பொருஞ்சினம் 
மூண்டு மேலவன் முன்னிது கூறுவான் . 
எஞ்ச லின்றிய என்பெருந் தானைகள் 
துஞ்சும் வண்ணந் தொலைத்தனை நீயினி 
உஞ்சு போகரி துன் மனை அட்டிட 
வஞ்சினங்கொடு வந்தனன் யானென்றான் , 
என்ற லோடும் இருந்திறன் மொய்ம்பினான் 
பொன்று வோரையும் போர்த்தொழில் செய்து பின் 
வென்று ளோரையும் விண்ணவர் காண்குவர் 
நின்று தாழ்க்கலை நேருதி போர்க்கென்றான் . 
விளைத்த சீற்றத்து வெந்திறற் சூர்மகன் 
வளைத்த வில்லிடை வார்கணை ஆயிரந் 
தளைத்த பூந்தொடை வாகையன் தன்னுரந் 
துளைத்திடும்படி பூட்டுபு தூண்டினான் . 
ஆக மூழ்கி அடற்கணை போழ்ந்து பின் 
ஏக வென்றும் இளையவன் பின்னவன் 
சோக மோடுதன் தொல்சிலை வாங்கியே 
நாகர் போற்றிட நாணொலிக் கொண்டனன் . 
நாணொலிக்கொடு நஞ்சழல் கான்றெனத் 
தூணி யுற்ற சுடுசரம் ஆயிரம் 
வேணு வுய்த்து விரைவினில் தூண்டினான் 
ஏணு டைக்கொடி யோன் புயத் தெய்தவே . 
ஆயி ரங்கணை அம்புயம் மூழ்கலும் 
நோயு முந்துள நொந்து நொடிப்பினில் 


82 


83 


84 


85 


86 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


193 


87 


88 


89 


90 


91 


தீய வன்மகன் செஞ்சரம் நூற்றினால் 
தூய வன்வில் துணிபடுத் தானரோ. 
திண்டி றற்புயன் செஞ்சிலை இற்றிட 
அண்டர் அஞ்சினர் அன்னவன் ஓரயில் 
கொண்டு ருத்துக் கொடுந்தொழிற் சூர்மகன் 
முண்ட நெற்றியின் மொய்ம்புடன் வீசினான் . 
வீக வெம்படை வெய்யவற் சீறிய 
நீசன் மாண்டகு நெற்றியுட் சேறலும் 
மாசில் வான்மிரை வந்தெழு செக்கர்போல் 
ஆசில் செம்புனல் ஆறெனச் சென்றதே . 
சென்ற காலையில் தீயவன் ஓரிறை 
நின்று தேரின் நினைவில னாகியே 
பின்றை முன்னுணர் வெய்தப் பெருந்தகை 
ஒன்றொர் வெஞ்சிலை ஒல்லையில் வாங்கினான் . 
வாங்கி வாயுவின் மாப்படை தூண்டலும் 
ஆங்கவ் வெய்யனும் அப்படை யேவியே 
தாங்கி வன்மை தணித்தலுந் தாவிலோன் 
தீங்கனற்படை உய்த்தனன் சீறியே . 
மாரி யன்னகை மன்னவர் கோமகன் 
-ஆர பற்படை அவ்வழி தூண்டலும் 
வீர வாகு விடுத்திடு தீப்படை 
போரி யற்றிப் பொருக்கென மீண்டதே . 
சுடுக னற்படை போந்திடச் சூர்மகன் 
கடிது பின்னுங் கதிர்ப்படை தானெடா 
அடுதி அன்னவன் ஆவியை நீயெனா 
விடுத லோடும் விரைந்தது சென்றதே . 
விரைந்து சென்றதை வீரமொய்ம் புள்ளவன் 
தெரிந்து சேணிடைச் செங்கதி போன்படை 
துரந்து நீக்கலுஞ் சூர்மகன் பங்கயத் 
திருந்த வன் படை ஏவினன் என்பவே . 
தேன்மு கத்துத் திருமல ரோன்படை 
வான்முகத்து வருதலும் ஆங்கவன் 
ஊன்மு கப்படை ஒய்யெனத் தூண்டினான் 
நான்முகத்தன் அடற்கண நாயகன் . 
தூண்டு வேதன் படைக்கலஞ் சூர்மகன் 
ஆண்டு தொட்ட படையை அகற்றியே 
மீண்டு வந்திட வெய்யவன் வீரன்மேல் 
நீண்ட மாயன் நெடும்படை வீசினான் . 


92 


93 


94 


95 


98 


13 


194 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


97 


98 


99 


வீசும் அப்படை . தன்னை விலக்கினான் 
கேச வன்படை யால்கிளர் மொய்ம்புடை 
மாசில் கேள்வியன் மற்றது நோக்கியே 
நீசன் மாமகன் உள்ளம் நினைகுவான் . 
தொட்ட தொட்ட படைகள் தொலைவுற 
விட்ட னன்படை மேலினி யாவையும் 
அட்டு நல்கும் அரன்படை தூண்டுறின் 
ஒட்ட லன்கரத் துணடது கண்டதே 
ஆத லாலியான் அப்படை தூண்டிடல் 
ஊதியத்தை யுடைத்தன்று மாயையால் 
ஏதி லானை இனியடல் செய்வதே 
நீதி யென்று நினைந்தனன் நேரலன் . 
விஞ்ரை மாய வியன் முது மந்திரம் 
நெஞ்ச மீது நெறிப்பட எண்ணியே 
செஞ்சு டர்க்கதிரைச்சிறை செய்திடு 
வஞ்ச மைந்தன் மறைந்தனன் தேரோடும் . 
பாங்கு முன்னரும் பின்னரும் பாய்கதிர் 
தூங்கு தேரொடு துன்னலன் ஏ கும் 
வீங்கும் ஆற் பல் விறலுடை மொய்ம்பன்மேல் 
வாங்கு விற்கணை மாரி வழங்கினான் . 
சூறை யென்னத திரிபவன் தூண்டிய 
மாறில் வாளிபடப்பட வள்ளல்மெய் 
ஊற தாகி உலப்பறு செம்புனல் 
ஆற தென்ன வழிக்கொண்ட தாலபோ . 
அண்டர் நோக்கி அழிந்தனர் பாரிடர் 
தண்ட மோடு களர்ந்தனர் பார்பினோர் 
விண்டு விண்டு வெருவினர் அச்செயல் 
கண்டு வரன் கனலெனச் சீறினான் . 


100 


101 


102 


103 


ஒன்றொரு மாயை தன்னால் உய்ந்து முன் வென்று போனான் 
இன்றும துன்னி னானோ இனியது முடிக்க அற்றே 
நன்றிது நன்றி தம்மா நானிவன் தன்னை இன்னே 
கொன்றிடு கிற்பேன் என்னாக் குறித்தனன குமரன் பின்னோன் 104 
ஈது தன் புந்தி தேற்றி ஈங்கிவன் சூழ்ச்சி மாய்ந்து 
போதரு கினற வாறு புரிகுவன் விரைவின் என்னாச் 
சேசதனங் கொண்ட துப்பின் தெய்வதப் படையைப் போற்றி 
மேதகு வழிபா டாற்றி யவுணனைக் குறித்து விட்டான் . 105 
பொருவருந் திறலோன் விட்ட போதகப் படையே பானாள் 
இருளினை இரியல் செய்யும் இரவிபோற் சேற லோடும் 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


195 


விரைவொடு விஞ்சை மாயம் விளிந்தது வேந்தன் மைந்தன் 
ஒருபெருந் தேருந் தானு மாகியே உம்பர் நின்றான் . 106 
தோன்றியே விண்ணின் நின்ற சூர்மகன் தொலைவில் ஆற்றல் 
சான்றதன் மாயம் போன தன்மையுந் தடந்தோள் வீரன் 
ஆன்றால் வலியும் நோக்கி அயர்ந்தனன் அயர்ந்து முன்னம் 
மான்றிடும் அமார் யாரும் மனமகிழ் சிறந்து நின்றார் . 107 
அவ்வழி வீர மொய்ம்பன் அந்தர வழிக்கண் நின்ற 
மைவழி சிந்தை மைந்தன் மாண் பினை நோக்கி வஞ் . 
வெவ்வழி இனிநீ போதி யானிவண் அடுவன் என்னாக் 
கைவழி வரிவில் வாங்கித் தேரொடுங் ககனஞ் சென்றான் . 

108 
விண்ணிடைப் புகுந்த வீரன் வெலற்கருஞ் சூரன் மைந்தன் 
கண்ணுற முன்பு நேர்ந்து கணைபல கோடி தூர்த்தான் 
நண்ணலன் அவனுஞ் சீறி நவின்றதோர் ராபம் வாங்கித் 
துண்ணென விசிக மாரி சொரிந்தனன் சுரர்கள் அஞ்ச. 109 
நீரொடு கனலும் மாறாய் நெடுஞ்சினந் திருகி நின்று 
போரினை இரைப்பு தென்ன இருவரும் பொருது நின்றார் 
ஓரிறை அளவை தன்னில் ஓராயிட நூறு கோடி 
சாரிகை திரிந்த அம்மா அனையவர் தடம் பொற்றேர்கள் . 110 
ஏற்றிகல் புரியும் வீரர் எதிரெதிர் துரக்கும் வாளி 
நாற்றிசை கொண்ட அண்டப் பித்திகை காறும் நண்ணி 
மேற்றிகழ் பரிதிப் புத்தேள் வியன் கதிர் வரவு தன்னை 
மாற்றியெவ் வுலகு ளோர்க்கு மலிதுயர் விளைத்த அன்றே . 111 
செற்றமொடிவர்கள் வீசுந் திருநெடுங்கணைகள் யாண்டும் 
முற்றிடு கின்ற காலத்துகுவன கவன மான் தேர் 
அற்றன புரவி மாலை அவிந்தன களிற்றின் ஈட்டம் 
இற்றன அவுணர் சென்னி இறுவன பூதர் யாக்கை 

112 
கிட்டுவ சேணிற் செல்வ கிளருவ கிடைத்துப் பின்னும் 
முட்டுவ ஒன்றை யொன்றை இடம்வலம் முறையிற் சூழ்ந்து 
வட்டணை புரிவ வானோர் மதிக்கவும் அரிய வல்லே 
எட்டு திசையும் விண்ணுந் திரிவன இருவர் தேரும் . 113 
இகழுவர் முனிவர் வெஞ்சூள் இயம்புவர் வன்மை நோக்கிப் 
புகழுவர் உரப்பி வீரம் 

புகன்றெடுத் தழைப்பர் பூசல் 
மகிழுவர் நகைப்பர் வெற்றி வால்வளை முழக்கஞ் செய்து 
திகழுவர் கணையின் மாரி சிந்துவர் தெழித்துச் செல்வர் . 114 
புரந்தனை அட்ட செல்வன் புதல்வனும் அவுணன் சேயும் 
விரைந்தெதிர் மலைந்த காலை முறைமுறை வெகுண்டு விட்ட 
வரந்தெறு பகழி மாரி அகிலமும் விரவிச் செல்லக் 
கரந்தனன் இரவி திங்கள் கலைகளுங் குறைந்த தன்றே . 115 


196 


கந்த புராணம் 


( 4 யுத்த 


116 


117 


118 


119 


காலொப்பன கூற்றெப்பன கனலொப்பன கடுவின் 
பாலொப்பன உருமொப்பன பணியார்புரம் பொடித்த 
கோலொப்பன கதிரொப்பன குன்றந்தனைக் கொன்ற 
வேலொப்பன இருவீரரும் விடலுற்றிடு விசிகம் . 
வரை புக்கன புயல்புக்கன வான் புக்கன மறிதெண் 
டிரைபுக்கன கடல்புக்கன திரைபுக்கன திரைசூழ் 
தரைபுக்கன அண்டத்துழை தனிற்புக்கன பிலத்தின் 
நிரைபுக்கன இளையோனுடன் அவுணன்விடு நெடுங்கோல் 
திரிகின்றன இருவோர்விடு தீவாளியும் அவைப்பட் 
டெரிகின்றன புயலின் குலம் இருநாற்றிசைக் கரியுங் 
கரிகின்றன புவிவிண்டன கடல்வற்றின உடுமீன் 
பொரிகின்றன உலகெங்கணும் கைவிம்மிய தன் )ே. 
பொடியோங்கிய திறன்மொய்ம்புடைப் புலவன் விடு சரத்தை 
வடியோங்கிய கணைமாரியின் அருக்கன் பகை மாற்றும் 
கொடியோன் மகன் விடுவாளியைக் தைவெங்கணை மழையால் 
நெடியோன் தனித் துணையானவன் அறுத்தேயுடன் நீக்கும் . 
போரிவ்வகை இருவீரநம் பொரலுற்றிடு பொழுதில் 
பாரின்றலை நின்றோர்களும் இமையோர்களும் பார்த்தார் 
ஆரிங்குளர் இவரேயென அமர்செய்கவர் அடுபோர் 
வீரர்கனில் எவரேயிவர்க் கிணையென் று வியந்தார் . 
அவ்வேலையின் நூ ரயிம் அடுவெங்கணை அதனால் 
மைவேலையில் வருபானுவைத் சளை பூட்டிய மைந்தன் 
செவ்வேலவன் திருத்தூதுவன் கேசைப்பொடி படுத்தி 
காவ்வேலையும் வெருக்கொண்டிட இடியேறென ஆர்த்தான் . 
ஆர்க்கின் வரிவில்பொய்ம்புடை அறிவன் சினந் திருகி ) 
சீர்க்கின் )விண் மிடை நின்று தன் சிலைகா ஓ y , 1) வாங்கிக் 
கூர்க் தங்கணை ஓராயிரங் கொளுவித்துாந் திட்டுக் 
கார்க்கின்றமெய் அவுணர்க்கிடை சடுந்தேர் துகள் கண்டான் . 
வையந்துக ளாய்இற்றிட வானத்திடை நின் ) 
வெய்யன்பெருஞ்சினஞ்செய்துவில் வீரன் தன துரத்தின் 
ஐயஞ்சுநஞ் சயல்வாளியக் கழுந்தும்படி தூண்டிர் 
சையந்தனைக் கடந்தேவளர் தடந்தோள் புடைத் தார்த்தான் . 
உரத்திற்படு நெடுவாளியின் உளநொந்திடும் உரவோன் 
கரத்திற்சிலை தனிலேழிரு கணை பூட்டினன் லுெத்தி 
வரத்திற்றனக் கிணையில்லதொர் மன்னன் மகன் 

தனது 
சிரத்திற்பொலி மகுடந்தனை ச் சிந்தித்துகள் செய்தான் . 
மாண் கொண்டிடு முடிசிந்திட வறியானெனத் திகழும் 
ஏண்கொண்டிடு சூரன் மகன் ஏழேழ்கணை தூண்டித் 


120 


121 


122 


123 


124 


காண்டம் ] 


11. பானுகோபன வதைப் படலம் 


197 


தூண் கொண்டிடு திறல்மொயம் புடைத் தொல்லோன் உரம் பிணித்த 
நாண் கொண்டிடு கவரந்தனை நடுவேதுணித் திட்டான் . 

125 
ஆகம்படு நெடுஞ்சாலிகை அழிவெய்தலும் அழல்கால் 
நாகம்படு ரடையோன்சு தன் நன் றீதென நகையாப் 
பாகம்படு பிறைபோலெழு பகுவாய்க்கணை செலுத்தி 
மேகம்படு மணிமேனியன் வில்லைத்துணி படுத்தான் . 

128 
வில்லொன்றிரு துணியாதலும் வெங்கூற்றினும் வெருளா 
அல்லொன் றிய மனத்தீயவன் அயன்முன் கொடுத் துள்ள 
01 ல்லொன் றிய தனிவேலினை எடுத்தீங்கிவன் தன்னைக் 
கொல்லென் றுடைத் துரவோன்மிடை குறித்துச்செல விடுத்தான் . 127 


வேறு 


விடுத்த காலையன் இந்தியத் தெரிந்திடும் விரலோன் 
அடற்பெருங்கணை ஆயி | கோடிகள் அதனை த 
கடுத்திடும்படி தெலுத்தினன் அவையெலாந் தடிந்து 
வடித்த வேற்படை வான் வரிக் கொண்டுவந் ததுவே . 128 
வந்த காலையில் அதன்வலி நோக்கியே வள்ளல் 
இந்து சேகரன் உதவிய நாந்தகம் எடுத்துக் 
கந்த வேளடி வழுத்தியே கருதலன் விடுத்த 
குந்த வெம்படை இரு துணி பட்டிடக் குறைத்தான் . 

129 
குறைத்த காலையில் அமார்கள் ஆடினர் கொடியோன் 
திறத்த ராகிய அவுணர்கள் ஏங்கியே திகைத்தார் 
அமத்தை யாற்றிடும் இளையவன் அங்கது நோக்கி 
ம றித்த ருஞ்சுடர் வாளினை உறையகத் திட்டான் . 

130 ) 
அள்ளி லை ததனி வேற்படை. இறுதலும் அதனைத் 
கள்ள விஞ்ரைகள் பயின்றிடு சூர்மகன் காணாத 
தெள்ளி தம்மவோ மான்படை வலியெனச் செப்பிப் 
பொள்ளெ னக்கர வாளமொன் றெடுத்தனன் பொருவான் . 131 
கருமு கிற்புரை மேனியன் கரத்தில்வாள் பற்றி 
விரவு மின்னுவின் கொடியென விதிர்த்துமுன் வீசி 
உருமி டிக்குலத் தாவலங் கொட்டியார்த் துருத்துச் 
ரெருமுயற்சியாற் சீரிளங் கோவின் முன் சென்றான் . 132 
சென்ற காலையில் இளையவன் தன்பெருஞ் சிலைகால் 
ஒன் ) வாங்கியே பகரிபல் லாயிரம் உய்த்து 
வென்றி வாட்படை யானுங் கிரித்திட விடர்செய் 
குன்றில் வீழ்தரும் அருவிபோல் வீழ்ந்தது குருதி . 

133 
பரிதி மாற்றலன் மிரைவரு பகழியும் பாரான் 
( குருதி வீழ்வதும் உம்பகிர் வுற்றதுங் குறியான் 
ஒருதன் மானமுந் தானுமா யோடினன் குறுகிச் 
சுடுதி யன்னவன் சிலையினை வாளினால் துணித்தான் . 134 


198 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வில்லி றுத்திடு விறலினோன் மிசை படக் கிளர்ந்து 
சொ 
சல்லெ னத்தெழித் தொருதன் வாள் வீசினன் திரிய 
அல்ல லுற்றிடும் இமையவர் அங்கது நோக்கி 
இல்லை மற்றிவன் இறந்தபின் அமரென்ப தென் மூர் , 135 
அங்க வெல்லையில் வீரவா குப்பெயர் அறிஞன் 
திங்கள் சூடிய உலகடுந் தாதையிற் சீறித் 
துங்க மிக்கதன் வாளுரீ இக்கறங்கெனச் சுற்றி 
எங்கண் ஏகுதி என்று போய் அவுணனை ம | திர்த்தான் . 186 
ஏற்றெதிர்ந்திடும் எல்லையின் இரவியம் பகைஞன் 
காற்றெனச்சென்று நேர்ந்தனன் இருவருங் கலந்து 
சீற்ற நீர்மையால் வாளமர் உழந்தனர் ரெங்கட் 
கூற்றும் அங்கியுஞ் சமர்புரி கின்றகோட் பென்ன . 

137 
மாறு மாறுசென் றடி முதல் உறுப்பினை வாளால் 
வேறு செய்திட எறிகுவர் அன்னது விலக்கி 
ஊறு செய்திற நாடுவர் இடைதெரிந்து மைல் 
சூறை யாமெனச் சுற்றுவர் வட்டணை சூழ்வார் 

138 
இன்ன கன்மையில் இருவரும் வாளமர் இயற்றி 
மன் 

னு காலையில் சூர் மகன் விஞ்சையின் வலியால் 
தன்னை நேரிலா இளையவன் தடக்கைவாள் அகற்றி 
அன்ன வன் திருத் தோள் மிரை எறிந்தனன் அன் 1ே ). 138 
மாற்ற லன்கர வாளினால் எறிதலும் வள்ளல் 
ஆற்றல் மொய்ம்பிடைக் குருதியா றிழிதர அதுகண் 
டேற்றம் எய்தினன் சூர்மகன் இவன் றனக் கிளை யோன் 
தோற்றி டுங்கொலென் றிரங்கினர் வானவர் துளங்கி . 140 
அன்ன காலையில் இளையவன் அறுமுகத் தமலன் 
பொன்னின் சேவடி புந்தியில் உன்னியே புகழ்ந்து 
மின்னு வான தன் வாட்படை வீசியே விரைந்து 
துன்ன லன்வலத் தோளினை வலியொடு துணித்தான் . 
துணித்த காலையில் வலதுகை தன்னொடு தொடர்ந்த 
பணித்த னிச்சுடர் வாளினை இடக்கையால் பறித்து 
மணித்த சும்பு கொள் மொய்ம்புடை அவுணர்கோன் மற்றும் 
தணிப்ப ருஞ்சினந் தன்னொடு முயன் றனன் மரே . 

142 
தீய வன்றனி முயற்சியை நோக்கியே திறலோன் 
தூய வாள் கொடே அன்னவன் இடக்கையைத் துணிப்ப 
மாயை தொல்படை விடுத்திடு வேனென மதித்தான் 
ஆய காலையில் அறிஞனும் அவன் தலை அறுத்தான் . 

143 
வாளில் அங்கவன் அடுதலுஞ் சென்னியும் வரை நேர் 
தோளும் யாக்கையும் வீழ்ந்தன சூரியன் பகைஞன் 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


189 


நாளு லந்தனன் அவனுயிர் வௌவியே நடுவன் 
ஆளி மொய்ம்பனை வழுத்தியே தென்புலத் தடைந்தான் . 144 
சூரன் மாமகன் முடிந்தது முனிவருஞ் சுரரும் 
ஆரும் நோக்கியே ஆடினர் பாடினர் ஆர்த்தார் 
வீர வீரன் நீ யாமென இளவலை வியந்து 
மாரி யாமென அவன் மிசை பொழிந்தனர் மலர்கள் . 

145 
நுவல ருந்திறல் சூர்மகன் பட்டது நோக்கி 
அவலம் எய்தியே அழிந்திடு பூதர்கள் ஆர்த்துத் 
தவல ருந்திறல் வீரனை வழுத்தினர் தனது 
கவலை நீங்கியே களித்தனன் செங்கதிர்க் கடவுள் . 

146 
அன்ன காலையில் வீரவா குப்பெயர் அறிஞன் 
தன்னு ளஞ்சிறந் தகலிரு விசும்பினைத் கணவா 
இந்நிலத்திடை வந்து தன் துணைவர் தம் மினத்தைத 
துன்னி யாங்கவர் புகழ்ந்திட இனையன சொல்வான் . 147 
ஆன தொல்பெரு மாயையால் நம்மைமுன அலைத்த 
பானு கோபனை அட்டனம் பயர்ந்தசூ ளுமவு 
தானு முற்றிய தால் இனி எம்பிரான் தன்முன் 
சேனை தன்னொடு மேவுதுஞ் செல்லுதி சென்ரன் . 

148 
மிக்க வீரனித் தன்மையை உரைத்தலும் வினவி 
முக்கண் நாயகன் தமவேள் இணையடி முன்னம் 
புக்கு நென்ன லுந் தொழுதில நன்றுநீ புகன் முய் 
தக்க தேயிது என் மனர் துணைவராந் தலைவர் . 

149 
ஆங்கவ் வெல்லையின் நம்பி தன் இளை ஞரும் அடுபோர் 
தாங்கு பூதருந் தானையந் தலைவரும் தழுவிப் 
பாங்கர் வந்திடப் பொருகளம் ஒருவியே படர்ந்து 
பூங்கி டங்குசூழ் பாசறை இருக்கையுட் புகுந்தான் ,. 150 
சோதி நீடிய பாசறை புகுந்திடு தூயோன் 
பூதர் தம்மொடுந் துணைவர்கள் தம்மொடும் போந்து 
காத லாகியே அறுமுகத் தையனைக் கண்டு 
பாத பங்கயந் தன்னிடைப் பன்முறை பணிந்தான் . 151 
பரிந்து பன்முறை வணங்கியே எழுதலும் பகவன் 
தெரிந்து நோக்கிநீ சூர்மக னோடு போர் செய்து 
வருந்தி ஆங்கவற் செற்றனை ஆதலின் மகிழ்ந்தாம் 
விரைந்து கேண்மதி நல்குதும் வேண்டுவ தென்றான் . 

152 
என்று மூவிரு முகமுடைப் பண்ணவன் இயம்ப 

று போற்றிடும் இளையவன் எம்பிரான் நின்னை 
அன்றி யான் செய்த செயலிலை ஆயினும் அடியேற் 
கொன்று மற்றிவண் அருளிய வேண்டுமென் றுரைப்பான் . 158 


| 


நின்று 


200 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


154 


155 


கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையுங் குறியேன் 
மேலை இந்திரன் அரசினைக் கனவினும் வெஃகேன் 
மால யன்பெறு பதத்தையும் பொருளென மதியேன் 
சால நின்பதத் தன்பையே வேண்டுவன் தமியேன் . 
அந்த நல்வரம் முத்தியின் அரியதொன் றதனைச் 
சிந்தை செய்திடு தவத்தரும் பெறுகிலர் சிறியேன் 
உய்ந்தி டும்வகை அருள் செய வேண்டுமென றுரைப்பு 
எந்தை கந்தவேள் உனக்கது புரிந்தனம் என்றான் . 
உடைய தொல்விறல் வாகுவுக் கிவ்வரம் உதவிப் 
புடையி னில் தொழு துணைவர்க்கு நல்லருள் புரியா 
அடைய மற்றவர் இருக்கைகள் வைகுவான் அருளி 
விடைபு ரிந்தனன் யாவர்க்கு மேல தாம் விமலன் . 
செங்க திர்ப்பகை அட்டவன் முதலிய திறலோர் 
புங்க வன்றனைத் தொழுதுதம் இருக்கையிற் போனார் 
இங்கு மற்றிது நின்றிட அவுணர் தம் இறைவற் 
கங்கண் உற்றிடு செய்கையை மேலினி அறைவாம் . 


156 


157 


158 


159 


ஈதிவர் புரிந்ததேல் இறைவன் தன்னையுங் 
காதுவர் என்பது கருத்துட் கொண்டெழா 
வாதுவர் கவனமா வழிக்கொண் டாலெனத் 
தூதுவர் ஓடினர் துளங்கு நெஞ்சினார் . 
மதிதொடு கடிமதில் மகேந்தி ரப்புத் 
ததிர்தரு முரசொலி யவிந்து துன்பினான் 
முதிர்வுறும் அழுகுரல் முழங்கும் வீதிபோய்க் 
கதுமென அரசவைக்களத்துள் ஏகினார் . 
துன்னிய பெரும்புனல் தூண்டு கண்ணினர் 
உன்னருந் துயரினர் உயிர்க்கு நாசியர் 
மன்னவன் இணையடி வணங்கி உன் மகன் 
முன்னுறு தூ தனால் முடிவுற் றானென் றர் . 
தாழ்ந்தவர் மொழிந்திடு தன்மை கேட்டலுஞ் 
சூழ்ந்திடு திருவுடைச் சூரன் என்பவன் 
ஆழ்ந்திடு துயர்க்கடல் அழுந்தி ஓவெனா 
வீழ்ந்தனன் புரண்டனன் உயிர்ப்பு வீங்கினான் . 
நக்குறு சுடரென நடுக்கம் உள்ளுற 
மிக்கெழு குருதிநீர் விழிகள் கான் றிடத் 
தொக்குடல் வியர்ப்பொடு துளக்கங் கொண்டிட 
அக்கணம் மயங்கினன் அறிவு சோர்ந்துளான் . 
தளர்ந்துடல் வெதும்பு றத தன்கண் சோர்வும் 
உளந்திரி வு மஉயிர் ஊசல் ஆடிட 


16 ) 


161 


ப 


162 


காண்டம் ) 


11. பானுகோபன் வதைப் படலம் 


201 


விளிந்தவ ராமென வீழ்ந்து மான்றவன் 
தெளிந்தனன் இரங்கினன் இனைய செப்பினான் . 


163 


வேறு 


164 


165 


166 


167 


டைந்தவோ என்றன் மதகளிறோ வல்வினையேன் 
சிந்தையோ சிந்தை தெவிட்டாத தெள்ளமுதோ 
தந்தையோ தந்தைக்குத் தந்தையிலான் கொன் மனனோ 
எந்தையோ நின்னை இதற்கோ வளர் த தனனே . 
வன்னச் சிறுவர்பலர் மாய்ந்தார் அவர் மாய்ந்து 
முன்னைத் துணையென் றுளங்கொண் டிருந்தன னால் 
என்னைத் தனியேவைத் தெந்தையுமே குற்றனை யேல் 
பின்னைத் தமியேன் பிழைக்கும் படி உண்டோ. 
ஒன்னார் சிறையைவிடின் உய்வுண்டாம் என் முனஞ் 
சொன்னாய் அதுவும் இகழ்ந் துன்னைத் தோற்றனனால் 
என்னாம் இனியதனை எண்ணுவதி யாவருக்குந் 
தன்னால் வராத வினையுளதோ தக்கோனே . 
நன்றீ தல மர்க்கு நண்ணுவது நண்ணலர்மேல் 
என்றீர மாக இசைத் தாயான் ஏகாமல் 
சென்றீ எனவே செலுத்தியுனைப் போக்கினனால் 
ஒன் றீங் குளதோ பிழையுன் மிசை ஐயா . 
கைப்போது கொண்டு கடவுளர்க ளெல்லோரும் 
முப்போதும் வந்து முறையால் வழிபடுவார் 
ஓப்போதல் இல்லா உன துமே லுள்ள பகை 
இப்போ துடன் நீங்கி யேமுற் றிருந்தாரோ . 
உன்னாணைக்கஞ்சி உறங்கா துழன்றிடுமால் 
இந்நாள் தனில் நீ இறந்தா யென மகிழ்ந்து 
பன்னாகப் பாயல் படுத்திருவர் கால்வருடத் 
தொன்னாள் எனவே கவலையின்றித் துஞ்சானோ. 
நந்தா னவர்குலத்து நாயகமே நண்ணினர்க்கோ ! 
சிந்தா மணியே திருவேயென் தெள்ளமுதே 
எந்தாய் தனியே போய் எங்கிருந்தாய் அங்கேயான் 
வந்தாலும் உன்றன் மதுரமொழி கேட்பேனோ. 
சோராத சூழ்ச்சித் துணைவர் சிறார் எல்லாருஞ் 
சேரார் பொருதலைப்பச் சென்றொழிந்து போயின ரால் 
ஆராய்ந் தெனது துயர் ஆற்றுவதற் காருமிலை 
வாபாய் புதல்வா கடிதோடி வாராயே . 
நீடித் திகழ்கதிரால் தீண்டி நின துசிறை 
வீடிச் துர்முகத்தோன் வேண்டிட நீ விட்ட பின்னர் 
வாடி தளர்ந்து வரைபடைத்த வெய்யவனார் 
ஓடிக் ககனத் துள மகிழ்ந்து செல்லாரோ . 


168 


169 


170 


171 


172 


202 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


173 


174 


175 


176 


பற்றார் அடித்தொண்டு பேணிப் பரந்துழலும் 
ஒற்றா னவனோ உனைத்தான் அடவல்லான் 
அற்றார் தமதுடலுக் காவியாய்ச் சென்றிடவே 
கற்ற யேல் என்னை மறந்திடவுங் கற்றாயோ 
மாகொற்ற மைந்தன் மடிந்தான் எனக்கேட்டும் 
ஏகிற் றிலையால் இருக்கின்ற தின்னும்உயிர் 
வேகுற்ற துள்ளம் மிகு துயரம் வந்தவழிச 
சாகுற்ற தோர்வர முஞ் பங்கரன்பாற் பெற்றிலனே 
வெற்றி யுள மதலை வீந்தால் விளியாமல் 
மற்றும் என துயிரும் வைகும் வலிதாகச் 
செற்றி .. லும் ஆகா தென் செய்கேன் அழியாமல் 
பெற்ற வரமும் பிரையாய் முடிந்ததுவே . 
ஆவியே கண்ணே அரடே உனைச்ச மருக் 
கேவியே இவ்வா றிரங்கு கற்கோ இங்கிருந்தேன் 
கூவியே கொண்டுசெலுங் கூற்றுவன் ஒற்ருே அறியேன் 
பாவியேன் இந்தப் பதிபுகுந்த தூதுவனே 
கூற்றேன் நகரில் குறுகினையோ அன்ன தன்றேல் 
வேற்றோர் இடந்தன்னில் மேவினையோ யானொன் றுந் 
தேற்றேன் தனியே தியங்குகின்றேன் இத்துயரம் 
ஆற்றேன் அரசேயென் னாருயிரே வாராயோ . 
என்னா இரங்கி இறைவன் வருந்துதலும் 
அன்னான் உரையில் அவுணர் சிலரோடித 
துன்னார் களத்தில் துணிவுற்ற சீர்மதலை 
பொன்கு 
ன்னார் உடலங் கொடுபுலம்பிப் போந்தனரால் . 

வேறு 
சேந்த குஞ்சிச் சிலதர்ரெஞ் ஞாயிறு 
பாய்ந்த அண்ணல் படிவ மிரைக்கொளா 
வேந்தன் முன்னுற உய்த்து விரைந்தவன் 
பூந்தண் சேவடி பூண்டு புலம்பினார் . 
அண்டர் தம்மை அருஞ்சிறை வீட்டியே 
தண்ட கஞ்செய் தனிக்குடை மன்னவன் 
துண்ட மாகிய தோன்றல் தன் யாக்கையைக் 
கண்ட ரற்றிக் கலுழ்ந்து கலங்கினான் . 
அற்ப மைந்தன் சிரத்தினை யாங்கையால் 
பற்று நல்லெழில் பார்த்திடுங் கண்களில் 
ஒற்றும் முத்தம் உதவும் உரனிலாப் 
புற்ற ராவில் உயிர்க்கும் புரளுமால் . 
துஞ்ச லாகித் துணிவுற்றுந் தெவ்வர்மேல் 
கெஞ்சு கொண்ட நெடுஞ்சினந் தீர்கிலை 


177 


178 


179 


180 


181 


காண்டம் ] 


11. பானுகோபன் வதைப் படலம் 


203 


182 


188 


184 


| 


185 


186 


விஞ்சு மானமும் வீரமும் வன்மையும் 
எஞ்சு மேகொல் இனிஉன்னொ டென்னுமால் . 
கையி லொன்றைக் கதுமெனப் பற்றிடாச் 
செய்ய கட்படு செம்புனல் ஆட்டியே 
வெய்ய வற்கொடு விண்ணினுந் தந்தகை 
ஐய ஈதுகொ லோவென் றாற்றுமே. 
வாள ம்படு வாளிகள் மூழ்கலில் 
பாள ரங்க ளௌப்புழை தங்கிய 
தோளை மார்பினை நோக்கும் தொலை விலா 
ஆளை நீயல தா நள ரேயெனும் 
பாறு லாய பறந்தலை தன்னிடை 
வேறு வேறது வாகநின் மெய்யினைக் 
கூறு செய்தவன் ஆவி குடித்தலால் 
ஆறு மோவென் னகத்துயர் என்றிடும் . 
மூண்ட போர்த்தொழில் முற்றிய என் மகன் 
ஈண்டு வந்ததொர் தூதுவன் எற்றிட 
மாண்டு ளானென் றுரைத்திடின் மற்றியான் 
ஆண்ட போ பாற்றல்நன் றேயெனும் . 
பாடத்தை மார்பினை ர செங்கையைத் தொன்மைபோல் 
பொருத்தி நோக்கிப் புரளுமென் புந்தியை 
வருத்தும் ஆகுலம் மற்றது கண்டு நீ 
இருத்தி யோவுயி ரேயின்னும் என்றிடும் . 
மருளும் அங்கை மறிக்கும் மதலையை 
அருளின் நோக்கி அழும்விழுஞ் சோர்வுறும் 
புரளும் வாயிற் புடைக்கும் புவியிடை 
உருளும் நீட வுயிர்க்கும் வியர்க்குமே. 
மன்னர் மன்னவன் மற்றிது பான்மையால் 
இன்னல் எய்தி இரங்கலும் அச்செயல் 
கன்னி மாநகர்க் காப்பினுள் வைகிய 
அன்னை கேட்டனள் ஆகுலம் எய்தினாள் . 
நிலத்தில் வீழ்ந்து சரிந்து நெடுமயிர் 
குலைத்த கையள் குருதிபெய் கண்ணினள் 
அலைத்த வுந்தியள் ஆற்றருந் துன்பினள் 
வலைத்தலைப்படு மஞ்ஞையின் ஏங்கினாள் . 
அல்லல் கூர்ந்த அவுணன்றன் காதலி 
தொல்லை வைகிய சூழலை நீங்கியே 
இல்லை யாகிய என்மகற் காண்பனென் 
சொல்லை ஆவலித் தோடினள் ஏகினாள் . 


187 


188 


189 


190 


191 


204 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


192 


193 


மாவ லிக்கு மடங்கலொப் பான் தனிக் 
காவ லிக்குத் துயர்வந்த கன்னிமீர் 
நாவ லிக்கடை நண்ணுதிர் என் றுகூய் 
ஆவ லித்தனர் ஆயிழை மாரெலாம் . 
வாங்கு பூநுதல் மன்னவன் தேவிதன் 
பாங்கர் மங்கையர் பற்பல ருங்குர இ 
கோங்க மன்ன முலைமுகடு கொட்டியே 
ஏங்கி யே துயர் எய்தி இரங்கினார் 
இந்திரைக்கு நிகர்வரும் ஏந்திழை 
அந்த மில்லபொ பாயியை மாரொடு 
முந்தி யேகி முத்து துணிந்திடு 
மைந்தன் மீமிடை வீழ்ந்து மயங்கினாள் . 
மயங்கி னாள் பின் மனந்தெளி வெய்தினாள் 
உயங்கி னாள்மிக ஓவென் பற்றினாள் 
தியங்கி னாள் உரும் ஏறு திளைத்திடு 
புயங்க மென்னப்புண்டு புலம்பினாள் . 


194 


195 


வேறு 


வெய்யோன் என்றூழ் தீண்டுத லோடும் விண்ணிற்போய்க் 
கையோ டன்னாற் பற்றினை வந்தென் கண் முன்னம் 
மொய்யோ டன் ) வெஞ்சிறை செய்த முருகா வோ 
ஐயோ சற்றுக் கின்றிரை யாவ தறியேனே . 

196 
பண்டே வானஞ் செந்தரல் மூட்டிப் பகைமுற்றுங் 
கொண்டே சென்றுய் அப்பகல் உன் றன் கோலத்தைக் 
கண்டேன் இன்றே இக்கிடை தானுங் காண்பேனோ 
விண்டேன் அல்லேன் இவ்வுயிர் தன்னை வினையேனே . 197 
ரெந்தேன் மல்கும் பூமகள் செஙகைக் கிளியொன்று 
முந்தே நினன வேண்டிட மொய்ம்பால் அதுவாங்கித் 
தந்தாய் நொந்தேற் கின்றெரு மாற்றந் தருகில்லாய் 
அந்தோ அந்தோ ரெய்வகை ஒன்றும் அறியேனே . 198 
பாபத் தாலோ விண்ணவ ரானோர் பலர்கூறுஞ் 
சாபத் தாலோ யாரினும் மேலாந் தனிமூவர் 
கோபத் தாலோ எவ்வகை யாலோ குறியேன்யான் 
சோபத் தீயால் வாடினன் நின்னைத் தோற்றேனே . 199 
பொன்போல் மேனிக் கந்தனை இவ்வூர் புகுவித்துக் 
கொன்போர் மூட்டி மைந்தரை எல்லாங் கொல்வித்துக் 
துன்போ டிடந்தாள் நீயும் இயப்பச் சூழ்ந்தாரே 
என்போ லாக வானவர் மாதர் எல்லோரும் . 

200 
வான் வுற் 1 ) வச்சிய மொய்ம்பன் வடவைத்தீக் 
கான்ரூ லிக்கும் வன்னி முகத்துக் கழல்வீரன் 


காண்டம் ) 


11. பானுகோபன் வதைப் படலம் 


205 


201 


202 


மூன்றா நூற்றுப் பத்தினர் யார்க்கும் முதல்வந்த 
தோன்றா லென்றே நின்னை இறைஞ்சிச் சூழ்ந்தாரோ. 
துன்றேர் பெற்ற மெய்யொடு புந்தி துணிவாகச் 
சென்றே வானிற் புக்கனை நின்பாற் செலும்வண்ணம் 
ஒன்றே உள்ளந் தான் துணி யாரால் உலைவெய்தும் 
நன்றே நன்றே சிந்தையும் யானும் நண்பம்மா . 
கருந்தேன் மொய்த்த வண்டென மின்னார் கட்கெல்லாம் 
விருந்தே யாகும் நின்னடை காணும் விதியற்றேன் 
மருந்தே அன்னாய் நின்னை இரந்தேன் மற்றிங்ஙன் 
இருந்தேன் அல்லேன் துஞ்சினன் அன்றே இனியானே . 
நையா நிற்குந் தேவர் தமக்கு நனிதுன்பஞ் 
செய்யா நிற்றல் நன்றல் என்றேன் அதுதேரா 
தையா நின்னைத் தோற்றனன் மன்னன் அவனுந்தான் 
உய்வான் கொல்லோ கன்னுயிர் தானும் ஒழியாதே . 


> 


203 


204 


என்றிவை பன்னித் தேவி இரங்கினள் இரங்க லோடு 
நின்றிடு துணைவி மாரும் நீடுதொல் கிளை ( ஞர் யாரும் 
கன்ருெழி புனிற்கு என்னக் கதறினர் காமர் மூதூர் 
வென்றியை நீங்கி அந்தாள் விழமநோய் மிக்க கன்றே 

2015 
அன்னது காலை தன்னில் அவுணர்கோன் இயக்கம் நீங்கிப் 
பன்னருஞ் சிறப்பின் மிக்க பதுமையே முதலோர் தம்மைத் 
தொன்னிலை இருக்கை உய்த்துத் துண்ணெனச் சீற்றங் கொண்டு 
தன்னுழைத் தொழுது நின்ற தானவர்க் கிதனைச் சொல்வான் . 206 
மாற்றலர் தொகையை யெல்லாம் வல்லையில் இன்றே செற்றுச் 
சீற்றமாய்க் குருதி வீட்டித் தீமகம் ஒன்றை ஆற்றி 
ஈற்றுறு மைந்தன் தன்னை எழுப்புவன் இந்த மெய்யை 
வீற்றொரு சாரின் இட்டு விடாதுபோற் றிடுதி ரென்றான் . 2007 
அன்னது பலருங் கேளா அழகிதென் றெடுத்து மைந்தன் 
பொன்னுடல் ஒருசார் உய்த்துப் போற்றினர் போற்ற லோடும் 
மன்னவன் வெகுண்டு நந்தம் மாற்றலர் தொகையை யெல்லாம் 
என்னிளை யோனுக் கூணா அளிப்பனென் றெண்ணங்கொண்டான் 208 
தும்பையஞ் சுழியல் வேய்ந்த சூர்முதல் இவ்வா றுன்னிச் 
ரெம்புன லொழுகு பைங்கண் தூதரில் சிலரை நோக்கி 
அம்புதி வடாது பாங்கர் ஆசுரத் தரசு செய்யும் 
எம்பியை வல்லை ஓடிக் கொணருதிர் ஈண்டை என்றான் . 

209 


ஆகத் திருவிருத்தம் - 1,922 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


( 


1 


என்னலும் ஒற்றர் கேளா இறைவனை இறைஞ்சி ஏகி 
உன்னுறு நினைப்பின் முந்தி உத்தரத் தளக்கர் நண்ணி 
மன்னகர் புகுந்து ஞெள்ளல் கடந்து மந்திரத்துட் புக்குச் 
சென்னியா யிரங்கொண் டுள்ள சிங்கமா முகவற் கண்டார் . 
களித்தனர் மகிழ்ந்து தூதர் கான்முரை வணங்கி நிற்ப 
அளித்திடும் அரசின் வைகும் அரிமுகன் வந்த தென்னை 
கிளத்திடு வீர்கள் என்னக் கேடிலா அவுணர் மேலோன் 
விளித்தனன் ஐய நின்னை விரைந்தனை வருக வென்றார் . 


- 


3 


4 


5 


சரத்தினுங் கடியவர் இனையாற்றலும் 
அரித்திறல் முகத் தவன் வினவி ஆயிடை 
விருத்தமுண் டேலது விளம்பு வீரெனா 
உரைத்தனன் நன்றென ஒற்றர் கூறுவார் . 
நும்பியை வரையொடு நுதிகொள் வேலினால் 
அம்புவி வரைப்பில்வந் தட்ட கந்தவேள் 
நம்பதி முன்னவன் 5 கர்வந் தெய்தினான் 
ரெம்பது மன்முதல் தேவர் சூழவே . 
வந்திடும் எல்லைபோய் மலைந்து பைப்பயப் 
புந்திகொள் அமைர் ரருஞ் சிரரும் பொன்றினா 
உய்ந்தனன் இரணியன் உததி ஓடினான் 
எந்தையங் கிருந்தனன் புதுமை ஈதென்றார் . 
தொழுந்துணைக் கையுடைத் தூதர் இன்னணம் 
மொழிந்தது 

வினவலும் முனிவும் மானமும் 
அழுந்திடு துயரமும் ஆகம் போழ்ந்திட 
எழுந்தனன் அவுணரோ டேகல் மேயினான் . 
முன்புறு கடையுறா மொய்த்த தூதரை 
என்பெருஞ் சேனையைக் கொணர்திர் ஈண்டெனத் 
தென்புலக் கோமகன் ஒற்றிற் செப்பலும் 
மன்பெருந் தானைகள் வல்லை வந்தவே . 
தூசிகொள் நாற்படை துவன்றிச் சேர்தலும் 
ஆசுறும் அரிமுகத் தண்ணல் கண்ணுறீஇ 
பாசன மன்னவர் பாங்கர் சுற்றிடத் 
தேசுடை மணிநெடுந் தேரொன் றேறினான் . 
ஆறாநாள் சிங்கமுகாசுரன் வதை நிகழ்ந்ததாகும் 


8 


77 


8 


* 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


207 


9 


10 


11 


12 


தாரொலி செய்தன தாள்வயப்பரி 
பேரொலி செய்தன பிறங்கு பூட்கைசேர் 
காரொலி செய்தன கண்டை . ஆர்த்தன 
தேரொலி செய்தன தெழித்த சில்லியே . 
முரட்டுடி சல்லிகை முரசங் காகளம் 

ட்டு று சுரிமுகம் உடுக்கை துந்துபி 
திரட்டு தண்ணுமை திமிலை யாதிகள் 

ரட்டிய கேதனம் எங்கும் ஈண்டிற்றே . 
கழங்குான் மால்கரி புரவி கானவர் 
அழுங்குறு தேர்நிரை அனிகம் வானமே 
வழங்குறு நெறியதா வலிதி சென்றன 
முழங்கில பெயர்கில முகில்கள் அஞ்சியே . 
ஏயிது தன்மையின் ஈண்டு தானைகள் 
பாயின சென்றிடப் பரிதி போலொளிர் 
ஆயிர மவுலியன அவுணர் நாயகன் 
ரேயுயர் விசும்பினில் எழுந்து சென்றனன் . 
கன்னலொன் றள வையில் ககனத் தாற்றினால் 
சென்னிகள் பலவுடை சீய மாமுகன் 
மன்னவன் உரைதரு மகேந்தி ப்புரம் 
துன்னினன் வெருவியே கார்கள் ஓடவே . 
அடைத்தலை நீங்கிய அம்பொற் கோநகர்க் 
கடைத்தவை. வந்தவன் கனகத் தேரொரீஇப் 
படைத்தடை மன்னவர் பவ உள்புகாக் 
கிடைத்தலை மேயினன் கெழு சூரவை . 
அரசியல் புரிந்திடும் அவையை நண்ணிய 
முரணு ) சிங்கமா முசத்தன் முன்னவன் 
திருவடி மலர்களில் சென்னி தீண்டுறப் 
பரிவொடு வணங்கினன் தொழுத பாணியான் . 
வணங்கிய தம்பியை மலாக்கை தொட்டெடா 
இணங்கிய மார்பு , திறுகப் புல்லலும் 
நிணங்கவர் வேலினாய் நினது செம்முகம் 
உளங்கிய துற் தென் உரைத்தியால் என்றான் . 
என்னலும் அவுணர்கோன் இளைய வன்றனை 
முன்னும் இருத்தியே முரணின் மேலையோய் 
என்னிடை யுற்றன இரைப்பன் கேளெனா 
அன்னவன் உணர்வகை அறைதல் மேயினான் . 
அன்று நீ போந்தபின் அயில் கொள் வேலினாற் 
குன்றினை எறிந்திடு குமரன் என்பவன் 


13 


14 


15 


16 


17 


208 


கந்த புராணம் 


[ 4. புத்ர 


18 


19 


20 


21 


K 


தன் றுணைச் சேனையுந் தானும் இந்நகர் 
சென்றனன் பாசறை சேர்ந்து வைகினான் . 
மற்றவன் சேனைகள் மலைய மைந்தர்கள் 
இற்றனர் அமைச்சனும் இறந்து போயினான் 
அற்றன தானையும் ஆட கப்பெயர் 
உற்றவன் இரிந்தனன் உததி ஓடினான் . 
பொங்குளை அரிமுக பு / குதி இன்ன தால் 
ரங்கையில் படையொடு சமரின் ஏகியே 
அங்கவன் வலியினை யடர்த்து மீளுதி 
இங்குனை விளித்தனன் இதனுக்கா வென்றான் . 
எஞ்சலில் சூரன்மற் றிதனைச் செப்பலும் 
வெஞ்சின அரிமுக வீரன் தேர்வுறா 
நெஞ்சினில் ஆகுலம் நிகழ முன்னவன் 
செஞ்சரண் வீழ்ந்துநின் றிதனைச் செப்புவான் . 
மல்லலம் புயமுடை மைந்தர் தங்களைத் 
தொல்லையில் அமைச்சரைச் சுற்றத் தோர்களை 
எல்லவர் தம்மையும் இழந்து வைகினாய் 
புல்லிது புல்லி துன் புந்தி எண்ணமே 
மூலமும் முடிவுமில் லாத மூர்த்தியைப் 
பாலனென் றெண்ணினை படுவ தோர்ந்திலை 
ஆலம் தானதே ஐய என்மொழி 
மேலையின் விதியையார் வெல்லும் நீரினார் . 
சென்றிடு புனலினைச் சிறைசெய் தாவதென் 
இன்றினி ஏகியே எண்ண லாரெனத் 
துன்றிய குழுவெலாந் துடைத்து நுங்கியே 
நின்றிடு கின்றனன் நீயுங் காண்டியால் . 
கந்தனாம் ஒருவனைக் கடக்கப் பெற்றிடின் 
வந்துனைக் காண்பனால் மற்ற தில்லையேல் 
அந்தம தடைவரால் ஆரும் ஐயாநீ 
புந்தியின் நினைந்தன புரிதியா லென் றான் . 
என்றுகை தொழுதுபின் இறையும் அவ்விடை 
நின்றிலன் விடைகொடு நிருதன் ஏகியே 
துன்றிய தானைகள் சூழ மற்றவண் 
ஒன்று தன் மந்திரத் துறையுள் எய்தினான் . 
போனக மேருவும் புடையிற் சூழ்வரும் 
ஊனெனும் வரைகளும் உலப்பில் சோரிநீர் 
தேனொடு பால் தயிர் தேற லாதிகள் 
ஆனபல் கடல்களும் அயிறல் மேயினான் . 


23 


24 


25 


26 


27 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


209 


28 


29 


30 


வாசநீர் தோய்ந்திடு நரந்த மான்மதம் 
பூசினன் பாளித மிரைபுனைந்தனன் 
வீசுபன் மதுமலர் மிலைச்சு கின்றனன் 
காசினி வரைப்பெலாங் கந்தஞ் சூழ்தர . 
களைந்தனன் பழையன கவினப் பூண்டனன் 
வளந்தரு கின்றதோர் யாணர் மாண் கலன் 
மிளிர்ந்திடு தினகரர் புணரி வீழ்ந்துழி 
ஒளிர்ந்துடன் பலகதிர் உதிக்கு மாறுபோல் . 
படிதவிர் பருப்பதம் பத்து நூற்றினின் 
முடிதொறும் இளம்பிறை முளைத்த வாறுபோல் 
நெடுமைகொள் அரிமுகன நெற்றி தோறும்வெண் 
பொடிதனை அணிந்தனன புனித மாயினான . 
தண்டமும் நேமியுஞ் சங்க ரன் நரக் 
கொண்டதோர் சூலமுங் குலி , மேமுதல் 
அண்டர்தம் படைகளும் அன்னை ஈந்திடு 
திண்டிறற் பாசமுஞ் செங்கை பற்றினான் . 
கைத்தலம் யாவையுங் கதிர்கள் கான்றிட 
எத்திறப் படைகளும் பின்னர் ஏந்து றாப் 
பத்து நூ றாயிரம் பரிகள் பூண்டதோர் 
சித்திர மணிநெடுந் தேரில் ஏறினான் . 
தந்திரத் தலைவருந் தனயர் யாவருஞ் 
சிந்துரத் தொகுதியுந் தேரும் மாக்களும் 
இந்திரப் பெருவளம் யாவுஞ் சூழ்தர 
ந்திரத் திருநகர் வாயில் எய்தினான் . 


31 


32 


33 


வேறு 


34 


மேற்படு கேசரி வெம்முக வீரன் 
மாற்படு கோநகர் வாய்தலின் மேவ 
நாற்படை யானவும் நண்ணின வெம்போர் 
ஏற்புடை வெள்ளமி லக்கம் தன்றே . 
வானவர் ஏற்றமும் மண்ணவர் வாழ்வும் 
தானவர் இன்னலும் நீக்கிய தக்கோர் 
ஊனமில் செய்கையர் ஒள்ளெரி உண்ணுங் 
கானமெனப்பொலி காட்சியின் மிக்கோர் . 
கார்பயில் கின்ற கருத்தினர் காமன் 
கூர்பயில் கின்ற கொடுங்கணை யுண்ணுந் 
தார்பயில் தோளர் சமர்த்தொழில் செய்தே 

மார்பக மன்றி வடுப்புனை யாதோர் . 
பாடம் - 1 அன்னவர் 
14 


35 


36 


210 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


37 


38 


39 


40 


எண்ணமில் தொல்லுயிர் யாவும் அலைக்கும் 
அண்ணலை அன்னவர் ஆரழல் காலுங் 
கண்ணினர் வார்கழல் கட்டிய தாளார் 
விண்ணினை யேனும் விழுங்கவும் வல்லோர் . 
நேருதிர் என்றெதிர் நேர்ந்தவ ராகங் 
கூர்நுதி வேல்கொடு கூறுபடுத்துப் 
பேருதி ரந்தசை பெய்துநி ரம்பா 
வாரிதி யென்ன வகுத்திடும் வாயார் . 
தண்ட மழுப்படை கட்டை முசுண்டி 
விண்டுயர் கொல்சிலை வேலெழு நாஞ்தில் 
எண்டகு பல்படை யாவையும் ஏந்தி 
அண்டமு டைந்த திரும்படி ஆர்த்தார் . 
அந்தர மாமுகி லாமென ஆர்க்குந் 
தந்திகள் வீழ்த்துறு தானம தோடி 
உந்திகளாயுல வைக்கதி கொண்டு 
முந்திய தூசியின் முன்னுறு கின்ற . 
வேலைய தன்னவி லாழிய வன்னிக் 
கோலம் தான குரங்கொள் பாதத்த 
கால்விசை கொண்டன கந்துக ராசி 
மாலுறு பூழியின் வான்புவி செய்வ. 
சூழ்வரு தேரிடை துன்றுப தாகைக் 
காழ்வரு கோனுதி கார்முகி லுந்தி 
போழ்வன வாடுறு பூந்துகில் அங்கண் 
ஆழ்வரு பூழைய டைத்தன அன்றே. 
வரங்கெழு சூர் துணை பாய்ந்திடும் என்றே 
உரங்கொடு முன்னம் உணர்ந்தன கொல்லோ 
துரங்கம ழுங்கின தோல்புலம் புற்ற 
இரங்கின பல்லியம் ஏங்கின தேர்கள் . 
கட்புலன் நாசிக வின்செவி துன்னப் 
பட்டன பூழிப தாகையும் அற்றே 
ஒட்டலர் விண்செல ஒட்டல ரென்னா 
விட்டனர் தூக்கம் விரைந்தனர் வெய்யோர் . 
தேரினர் ஓர்பலர் திண்டிறல் வாசி 
ஊருநர் ஓர்பலர் ஓங்கிய வேழம் 
பேருநர் ஓர்பலர் பேரடல் கொண்டு 
பாரினர் ஓர்பல ராற்படை மள்ளர் . 
துங்கமில் சூர் துணை தொல்படை மன்னன் 

அங்கவன் என்ன அரித்தலை கொண்டான் 
பாடம் - 1 மின்னுக் 


41 


43 


45 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


211 


48 


47 


மங்கல மாயவள் மாமகன் ஆடற் 
சிங்கன் எனப்படு சீர்ப்பெய ருள்ளான் . 
போர்ப்படை கொண்டு புறம்படர் கின்ற 
தேர்ப்படை காற்படை. சிந்துரம் வாசித் 
தார்ப்படை கொண்டு தடங்கட லென்ன 
ஆர்ப்படை நெற்றிய னாகி அகன்றான் . 
நீள்வயிர் பேரி நிசாளம் உடுக்கை 
தாளம் வழிப்படு தண் ணுமை தக்கை 
காளம் வலம்புரி கைத்துடி யாதி 
யாளி முகன் முன் அளப்பில் ஆர்ப்ப . 
ஆகிய தால் அமர் ஐதென யாமும் 
ஏகுதும் உண்டி எமக்குள தென்னா 
மாக நெருங்கின வன் கழு கீட்டங் 
காகம் வருந்திய காளிகள் கூளி . 


48 


49 


வேறு 


50 


ஆழியை யொத்துய ரம்பொற் றேர்களில் 
ஆழியை உண்டெழு புயல் தந் தார்த்தன 
ஆழிய நிலத்துருண் டழுதி யோவெனா 
ஆழியை வினவியே அமர் தல் போலுமால் . 
இவ்வகை சேனைகள் யாவும் ஏழ்பெரும் 
பவ்வமும் ஒருவழி படர்ந்த தேயென 
அவ்வயிற் போந்திட அமரை முன்னியே 
தெவ்வடும் அரிமுகன் சேறல் மேயினான் . 


51 


தா 


52 


சேரலர் ஆவிகொள் சீயமு கத்மே ன் 
பேரனி கத்தொடு பேர்ந்திடல் காணூஉ 
வாரிச மேலவன் வாசவன வானோர் 
ஆரும்வெ ரீ இயினர் அச்சம் அடைந்தார் . 
செய்ய கரததினர் சிந்தை வியர்த்தே 
மெய்யல் சுற்றிட மேற்றுகில் சோ ! 
ஐயுறும் எல்லையில் ஆகம் இரைப்ப 
ஒய்யென யாவரும் ஓடினர் போனார் . 
ஆவதொர் பாசறை ஆலய வைப்பில் 
தேவர்கள் ஈண்டு று சிற்சபை தன்னில் 
மேவரு வேற்படை விண்ணவன் முன் போய்ப் 
பூவடி தாழ்ந்து புகன்றிடு கின்றார் . 
ஆயிர மான அகன்றலை கொண்டான் 
ஆயிரம் ஆயிரம் அங்கை படைத்தான் 


53 


34 


212 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


55 


56 


57 


58 


59 


ஆயிர மேற்படும் அண்டமும் வென்றான் 
ஆயிரம் யோசனை யாவுயர் மெய்யான் . 
நெஞ்சில் எவர்க்கும் நினைப்பரி தாகும் 
வஞ்சமும் மாயையின் வன்மையும் வல்லோன் 
எஞ்சலில் வன்மையன் இவ்வுல கெல்லாந் 
துஞ்சினும் ஆருயிர் துஞ்சுத லில்லோன் . 
ஓங்கல் இனங்கள் உவாத்தொகை நாகம் 
பாங்கம ராமை பரித்திடல் மாற்றி 
ஈங்குல கங்கள் எவற்றையும் ஓர்நாள் 
ஆங்கொரு செங்கையில் ஆற்றிய தொல்லோன் . 
பாந்தள் புனைந்த பராபர மூர்த்தி 
ஈந்தது மாற்றலர் எல்லையி லோரைக் 
காய்ந்துயி ருண்டு கறைப்பெரு நீத்தந் 
தோய்ந்திடு கின் றதொர் சூலம் எடுத்தான் . 
எண்டிசை மேதினி ஏழ்பில் மேனை 
விண்டல மன்ன தன் மேற்படும் எல்லை 
அண்டமனைத்தும் ஒரங்கையில் வாரி 
உண்டுமிழ் கின்றதொர் வன்மையும் உள்ளோன் . 
தூக்கொரு பால்வலி தூங்குற ஓர்பால் 
மேக்குயர் கோலென மேதினிப் பாங்கா 
தேக்கெறி வேலைகள் சிந்தி விசும்பில் 
தாக்குற வேநடை . தந்திடு தாளான் . 
தண்ட மிதென்று தருக்கின் எடுததே 
அண்ட கடாகம் அதன் புடை மோத 
நுண்டுகள் ஆதலும் நொய்திது வென்றே 
விண் டொடு மேருவை மீளவும் வைத்தோன் . 
மாசறு நேமி வடாது புலத்தின் 
ஆசுரம் என்னும் அகன்பதி வாழ்வோன் 
வீசிடின் எவ்வுல கத்தையும் வீக்கும் 
பாசம் இரண்டு பரித்திடு கையான் . 
துங்கம தாகிய சூர் துணை யானோன் 
அங்கவ னிற்பெரி தாற்றல் படைத்தோன் 
நங்களின் நங்களை நாளும் நலித்தோன் 
சிங்கமு காசுர னாகிய தீயோன் . 
அந்தமி லாவனி கக்கடல் சூழ 
வெந்திற லோடு வியன் சமர் ஆற்ற 
வந்தனன் மற்றவன் மன்னுயிர் மாற்றி 
எந்தை அளித்தருள் எங்களை யென்றார் . 


60 


61 


62 


63 


64 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


213 


85 


. 


66 


87 


68 


அன்னதை ஓர்தலும் ஆறு முகேசன் 
தன்னயல் நின்றிடு தாவறும் ஓதை 
மன்னனை நோக்கிநம் வாலிய தேரை 
முன்னிவண் உய்க்குதி யென்று மொழிந்தான் . 
தீட்டிய வேற்படை செங்கை படைத்தோன் 
மாட்டுற நின்ற வயம்புனை மொய்ம்பன் 
கேட்டனன் எந்தை கெழீ இயின முன்போய்த் 
தாட்டுணை வீழ்ந்திது சாற்றுதல் உற்றான் . 
தந்நிகர் அற்ற சயம்புனை வீரர் 
முன்னுறு தானைகள் மொய்த்திட யான் போய் 
ஒன்னலன் ஆவியை உண்டிவண் மீள்வன் 
என்னை விடுக்குதி எந்தையை யென்றான் . 
ஆண்டகை மூரலொ டம்மொழி கேளா 
மாண்டிட வந்திடு மாற்றலன் வெம்போர் 
வேண்டினை நன்று விடுத்தனம் முன் நீ 
ஈண்டுள தானையொ டேகுதி யென்றான் . 
என்றலும் வீரன் எழுந்துகை கூப்பி 
வென்றிகொள் சாரதர் மெய்க்கிளை சூழ 
மன்றம் கன்று மணிக்கடை நண்ணி 
ஒன்றுதன் மாளிகை யூடு புகுந்தான் . 
நேர்முக மான நிசாசரர் தம்மேல் 
கூர்முக வாளி குணிப்பில் கோடி 
ஓர்முக மாயுல வாதுமிழ் நீரால் 
கார்முக மாயதொர் கார்முகங் கொண்டான் . 
போதுறழ் அங்குலி புட்டில்செ றித்தான் 
கோதைய தொன்று கொடுங்கை பிணித்தான் 
ஏ தமில் சாலிகை யாக்கையின் இட்டான் 
மேதகு தூணி வெரிந்புடை யாத்தான் . 
மிக்குறு தெய்வ வியன் படை முற்றும் 
தொக்குற வேகொடு தும்பை தரித்துச் 
செக்கரின் விஞ்சிய செய்யதொர் வையம் 
புக்கனன் வல்லை புறங்கடை வந்தான் . 
எண்மர் இலக்கர்கள் இச்செயல் காணா 
வண்மை தரும்படை மாட்சிமை எய்தித் 
திண்மை யுறுந்தம தேர்களி லேறி 
அண்மினர் வீரனை ஆர்ப்பொடு சூழ்ந்தார் . 
மேனிக ழாயிர வெள்ளம தாகுஞ் 
சேனை யெழுந்து செறிந்து பிறங்கல் 


69 


70 


71 


72 


73 


214 


1 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


74 


75 


78 


வானுயர் தாரு வயப்படை பற்றித் 
தானவர் கேசரி தன்புடை வந்த . 
எறிந்தன பல்லியம் ஈண்டிய தானை 
செறிந்தன மாண்கொடி செற்றின பூழி 
அறந்தலை நின்றவன் அன்னது நோக்கிப் 
பறந்தலை ஒல்லை படர்ந்திட லுற்றான் . 
ஆரும்வியப்புறும் ஆயிர வெள்ளம் 
பாரிடர் தானை படைக்கிறை யானோர் 
சாருறு கேளிர்கள் தன்னொடு செல்ல 
வீரன டைந்தனன் வெஞ்சமர் எல்லை . 
ஆனதொர் காலையில் ஆளரி வெய்யோன் 
சேனையும் வந்து தெறிந்தது பூதர் 
தானையும் அங்கெதிர் பார்ந்தது கங்கை 
வானதி சேர் தரும் வாரிதி யேபோல் . 
கோடு புலம்பின கொக்கடை ஆர்த்த 
மோடுகொள் பேரி முழங்கின பீலிக் 
காடு தழங்கின கண்டை கலித்த 
ஆடுப தாகைகள் ஆர்த்தன அன்றே 
தேரொலி செய்தன திண்டிறல் மாவின் 
தாரொலி செய்தன கந்தியின் பாட்டம் 
பேரொலி செய்த பெருங்கட லோடும் 
காரொலி செய்திடு காட்சிய தென்ன . 


77 


78 


79 


வேறு 


80 


81 


அந்த வேலையின் முருகவேள் தானையோர் அணு 
முந்து வெஞ்சமர் முயன்றனர் அதுகண்டு முனிந்து 
சுந்த ரந்திகழ் சிங்கமா முகன் படை க தொல்லோர் 
தந்தி தேர்பரி யணியொடும் போர் பெயர் ரார்ந்தார் . 
தண்டம் ஓச்சினர் கணிச்சிகள் ஓச்சினர் தடக்கைப் 
பிண்டி பாலங்கள் வீசினர் தோமரம் பெய்தார் 
கொண்ட லாமெனத் தனித் தன வார்சிலை குனித்துத் 
துண்ட வெங்கணை துரந்தனர் தானவத் தொகையோர் . 
விரைகள் வீசிய மலர்த்தரு வீசிய விண்டோய் 
வரைகள் வீசிய தண் டெழு வீசிய மழுவின் 
நிரைகள் வீசிய நேமியின் நிரந்தபல் வளனும் 
திரைகள் வீசிய தாமெனப் பூதர்தஞ் சேனை . 
வரங்கள் சிந்தினர் வன்மைகள் சிந்தினர் வயத்தாள் 
கரங்கள் சிந்தினர் புயமலை சிந்தினர் கலன்சேர் 
உரங்கள் சிந்தினர் மணிமுடி சிந்தினர் உருளுஞ் 
சிரங்கள் சிந்தினர் அவுணரும் பூதரிற் சிலரும் . 


82 


88 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


215 


| 


84 


வருதி நீயெனத் தனித்தனி இகல் செயும் மறவோர் 
கருதி யேயடுங் களத்தினில் அவருடல் காலும் 
குருதி யோடியே எங்கணும் பரத்தலில் கொடுந்தேர்ப் 
பரிதி யோடிய குடதிசை நிகர்த்தது படியே . 
கொலைசெ றிந்திடும் பூதரும் அவுணரும் கொடும் போர் 
நிலைசெ றிந்திடு களத்திடை நீடுசெந் நீரின் 
அலைசெ றிந்தவூன் செறிந்தன அடுகளே வரத்து 
மலைரெ றிந்தன செறிந்தன கழுகுடன் மண்ணை . 


85 


வே 


வெற்புறழ் தகுவர் சேனை வெள்ள முங் கணத்து ளாருந் 
தற்பமொ டெதிர்ந்திவ் வாறு சமர்புரிந் திட்ட எல்லை 
வற்புடன் அவுணன் தானை மள்ளர்வந் கடர்ப்ப மாய்ந்து 
முற்படு கின்ற தூசிப் பூதர்கள் முரிய லுற்றார் . 

86 
செல்லுறழ் பகுவாய் வீரர் சிதைந்துழிப் பூதர் தம்முட் 
கல்லுறழ் மொய்ம்பிற் சிங்கன் கனன்றொரு தண்ட மேந்திப் 
பல்லுறு தலைகள் சிந்தப் படிமிசை வீட்டிப் பானாள் 
அல்லுறு மதிபோல் நேரும் அவுணரை யடர்த்துச் சென்றான் . 87 
அங்கவன் செல்லும் வேலை அவுணரில் ஒருவன் நேமி 
சங்கொடு தரித்தோன அன்னான் தசமுக னென்னும் பேரோன் 
எங்கு நீ போதி நில்லென் றெதிரு றச் சென்று வாகைச் 
செங்கைவார் சிலையைக் கோட்டித் திருந்துநாண் ஒலிசெய் திட்டான் . 88 


89 


90 


விட்டனன் மழையென விசிகம் ஆங்கவை 
பட்டிடத் தண்டினாற் படியில் வீட்டியே 
அட்டுபூந் தாரினான் அடியொன் றாலவன் 
இட்டதோர் கவசமும் இறுத்து நீக்கவே . 
கூற்றுறழ் தசமுகன் கொடியன் ஆவியை 
மாற்றுவன் இவணென வலிதின் ஓர்கதை 
ஆற்றலின் விடுத்தலும் அரியின் பேரினான் 
ஏற்றனன் மார்புதண் டிற்று வீழ்ந்ததே . 
வீண்டது நோக்கியே வீர வீரனும் 
ஈண்டிவ னேகொலென் றெண்ணி யாமினிக் 
காண்டகும் வல்லையேற் காத்தி யீதெனா 
ஆண்டொரு கணிச்சியை அவுணன் ஓச்சினான் . 
மாலொடு கடவுளர் மறுகத் தீயழற் 
காலொடு போந்திடுங் கடுவின் வெம்மைபோல் 
மேலுறு கணிச்சியை வீரன் செங்கையின் 
பாலுறு தண்டினாற் படியில் வீட்டினான் . 


91 


92 


216 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


93 


94 


95 


96 


நீக்கினன் கணிச்சியை நெடிய தோர்கதை 
போக்கினன் தன்னொடு போர்செய் கின்றவன் 
தாக்கணங் கமர்சிலை தன்னைச் சின்னமே 
ஆக்கினன் அவுணர்கள் அலக்கண் எய்தினார் . 
சீலமில் தசமுகன் செயிர்த்துக் காய்கனற் 
கோலம தாகிய குந்தம் ஒன்றினை 
ஆலம் தெனவிட அரியின் பேரினான் 
மேலுற வருவதை விரைந்து நோக்கினான் . 
பூங்கழல் புனை கழற் பூத நாயகன் 
ஆங்கது காலைஓர் ஆழி மாப்படை 
ஓங்கிய பரிதிபோல் உருட்டி னானரோ 
பாங்குறு சாரதர் பலரும் போற்றவே . 
விடுத்திடு கின்றதோர் வேலை யாழிபோய்ப் 
படுத்தது தசமுகப் பதகன் தண்டமொன் 
றெடுத்தது வீலும் இமைப்பில் எய்தியே 
அடற்புனை கழலினான் ஆகத் துற்மதே . 
ஆகமேல் அடைதலும் அரியின் பேரினான் 
போகமேல் கொண்டுசெஞ்போரி போர்க ! 
மாகமேற் செம்புனல் மாரி கான்றிடு 
மேகமே யாமென விளங்கி னானரோ 
பரந்திழி குருதிநீர் பருப்ப தத்திடைப் 
பிரிந்திடு நதியெனப் பெருக ஓடியே 
அருந்திறல் த முக னாகத் தோர்கையால் 
ரைந்தனன் புடைத்தலும் வீழ்ந்து பொன்றினான் . 
ஐந்திரு தலையுடை அவுணன் மாய்தலுந் 
தந்திர அவுணர் தந் தானை யாவையுங் 
கந்தடு தோளுடைக் கணங்கள் மேற்லொ 
முந்துறு பேரமர் முயல்வ தாயினார் . 
அவ்வழி இலக்கரில் அங்கன் என்பவன் 
மைவழி சிந்தையன் மடித்த வாயினன் 
கைவழி வில்லினன் கடியன் சேனையை 
எவ்வழி போதிரென் றெதிர்ந்து தாக்கினான் . 
வெலற்கரும் வில்லுமிழ் வெங்கண் வாளியால் 
அலைக்குந ராகியே அடல்செய் மள்ளர் தந் 
தலைக்குவை சிந்தியே தரையில் வீட்டியே 
கலக்கினன் திரைக்கடல் கடைந்த மாலென . 
ஆடியல் தானையான் அநகன் என்பவன் 
சாடினன் திரிதலுந் தகுவர் யாவரும் 


97 


98 


99 


100 


101 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


217 


ஓடினர் அன்னதை உருத்து நோக்கினான் 
பீடுறு துன்முகன என்னும் பேரினான் . 


102 


தன் முன் ஓடிய அவுணரை நோக்கிநீர் தளரேல் 
மின்மினிக்குலங் கதிரினை வெல்லுமோ வெகுளின் 
என் முன் நிற்பரோ பூதர்கள் தெருகதொழில் இழந்தார் 
நின்மின் நின்மினென் றுரைக்கவும் இறையுநின் றிலரால் . 103 
தானை பட்டன நோக்கினன் துன்முகன் கழல்மேல் 
ஆனெய் பட்டென முனிந்தனன் பூதர்கள் அந்தோ 
பேனை பட்ட தென் பலமாக் தனிகசனன் சிலையைச் 
ரோனை பட்டன வாமென வமக்கணை பொரிந்தான் . 104 
சொரிந்த காலையிற் பூ கரும் பேரமர் தொடங்கி 
விரிந்த வெற்பொடு கருக்களும் படைகளும் விடுப்ப 
எரிந்து போயின சிற்சில இற்றவுஞ் சிலவால் 
நெரிந்து போயின சிற்சில எதிரெதிர் நெருக்க . 

105 
நாறு செய்தில் கணை மழை இவரொடும் யானே 
மாறு கொள்வதுந் னிமையில் அரிதென வலியோன் 
ஊறு தேடு மாயையால் ஒவ்வொர்பூ ரர்க்கும் 
நூறு நூ றுருக் கொண்டு சாக் குற்றனன் நொடிப்பில். 106 
ஆய காலையில் துன்முகன் வடிவமும் அடருந் 
தீயெனக்கிளர் பாரத, ரொடு பெருச் செய்யும் 
ஏய கொற்றமும் நோக்கினன் விம்மினன் வெகுண்டான் 
மாயை கொல்லென உன்னினன் வாகையங் கதிரோன் . 107 
மாற்று கின் கெப் படைக்கல மோவென மதியாத் 
தேற்று கின்றகோா போதகப் பெரும்படை செலுத்தக் 
காற்றின முன்னுறு பூளையின் உருவெலாங் கரப்பக் 
கூற்ற மன்னரோர் துன்முகன் ஒருவனாய்க் கொதித்தான் . 108 
கொதித்த துன்முகன் தன் பெருஞ் சிலையினைக் கோட்டி 
நுதித்தனிக்கணை ஆயிரம் ஒருதொடை நூக்க 
மதித்து வீரன்றன் ஒருபெருஞ் சிலையினை வாங்கிக் 
கதித்த நோன்கணை ஆயிரஞ் சிதறினன் கடிதில் . 

109 
ஆயி ரஞ்சரத் தாலவன் விட்டகோல் அறுத்துத் 
தீய வன் தனிச் சிலையை யேழ் வாளியாம் சிந்தி 
மேய சாலிகை ரன்னையோர் பகழியால் வீட்டிக் 
காயம் எங்கணும் அழுத்தினன் அளவைதீர் கணைகள் . 110 


அழுந்திடு வடிக்கணை யாகம் போழ்தலும் 
ழுந்திடு குருதிநீர் இரைத்துச் சென்றிடக் 


218 


கந்த புராணம் 


111 


112 


113 


கொழுந்தழல் புரைவதோர் கொடிய துன்முகன் 
விழுந்தனன் மயங்கினன் விளிந்து ளானென . 
ஊறிய குருதியன் உறுகண் எய்துவான் 
தேறினன் ஒல்லையிற் செருவில் நேர்துமேல் 
ஈறினி வந்திடும் இரிந்திட் டுய்வதே 
ஆறென உன்னினன் அமருக் கஞ்சுவான் . 
சிந்தையின் வழிபடல் செய்து மாயையின் 
மந்திரம் ஒன்றினை மரபின் உன்னுறா 
எந்திரத் தேரினும் எழுந்து துன்முகன் 
அந்தரத் தாற்றினால் அருவில் போயினாள் . 
ஆயின காலையில் அடல் வெம் பூதரில் 
தீயினை முருக்குறுஞ் சீற்றத் தோர்சிலர் 
மாயையின் வலியினன் வஞ்சன் வல்லையில் 
போயினன் பற்றுதும் போதுவீர் என்றார் . 
ஆங்கது கேட்டிடும் ஆடல் வெய்யவன் 
ஈங்கிது தவிருதிர் இகலுக் கஞ்சியே 
நீங்கினன் ஒருவனை நெருக்கி ஆருயிா 
வாங்குதல் புகழதோ வலியின் பாலதோ. 
ஓடினர் தம்மையும் உற்றுத் தாள் மலர் 
சூடினர் தம்மையும் தொழுத கையராய் 
வாடினர் தம்மையும் வலியி லோரையுஞ் 
சாடினர் அல்லரோ நவைக்கட டஙகுவார் . 
வீரரை அல்லரை வெகுள லீரெனப் 
பேரடல் வெய்யவன் பேச அன்னது 
காரிய மேயெனக் கருத்தில் உன்னியே 
சாரதர் தொடர்ந்திடுந் தன்மை நீங்கினார் . 


114 


115 


116 


117 


118 


அந்நேர் காணா ஆளரி மாமுக அடல்வெய்யோன் 
இன்னே நந்தந் தானைகள் எல்லாம் இரிவாகும் 
பின்னே நிற்ற லாவதெ னென்னாப் பெயர்குற்றே) 
முன்னே சென்றான் பூதரை நோக்கி முனிகின்றான் . 
நந்தா ஆற்றற் சிங்கமு கத்தோன் அவன் நம்முன் 
வந்தான் யாமே மாற்றுதும் அன்னான் வலியென்னாக் 
கொந்தார் தாருச் சூழலும் வெற்புங் கொண்டேகி 
முந்தா நின்ற பூதர்கள் வெம்போர் முயல்கின்றார் . 
மட்டார் தொங்கற் சிங்கமு கன்மேல் மதிதோய்வான் 
எட்டா நின்ற வெற்புள யாவும் எறிகின்றார் 
விட்டார் தாருச் சூழல் கணிச்சி வீசுற்ருர் 
தொட்டார் சூலந் தண்டெழு நாஞ்சில் சொரிகின் ( ரர் . 


119 


120 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


219 


1 


121 


சொரியுங் காலைத் தீயெழ நோக்கிச் சுடர்வேலோன் 
எரியுங் காலுங் கால வுயிர்ப்பு எதிர்செல்லாக் 
கரியுந் தீயும் பூழிய தாகுங் ககன த்தே 
திரியும் மீளும் மப்படை செய்யுஞ் ரெயலீ தால் . 
அன்னோ அன்னோ நம்படை பால்லாம் அடல்வீரன் 
முன்னோ செல்லா தீய வுயிர்ப்பின் முடிவாமால் 
பின்னே செய்வ தொன்றிலை யாம்பேயமர்செய்வ 
தென்னோ என்னோ யாரினு மேலான் இவனென்றார் . 
என்றார் பூதர் சீற்றம் விளை ததார் யாரும் போய்க் 
குன்றாய் அங்க ணுற்றன யாவுங் குழுவுற்ற 
வன்றா ருக்க ளானவும் மாண்கைக் கொடுகொட்டுச் 
சென்றார் ஆர்த்கார் சீயமு கன்மேற்லெவுய்த்தார் . 


122 


123 


வேறு 


124 


125 


126 


கைக்கொடு பார கணங்கள் ஆர் கதுடன் 
உய்க்குறு வரையெலாம் ஒருங்கு சென்றிடாத் 
திக்குள வசைப்பெலாஞ் செறிந்து ஞாயறு 
மெய்க்கதிர் வழங்குறும் விசும்பு தூர்த்ரவே . 
கல்லகத தொகுதிகள் ககனந் தூரத்துழி 
எல்லுடைச் செங்கதிர் இரவி மாய்ந்திட 
ஒல்லெனத் திமிரம்வந் து ாலும் நோக்கியே 
அல்லெனக் குடம்பையுள் அடைவ புள்ளெலாம் . 
வெற்பின நிரைத்தலு மறைய வெய்யவன் 
எற்படு முன்னரே இரவி ஓடினான் 
அற்புதம் அற்புதம் அடைந்த தம்புயன் 
கற்பமென் அறிஞருங் கலக்கம் எய்தினார் . 
போற்றலன் தன்மிடைப் பூதர் தூண்டிய 
மாற்றரும் பதலைகள் மலிந்து வான் படர் 
ஆற்றினை அடைத்தலும் அஞ்சி நின் பனன் 
காற்றினும் விரைந்துசெல் கதிரின் பண்ணவன் . 
இன் பகா றவுணரால் இடரு பந்தனம் 
அன்றியும் பூதரீண் டடுக்கல் வீசினார் 
நின்றிடின் வருந்துதும் நிகழ்ச்சி தோலாஞ் 
ரென்றிடல் துணிவெனத் தேவர் ஓடினார் . 
செருவலி வீரர்கள் பொலுத்தச் ரேண்படர் 
பருவரை யிடையிடை பயின்று சுற்றிய 
கருமுகில் உண்டநீர் கான் று தம்வயின் 
உருமிடி எங்கணும் உகுத்து வீழ்ந்தவே . 
வெதிர்படு சிலம்பினும் வழுக்கி வீழ்ந்திடும் 
அதிர் தால் அரியினம் அண்டச் பெற்றின 


127 


128 


129 


220 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


130 


131 


132 


எதிருறு தகுவனை இனமென் றுன்னியே 
முதிர்தரு காதலான் முன்னுற் றாலென . 
மைம்மலை யிடைவிராய் வதிந்த மோட்டுடைக் 
கைம்மலை அரற்றியே கவிழ்வ காசிபன் 
செம்மலை அரியென நோக்கித் தேம்பியே 
விம்மலை யெய்தியே வீழ்வ தென்னவே 
பொற்றையின் மரங்களிற் பொதிந்த கேரரம் 
வெற்றிகொள் அறிமுகன் தொடையின் மேவின 
விட்டவர் தம்மை விட்டேதி லார் தமைப் 
பற்றொடு கலந்திடு பரத்தை மாதர்போல் . 
எறிந்திடு வரைகள் தந் தம்மில் எற்றிடச் 
செறிந்திடு தீங்கனல் சென்ற திக்கெலாம் 
பொறிந்தன புகைந்தன பொரித லுற்றன 
மறிந்தன உலந்தன மன்னு யிர்த்தொகை . 
ஆயின பல்லியல் அடையப் பூதர்கள் 
ஏயின குன் றமுந் தருவும் ஏகியே 
சீயமா முகமுடைச் செல்வற் சேர்ந்தனன் 
தூயவன் கயிலையைச் சூழ்ந்த கொண்டல்போல் 
செடித்தலை எயினரில் திகழும் ஆயிரம் 
முடித்தலை யான் மிசைப் பட்ட மொய்வரை 
பொடித்தில இற்றில் பூழி யாய்த்தில 
படித்தலம் வீழ்ந்தன நொய்ய பான்மையால் . 


133 


134 


135 


136 


137 


துன்னற் பட்ட குன்றெவை யுஞ்சூர் துணையானோன் 
மின்னற் பட்ட மெய்யிடை பட்டே வெற்பின் கட் 
பன்னற் பட்ட தாமென வீழ்கின் றதுபாரா 
இன்னற் பட்டார் பூதர்கள் வானோர் ஏங்குற்றார் . 
சீலம் புக்க பாரிடர் வெம்போர் செயல்காணூஉக் 
கோலம் புக்க தேரிடை நின்முன் குப்புற்று 
ஞாலம் புக்கான் பூதர்கள் தம்மை நலிதற்கோர் 
ஆலம் புக்கா லென்ன நடந்தான் அடல் செய்வான் . 
பார்மேல் எற்றுஞ் சிற்சிலர் தம்மைப் பகைவிண்ணோர் 
ஊர்மேல் எற்றுஞ் சிற்சிலர் தம்மை உயர்பானுத் 
தேர்மேல் எற்றுஞ் சிற்சிலர் தம்மைத் திரைசேர்முந் 
நீர்மேல் எற்றுஞ்சிற்சிலர் தம்மை நெடிதோச்சும் . 
பற்று நிற்குஞ் சிலவரை மூரற் பகுவாயிற் 
குற்றா நிற்குஞ் சிலவரை வாரிக் குழுவோடுஞ் 
சுற்றா நிற்குஞ் சிலவரை அண்டச் சுவரின் கண் 
எற்று நிற்குஞ் சிலவரை அள்ளி எறிகிற்கும் . 


138 


139 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


221 


140 


141 


142 


143 


புண்டரி கன்கட் சிலவரை வீசும் பொருசெங்கைத் 
தணடத ரன்கட் சிலவரை வீசுஞ் சதவேள்வி 
அண்டம் தன் கட் சிலவரை வீசும் அகிலஞ்சூழ் 
எண்டிசை யின்கட் சிலவரை வீசும் இகல்பேசும் . 
மாலெரி வைப்பிற் பலர் தமை வீசும் வானத்தில் 
காலெரி வைப்பிற் பலர் தமை வீசும் கரை தீர்ந்த 
வேலைகள் முற்றும் பலர் தமை வீசும் வியன்மிக்க 
ஞாலம் அனைத்தும் பலர் தமை வீசும் நனி தூர்க்கும் . 
சிங்கங் கொண்ட மாமுகன் வீகஞ் செறிவாலே 
துங்கங் கொண்ட பார்முதல் விண்ணின் துணையுந்தான் 
எங்கும் பூத மாயின அம்மா இதுகொண்டோ 
அங்கங் கெல்லாம் பூதம தெனறார் அறிவுள்ளார் . 
மிதித்துக் கொல்லுஞ் சிற்சிலர் தம்மை மிசையுந்திப் 
பதத்திற் கொல்லுஞ் சிற்சிலர் தம்மைப் படிவத்தைச் 
சிதைத்துக் கொல்லுஞ் சிற்சிலர் தம்மைச் செல்லென்ன 
உதைத்துக் கொல்லுஞ் சிற்சிலர் தம்மை உலவுற்றே. 
விள்ளா நிற்குஞ் சிற்சிலர் சென்னி விரல்மேலால் 
தள்ளா நிற்குஞ் சிற்சிலர் பென்னி தாமுற்றக் 
கிள்ளா நிற்குஞ் சிற்சிலர் பென்னி கிளையோடு 
மள்ளா நிற்குஞ் சிற்சிலா சென்னி அடுகிற்கும் . 
தாக்கிற் கொல்லும் ஒருசிலர் தம்மைத் தடிகின்ற) 
ஊக்கிற் கொல்லும் ஒருசிலர் தம்மை யுருமொத்த 
வாக்கிற் கொல்லும் ஒருசிலர் தம்மை மருளுற்ற 
நோக்கிற் கொல்லும் ஒருசிலர் தம்மை நொடிதன்னில் . 
வாரா நிற்கும் பாரிட ராசியை வாரிப்பின் 
சேரா நிற்கும் வாய்தொறும் ஈண்டச் சேர்த்திட்டே 
ஆரா நிற்கும் ஆர்ந்தபி னாக அகல்மோட்டைத் 
தூரா நிற்குந் தூர்த்தபின் ஆடல் தொழில்செய்யும் . 
எழுவிற் கொல்லும் ஒருசிலர் தம்மை எரிகூர்வாய் 
மழுவிற் கொல்லும் ஒருசிலர் தம்மை வயநாஞ்சில் 
கொழுவிற் கொல்லும் ஒருசிலர் தம்மைக் கூர்சூலக் 
கழுவிற் கொல்லும் ஒருசிலர் தம்மைக் கடிதோடி . 
கரத்திற் கொல்லுஞ் சிலவரை நோன்கார் முகமுய்க்குஞ் 
சரத்திற் கொல்லுஞ் சிலவரை அம்பொற் றண்டத்தின் 
உரத்திற் கொல்லுஞ் சிலவரை அங்கண் ஒசிக்கின்ற 
மரத்திற் கொல்லுஞ் சிலவரை மண்மீ தினில்வீட்டும் . 
தேர்மே லானோ விண்ணுல கானோ திசையானோ 
பார்மே லானோ வார்கட லானோ பதுமத்தோன் 


144 


145 


146 


147 


148 


222 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


149 


150 


151 


. 


ஊர்மே லானோ மேருவி னானோ உயர் பூதர் 
போர்மே லானோ தீயவன் என்றார் புலவோர்கள் . 
அற்மூர் தாள்கள் கைகள் இழந்தார் அடுதிண்டோள் 
இற்றார் சென்னி சிந்தினர் துண்ட மிலரானார் 
பெற்றார் மார்பம் விண்டனர் வீழ்ந்து புரள்கின்றார் . 
செற்றார் தம்மை அட்டிடு பூதத் திறல்வீரர் . 
சொரியா நின்ற போரியர் ஆற்றத் துயர்மேலார் 
மரியா நின்றார் எண்ணில பால்மற் றவர் தம்முட் 
பிரியா நின்ற சென்னியர் பல்லோர் பெயர்வெய்தித் 
திரியா நின்றார் ஆடுறு கின்ற செயல்கொன 

ண்டார் . 
கருவந் தெய்தும் ஆருயிர் முற்றங் கவிழ்கின் , ) 
பருவந் தன்னில் தீயவன் உண்ணும் படியே போற் 
செருவந் துற்ற சீயமு கத்துத் திறல்மேலோன் 
ஒருவன் தானே நின் படு கின்றான் உலவாதான் 
அந்நீ ராகிப் பூதரை வெய்யோன் அடுகாலைச் 
செந்நீர் நீத்தம் ஆயிடை தோறஞ் ரென் றீண்டி 
தொன்னீர் வேலை புக்குவர் நீக்கித் துவராக்கி 
முந்நீ ரென்னுந் தொன்மையை வேறாய் முடிவித்த. 
ஆடா நின்றான் இத்தியம் வெய்யோன் அளவில்லார் 
வீடா நின்றார் கண்டனர் வெம்பூ தர்க்கெல்லாங் 
கேடா நின்றான் இங்கிவ னென்னாக் கிளையோடும் 
ஓடா நின்றார் வானவ ரெல்லாம் உலைவுற்றார் . 
துன்னா நின்ற தொன்மாம் வெற்பின் தொகைவீசி 
முன்னா குற்ற பூதர்கள் யாரும் முடிவாகக் 
கொன்னார் சிங்க மாமுகன் அட்டே குலவுற்று 
மின்னார் செம்பொன் மேருவெ னுந்தேர் மிசை புக்கான் . 


152 


153 


154 


155 


வேறு 


156 


அவ்வேலை யன்னான் அமாபெயவிளை யாடல் பாரா 
மை வேலை போல்வான் அழற்கண்ணன் மனங்க னன்று 
செவ்வே யெதிர்புக் கரிமாமுகற் சீறி வெய்யோய் 
இவ்வேலை உன்னை முடிப்பன் இகல் முற்றி என்றான் . 
என்றங்குரை செய்திடு பூதனை ஏந்தல் நோக்கி 
ஒன்றுஞ்சிறி துன்னலை அச்சமும் முற்றி லாதாய் 
நின்றிங்கிது கூறினை என்னின் நினக்கு நேரார் 
நன் றுன்வலி என்று கைத்தனன் நாகர் அஞ்ச . 
அன்னான் நகை செய்தது காண்டலும் ஆழி நாப்பட் 
கொன்னார் தழ லென்னவெ குண்டனன் கூளி வேந்தன் 
நின்னாடலை நீக்குவன் காணுதி நீய மென்றோர் 
மின்னார்கழு முட்படை ஆங்கவன் மீது விட்டான் . 


157 


158 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


223 


159 


கூற்றனவன் ஏவவ ரும்படைக் கொள்கை நோக்கி 
மாற்றானவ னோர் படை யும்வழங் காது நின்றான் 
தோற்றானென வானவர் ஆர்த்தனர் 

சூல 

ல மார்பின் 
ஏற்றான் வரை மேற்படு கண்ட கத் திற்ற தன்றே . 
உறுகின்ற சூ லப்படை ஊற்றமும் ஓங்கல் மார்பத் 
திறுகின் றதும் அங்கவன் நின்றதும் யாவும் நோக்கிப் 
பெறுகின் றவரில் இவன் பெற்றது போற) தென்னா 
10 1); கின் , நெஞ்ன் ஒருகண்டினை வல்லை உய்த்தான் . 


160 


வேறு 


181 


162 


168 


உய்த்தலும் அனைய கண் திருமுற் முலென 
அத்தலை அரிமுகத் 4 வணன் பாரதி 
மெய்த்தலை கோடலும் வெகுண்டு நோக்கியே 
கைத்தல மிருந்ததோர் கதையை ஏவினான் . 
மாவலி சேர்தரு மடங்கல் மாமுகன் 
ஏவிய வெங்கதை இமைப்பிற் பூதர்கள் 
காவலன் அகலமேற் கலந்து தாக்கிற்றால் 
ஓவென அனையனும் உளம்வ ருந்தவே . 
செயிரறத் திருத்திய செம்பொற் குன்றின் மேல் 
வயிரமெய்ப் படையது வந்தற் பதலும் 
அயிரு , மப் புனை கலன் ஆகங் கீண்டிட 
உயிரினுக் கவ்வழி யுலைவு மிக்கதே . 
தாக்கிய வேலையில் 

தழ 

பலின் நாட்டத்தான் 
மூக்கினின் மார்பினின் முழங்க வாயினிற் 
தேக்கிய குருதிநீர் சிந்து கின்றது 
மேக்குயர் கனல் மழை விரித்த தாரைபோல் . 
ம மந்தனன் தொல்ஓணர் வெனினும் வன் றி றல் 
துறந்திலன் வெவ்வழல் சொரியுங் கண்ணினான் 
சிறந்திடும் ஊசலில் திரிந்த தன்னுயிர் 

சந்திலன் அவற்கொரு கூற்றம் இன்மையால் . 
ஆரான் முகத்தவன் அயர்வுற் றவ்வழிச் 
சோர்வொடு நிற்றலுஞ் சூரன் பின்வரும் 
வீரம துடையவன் வேறொர் பாகனைத் 
தேரிடை நிறுவினன் சேறல் மேயினான் . 


164 


165 


168 


வேறு 


முண்டமர் இயற்றச் சீய முகத்தவன் வரலும் நோக்கித் 
தூண்டிய வெகுளி மேலோன் சுமாலியென் றுரைக்குந் தொல்லோன் 
நீண்டிடு மேரு வென்ன நிவந்ததோர் அடுக்கல் தன்னைக் 
கீண்டரி முகன்மேற் செல்லக் கிளர்ந்தனன் வீசி ஆர்த்தான் . 167 


224 


கந்த புராண 

ம் 


[ 4. யுத்த 


. 


மற்றவன் விடுத்த குன்றை வாளரி முகத்து வீரன் 
பற்றினன் ஒருதன் கையால் பந்தென மீட்டும் உந்தப் 
பொற்றட மார்பில் தாக்கப் புலம்பியே சுமாலி யான்பான் 
செற்றமும் தானு மாகச் ரெயலற்று நிலத்தன் ஆனான் . 

168 
நிலந்தனில் சுமாலி வீழ நெஞ்சினம் திருகி அங்கைத் 
தலந்தனில் கதையொன் றேந்தித் தண்டிபோய் அவுணன் தேரில் 
கலந்தவன் உரத்தில் செல்லப் புடைத்தலும் காமந் தன்னில் 
புலந்தவன் தனக்குக் காட்டும் உணர்வெனப் பொடித்த தன்றே . 169 
பொடித்தலும் வயிரத் தண்டம் பூதரின் முதல்வன் பொங்கிக் 
கொடித்தடந் தேர்மேல் நின்ற கோளரி முகத்பன் தன்மேல் 
இடித்தெனக் கையால் எற்ற பாரியொ நமைத்துத் தன்னோர் 
அடித்தலங் கொண்டு தள்ளி அமரர்கள் வெருவ ஆர்த்தான் . 170 
தாளினால் உந்தி விட்ட தண்டிடேண் எழுந்து மெல்ல 
மீளுவான் அடுவ னென்னும் வெகுளியான் உயிர்ப்பு வீங்கி 
யாளிசேர் வதனத் தண்ணல் ஆட்க வயிக் குன்றத் 
தோளின் மேல் குப்புற் றேதன் னடிகொடு துகைக்கல் உற்றான் . 171 
ஆடிய தானை மன்னன் ஆயிரத் திரட்டி தோளும் 
ஓடினன் துகைத்துத் தாளும் ஓய்ந்தனன் அவற்றை நோக்கி 
நாடினன் திரியா நின்றான் நாகநீள் குடுமிக் குன்றில் 
கோடுயர் பொதும்பர் தன்னிற் பாய்ந்திடும் குரங்கு போல்வான் . 172 
குரங்குளைக் குடுமிச் சூட்டுக் கோளரி முகத்து வெய்யோன் 
கரங்களிற் பாயும் அங்கட் கலந்திடு படையிற் பாயுஞ் 
சிரங்களிற் பாயும் மீளச் )ெ விதொறும் பாயும் பூந்தண் 
மரங்களிற் பாய்ந்து செல்லும் மணிச்சிறை வண்டும் போன்றான் . 173 
செறிந்திடு கரமுந் தோளுஞ் சென்னியும் பூதன் செல்வ 
தறிந்திலன் சிறியன் போலும் அரிமுகத் தவுணன் நம்மேல் 
எறிந்துல வுற்றுச் சூழும் ஈகொலென் பெருதன் கையால் 
சொறிந்தனன் சிறிது பின்னர்த் தண்டியைத் துடைத்து விட்டான . 174 
ஒருதனிக் கரத்தால் தீயோன் உருட்டினன் துடைப்பத் தண்டி 
பெரிதுநொந் தாற்றல் போகிப் பின்றினன் பெயர்ந்து போனான் 
தெரிதரு பூதர் அஞ்சிச் சிந்தினர் செயலொன் றில்லார் 
அரிதுசெய் தவமே அல்லால் ஆற்றல் பெற் றிடுவ துண்டோ. 

175 
பூதர்கள் இரிவு நோக்கிப் பொருதிறல் இலக்கத் தெட்டு 
மேதகு வீரர் யாரும் வெய்யதேர் கடாவிச் சென்று 
தீதறு சிலைகள் வாங்கிச் சீயமா முகவற் சுற்றித் 
தாதவிழ் மலர்பெய் தென்னச் பரமழை பொழிதல் உற்றார் . 176 
பொழிந்திடு பகழி யெல்லாம் புகுந்திடு சுவடின் றாகி 
அழிந்ததும் இன்றி. முன் போல் அவன் புடை வீழ நோக்கி 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


225 


ஒழிந்ததெம் மாற்றி லென்னா உட்கினர் ஒருதன் தேரின் 
இழிந்தனன் அவுணர் கோமான் இடிபடத் தெழித்துச் சென்றான் . 177 
எடுத்தனன் சிலவர் தேரை எறிந்தனன் ஒன்றொ டொன்றின் 
அடித்தனன் சிலவர் தேரை அள்ளினன் அங்கை தன்னால் 
ஒடித்தனன் சிலவர் தேரை உதைத்தனன் சிலவர் தேரைப் 
பொடித்தனன் சிலவர் தேரைப் புதைத்தனன் சிலவர் தேரை , 178 
இத்திற மடங்கல் வீரன் அடுதலும் இலக்கத் தெண்மர் 
தத்தம துயிரே தாங்கித் தனுவொடு படைகள் மானம் 
மெய்த்திறல் சிந்திச் சாய்ந்தார் மேவலன் தேர்மேற் புக்கான் 
அத்தலை நின்ற வீர வாகுமற் றதனைக் கண்டான் . 

179 
ஆளரி அனைய வீரன் அதுகண்டு பூதர் தம்முட் 
கோளரி முகத்து வெய்யோன் கொன்றதோர் பாதி உண்டால் 
தாளுடை வில்லி னாருஞ் சமரிடத் தழிந்தார் இந்த 
நாளினின் முடியும் போலும் நம்பெரும் படையு மென்றான் . 180 
அடல்பெறு புயத்து வள்ளல் ஆடக வரைபோ லுள்ள 
கொடுமர மான தொன்றைக் கோட்டினன் சினமேற் கொண்டான் 
விடமுறு தறுகட் கேது விரைந்தொரு பாங்கர் புக்கு 
நடுவெலாங் கவரத் தோன்று நாகிளங் கதிரே போல . 

181 
வாங்கிய சிலையிற் பூட்டி வடிக்கணை அருந்த கோடி 
தூங்கலின் மழைகான் றென்ன உலப்புறான் சொரிந்து நிற்ப 
ஆங்கெதிர் அடர்த்துப் போர்செய் அவுணர்தந் தலைகள் பாறத் 
தாங்கிய படைகள் சிந்தித் தரைமிசைத் துணிந்து வீழ்ந்தார் . 182 
பரித்தொகை முழுதும் பட்ட பாழியந் தேர்கள் பட்ட 
ஒருத்தலும் பிடியும் பட்ட உலப்பிலா அவுணர் பட்டார் 
பெருத்தன பிணத்தின் குன்றம் பிறங்கின பேய்கள் மொய்த்த 
திரைத்தெழு சோரி நீத்தந் தெண்டிரை மடுத்த தம்மா. 183 
தேரெனப் பட்ட வீரர் திறமெனப்பட்ட மாவின் 
பேரெனப் பட்ட யானைப் பெருக்கெனப் பட்ட தம்முட் 
பேரிடைப் படாத எல்லாம் பொருதிரைக் குருதி வாரி 
வீரனுக் குதவி யாக வேலையுள் உய்த்த தன்றே . 

184 
பேரியின் ஒலியும் தீய அவுணர்கள் பிடித்த வில்லின் 
நாரியின் ஒலியும் சூழும் நாற்படை ஒலியும் மாண்ட 
காரியின் ஒலியும் மோட்டுக் கணங்களின் ஒலியுஞ் செந்நீர் 
வாரியின் ஒலியு மாகி அடுகளம் மலிந்த அன்றே . 

189 
மலைகளை அறுக்கும் வேலை வாள்களை அறுக்குஞ் செங்கைச் 
சிலைகளை அறுக்கும் வெய்யோர் திண்டிறல் கொண்ட தோளின் 
நிலைகளை அறுக்கும் மார்பின் நிரைகளை அறுக்குங் கோடி 
தலைகளை அறுக்கும் அம்மா இளையவன் சரம தொன்றே . * 186 

15 


226 கந்த புராணம் 

[ 4. யுத்த 
காழுறும் அவுணர் சென்னி கரதல நெடுந்தோள் மார்பம் 
வாழிய முருகன் தூதன் வாளிகள் வௌவி ஏகி 
ஏழுள கடலும் நீங்கி எண்டிசைக் கிரிகள் தாவி 
ஆழியங் கிரிபோழ்ந் தப்பால் அண்டமும் பிளந்து செல்லும் . 187 
கரண்டம தான செந்நீர் ஆற்றிடைக் கவிழ்ந்து மூழ்கித் 
திரண்டவூன் வௌவி மீண்டு சிறகரை உதறு கின்ற 
முரண்டகு வீரர் சென்னி மூளை புக் களைந்து வாரிக் 
குரண்டமீ தென்ன லான கருநிறக் கொடிக ளெல்லாம் . 188 
இவ்வகை அவுணர் தானை இறந்திட வீர வாகு 
அவ்வயின் நின்று சென்றாங் கடுதலும் அதனைக் கண்டார் 
தெவ்வரை முருக்கும் வைவேற் சீயமா முகக்கன் மைந்தர் 
ஐவரை வெல்லும் ஆற்றல் ஐம்பதிற் றிருவர் என்பார் . 

189 
சினத்தனர் இதழைப் பல்லால் தின்றனர் நம்முன் வெம்போர் 
வினைத்தொழில் இயற்று வானை வெய்தென அடுது மென்னா 
இனத்தொடு தேர்க டாவி ஏகியே வீரன் தன்மேல் 
தனித்தனி வார்விற் கோட்டிச் சரமழை சிதற லுற்றார் . 

190 
நூற்றுவர் ஒருங்கு நேர்ந்து நோன்றலைர் சிலைகள் வாங்கி 
மேற்றிகழ் முகில்கான் றென்ன வீசிய விசிகந் தன்னை 
ஆற்றல் சேர் வீரன் காணா அயிற்கணை அருந்த கோடி 
காற்றெனத் துரந்து மாற்றிக் கடவுளர் புகழ ஆர்த்தான் . 191 
தொலைவுறும் அவுணன் மைந்தர் துண்ணெனக் கனன்று பின்னுங் 
கொலையுடை நெடுங்கூர் வாளி கோடிகோ டிகள் நின் றுய்ப்ப 
வலியுடை வீர வாகு மற்றவை மாற்றி அன்னோர் 
சிலையொடு தேர்கள் தம்மைச் செஞ்சரந் தூண்டி வீழ்ததான் . 192 
தேரொடு சிலைகள் மாயச் சீயமா முகத்தன் மைந்தர் 
வீரனை எதிர்ந்து வில்லால் வென்றிடல் அரிது போலுங் 
கூருடை நுதிவாட் போரிற் கொல்லுதும் இவனை என்னாப் 
பாரிடை வந்தோர் சூழ்ச்சி வகையினாற் பகர்த லுற்றார் . 193 
காட்புடைச் சிலையின் விஞ்சை கற்றதே அன்றி எம்போல் 
வாட்படை பயின்றி லாய்கொல் வல்லையேல் அப்போர் செய்யச் 
சேட்படை யன்றி எம்முன் சேர்தியால் வீர என்னாத் 
தோட்புடை கொட்டி ஆர்த்தார் கூற்றனுந் துளக்கம் எய்த . 194 
வன்றிறல் அவுணன் மைந்தர் உரையினை வள்ளல் கேளா 
நன்றிது புகன் றீர் என்னா நகைசெய்து நாதன் தந்த 
மின்றிகழ் சுடர்வாள் கொண்டு விரைந்துகீழ்த் தலத்திற் பாய்ந்து 
சென்றனன் அதனை நோக்கித் தேவரும் இடுக்கண் செய்தார் . 

195 
வார்ந்திடு கழற்கால் வீரன் வாள்கொடு வரலும் நோக்கித் 
தீர்ந்தனன் ஆவி இன்னே செகுக்கலாம் இவனை யென்னாக் 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


227 


கூர்ந்திடு நாந்த கங்கள் தனித்தனி கொண்டு சென்று 
நேர்ந்தனர் வளைந்து கொண்டார் மதியைச்சூழ் நிசியை ஒப்பார் . 196 
வளைந்தனர் வீரன் தோளின் மார்பினிற் கரத்தின் மொய்ம்பிற் 
களந்தனிற் சென்னி தன்னிற் கருதினர் இலக்கம் நாடிக் 
கிளர்ந்திடு நாந்த கத்தாற் கிட்டினர் எறித லோடும் 
உளந்தளர் வில்லோன் மேனிக் குற்றில் சிறிதும் ஊறு . 

197 
ஊறிலாத் தன்மை நோக்கி உவனையாம் பற்றி மெல்லக் 
கோறலே கரும மென்னாக் குழுவொடும் அவனைப் புல்லர் 
சீறினான் தன்வா ளோச்சிச் சிறிதுமெய் தெரியா வண்ணம் 
நூறினான் கொல்லோ என்ன நூற்றுவர் தமையும் அட்டான் . 

198 
அட்டிடு கின்ற வீரன் அமரர்கள் வழுத்த மீண்டு 
தட்டுடை நெடுந்தேர் புக்கான் தன் மனக் கினிய மைந்தர் 
பட்டிடு தன்மை நோக்கிப் பாடுறும் அவுணர் கோமான் 
மட்டறு துயரின் மூழ்கி மானத்தால் இரக்க முற்றான் . 

199 
கோளுண்ட அரிமான் துப்பில் குமரரை ஒருவன் கொண்ட 
வாளுண்ட தென்று நெஞ்சம் வசையுண்டு வருந்தல் மன்னோ 
தாளுண்டு பரித்து நிற்கத் தலைகளுண் டெண்ணி லாத 
தோளுண்டு கரங்களுண்டு சுமக்கலாம் போலு மன்றே. 200 
என்னுடை மைந்தர் தம்மை யாவருங் காண ஈண்டென் 
முன்னுற ஒருவ னோதான் முடித்துயிர் கொண்டு நிற்பான் 
பின்னினி இதற்கு மேலும் பெற்றிடும் வசையொன் றுண்டோ 
ஒன்னலர் தங்கட் கெல்லாம் ஒருநகை விளைத்தேன் அன்றோ. 201 
பொன்றினர் தம்மை உன்னிப் பொருமியே புன்கண் எய்தி 
நின்றிடின் ஆவ துண்டோ நேரலர் தொகுதி எல்லாங் 
கொன்றொரு கணத்தின் முன்னர்க் குழுவொடும் வாரி வாரித் 
தின்றுதேக் கிட்டால் அன்றித் தீருமோ எனது சீற்றம் . 202 
மேவல ராகும் இன்னோர் குழுவினை விரைவின் அட்டுத் 
தாவறு சுடர்வேல் கொண்ட பாலகன் தனையும் வென்று 
தேவர்கள் எனப்பேர் பெற்றோர் யாரையும் இன்றே செற்று 
மூவுல கினையும் யானே முடிக்குவன் விரைவின் என்றான் . 203 
என்ன இத் திறங்கள் பன்னி எரியுமெய் விதிர்ப்பச் சீறித் 
தன்னுறு தடந்தேர் உய்க்குஞ் சாரதி தன்னை நோக்கிக் 
கொன்னுனை அயில்வாட் செங்கைக் குமரர்தங் குழுவைக் கொன்றான் 
முன்னுறக் கடவு கென்ன நன்றிது முதல்வ என்றான் . 

204 
பாகு நூல் உணர்ந்து வல்லோன் பரியினை எழுப்பிப் பண்ணி 
மாகநீ டடந்தேர் தூண்ட அரிமுகன் வருத லோடும் 
ஏகநா யகனாம் மூர்த்தி ஏவலான் அதனை நோக்கி 
ஓகையால் தனது மான்தேர் அதெனொடும் ஒல்லை நேர்ந்தான் . 205 


228 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


206 


நேர்ந்திடு கின்ற காலை நிரை படு விழிக டோறுஞ் 
சார்ந்தழல் சிதற நோக்கித் தளைபடு தறுகட் சீயம் 
ஆர்ந்திடு பகைகண் டென்ன ஆற்றவுஞ் சினமீக் கொண்டு 
சேர்ந்திடு வானை நோக்கிச் சிங்கமா முகத்தன் சொல்வான் . 
ஆதிதந் தருளும் மைந்தன் அறுமுகன் அவன் நீ அல்லை 
திலா இரக்க ரென்றே இசைத்திடு வோர்கள் தம்முள் 
நாதனோ எண்மர் தம்முள் ஒருவனோ நம்மூர் வந்த 
தூதனோ இனையர் தம்முள் யாரை நீ சொல்லு கென்றான் . 
அல்லுறழ் கண்டன் தந்த அறுமுகற் கடிய னானேன் 
தொல்லை நும் மூதூர் அட்டுத் தூதனு மாகி மீண்டேன் 
எல்லையின் நுமரை யெல்லாம் ஈண்டொரு கணத்தின் அட்டு 
வெல்லுவ தமைந்து நின்றேன் வீரவா கென்பேர் என்றான் . 


207 


208 


வேறு 


209 


210 


211 


திண்டிறற் சேவகன் செப்பும் இம்மொழி 
விணடிடு செவிதொறும் விடம்பெய் தாலெனக் 
கொண்டனன் வெகுண்டொரு கூற்றங் கூறினான் 
உண்டிடும் அசனிகள் உமிழ்ந்திட் டாலென . 
உறுபடை . உழப்பினை உணர்கு முததோர் 
சிறுவரை வெல்வதுந் திருந்து மாநகர் 
உறைதரும் எளியரை உடன்று கொல்வதும் 
அறிகுதி ஈதுமோர் ஆண்மைப் பாலதோ . 
நூற்றியற் குமாரை நொய்திற் கொன்றநின் 
ஆற்றலைக் கெடுக்குவன் ஆவி வாங்கியே 
கூற்றுவற் குண்டியாக் கொடுப்பன் மெய்யினைப் 
பாற்றினுக் குதவுவன் பாலன் காணவே . 
உன்னுடை வன்மையும் உனது நாயகன் 
தன்னுடை வன்மையுந் தானை வன்மையும் 

னுடை அமரர்கள் பெற்ற வன்மையும் 
என்னுடை வன்மையால் இறையின் நீக்குவேன் . 
வானவர் சிறையினை மாற்ற உன்னியே 
தானையொ டேகியென் றன் முன் எய்தின் நீர் 
ஊனுயிர் வாழ்க்கையும் ஒல்லை தீர்திரால் 
ஆன தொ ரூதியம் அழகி தாற்றவே . 
மூண்ட தொல் விதியினான் முடிந்த மன்னுயிர் 
ஈண்டுதம் மியாக்கையுள் மேவும் என்னினும் 
ஈண்டெனை மாறுகொண் டிகல்செய் கின்றவர் 
மாண்டிடும் ஆறலால் மற்றும் உய்வரோ . 
என்பதை அறிமுகன் இயம்ப எம்பிரான் 
நன்பெருந் தூதுவன் நகைசெய் தங்கையின் 


பின் 


212 


213 


214 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


229 


215 


216 


217 


218 


219 


மன்பெருஞ் சிலையினை வணக்கி வாளியோர் 
ஒன்பதொ டொன்பதை உரத்தில் தூண்டினான் . 
விரைந்திடு செலவினால் விசிகம் ஏவலான் 
உரந்தனிற் படுதலும் ஒசிந்து வீழ்ந்தன 
இரந்திடு தொழிலவர் இன்மை யானர்போல் 
கரந்தவர் இயற்கையைக் கருதி மீள்வபோல் . 
முருகன தேவலால் முன்னம் விட்டிடு 
பொருகணை அகலமேற் புகாது வீழ்தலும் 
அரிகெழு முகமுடை அவுணர் நாயகன் 
கரமிசை இருந்ததோர் கதையொன் றேவினான் . 
ஏவிய தண்டினை ஏந்தல் ஈரிரு 
தூ வயில் வாளியால் துண்டஞ் செய்திடா 
ஓவரும் பான்மையால் ஓராயி ரங்கணை 
தேவரை அலைத்தவன் சிரத்தில் ஓச்சினான் . 
சிரம்படு கின்றதோர் செய்ய வாளிகள் 
பாம்படு பலதுணி பட்டு வீழ்ந்தன 
உரம்படும் அவுணர்கள் உறைதற் கொத்தமுப் 
புரம்படு கினறதோர் பூழி யாமென . 
பொன் றிகழ் வடிக்கணை பொடிப்ப இன்னுமுன் 
நின்றமர் புரியுமோ நென்னல் தூதுவன் 
நன்றென அரிமுகன் நகைத்துத் தன் கையின் 
மின் றிகழ் சூலவேல் திரித்து வீசினான் . 
காசினி எரிகிளர் காட்சித் தாலென 
ஆசினி தனில்வரு சூலத் தாற்றலுந் 
தேசுடை நிலைமையுந் திறலும் நோக்கியே 
வீசினன் எதிருற விசிகம் ஆயிரம் . 
நெட்டிலைச் சூலவேல் நிமலற் கன்பினோன் 
விட்டிடு பகழியை வீட்டி மேற்ரெலப் 
பட்டது நோக்கினன் பரிந்து பின்னருந் 
தொட்டனன் ஆயிரஞ் சுடர்கொள் வானகணை . 
ஏவிய எல்லையில் எதிரும் வாளியைத் 
தூவுறு கொன்னுனைச் சூலஞ் சிந்தியே 
மேவலர் பரவுறும் வீரவாகுமேல் 
தேவரும் மருளுறக் கடிது சென்றதே . 
இலக்கரும் நடுங்கினர் எண்மர் ஏங்கியே 
கலக்கம் தடைந்தனர் கணங்கள் யாவரும் 
அலக்கணுற் றிரங்கினர் அமரர் இப்படை 
விலக்கரிதேகொலென் மயிர்த்து விம்மினார் . 


220 


221 


222 


223 


2241 


230 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


வேறு 


りり 


கோள் கொண்ட பகழிகளின் கொலைகொண்டு நிலைகொண்ட 
தோள் கொண்டு செல்லவருஞ் சூலத்தின் திறல்நோக்கி 
நீள்கொண்டல் அன்னதொரு நீலமிடற் றவன் தந்த 
வாள் கொண்டு குறைத்திட்டான் வலி கொண்ட தகலாதான் . 225 
சூலம் போய் இற்றிடலுந் துணைவர்களாய் உள்ளோரும் 
ஞாலஞ்சேர் பூதர்களும் நனிமகிழ்வு சிறந்தனரால் 
ஆலம்போந் தடர்த்திடலும் அமலனுண்டு தமைக்காத்த 
காலம்போல் அமரரெலாந் துயரம் போய்க் களிசிறந்தார் . 226 
அக்காலை வெள்ளி மலை அளிக்குநந்தி கணத்திறைவன் 
மெய்க்கால வடவையினும் வெகுளியுறு பெற்றியனாய் 
இக்காலை இவனுயிரை யானே உண் குவனென்னா 
மைக்காலன் றனை முடித்த வள்ளல்தனிப் படைகொண்டான் . 
எந்திரித்த இருக்கைதனில் இருத்தியே கருவிகளான் 
மந்திரத்தின் விதிமுறையின் மனப்படுபூ சனை இயற்றி 
அந்தரத்தில் இமையவர்க்கும் அரியயற்கும் வெலற்கரிய 
சுந்தரத்தோள் அரிமுகனை அடுதியெனத் தொழுதுய்த்தான் . 228 
உய்ப்பதொரு படையழல்கான் றுலகம் வெருக் கொளவரலும் 
எப்படை யோ இஃதென்றான் இமையவர் தம் படைவென்றான் 
துப்படையுஞ் செஞ்சடிலத் தோன்றல்படை எனத்தெரியா 
அப்படையோ அடுவதென அண்டம் வெடி படநகைத்தான் . 229 
அற்பட்ட புலனுடைய அரிமுகத்தன் தான் நோற்று 
முற்பட்ட பகற்கொண்ட முக்கணான் தன துப்படை 
எற்பட்ட மணிக்கடகத் தொருகரத்தில் இருந்தததனைச் 
சொற்பட்ட மந்திரத்தால் வழிபட்டுத் தூண்டினனால் . 230 
தூண்டலுறு பான்படையுந் தொல்லைவரும் அப்படையும் 
ஈண்டியெதி ரெதிர் துன்னி இணைகொண்டோர் இரு தலைவர் 
காண்டகைய கேண்மையினாற் கடிதுவந்து கலந்தேபின் 
மீண்டிடுவ தேபோல விடுத்தவர்பால் மேவினவால் . 231 


வேறு 
தன் படை மீடலுஞ் சயங்கொள் மொய்ம்பினான் 
துன்புடை மனத்தனாய்ச் சூரன் என்பவன் 
பின்புடை யானொடு பேசப் பின்னொரு 
முன்புடை யாரிலை என்று முன்னினான் . 
ஆற்றலிற் குறைவிலன் அழிவு முதமர் 
பேற்றினிற் குறைவிலன் பிறரை அட்டிடு 
கூற்றினிற் குறைவிலன் கோடி கூற்றுவர் 
ஏற்றெதிர் மலையிலும் இமைப்பிற் கொல்வனால் . 


232 


233 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


231 


234 


35 


236 


237 


அவன்பெரு முயற்சியே ஆற்ற லாம்என்கோ 
தவங்களின் வன்மையே வன்மை தான் என்கோ 
சிவன்புரி வரமதே சீரி தால் என்கோ 
எவன்பெரி தென் றியான் இசைக்க வல்லனே . 
விடலுறு பகழியான் மெய்யில் ஊறிலான் 
அடலுறு படையினும் அழிவு பெற்றிலான் 
கொடியதோர் அரிமுகன் குமரன் செங்கையிற் 
படைகளின் அன்றியே படுகி லானரோ . 
தீயவன் ஆவியைச் சிந்தல் கூடுறா 
தாயினும் வெஞ்சமர் ஆற்றி இங்கிவன் 
சேயுயர் தேரினைப் படையைச் சேனையை 
மாய்வுறு விப்பனால் வல்லையா னென்றான் . 
இத்திறம் இளையவன் இயம்பி ஏழிரு 
பொத்திரம் தூண்டியே பொருவில் கேசரி 
த்திர முடையவன் வையம் உந்துவான் 
சித்திர நெடுந்தலை சிந்தி நீக்கினான் . 
சாரதி தலையது தரையில் வீழுமுன் 
சூரொடு தோன்றினான் சுளிந்தொர் தண்டினை 
ஓரிமை ஒடுங்குமுன் உருமின் உய்த்தலும் 
வார்கழல் இளையவன் மருமம் பாய்ந்ததே . 
விடலரும் திறலுடை வீர வாகுவின் 
தடமிகும் உரம்புகு தண்டஞ் சாளரத் 
திடையிடை கதிர்வரும் எல்லை காணுறும் 
பொடியென லாகியே புகையில் போயதே . 
தோட்டுணை வாகையான் சுளிந்து துண்ணென 
ஓட்டுறு நெடுங்கணை உய்த்தொ ராயிரம் 
மோட்டுடை விறலரி முகத்தன் ஏறிய 
சேட்டுடை மணிநெடும் தேரை வீட்டினான் . 
தேரழிந் திடுதலும் ஆர்த்துச் சிங்கனை 
ஆருயிர் கொள்ளுதும் அற்ற மீதெனாப் 
பாரிடர் வரைகளும் படையும் வீசியே 
சாருற வளைந்தனர் சமரின் முந்தினார் . 
வெய்யவன் அங்கது வெகுண்டு நோக்கியே 
செய்யதோர் மணிநெடுஞ் சேமத் தேர்புகா 
ஐயிரு நூறுவில் லதனை ஆயிரம் 
கையினில் எடுத்தனன் கடிதின் வாங்கினான் . 
கருமணி வரை புரை காமர் வில்லெலாம் 
அரவு றழ் குணங்கள் கொண் டவுணன் கையும் 


288 


239 


240 


241 


242 


232 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


243 


244 


245 


246 


247 


திருமுடி பலவுடைக் கிரியிற் செல்லினம் 
உருகெழு மின்னொடும் உறுவ போன்றவே . 
பிடித்திடும் விற்களில் பிறங்கு நாணொலி 
எடுத்தனன் எடுத்தலும் உயிர்கள் யாவையும் 
துடித்தன அண்டமும் துளக்க முற்றன 
முடித்தலை பனித்தனன் முளரித் தேவனும் . 
வணக்கிய விற்களின் மடங்கல் மாமுகன் 
கணக்கில வாகிய கடல்கள் வானெழீஇத் 
தணக்கில பொழிந்தெனச் சரங்கள் சிந்தலும் 
பிணக்குவை ஆயினர் பெயர்ந்த பூதர்கள் . 
தாள்களும் கரங்களும் தலையும் சிந்தினர் 
கோளுறு தசையொடு குருதி சிந்தினர் 
மூளைகள் சிந்தினர் முடியும் கால்பொரப் 
பூளைகள் சிந்தின போலப் பூதர்கள் . 
தருப்பயில் பாற்கடல் தனது சீகரம் 
திரைப்பெருங் கரங்களால் சிந்தல் போன்றதால் 
அரிப்பெரு முகத்தவன் ஆயி ரங்கையால் 
துரிப்புறு கணைகளைத் தூண்டு கின்றதே . 
மண்டல நிரந்தன வானம் தூர்த்தன 
எண்டிரை மறைத்தன கிரிகள் ஈண்டுவ 
தெண்டிரை எங்கணும் செறிவ அப்புறத் 
தண்டமும் போவன அவுணன் வாளிகள் . 
மருப்புயர் திசைக்கரி மருமம் பாய்வன 
பருப்பதம் ஏழையும் பகிர்வ மேருவாம் 
பொருப்பையும் போழ்வன புணரி தோறமர் 
நெருப்பையும் தணிப்பன நீசன் வாளியே . 
மாறுபட் டவன்விடும் வாளி மாரியால் 
ஈறுபட்டிடாததோ ருயிரும் யாக்கைள் 
கூறுபட்டிடாததோ ருயிரும் கொம்மென 
ஊறுபட் டிடாததோ ருயிரும் இல்லையே . 
எண்படும் அரிமுகன் எடுத்த வில்லுமிழ் 
புண்படு கணைமழை பொதிந்து போகுறா 
விண்டுபடு நெறியெலாம் விலக்கி மாற்றியே 
ஒண்புவி ஆக்கிய துலகம் யாவையும் . 
தாக்குறும் அரிமுகன் கரங்கள் பாரிடர் 
யாக்கைகள் உருவியே எடுத்து நொய்தெனப் 
போக்குறு கின்றன புலாலின் சூட்டினைக் 
கோக்குறு பலாகையின் தழுவு போலவே . 


248 


249 


250 


251 


252 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


233 


253 


254 


255 


மெய்ந்நெறி யுணர்கிலார் வெறுக்கை பெற்றது 
துன்னிய கிளைக்கொரு துன்ப மாதல்போல் 
ஒன்னலன் விடுங்கணை உலப்பின் றோடலால் 
தன்னுறு படைகளைத் தானுங் கொன்றவே . 
தீந்தொழில் அரிமுகன் செறித்த வாளிகள் 
வாய்ந்திடுஞ் சேணெறி மாற்றும் பான்மையால் 
காய்ந்திடுஞ் செங்கதிர்க் கடவுள் மேற்றிசைப் 
போந்திலன் மீண்டிலன் புலம்பி நின்றுளான் . 
கொம்பொடு பேரியுங் குணிலும் ஏனைய 
வெம்படை யாவையும் விரவி மேற்செலக் 
கம்புளும் கரண்டமும் கனைந்து சுற்றிடச் 
செம்புனல் கரும்புனல் அளக்கர் சென்றதே . 
இத்திறம் அரிமுகன் இயற்றும் போரினை 
மெய்த்திறன் மொய்ம்புடை வீரன் காணுறாச் 
சித்திரத் தவனெதிர் சென்று வாங்கினான் . 
கைத்தலத் திருந்ததன் கடவுள் வில்லினை . 
வாக்கிய சிலை தனில் வறிது நானொலி 
ஆக்கினன் . ஆக்கலும் மலைந்த தண்டமும் 
தீக்கிளர் குஞ்சியர் செருச்செய் தானவர் 
ஏக்கம் தடைந்தனர் இரிந்து போயினார் . 
மாக்களின் இருந்தவர் மதங்கொள் வெங்கரி 
மேக்குற வைகினோர் தேரின் மேவினோர் 
தாக்குறு படைகளுஞ் சயமுஞ் சிந்தியே 
யாக்கைள் நடுக்குற யாரும் வீழ்ந்தனர் . 


256 


257 


258 


அவ்வழிப்பட்ட நாணொலி உறுத்தியே அடலோன் 
கைவ ழிப்படு சிலையினில் கணைமழை: சிதறித் 
தெவ்வழிப்படு சீயமா முகத்தவன் செலுத்தும் 
எவ்வழிப்படு பகழியும் அறுத்தனன் இமைப்பில் . 

259 
பிரமர் எண்ணிலர் பயந்திடும் உயிர்களைப் பின்னாள் 
ஒருவ னாகிய கண்ணுதல் தொலைக்குமா றொப்பச் 
செசருவ லாளனாம் இளையவன் பகழிகள் சிதறி 
அரியின் மாமுகன் விடுகணைத் தொகையெலாம் அறுத்தான் . 260 
மிக்க நேமியிற் புவனியின் அகலிரு விசும்பில் 
திக்கின் மேருவின் வரைகளில் தீயவன் பகழி 
புக்க புக்கதோர் இடங்களில் தன்கணை பூட்டி 
அக்க ணந்தனில் அவன்விடு வாளிகள் அறுத்தான் . 281 
புறத்த ராமென மன்னுயிர்க் கின்னலே புரியும் 
திறத்தன் வாளியை மைந்தனின் பட்டது தேவர் 


234 


கந்த புராணம் 


[4. யுத்த 


குறித்து நோக்கியே சூர்முதற் கிளையெலாம் குமரன் 
அறுத்த நாள் வரு மகிழ்ச்சியைக் கிடைத்து நின் பார்த்தார் . 262 
அகழி யார்கலி நொச்சிசூழ் முதுநகர் அடர்த்தோன் 
திகழி யானைகள் வெருவரும் அரிமுகத் திறலோன் 
பகழி யாவையும் அட்டதோ அங்கவன் படைத்த 
புகழி யாவையும் அட்டதன் றோவெனப் புகன்றார் . 

263 
அள்ளல் செற்றிய அளக்கர்சூழ் ஆசுரத் தான் 
தள்ளல் உற்றிடு பகழியைத் தன துகைச் சாத்தால் 
வள்ளல் அத்துணை அறுத்தனன் அகற்றமற் றதனைக் 
கள்ள லைத்ததார் அரிமுக மேலையோன் கண்டான் . 264 
வில்லெ டுத்தது நின்பொருட் டாகுமால் விரைவின் 
மல்லெ டுத்தநின் மொய்ம்பினைக் கரங்களை மார்பைத் 
பல்லெ டுத்திடு தலையினை நாசியைப் பதத்தைச் 
சொல்லெ டுத்திடு நாவினைச் சரங்களால் துணிக்கேன் . 265 
திரண்ட கையுளேன் சிலைத்தொழில் காட்டுறு செருவில் 
ரண்டு கையுடை நீகொலாம் என்முனம் ஏற்பாய் 
முரண்ட னிச்சிலை தொட்டநின் கையினை முடித்துக் 
கரண்டம் உண்ணிய புரிகுவன் முந்துநீ காண . 

266 
எமரி ருக்குறு மகேந்திர நகர் தனில் ஈண்டுஞ் 
சமர கத்தினில் என் பெருந் தானைகள் தம்மில் 
குமரர் தங்களிற் கொற்றமாக் கொண்டன முற்றும் 
உமிழு விக்குவன உன்னுயிர் தன்னையான் உண்பேன் . 267 
என்னும் மாற்றங்கள் அரிமுகன் இசைத்தலும் ஏந்தல் 
பன்னு கின்றதென் பற்பல நினக்குள படையைத் 
துன்னு தானைகள் யாவையுஞ் செற்றுனைத் துரப்பேன் 
என்னு டைச்சிலை வன்மையைப் பார்த்தியா லென்றான் . 268 
சொற்ற மாத்திரத் தவுணனார் அழல்விழி தூண்டக் 
கொற்ற வெஞ்சிலை பத்து நு றொருதலை குனித்துப் 
பொற்றை ஈர்ங்கணை ஆயிரத் தாயிரம் பூட்டி 
வெற்றி மொய்ம்புடை ஒருவன்மேற் சென்றிட விடுத்தான் . 269 
சீற்றம் மிக்கநம் இளையவன் சிலையெனக் கொண்ட 
கூற்றை வாங்கியே பத்து நூ றாயிரங் கொடுங்கோல் 
ஆற்றல் மிக்கன தூண்டியே மேலவை அறுத்து 
வீற்றும் ஆயிரம் ஆயிரம் பகழிகள் விட்டான் . 

270 
நம்பி தொட்டிடு கணையினை மகேந்திர நகரோன் 
தம்பி பத்து நூ பயிரங் கணைகளாற் சாய்த்து 
வெம்பி ஆயிர கோடிவெவ் வாளிகள் விடுப்ப 
எம்பி ராற்கிளை யோனும் அக்கணையினை எய்தான் . 271 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


235 


272 


273 


274 


275 


குராவ ணிந்திடு குமரனுக் கிளையவன் கொடுங்கோல் 
பராவ லன்விடு பகழியைப் பாரிடைப் படுத்தக் 
கராச லங்களை யடுமுகன் அதற்குமுன் கணைகள் 
இராயி ரந்தொடுத் தண்ணறன் சிலையினை இறுத்தான் . 
மாறில் வெஞ்சிலை இற்றுழி இளையதோர் வள்ளல் 
வேறொர் கார்முகம் வாங்குமுன் அகலத்தில் வெய்யோன் 
நூறு கோடி புங்கவங்களை அழுத்தலும் நொய்தின் 
ஆறு கோடியொத் திழிந்தன அகலிருங் குருதி . 
குருதி யாகத்தின் இழிந்திடத் தன் சிலை குனித்துப் 
பரிதி ஒண்கதிர் என்ன நூ றாயிரம் பகழி 
கருதி விட்டிடக் கருதலன் அங்கது காணா 
இருது நாண்முகி லாமென அவைதொடுத் திறுத்தான் . 
அல்லி னோர்மதி எழுந்தென அவுணருள் உதித்த 
மல்லல் வாலிய அரிமுகன் தொடுகணை மாரி 
ஒல்லென் வாளியான் மாற்றியா யிரங்கணை உந்திச் 
சில்லி ஆழிகள் அறுத்தவன் தேரினைச் சிதைத்தான் . 
ஏறு தேரரிந் திடுதலும் அரிமுகன் இமைப்பின் 
மாறொர் வையமேற் பாய்ந்தனன் வார்சிலை வளைப்ப 
ஆறு மாமுகற் கிளையவன் கணைகளால் அவுணன் 
நூறு பத்தெனுஞ் சிலையையும் அறுத்தனன் நொடிப்பில் . 
வில்லி ழந்தனன் மானமும் இரந்தனன் வீரச் 
சொல்லி ழந்தனன் பெருமிதம் இரந்தனன் தொல்சீர் 
எல்லி ரந்தனன் பெருமையும் இழந்தனன் இலங்கும் 
பல்லி ழந்திடு விடவரா ஒத்தனன் பதகன் . 
ஏதி லானொருங் காயிரஞ் சிலைகளும் இருந்து 
மாது யர்ப்படு நிலைமையை நோக்கியே மறங்கொள் 
பூதர் ஆர்த்தனர் அமரர்கள் ஆர்த்தனர் புரைதீர் 
வேதர் ஆர்த்தனர் முகுந்தரும் ஆர்த்தனர் விண்மேல் . 
ஆயி ரஞ்சிலை ஒருதலை துணிந்ததும் அமரர் 
நாய கன் தனக் கடியவன் விற்றொழில் நலனும் 
மாய னாதியர் இகழ்ச்சியும் பூதர் தம் வலியுங் 
காயு நெஞ்சுடை மடங்கல்மா முகத்தவன் கண்டான் . 
தேவர் ஆர்ப்பையும் இந்திரர் ஆர்ப்பையுந் திசையின் 
காவ லாளர் தம் ஆர்ப்பையும் எமையடக் கருதும் 
மூவர் ஆர்ப்பையுஞ் சாரதர் ஆர்ப்பையும் முனிவோர் 
ஏவர் ஆர்ப்பையுந் துன்பினுக் குதவுவன் என்றான் . 


276 


277 


278 


279 


280 


வேறு 


தீயா ருக்கோ ரெல்லைய தானான் திறல்மேலான் 
தூயா ருக்கே இன்னல்பு ரிந்தான் தொலைகில்லான் 


238 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


| 


தாயாய் முந்தே தம்மை அளித்தாள் தருகின்ற 
மாயா பாசந் தன்னையெ டுத்தான் மறமிக்கான் . 

281 
ஒட்டிப் போர்செய் மாற்றலர் தம்மை யொருபாலாற் 
கட்டிக் கொள்ளா ஆருயிர் உண்டு கடிதேகிக் 
கிட்டித் தொல்லை ஞாயிறு தோன்றுங் கிரியுய்த்து 
விட்டுப் பேரா தாண்டுறை கென்னா வீசுற்றான் . 

282 
மறியா நிற்குந் தெண்டிரை ஏழும் வந்தொன்றாய்ச் 
செறியா நிற்குங் கொல்லிது என்னத் திரை சூழ்போய் 
எறியா நிற்கும் பாசமி ருட்கோ ரிட மாகிப் 
பொறியா நிற்குந் தீயால் சிந்திப் புகுந்தன்றே . 

283 
சேணா டுற்றோர் யாரும் இரிந்தார் பெருவாற்றல் 
பூணா நிற்கும் பூதரும் யாரும் பொருமுற்றார் 
ஆணாயுற்றோர் யாரினும் மேலோன் அது தன்னைக் 
காணா ஈதோர் மாயைகொல் என்றே கருதுற்றான் . 284 
ஆர்ப்பாய் உற் ) தெண்டிரை கொல்லோ அஃதன்றேல் 
போர்ப்பான் வந்த பாயிருள் கொல்லோ புயம்வீக்கி 
ஈர்ப்பான் உற்ற நாணது கொல்லோ யாதேனுந் 
தீர்ப்பேன் வல்லே என்று நினைந்தான் திறல்வாகு . 285 
ஆற்றான் மற்றிவ் வாறுதெரிந்தே அது தீர்ப்பான் 
மாற்ற கின்ற தொல்படை தன்னை வாங்காமுன் 
கூற்றாய் நின்றோன் வீசிய பாசங் குழுவோடுங் 
காற்றாய் வந்திங் கியாவரை யுங்கட் டியதன்றே . 

286 
பல்லோ ராகிப் போர்புரி பூதப் படையோரும் 
வில்லோ ராகும் எண்மரும் ஏனை விறலோருந் 
தொல்லோர் கூறும் ஆடல்கொள் மொய்ம்பின் துணையோனும் 
எல்லோர் தாமும் வீக்குறு பாசத் திடையுற்றார் . 

287 
மேற்றான் எய்தி வீக்கிய பாரம் மிட ல்வீரர் 
மாற்றா நிற்பர் தொல்லுணர் வோடு மலிவாரேல் 
ஆற்ற ரென்னச் செய்குவன் யானென் றவர்புந்தி 
தேற்றா வண்ணஞ் செய்துள தம்மா சிறுபோழ்தின் . 288 

வேறு 
தொன்னிலை உணர்வு மாழ்கித் தொல்வலி சிந்திச் சோரும் 
அன்னவர் தொகையை எல்லாம் அந்தர நெறிக்கொண் டேகி 
மின்னென அளக்கர் வாவி மேருமால் வரைபோல் நின்ற 
பொன்னவிர் உதய மென்னும் பொருப்பிடைப் புகுந்த தன்றே . 289 
கதிபடர் கின்ற காலிற் கருத்தினிற் கடிதின் ஏகித் 
துதியுறு திருவின் கேள்வன் துயில்புரி கடலில் துஞ்சும் 
உதயமால் வரையின் எய்தி உயிர்ப்பிலா துறங்கு கின்ற 
மதவலி வீரர் தம்மை வைத்துடன் இருந்த தன்றே . 

290) 


காண்டம் ) 


12 சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


287 


விழுமிய பூதர் யாரும் வீரரும் விளிந்து வெய்யோன் 
எழுதரும் உதயம் புக்கா ரென்பது தெரிந்து நோக்கித் 
குழுவொடு பொருது ளாரைக் கொன்றுயீர் குடித்தேன் வல்லே 
அழகிதென் னாற்றல் என்றான் அமரரை அலக்கண் கண்டான் . 291 
ஓடினான் கொல்லோ போர்க்கென் றுற்றதும் இலையோ எங்குந் 
தேடினேன் காண்கி லேனால் யாண்டையான் சிறுவன் அம்மா 
சாடினான் சாடி னானென் றுரைப்பது சழக்கோ தம்பி 
வீடினான் அல்ல னோவென் பண்டங்கள் வெடிக்க ஆர்த்தான் . 292 
கேசரி முகன் இவ் வாறு கிளத்தினன் ஆர்க்கும் எல்லைத் 
தூசியின் முந்து போன தூ துவன் ஒருவன் நண்ணி 
ஆசறு பூத வெள்ளம் ஆயரத்தோடு செவ்வேள் 
பாசறை இருந்தான் யானும் பார்த்தனன் வந்தேன் என்றான் . 29 
ஒற்றன துரையைக் கேளா ஒள்ளெயி றிலங்க நக்குப் 
புற்றுறை அரவ மென்னப் புதல்வன்எற் பொருவான் அஞ்சி 
மற்றவண் உறைந்தான் கொல்லோ வல்லையில் யானே கி 
இற்றையோர் கணத்தில் அன்னான் இருஞ்மர் முடிப்ப னென்றான் 294 
என்றனன் படரும் எல்லை இன்ன தோர் நிகழ்ச்சி யாவும் 
ஒன்றற நோக்கி வானோர் உயங்கினர் ஓட லுற்றார் 
சென்றனன் அதனை நாடிக் காலெனுந் திரலின் வெய்யோன் 
குன்றெறி நுதிவேல் அண்ணல் குரைகழல் பணிந்து சொல்வான் . 295 
அத்தகேள் பூத ரோடும் அடுபடைத் தலைவர் ஏகி 
மெய்த்திறற் பெரும்போ ராற்ற வெகுண்டரி முகத்து வெய்யோன் 
கைத்தலத் திருந்த சூழ்ச்சிக்கயிற்றினால் நமரை யெல்லாம் 
எய்த்திட வீக்கி வெய்யோன் உதயத்தில் இட்டா னென்றான் . 296 
ஆண்டகை வரம்பு சான்ற) அற முக னவன்பொற் கேளா 
யாண்டுளான் யாண்டு ளான் அவ் வரிமுகத் தவுணன் என்ன 
தூண்டிடு கொடித்தேர் மேலோன் சூழ்தரு படையின் சீரான் 
மாண்டிடு பொறியால் இங்ஙன் வருகுவான் போலு மென்றான் . 297 
என்ன லும் நகைத்துச் செவ்வேள் அரியணை இருக்கை நீங்கிப் 
பன்மணி குயின்ற செம்பொற் பாதுகை சரணஞ் சேர்த்திப் 
பொன்னவிர் கழல்க ளார்ப்பப் புறங்கடை காறும் போந்து 
தன்னயல் வந்த காலைத் தருதிருந்தேரை யென்றான் . 

298 
ஆறுமா முகத்து வள்ளல் அருள் பணி கலைக்கொண் டேகி 
மாறிலா முதல்வன் தந்த வையம் தழைத்து வெங்கால் 
தாறுசேர் கோலும் நாணுந் தாங்கினன் கடாவி உய்ப்ப 
ஏறினான் அதன் மேல் ஐயன் இமையவர் யாரும் ஆர்த்தார் . 
இந்திரன் கவரி சாய்ப்ப இமையவர் வட்டம் வீசச் 
சந்திரன் தபனன் என்போர் தண்ணிழற் கவிப்புத் தாங்க 


த் 


299 


238 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


அந்தகன் உடைவாள் பற்ற இயக்கர்கோன் அடைப்பை கொள்ளச் 
சிந்து நீர் அரசன் செம்பொற் படியகம் ஏந்தச் சென்றான் . 300 
நாயகன் குமரன் போர்மேல் நடப்பது தெரிந்து பூதர் 
ஆயிர வெள்ளத் தோரும் ஆர்கலி நாண ஆர்த்துக் 
காயெரி உமிழுஞ் சூலங் கணிச்சிதண் டெழுவு நாஞ்சில் 
மீயுயர் பழுவங் குன்றங் கொண்டனர் விரைந்து சூழ்ந்தார் . 301 
அடித்தனர் பறைகள் சங்கம் ஆர்த்தனர் ஐயன் சீர்த்தி 
படித்தனர் பாங்கர் எங்கும் பனமணிக் கவிகை வட்டம் 
பிடித்தனர் தமது வீரம் பேசினர் மூரி யேற்றுக் 
கொடித்தொகை அநந்த கோடி கொண்டனர் குணிப்பில் பூதர் . 302 
மூவர்கள் முதல்வன் வந்தான் முக்கணான் குமரன் வந்தான் 
மேவலர் மடங்கல் வந்தான் வேற்படை வீரன் வந்தான் 
ஏவருந் தெரிதல் தேற்றா திருந்திடும் ஒருவன் வந்தான் 
தேவர்கள் தேவன் வந்தான் என்றன சின்ன மெல்லாம் . 303 
ஆசறு பூதர் சூழ அமரர்வாழ்த் தெடுப்ப ஐயன் 
பாசறைக் களத்தை நீங்கிப் பறந்தலை நிலத்தின் எல்லை 
வீசுறு மருத்து மின்னும் வெள்குற நொடிப்பிற் செல்லக் 
கேசரி முகத்தி னானுங் கிளர்படை யோடு நேர்ந்தான் . 

304 
பருப்புறும் எழுவும் வான்றோய் பழுவமும் பரசுந் தண்டு 
நெருப்புமிழ் சூல வேலும் நேமியுங் கொழுவுங் குன்றும் 
பொருப்புறழ் பூதர் வீசிப் பொருக்கென அவுணர் தம்மை 
மருப்புயர் களிற்றை மாவை வையத்தை அடுத லுற்றார் . 305 
குந்தமும் மழுவுந் தண்டுங் குலிசமும் எழுவுங் கோலும் 
முந்திய கழுமுள் வேலும் முசலமுங் கொழுவுஞ் சங்கும் 
எந்திரக் கவண்வீழ் கல்லும் எஃகமும் பிறவு மெல்லாஞ் 
சிந்திநின் றவுணர் பூதப் படையினைச் செறுத்த லுற்றார் . 306 
இருதிறப் படைகள் தம்மில் இத்திறம் பொருத வெல்லைக் 
குருதிவந் தலைப்ப மார்பு சென்னிதோள் குறைந்து வேறாய்த் 
தரையிடை மறிந்தார் பல்லோர் சங்கரன் விடுத்த மூரல் 
விரிகனல் சிதறிப் பற்ற வெந்துவீழ் புரம தேபோல் . 

307 
கண்டனன் அனைய செய்கை கனல் பொழி பரிதிக் கண்ணான் 
மண்டமர் புரியா நிற்கும் மாற்றலர் தம்மை வாரி 
உண்டனன் எனது சீற்றம் ஒழிக்குவன் ஓல்லை யென்னா 
அண்டமும் திசையும் தானே ஆகவோர் வடிவம் கொண்டான் . 

308 
ஆயிர முடியின் மௌலி அண்டத்தின் முகட்டை நக்கப் 
பாயிருங் கரங்கள் அண்டப் பாங்கரை அலைப்பப் பாருட் 
போயின பதங்கள் அண்டத் தடியினைப் பூழை செய்ய 
மாபையால் இனைய வாரூேர் வடிவுகொண் டார்த்து வந்தான் . 

309 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


239 


வந்திடு சீற்றத் துப்பின் மடங்கலின் தோற்றம் நோக்கித் 
அந்தகன் அசைந்து நின்றான் ஆதவன் இரிய லானான் 
இந்திரன் துளக்க முற்றான் எரிபதை பதைத்துச் சோர்ந்தான் 
சிந்தையின் மருட்கை உற்றார் திசைமுகன் முதலாம் தேவர் . 310 


311 


312 


313 


கா 


314 


அன்னதொர் எல்லையில் ஆளி முகத்தோன் 
முன்னுறு பூதம் முழங்கொலி நீத்தம் 
என்னதும் அங்கை இராயிரம் ஓச்சி 
உன்னுமுன் வாரினன் உண்டல் பயின்றான் . 
ஈட்டுறு பூதரி ருங்குழு வத்தை 
மோட்டு ) சிங்கமு கன்கர முற்றம் 
நீட்டினன் அள்ளுதல் நேமிகள் மாருய் 
மாட்டுறு கொண்டல்கள் வாருவ போலும் . 
ஆயிர கோடியொ ரங்கையி னாகப் 
போயின பாணிகள் பூதரை அள்ளச் 
சீய முகங்கெழு செம்மல் அகன்பேழ் 
வாய்களில் இட்டு விழுங்கினன் மன்னோ. 
மீனம தாக வியன் படை அங்கைக் 

னுறு குன்று கறித்திறனாக 
வான பல் பூதரை யட்டிடு சாலைப் 
போனக மாமிரைந் தான் புகை வாயான் . 
அண்டமொ ராயிர மாங்கொரு பாங்கர் 
விண்டுவெவ் வேறு விளஙகுவ போலுங் 
கண்டகன் வெய்யக ணங்களை எல்லாம் 
உண்டிடு கின்ற உலப்பில பேழ்வாய் . 
செப்பரும் வென்றிகொள் சீயமு கத்தோன் 
கைப்புகு பூதகணத்தினர் யாரும் 
அப்பெரு வாய்களின் ஆற்றுறு மாக்கள் 
உப்பிடை சென்றென உற்றனர் அன்றே . 
தானவன் அங்கை தனிற்படு பூதர் 
மேனிகழ் வாய்தொறு மேவரு பான்மை 
ஊனமில் விண்ணவர் ஊர்கொறும் இம்பர் 
மானவ ரியாரும் வழிக்கொளல் போலும் . 
மண்ணிது அன்றெனின் வானவர் வைகும் 
விண்ணிது அன்றெனின் வெவ்வசு ரேசர் 
நண்ணுல கீதென நாடினர் தீயோன் 
கண்ணகல் வாயது கண்டிடு பூதர் . 
வாய்க்கொளும் எல்லை மடங்கல் முகத்தோன் 
மூக்குடன் அஞ்செவி மூலமும் வல்லே 


315 


316 


317 


318 


240 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


319 


320 


நோக்கினர் இங்கிது நூழைகொல் என்னா 
ஊக்கொடு சிற்சில ரோடினர் போனார் . 
அந்தமில் சீயன் அகன்பெரு வாய்போய்க் 
கந்தரம் நீங்கினர் நெஞ்சு கடந்தார் 
உந்திபு குந்தனர் ஓண்புவி யுள்ளோர் 
சிந்துறு கீழ்நிலை சென்றுறு மாபோல் . 
சீயமு கங்கெழு செம்மலு யிர்ப்பிற் 
போயினர் உந்தி புகுந்தவர் சில்லோர் 
ஆயிரம் யோசனை யந்தரம் மீண்டு 
மேயினர் அங்கவன் மீணடவு யிர்ப்பால் . 
வெவ்விட மென்ன விளங்கசு ரேசன் 
துவ்விட வேயக டுற்றிடு தொல்லோர் 
அவ்விடம் யாவினும் ஆதியை உன்னற் 
கிவ்விட மேயினி தென்றனர் சில்லோர் . 


321 


322 


வேறு 


323 


324 


325 


களித்தவன் மடியுறு கணவ ராயிடைக் 
கிளைத்தனர் கைகளிற் படையிற் கீறினர் 
துளைத்தனர் கெடாமையில் தொல்லை வன்மைபோய் 
இளைத்தனர் ஒருசிலர் யாது செய்வரால் . 
ஆயிரம் வெள்ளமாம் ஆடற் பூதரை 
வாயிடைப் பெய்து தன் அகட்டில் வைத்துள 
சீயமா முகத்தவன் செயலைப் பற்கல் 
ஓய்வற மொழியினும் ஒழிதற் பாலதோ . 
இத்திறம் நிகழ்ந்திட ஈண்டு பாரிடர் 
பத்து நூ றெனப்படும் பரவை நீத்தமுங் 
கைத்தலம் வாரினன் கயவன் மோட்டினுள் 
வைத்தலுங் கண்டனர் வானு ளோரெலாம் . 
எண்கெழு பூதரை நுங்கி னான் இனி 
மண்கெழு பொருளெலாம் வாரி நுங்குமால் 
விண் கெழு நம்மையும் விரைவிற் பற்றியே 
உண்குவன் என மருண் டும்ப ரோடினார் . 
நேடிய ஒற்றுவர் நின்றி லார்விரைந் 
தோடினர் அவுணர்கோன் உபயத் தாள் மலர் 
சூடினர் சென்னியில் தொழுத கையினர் 
மாடுறு பலசன மகிழக் கூறுவார் . 
ஏ தமில் அரிமுகத் திளவல் கந்தவேள் 
தூதனைப் பிறர் தமைத் தொலைவில் பூதரில் 
பாதியை நாண் வலைப் படுத்து வீட்டியே 
ஆதவன் எழுகிரி யகத்தர் ஆக்கினான் . 


326 


327 


328 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


241 


329 


330 


331 


332 


ஈங்கிது வினவியே ஈசன் தன்மகன் 
தாங்கிய வேலொடு சமரின் ஏற்றிட 
ஓங்குமோர் வடிவுகொண் டுனது பின்னவன் 
ஆங்கெதிர் பூதரை அள்ளி நுங்கினான் . 
இவ்வரை நிகழ்ந்தன இனைய இத்துணை 
மைவரு மிடற்றினன் மதலை யோடு போர்க் 
கவ்வையை இயற்றிடுங் கன்னல் ஒன் றினில் 
தெவ்வர்கள் இலரெனச் செய்து மீளுமால் . 
என்னலும் அரியணை இகந்து போய்த்தழீ இ 
நன்னய மொழிபல நவின்று தூதுவர் 
உன்னினர் விழைந்தசீர் உதவி மன்னவன் 
தன்னுழை ஒருவனை நோக்கிச் சாற்றுவான் . 
கந்தனொ டரிமுகன் கனன்று போர்செய்வான் 
முந்துள தானையின் முடியும் பற்பல 
இந்தநன் னகருறை படைகள் யாவையும் 
உந்துதி ஆயிடை ஒல்லை நீ யென்றான் . 
சாற்றிய வுரைகொடு தாழ்ந்து கம்மியன் 
காற்றென ஏகியே கறங்கு தானையுட் 
போற்றலன் அமரிடைப் போமின் போமினென் 
றேற்றுரி முரசினை எறிவித் தானரோ . 
பணையொலி கேட்டலும் பதியுள் வைகிய 
இணையறு தானைகள் வெள்ளம் யாவையும் 
மணிகெழு வகுப்புடன் ஆர்த்துச் சென்றுசூர்த் 
துணையவன் அமர் புரி சூழல் புக்கவே . 
அம்புதி யாமென அனிகஞ் சென்றுழித் 
தும்பையஞ் சிகழிகைச் சூரன் என்பவன் 
எம்பிதன் போர்வலி காண்பன் யானெனாச் 
செம்பொனந் தவிசினுந் தீர்ந்து போயினான் . 
தன்பெரு மந்திர நடுவண் தங்கிய 
கொன்பெருஞ் சிகரியாம் மேருக் குன்றின்மேல் 
இன்புறு திருவொடும் ஏறி னானரோ 
பொன்புனை இதயமேல் இரவி புக்கென . 
தாதவிழ் தார்முடித் தம்பி கொண்டதோர் 
மேதகு வடிவமுந் தமியன் வேளுறப் 
பூதர்கள் உண்டியாய்ப் போன தன்மையுங் 
காதலின் அவுணர்கோன் கண்ணின் நோக்கினான் . 
வருமித மென்றுமன் னுயிர்கட் கல்லல் செய் 
கருமித வழிக்கொரு கனலில் தோன்றினான் 


333 


334 


335 


336 


337 


16 


242 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


338 


பெருமிதம் விம்மிதம் பெரிதும் எய்தினான் 
உருமித மாமென நகைக்கும் ஓதையான் . 
இங்கிவன் நின்றிட இதற்கு முன்னரே 
சங்கையில் பாரிடத் தானை முற்றவுஞ் 
சிங்கமா முகத்தவன் நுகருஞ் செவ்வியின் 
அங்குறும் அறுமுகன் அதனை நோக்கினான் . 
ஒருத்தனை யாகியே உலகெலாமடும் 
நிருத்தன தருள் மகன் நேர லாரொடுஞ் 
ரெருத்தொழில் புரிவதோர் சிறிய ஆட லைக் 
கருத்திடை உன்னினன் கணிப்பில் ஆற்றலான் . 


339 


340 


வேறு 


செய்ய காமரை வனங்களுஞ் செங்கதிர் ), தொகையும் 
ஐய சேயொளி ஈன்றிருந் தென்ன ஆறிரண்டு 
கையும் மூவிரு முகங்களும் உடையவன் காலோன் 
வையம் உந்திட அடுதொழில் இயற்றுவான் வந்தான் . 341 


வேறு 


வந்திடு கின்ற காலை வயப்பெரும் பூகர் யாரும் 
அந்தமுற் றசனை யோரா அடுகரி பரிதோர் செற்ற 
வெந்திறல் அவுணர் கோன் றன் மேதகு படைஞர் முற்றுங் 
கந்தவேள் தன்னைச் சூழ்ந்தார் கனலிசூழ் கடலே யென்ன . 342 
சூழ்தரும் அவுண வீரர் தொலைவில் தம் படைகள் முற்றும் 
ஊழ்தரும் உருமிற் பெய்ய உலகுடை. முதல்வன் காணாக் 
காழ்தரு மேரு அன்ன கார்முகம் ஒன்று வாங்கி 
வீழ்தரும் அருவி போலும் வியன்குணத்தோதை கொண்டான் . 343 
ஆயிர கோடி ஞாலத் தண்டங்கள் வெடித்த மற்றைப் 
பாயிரும் புனலின் அண்டப் பத்திகள் பகிர்ந்த பாங்கர் 
தீயழல் அண்டங் கீண்ட செறி மருத் தண்டம் விண்ட 
மீயுயர் வெளிமூ தண்டம் வெய்தென உடைந்த அன்றே . 344 
அப்பெரு நாணின் ஓதை அரிமுகன் தானை மன்னர் 
செப்புறு கேள்வி யாற்றுஞ் செவிப்புலம் புகுத லோடுங் 
கைப்படை . சிந்தி வீழ்ந்தார் கவிழ்ந்தன களிறு மாவும் 
ஒப்பில்சீர் அருளித் தேர்கள் ஒல்லென உடைந்த அன்றே . 345 
மூரிவிற் கொண்ட நாணின் முழக்கினை வினவி யற்றால் 
பாரிடைக் கவிழ்ந்த தானைப் பரப்பையும் நோக்கி நின்றான் 
ஆரிதைப் புரியும் நீரார் அரன் மகன் இவனாம் முன்னம் 
தாரகற் கடந்தான் என்கை சரதமே போலு மென்றான் 346 
வாலுளை அலங்கு நெற்றி மடங்கலோன் இனைய கூ 
பாலகன் வன்மை யானே படுத்தனன் மீள்வ னென்னாக் 


ஒன் . 


கூறிப் 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


249 


காலுடை நெடுந்தே ரோடுங் கையனோர் கணத்தின் நேர்ந்து 
வேலுடை அண்ணல் தன்னை நோக்கினன் விளம்ப லுற்றான் .347 
கண்ணுதல் முதல்வன் மைந்த கழறுவன் ஒன்று கேண்மோ 
எண்ணலர் வலியை மாற்றல் இறையவர் கடனே அற்றல் 
விண்ணவர் தமைத்தண் டித்தோம் அவர்க்குளும் அல்லை வேறோர் 
நண்ணலன் எமருக் கில்லை நடந்ததென்னமருக் கென்றான் . 348 
உறைதரும் அளியன் தன்னை வலியவன் ஒறுக்கின் நாடி 
முறைகெழு தண்ட மாற்றி அண்டங்கள் முழுவ துக்கும் 
இறையினைப் புரிதும் அற்றால் நீவிர்கள் இமையோர்க் கிட்ட 
சிறையினை அகற்ற வந்தேஞ் செருவுமத் திறத்துக் கென்றான் . 349 
எங்கள் நா யகமா யுள்ள இறையவன் இனைய கூறச் 
சிங்கமா முகத்து வீரன் உருமிடி திளைத்த தொப்ப 
அங்கையோ டங்கை தாக்கி அண்டமுங் குலுங்க நக்குப் 
பொங்குவெஞ் சீற்ற மேலான் இங்கிவை புகலல் உற்றான் . 350 
ஈங்கெமர் தமையும் வென்றாய் இமையவர் சிறையும் இன்றே 
நீங்கினர் ஆவர் நீயும் நீக்குதி போலும் போலும் 
நாங்களும் அளியர் தாமே நன்றுநின் சூழ்வே ஆற்றல் 
ஓங்கிய துனது மாட்டே உண்மையி தன்றி யுணடோ. 351 
இந்திர குமரன் தன்னை இமையவர் குழுவை வாரி 
வெந்தளை மூழ்கு வித்து வீட்டிய சிறையை நீக்கல் 
சந்திர மௌலி அண்ணல் தன்னினும் முடியா தென்றால் 
மைந்தன் நீ ஒருவன் கொல்லோ முடித்திட வல்லை மன்னோ . 352 
கண்ணுதல் உனக்குத் தந்த காமரு சுடர்வேல் ஆற்றல் 
எண்ணலன் மறலி யாகி இகழ்ந்து போர் இயற்றி னானை 
உண்ணிகழ் ஆவி கொண்டாய் ஓடினால் உய்தி ஈண்டு 
நண்ணிய தன்மை எங்கண் நல்வினை தந்த தன்றே . 

353 
கடம்பமர் கண்ணி யாய்கேள் கடவுள் வேல் கொண்ட ஆற்றல் 
திடம்படு நினது வன்மை யாவையுந் தெரிதந் துள்ளேன் 
தடம்படு குவவுத் திண்டோள் தாரகன போல ஞாட்பின் 
மடம்படு கின்ற தில்லை வல்லை போர் புரிதி மாதோ . 

354 
பொருதிறல் வயவர் யாரும் பூதரிற் பலரும் மாய்ந்தே 
எரிகதிர் உதயம் புக்கார் ஏனையோர் நீயுங் காண 
விரைவில் என் அகடு சேர்ந்து விளிந்தனர் தமியன் நின்றாய் 
செருவினை இழைத்தும் என்னும் ஊக்கமே சீரி தம்மா . 355 
தாதவிழ் தருவின் நீழற் சயந்தனை அமரர் தம்மைத் 
தீதுறு சிறையின் நீக்கச் சென்ற நீ துணைவ ரோடு 
பூதர்தந் தொகையை வாளா போக்கினை தமியன் நின்றாய் 
ஊதியம் இதன் மேல் உண்டோ உனக்கிது கிடைத்த தன்றே .356 


244 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


முனைகெழு சமரின் வந்து முடிந்தனர் முடிவி லாதார் 
இனைவொடு புறந்தந் தேகி இரிந்துளார் தொகையும் அஃதே 
அனையதை உணராய் கொல்லோ அமர்குறித் தீண்டு வந்தாய் 
கனவினும் விடுவ துண்டோ கடவுளர் சிறையை என்றான் . 357 
என்றசொல் இறுக்கு முன்னம் இராறுதோ ளுடைய வள்ளல் 
நன்றிவன் கொண்ட தென்னா நகைசெய்து சிலையிற் பூட்டி 
ஒன்றொரு வயிர வாளி ஒல்லெனத் துரப்பத் தீயோன் 
பொன்றிகழ் மருமம் புக்குப் புறத்து இப் போய தன்றே. 358 
அருவிய னாக முள்ளான் அகன் பெரு விழிகட் கூறாய் 
அருவிய னாக மன்ன அரிமுகன் ஐயன் செங்கோல் 
அருவிய னாக மூழ்க அலக்கணுற் றிழியஞ் செந்நீர் 
அருவிய னாக நின்றான் அமர்மற்றது கண் டார்த்தார் . 359 
கற்றையங் கதிர்வேல் அண்ணல் காமரு பகழி பாய 
மற்றவன் புறனும் மார்பும் வாயில்க ளாதலோடு 
மற்றது நோக்கித் தீயோன அகட்டுறை கணங்கள் முற்றும் 
புற்றெழு சிதலை யெனன அந்நெறி துருவிப் போந்த . 

360 
உய்குறு கணத்தின் தானை உந்தியை ஒருவி வாளி 
செய்குறு வாயில் நீங்கித் தெழிப்பொடு புறத்திற் போக 
மைகிளர் புந்தி வெய்யோன் மற்றது கண்டு சீறிக் 
கைகொடு நெறியை மாற்றிக் கந்தன் மேல் ஒருதண் டுய்த்தான் 361 
அண்டம்விண் டதுகொல் என்ன அணிமணித் தொகுதி ஆர்ப்பத் 
தண்டம்வந் திடுத லோடுந் தன்னிகர் இல்லா அண்ணல் 
கண்டனன் இமைப்பில் நான்கு கணைதொடக் கதையைச் சிந்தி 
ஒண்டிறற் சூரன் பின்னோன் நெற்றிபுக் கொளித்த அன்றே . 362 
ஒளித்திடு கின்ற காலை உருகெழு மடங்கற் பேரோன் 
களித்திடல் ஒருவி மேலைக் கடுஞ்சினக் கோட்புச் சிந்தித் 
தெளித்திடும் உணர்வும் இன்றிச் செய்யகோல் செலுத்து மன்ன 
அளித்திட லொழிந்த காலத் துலகம் போல் அழுங்கி நின்றான் .363 


364 


பேர்ந்திடும் உணர்வொடும் பிரிவில் துன்பொடும் 
சேர்ந்திடும் அரிமுகத் தீயன் நின்றுழி 
வார்ந்திடு குருதிதோய் வாயில் மூடுகை 
சோர்த்தன அருள் வரத் தொலைந்த மாயைபோல் . 
அறந்தவிர்ந் தொழுகினோன் ஆகந் தன்னிடைத் 
திறந்திடு நெறிகளால் சிறையின் வைப்பொரீஇப் 
பறந்திடு புள்ளெனப் படர்ந்து கந்தவேள் 
புறந்தனில் வந்தன பூதம் யாவுமே. 
அன்றரி முகத்தவன் அலைத்து நுங்கின 
கொன்றன எறிந்தன கூளி யாவையும் 


சு 


365 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


245 


வென்றிகொள் வேற்படை விமலன் ஆணையால் 
துன்றிவந் தடைந்தன தொன்மை கூடியே . 


866 


வேறு 


367 


368 


369 


370 


அன்னதொரு காலை அறுமா முகக்கடவுள் 
தன்னிகரி லாத தனக்கிளையோர் தங்களையும் 
துன்ன லுறு பூதத தொகையோர்கள் யாவரையும் 
உன்னியவர் தம்பால் ஒருகோல் தொடுத்தனனே . 
உந்தும் பகழி உறுதி பலகடந்து 
முந்துங் கதிருதயம் முன்னுற்று மொய்ம்பர் தமைப் 
பந்தம் கொடுசூழ்ந்த பா வலை சிந்திடலுங் 
கந்தன் தன தருளாற் கண்டுயில்வார் போலெழுந்தார் . 
பாசத் தளையிற் படுவார் அது நீங்கி 
மாசற்ற நல்லுணர்வு வந்தெய்த உய்ந்தனராய்ப் 
பேசற கரியஇனபம் பெறறோர்கள் தாமாகி 
ஈசற் கினியான இணையடிகள வாழ்த்தெடுத்தார் . 
ஆங்கதுகாலத்தில் அறுமுகவேள் உய்த்தகணை 
பூங்கமலத் தோனுதவு புட்பகத்தின் மாட்சிய தாய்த் 
தீங்கிலிள மைந்தர் தமைச் ரேனை யொடுமுகந்து 
தாங்கி விசும்பின் தலைக்கொண்டு சென்றதுவே . 
எனறு திகழ்வெற்பை இகந்தேழ் கடல் நீங்கிச் 
சென்று கடிது பெருநிலத்திற்சேனையொடு 
நின்ற குமரன் நெடுந்தாள் முன முய்த்துத் 
துன்று கணைபொதிந்த தூணியிடைப் புக்கதுவே . 
அந்த அமையத்தில் அடல்வீர மொய்ம்பினனும் 
இந்திரனும் போற்றும் இலக்கருடன் எண் மர்களும் 
அந்தமி லாப்பூத அனிகங் களும் அளியால் 
கந்தன் இணையடிகள் கைதொழுது தாழ்ந்தனரே . 
தீக்கம் பெருதுயிர்க்குள் நின்றனைத் தொல்வறிஞன் 
ஆக்கம் பெறறென்ன அடிவணங்கிப் போற்றுதலும் 
வீக்குங் கணைகழற்கால் வீரர் தமைநோக்கித் 
தேக்குங் கருணையினால் ஈதொன்று ரெப்பினனால் . 
தொக்கீர் அவுணன் தொடுமாயைச் சூழ்வலையில் 
புக்கீர் புலர்ந்தீர் புலன் அழிந்தீர் யாப்புறவும் 
தக்கீர் உதயந் தனிற்புகுந்தீர் இவ்வாறு 
மிக்கீரும் நொந்தீர்கள் போலும் மிகவென்றான் . 
முந்தை உணர்வு முடிந்தாலென் னாருயிர்போய் 
அந்த நிரயத் தழுந்தி அயர்ந்தாலென் 
வெந்துயரம் மூழ்கி வினைப்பிறவி புக்காலென் 
எந்தை அருளுண்டேல் எமக்கென் குறையென்றார் . 


371 


372 


373 


374 


875 


248 


கந்த புராணம் 


[ 4 புத்த 


376 


377 


378 


ஆங்காகும் எல்லை அருமறையுந் தேறரிய 
ஓங்கார மூலத் துணர்வாய் உறைபகவன் 
நீங்கா நெறியான் நிறைபே ரருள் புரியப் 
பாங்காக நின்ற பரிசனர்கள் போற்றினரே. 

வேறு 
அன்ன தொ ரமைதியில் அண்ணல் வார் சிலை 
துன்னுறு நாணொலி கேட்டுச் சோர்வுறா 
முன்னுற வீழ்படை முதல்வன் ஆடலை 
உன்னுறு செய்கையால் எழுந்த ஒல்லையில் . 
ஈங்கிவன் ஒருமகன் எமையெ லாஞ்சிலை 
தூங்கிய நாணினால் தொலைக்குங் கொல்லெனாத் 
தாங்கிய படையுடைத் தகுவர் தானைகள் 
தீங்கனல் பரந்தெனச் சினங்கொண் டார்த்தவே . 
ஆழிமால் கடல்புரை அவுண மாப்படை 
காழுலாம் பலபடைக் கலமுஞ் சிந்தியே 
ஊழிநாள் எல்லையின் உலகெ லாமடுங் 
கேழிலான் மதலையைக் கிளர்ந்து சூழ்ந்தவே . 
சுற்றிய வேலையின் முறுவல் தோன்றிட 
நெற்றியங் கண்ணுடை நிமலன் மாமகன் 
கொற்றவெஞ் சிலையினைக் குனித்துப் பூட்டியே 
செற்றிய கணைமழை சிதறி னானரோ . 
அங்கியின் வடிவின ஆலம் போல்வன 
கங்குலை நிகர்ப்பன காலற் கொப்பன 
பொங்கிய வெஞ்சினப் புயங்கம் நேர்வன 
செங்கதிர் மலைவன செம்மல் வாளியே . 
மின்னினுஞ் சுடரின உருமின் வெய்யன 
பொன்னுறழ் நிறத்தன மணியின் பொற்பின 
மன்னிய வானவில் மாறு கொள்வன 
பன்னிறம் படைத்தன பகவன் வாளியே . 


379 


380 


381 


382 


வேறு 


383 


சூலம் போல்வன தோமரம் போல்வன சுடர்வாய் 
ஆலம் போல்வன நாந்தகம் போல்வன அடல்வேற் 
கோலம் போல்வன கழுமுளும் போல்வன குலி ) 
சாலம் போல்வன ஆறுமா முகன்விடு சரங்கள் . 
அறத்தை நல்கலின் அந்தணன் போல்வன அகிலத் 
திறத்தை அன்பொடு போற்றலிற் செங்கண்மால் போல்வ 
ஒறுத்து மன்னுயிர் உண்குறும் அவுணரை ஒருங்கே 
இறுத்தல் செய்திடுந் தன்மையால் ஈசனே போல்வ . 


384 


காண்டம் ) 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


247 


வரை 


காற்றிற் செவ்விதிற் செல்வன கறங்குவ கடுங்கட் 
கூற்றிற் கொப்பன மனத்தினுங் கடியன கொடுந்தீ 
நூற்றுக் கோடிகள் அணுகினும் விசையினால் நொய்தின் 
மாற்றத் தக்கன குமரவேள் விடுத்திடும் வாளி . 

385 
ஒன்று தொட்டிடிற் கோடியாம் ஒல்லையில் அவையுந் 
துன்று கோடிமேற் கோடியாம் மேலுமத் தொகையே 
அன்றி யாரதற் கெண்கொடுத் துரைப்பவர் அநந்தம் 
என்று சொல்வதே முருகவேள் தொடுங்கணைக் கிலக்கம் . 386 
கார்பி ளந்திடும் அளக்கரை உண்டிடுங் கதிரோன் 
தேர்பி ளந்திடும் வடவையை விழுங்கு றுந் தேவர் 
ஊர்பி ளந்திடும் மேருவைப் பிளந்திடும் உலவாப் 
பார்பி ளந்திடும் ஞானநா யகன்விடும் பகழி . 

387 
ரைகிழிப்பதும் புவியினைப் பிளப்பதும் வரம்பில் 
திரைகடற்குடித் திடுவதும் பிறவுமோர் சிறப்போ 
அரிய வாயிர கோடியண் டங்களாம் அனைத்தும் 
உருவி நிற்கில பின்னரும் ஓடுமென் றுரைக்கின் . 

388 
தொடுநெடுங்கணை இவ்வகை செறிதலுஞ் சூழ்வார் 
அடிது ணிந்தன கைத்தலந் துணிந்தன அணிதோள் 
முடிது ணிந்தன உரந்துணி வுற்றன முகில்தோய் 
கொடிது ணிந்தன இர தமுந் துணிந்தன குலைந்தே . 

389 
கரைகள் பட்டென அவுணர்கள் பட்டனர் கடலின் 
நிரைகள் பட்டெனக் களிறுகள் பட்டன நிரந்த 
திரைகள் பட்டெனப் புரவிகள் பட்டன செறிந்த 
வரைகள் பட்டெனப் பட்டன அளவைதீர் மான்தேர் . 390 
ஒப்புக் கொண்டிடா மேலையோன் ஒன்றை ஓனருக்குந் 
துப்புக் கொண்டிடும் அற்புதம் உணர்ந்தவன தொன்னாள் 
வைப்புக் கொண்டபா ரண்டங்கள் முழுவதும் வரம்பில் 
அப்புக் கொண்டதோ ரண்டமே ஆக்கிய அதனால் . 

391 
செப்பு றத்தகும் விம்மிதம் அன்றிது தேவர் 
எப்பு றத்தருங் காண்கிலார் எம்பிரான் கணைகள் 
ஒப்பு றத்தரும் அண்டத்தின் தொகையெலாம் உர் இப்போய் 
அப்பு றத்தினில் இடுவன அவுணர்தந் தலைகள் .. 

392 
மூரி யண்டலர் யாக்கைகள் எடுத்துடன் முடுகிப் 
பாரி யண்டங்கள் ஆயிர கோடியும் பகிர்ந்து 
வாரி யண்டங்கள் இடையிடை சிந்திமற் றவற்றைச் 
சோரி யண்டங்கள் ஆக்குவ அண்ணல் தொல் கணைகள் . 393 
ஒண்டு ளிப்படு குருதியும் அவுணர்கள் உரமுங் 
கண்ட துண்டமுஞ் சென்னியுந் தோள்களுங் கரமும் 


248 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


394 


395 


396 


முண்ட மாங்கரி பரிகளும் விளிந்ததேர் முற்றும் 
அண்டம் எங்கணுஞ் செறிந்தன அட்டிய திறம்போல் . 
புள்ளு லாவுவேல் அறுமுகன் பகழிபோர் புரிந்த 
மள்ளர் மாப்படை அலைப்பதோ அரிதுவல் விரைவால் 
அள்ளல் வாரிசூழ் ஆயிர கோடியண் டத்தின் 
உள்ள தானவர் தம்மையும் முடிவுசெய் துலவும் . 
குமர நாயகன் தொடுசரம் நிரத்தலுங் குளிர்ந்த 
கமல மாமலர் முகைபொரு முகத்தினர் கரத்தர் 
தமர நேமிகொள் புகழ்ச்சியர் வணங்குறு தலையர் 
அமரர் யாவரும் வானிடைப் பிழைத்துநின் றார்த்தார் . 
கங்க முற்றன கொடிபிற வுற்றன கவந்த 
சங்க முற்றன குணங்கரும் உற்றன தகுவர் 
அங்கம் இற்றன கரிபரி இர தமிற் றனவால் 
சிங்க மாமுகன் ஒருவனும் நின்றனன் செருவில். 
மீயுயர்ந்துசூழ் அண்டத்தின் அளவெலாம் விரவ 
மாய வன்மையிற் கொண்டிடு பெருந்தகை வடிவந் 
தூயன் வாளிகள் பட்டுணர் வழிதலால் தொலைந்து 
சீய மாமுகன் தொன்மைபோல் நின்றனன் தேர்மேல் . 
நின்ற தீயவன் தானுறும் அயர்ச்சியை நீங்கிச் 
சென்ற தன்படை யாவையுங் கண்டிலன் சிறுவன் 
கொன்று வீட்டின னென்பது தெரிந்துளங் கொதியா 
ஒன்று போலவோ ராயிரஞ் சிலைகள் கொண் டுற்றான் . 
அலைவ ளைந்தபாற் கடல்மிசைப் பத்து நூ றம்பொன் 
மலைவ ளைந்தமர் தன்மைபோன் மன்னன்மாட் டன்றித் 
தலைவ ளைந்திடா அரிமுகன் தன துகைத் தலத்தால் 
சிலைவளைந்திடக் குனித்தனன் சுடுசாந் தெரிதான் . 


397 


398 


339 


400 


401 


சீய மாமுகன் செஞ்சிலை பூட்டி நூ 
றாயி ரப்பத் தடுசரம் ஏவலும் 
நாய கன்னது கண்டு நகைப்புறா 
ஓய்வில் வாளியொ ராயிரந் தூண்டினான் . 
ஆற்றல் மேதகும் ஆயிரம் வாளியால் 
மாற்ற லன்கணை மாரி விலக்கியே 
சாற்று தற்கரி தாகிய தன்மையான் 
வீற்றும் ஆயிரம் வெங்கணை யுந்தினான் . 
உந்து கோலையொ ராயிரம் வாளியாற் 
சிந்தி யேதிறற் சிங்கமு காசுரன் 
ஐந்து நூறிரண் டாயிரம் வெங்கணை 
எந்தை மேல்வர ஏவினன் என்பவே . 


402 


403 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


249 


404 


405 


406 


407 


பதகன் வாளிகள் பத்திலக் கத்தையம் 
நுதிகொள் வெங்கணை நூறுபத் தாயிரங் 
கதுமெனத்தொடுத் தேமறை காண்கிலா 
அதிர்கருங்கழல் அண்ணல் அகற்றினான் .. 
திருத்த குந்திறற் சீய முகத்தினான் 
உருத்து வாளியொ ராயிரந் தூண்டுறாப் 
பரத்தின் மேற்படு பண்ணவன் தேர்விடு 
மருத்தின் மார்பு .. வல்லை அழுத்தினான் . 
ஆர ழற்சினத் தாளரி மாமுகன் 
கூரு டைக்கணை நெஞ்சு குளித்திட 
மாரு தப்பெய ரோன் வலி சிந்திடாச் 
சோரி மிக்கெழத் துன்புற எய்தினான் . 
பாகு பட்ட பருவரல் நோக்கியே 
வாகை அண்ணல் வரிசிலை கால்வளை இ 
ஏக நூறு பகழிதொட் டெணணலன் 
சேகை மாண் கொடித் தேரினை வீட்டினான் . 
தோ ரிந்திடத் தீயரின் தீயவன் 
ஊாழிந்த உடுபதி போன்றுளான் 
கார ழிந்திடக் கல்லென ஆர்ப்புறாப் 
பாரி ழிந்தனன் பல்கணை வீசினான் . 
வீசு கின்ற வியன்கணை யாவையும் 
மாசில் காட்சியன் வாளியின் மாற்றிடா 
ஆசில் வெஞ்சரம் ஆயிரந் தூண்டியே 
நீசன் விற்களை நீள் நிலஞ் சேர்த்தினான் . 
அண்டலன் கொண்ட ஆயிரஞ் சாபமுந் 
துண்ட மாகித் தொலைந்து நிலம்புக 
விண்டு நான் முகத் தோனும் விண்ணோர்களுங் 
கண்டு நின்று கரமெடுத் தார்த்தனர் . 
கோலு மிழ்ந்த குனிசிலைக் கூட்டறக் 
கால வெவ்வழல் என்னக் கனன்றுளான் 
சூல மொன்று துளக்கினன் வீசினான் 
ஆல காலம் அளக்கர் உய்த் தாலென . 
துன்ன லன்விடு சூலத்தை ஏழிரு 
கொன்னு னைக்கணை தூண்டிக் குறைத்திடாப் 
பின்னும் ஆயிரம் பேரழற் புங்கவ 
மின்னெ னத்துரந் தான் அடல் வேலினான் . 
கொண்ட வேற்கைக் குமரன் சரங்களைக் 
கண்டு தீயன் கனன்று கரந்தனில் 


408 


409 


410 


411 


412 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


413 


414 


415 


தண்டம் ஒன்றில் தரைப்படச் சிந்தியே 
அண்டம் விண்டிட ஆர்த்தனன் ஏகினான் . 
விடுத்த வாளி பொடித்ததும் வெவ்வியோன் 
பிடித்த தண்டொடு பேர்வதுங் காண்குறா 
வடித்த ஏழ்கணை தூண்டினன் வன்கதை 
எடுத்த கையை இருநிலஞ் சேர்த்தினான் . 
சேர்த்து முன்னுறத் தீயவன் தோளினும் 
பேர்த்தும் ஆங்கொர் பெருங்கை புறப்படப் 
பார்த்த லம்புகு தண்டினைப் பற்றியே 
ஆர்த்து வீசினன் ஆதியந் தேவன் மேல் . 
ஒட்ட லன்தொட உற்றதண் டத்தின் மேல் 
நெட்ட முற்கு நிகர்கணை ஆயிரம் 
விட்ட றுத்தனன் மேல்வரு பாந்தளை 
அட்டி டுங்கதிர் ஆதவன் என்ன வே . 
அண்டர் நாயகன் ஆயிரம் வாளியால் 
தண்டம் வீழத் தடிதலும் மாற்றலன் 
கண்டு சீறிக் கடுந்திறல் கூற்றிடைப் 
பண்டை நாட்கொண்ட பாசத்தை வீசினான் . 
சுற்று பாசத் தொடர்ச்சியை நோக்கிவேள் 
செற்றொ ராயிரந் தீக்கணை தூண்டலும் 
வற்றல் மாண் கொடி வன்னியின் தீச்சுடர் 
உற்ற தாமென ஒண்பொடி. யாயதே . 


416 


417 


418 


419 


420 


மாணற் றதுகண் டனன் நா ணு றுவான் 
ஏணுற் றிடுசே யையிரா யிரமாம் 
பாணித் தொகையைக் கொடுபற் றிடுவான் 
பேணிச் சினமோ டுபெயர்ந் தனனே . 
சிங்கத் திறலோன் வருசெய் கைதனை 
எங்கட் கிறைநோக் கியிரா யிரமாம் 
வெங்கட் கணையா யினவிட் டவுணன் 
அங்கைத் தொகையா வுமறுத் தனனே . 
கொற்றங் கெழுவுற் றகுகன் கணையால் 
செற்றந் திகழ்ஆ ளரிசெய் யகரம் 
அற்றம் புவிவீ ழுமுன் அங் கைநிரை 
முற்றும் புதிதா கமுளைத் தனவே . 
அற்றுப் புவிவீழ் தருமங் கைகளை 
மற்றத் துணைவந் தெழுமாண் கைகளால் 
பற்றிச் செலஅன்ன துபார்த் தனனால் 
நெற்றிக் கண் அளித் திடுநீள் சுடரோன் . 


421 


422 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


251 


423 


424 


425 


ஓரா யிரம்வா ளிகளுய்த் தவுணன் 
ஓரா யிரநீண் முடியொல் லையறா 
ஈராயிரம்வெஞ் சரமே வியவன் 
ஈராயிரமொய்ம் பும் இறுத் தனனால் . 
அன்பற் றவன் மொய்ம் புகளற் றனகண் 
டின்புற் றனர்வா னவர் ஈண் டியவை 
முன்புற் றதுபோ லமுளைத் தெரலுந் 
துன்புற் றனர்யாக் கை துளங் கு றுவார் . 
கண்டான் இதுவிண் ணவர்காண் பரியோன் 
பண்டா லவனத் திடைபா ணிசிரந் 
தண்டா கழல்கொய் திடுதன் மையினால் 
உண்டா கியவா றெனவுன் னினனே . 
உன்னும் பொழுதத் தினில்உம் பரெலாம் 
என்னிங் கிவன் மாய் வதெனத் தளர 
முன்னம் பெயர்சிங் கமுகன் முனியாச் 
செந்நின் றிஃதோர் மொழிசெப் பினனால் . 
உளைக்குங் கணை தள்ளியுகம் பலநீ 
கிளைக்குந் தலைமொய்ம் புகெடுத் திடினும் 
முளைக்கின் றதலான் முடிவுற் றிடுமோ 
இளைக்கின் றனை நீ கொல்எனைப் பொருவாய் . 
மொய்யுந் துதவத் தியல் முன் னலைநின் 
ஐயன் தருமாற் றல் அறிந் திலைபோர் 
செய்யும் படிவந் தனைசேய் ஒருநீ 
உய்யும் படியன் றுன தூக் கமுமே . 
மாண்டே . வர்தமைப் புரிவன் சிறைபோய் 
ஆண்டே வருகின் றதுமாற் றலுளேன் 
ஈண்டே . அழிகின் றதுமில் லையிவண் 
மீண்டே குதிநின் னுயிர்விட் டனனால் . 


428 


427 


428 


429 


பின்னுற 


என்ன லும் அதனை ஓரா எம்பிரான் குமரன் சொல்வான் 
உன்னுயிர் இழைத்த எல்லை யொழிந்தது கூற்றும் வந்து 

நின்றான் என் நீ பிதற்றுதி உணர்வி லாதாய் 
முன்னொரு கணத்தில் நின்னை முடிக்குவன் காண்டி யென்றான் . 430 
படைப்பவன் குரவன் ஈது பகர்தலும் அவுணர் கோமான் 
இடிப்பென ஆர்த்துக் குன்றம் இராயிரம் பறித்து வீச 
நொடிப்பினில் அவற்றை வாளி நூற்றின் நுண் துகள தாக்கித் 
தடப்பெரு மருமம் மூழ்கச் சரங்களா யிரத்தை உய்த்தான் . 431 
மாயிரு நெடுங்கண் வாளி மார்பத்தை அகழ்ந்து துன்னக் 
காயெரி கலுழுங் கண்ணான் கைகளால் அளவை தீர்ந்த 


252 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


பாயிருங் குன்ற நாடிப் பறித்தலுங் கண்டு செவ்வேள் 
ஆயிரங் கணைதொட் டன்னான் அணிமுடித் தொகையை வீழ்த்தான் . 432 
அறுத்திடு தலைகள் வீழ ஆயிரஞ் சென்னி வல்லே 
மறித்தும்வந் தெழுத லோடும் மடங்கல் மா முகத்தன் முன்னம் 
பறித்திடு குன்றம் வீசிப் பருவலித் தடந்தோள் கொட்டி 
றித்தரு கதிரும் விண்ணோர் யாவரும் உட்க ஆர்த்தான் . 

433 
ஆர்த்திடு காலைச் செவ்வேள் ஆயிரத் திரட்டி கொண்ட 
கூர்த்திடு பகழி தூண்டிக் குன்றங்கள் பெற்று வெய்யோன் 
தார்த்தட மொய்ம்பு முற்றுந் தள்ளினன் கள்ளு முன்னர்ப் 
பேர்த்தும்வந் தெழுந்த அம்மா தவத்தினும் பெரிதொன் றுண்டோ . 434 
அத்திறங் காணா ஈதோ ராடலா உன்னி நூற்றுப் 
பத்துடன் எட்டின் காறும் பரஞ்சுடர் உருவாய் நின்ருன் 
மொய்த்திடு பகழி மாரி முறைமுடைய துரந்து மொய்ம்பன் 
கைத்தலஞ் சென்னி முற்றுங் கண்டதுண் 

துண்டங்கள் செய்தான் . 435 
திசைகளிற் போகும் நேமித திறங்களிற் போடும் வெற்பின் 
மிசைகளிற் போகும் பாரின் மீதினிற் போகும் மாந்தர் 
நசை களிற் போகும் விண்ணோர் நட்டிடைப் போகுஞ் சிங்கன் 
இசைகளிற் போகும் எங்கும் இற்றிடு சிரமுங் கையும் . 

436 
அகரம தாதி யான எழுத்தெலா மாகிப் பின்னர் 
மகரமு மான மேலோன் வடிக்கணை துணித்து வீகஞ் 
சிகரமுந் துகர முற்றுஞ்சேணிடைச் சென்று மாயோன் 
நகரமுந் தாவி அண்ட கோளகை நண்ணு கின்ற. 

437 
தூவுடை நெடுவேல் அண்ணல் சுடர்க்கணை துணித்து வீச 
மேலவன் தனது சென்னி மெல்லிதழ் அதுக்கி விண்மேல் 
ஆவலங் கொட்டிச் செல்ல அச்சமுற் றங்கண் நின்ற 
தேவர்கள் மயக்கம் எய்தித் திருநில வரைப்பின் வீழ்ந்தார் . 438 
வஞ்சரை வஞ்சஞ் செய்யும் வள்ளலார் குமரன் தொட்ட 
செஞ்சரம் அநந்த கோடி செனறுசென் மறுத்து வீட்ட 
எஞ்சலில் அவுணன் மொய்ம்புந் தலைகளும் யாண்டுஞ் சிந்தி 
விஞ்சையர் அமர்தற் கொத்த வரைகளின் மேவ லுற்ற . 439 
தூயவன் விடுத்த வாளி துணித்திடும் ஒவ்வோர் சென்னி 
வாயினை அடுபோர் தன்னில் வந்தசில் கணங்கள் நோக்கி 
ஆயிர கோடி கொண்ட களேவரம் அதற்குள் இட்டு 
மாயிருஞ் சிகர மாட மற்றிதென் றுற்ற வன்றே . 

440 
பாடுறு சிரத்தில் ஒன்று பதைத்துவாய் பகிர அங்கண் 
ஆடுறும் அலகை கோடி அகன் பிணக் குவைகள் உய்த்து 
1. மகரமுமான மேலோன் -- மகரமீன் உருக்கொண்ட 

உருக்கொண்ட குமாரக் 
கடவுள் . இவ்வரலாறு திருவுத்தரகோச மங்கைப் புராணத்துள் கூறப் 
பெற்றுள்ளது 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


253 


மாடமீ தென்று புக்கு மற்றது கடிதின் மூட 
ஓடியுள் ளலைந்த தக்கன் வேள்வியில் உற்று ளார்போல் . 

441 
மன்புரி அவுணர் தோன்றல் வாய்பொதி சென்னி புக்குத் 
துன்புறும் அலகை துண்டஞ் செவிநெறி துருவிப் போன 
முன்பொரு முனிவன இல்லை முயங்குவான் உறையுள் புக்கோன் 
இன்பொடு வன்மை சிந்தி நூழையால் இரிந்த வாபோல் . 

442 
ஒன்னலன் தனது மொய்ம்பும் உருகெழு சிரமும் வீழ்ந்து 
பன்னெடுங் கிரிகளாக அவற்றிடைப் பலசூர்ப் பேயுந் 
துன்னுறு கொடியுஞ் சூழ்வ தொல்லையிற் பொறிகள் நீங்க 
முன்னவள் பதாகை யோடு முறையில்வந் துற் ) வாபோல் . 

443 
அரண்டருங் கழலான் இவ்வா ற றுத்தலும் அவுணர் கோமான் 
முரண்டகு சிரமுந் தோளும் பின்னரும் முளைப்ப நோக்கித் 
திரண்ட பல் கணைக ளோச்சிச் பொன்னியில் ஒன்றுங் கையில் 
இரண்டுமே நிறுவிப் பின்னர் யாவைத் தாடிந்தான் அனறே . 444 
நீளுறு பதலை சிந்தி நின்றமர் இயற்று கின் 1) 
கோளரி முகத்து வீரன் குறைந்திடு முடிய இற்ற 
தோள்களும் முன்ன ரோபோல் தோன்றிடப் புகுதும் எல்லை 
ஆளுடை முதல்வ னாகும் அறுமுகன் அதனைக் கண்டான் . 

445 
நாற்றிசை முகததி னானும் நாகரும் பிறரும் உட்கச் 
சீற்றம் துளன் போல் ஐயன் சிறிதவண் உரப்ப லோடும் 
மாற்றல னாகி நின்ற மடங்கல்மா முகன் தன்பால் 
தோற்றிடு சிரமுந்தோளுந் துளங்கிமீண டொளித்த அன்றே. 446 
ஐயன துங்கா ரத்தால் அரிமுகன் சிரமும் மொய்ம்பும் 
மெய்யிடை யொடுங்கிற் றம்மா மேவினார் தமமை நோக்கி 
மையுறு கருந்தா தனன வனபுறக் கமடஞ சென்னி 
ஓய்யென யாக்கை தன்னில ஒளித்திடுந் தனமை யேபோல் . 

447 
குன்றினை எறிந்த வைவேற் குமாவேள் கணையால் இற்ற 
தன் றலை பாணி தோன்றாத தன்மையை அவுணன் பாரா 
ஒன்றற முந்து பனனாள் உணர்ந்திடு விஞசை முற்றும் 
மன்றிடை அயர்த்தோ னென்ன மானமுற் றழுங்கி நினருன . 

448 
அங்கது கண்டு செவ்வேள் அருள் புரி கின்றான் நந்தம் 
வெங்கணை பலவுஞ் சென்று வீட்டிய தலையும் உன் றன் 
செங்கையுந் தோன்றிற் றில்லை எழுகெனச் செப்பு கைய 
இங்கு நீ பட்ட பின் கொல் முளைத்திட இருந்த தென்றான் . 449 
இருதலை அயில்வேல் அண்ணல் இற்றன சிரந்தோள் என்றே 
கருதலை என்பே ராற்றல் கடவுளர் யாருந் தேர்வர் 

ஒரு முனிவன் - கௌதமன் . இல் - அகலிகை. முயங்குவான் உறை 
யுள் புக்கோன் - இந்திரன் . நூழை - சலதாரை அல்லது தூம்பு . 


1 


254 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


450 


451 


ஒருதலை இருகை கொண்டே உலகெலாந் தொலைப்பன் என்னாப் 
பொருதலை உன்னி யாங்கோர் பொருப்பினைப் பறித்து விட்டான் . 
விட்டிடு பிறங்கல் தன்னை விரிஞ்சனுக் காசான் காணூஉ 
நெட்டிலை வாளி ஒன்றால் நீறுசெய் திடுத லோடும் 
பட்டது தெரிந்து மாய்வோன் அமரிடைப் பாணி யோடும் 
இட்டிடு தண்டம் ஒன்றை எடுத்து நின் றிதனைச் சொற்றான் . 
வேலினால் எறியு மாறும் வெஞ்சிலை வளைய வாங்கிக் 
கோலினால் விடுக்க தொன்றைக் குறைத்திடு மாறும் அல்லால் 
பாலநீ படைகள் வேறு பயின்றதொன் றிலைகொல் என்னா 
மூலகா ரணமாய் நின்ற முதல்வன்மேற் கதையைத் தொட்டான் 
வெஞ்சின அவுணன் சொற்ற தன்மையும் விடுத்த தண்டுஞ் 
செஞ்சுடர் மேனி வள்ளல் சிந்தையின் மதித்து நோக்கிக் 
கஞ்சம தனைய வோர்கைக் காமரு குலிசந் தன்னை 
வஞ்சகன் உயிருண் டொல்லை வருகென விடுத்தான் மன்னோ. 
விடுத்திடு குலிச மேகி விரைந்தெதிர் தண்டந் தன்னைப் 
பொடித்தது போலும் மென்னப் பூழிசெய் தடுக்கல் செல்லும் 
இடித்தொகை யென்ன மார்பத் தெய்தியே அவுணன் ஆவி 
குடித்தது புறத்துச் செந்நீர் கொப்பளித் தேகிற் றன்றே . 


452 


453 


454 


வேறு 


4:55 


456 


தூண்டா விடுகுலிசந் துண்ணென்ற கல்மார்பங் 
கீண்டாவி கொண்டு கிழித்து வெரிந் சென்றிடலும் 
வீண்டான் பதைபதைத்தான் வீழ்குருதி நீரலைப்ப 
மாண்டான் கிடந்தான் மடங்கல்முக வெய்யோனே . 
அங்கப் பொழுதில் அடற்குலிசம் வான் போகிக் 
கங்கைப் புனல் ஆழ்ந்து காமருபூந் தாதாடிச் 
சங்கத் தவர்க்குள் தலையாந் தமிழ்ப்புலவன் 
செங்கைக் குள் வந்து சிறப்புற் றிருந்துள தால் . 
பார்த்தார் இந் நீர்மைதனைப் பங்கயத்த னாதிவிண்ணோர் 
ஆர்த்தார் முறுவலித்தார் ஆடினார் பாடிமலர் 
தூர்த்தார் மகிழ்ந்தார் தொழுதார்எங் கோன்புடையில் 
போர்த்தார் வணக்கம் புரிந்தார் புகழ்ந்திட்டார் . 
என்னா யகன் அவ் விமையோர்கள் எல்லோர்க்குந் 
தன்னா ரருள் செய்து சாரதவெள்ளத்தினொடும் 
மின்னார் புகர் அயில்வேல் வீரரொடு மீண்டனனால் 
பொன்னா டெனவே புனைந்தபொலன் பாசறையில் . 
பாசறையின் கண்ணேகிப் பாரிடத்தோர் சூழ்போத 
வாசவனும் நான் முகனும் மற்றோரும் பாங்காகக் 
கேசரிகள் தாங்குங் கிளர்செம்பொற் பீடிகைமேல் 
ஈச னெனவே இனிதருள் செய் துற்றனனே . 


457 


458 


459 


காண்டம் ] 


12. சிங்கமுகாசுரன் வதைப் படலம் 


255 


வெற்றிநெடு வேலோன் வியன்பா சறையிருப்ப 
மற்றவனொ டாடி மடங்கல் முகத்தவுணன் 
செற்றுகொடி யுண்ணச் செருநிலத்தின் மாய்ந்ததனை 
ஒற்றர்தெரி குற்றே மகேந்திரத்தில் ஓடினரால் . 

460 
ஆடல் இளையோன் அவண் வீழ்ந் ததுநோக்கி 
வீடினனோ மான் றனனோ என்றைய மேல் கொண்டு 
நீடு சிகரியிடை நின்றோன் பதங்கள் முடி 
சூடி அவலித்துத் தொழுதிதனைச் சொல்லின ரால் . 

461 
குன்றம் பிளந்த குமரேசன் வச்சிரத்தால் 
உன்றம்பி ஆவி ஒழிந்தான் அவன் மிசையப் 
பொன்றுங் கணத்தோர் பொருப்புற்றார் எல்லோருஞ் 
சென்றுய்ந் தனரீது திண்ணமெனச் செப்பினரே 

462 
வேயுற் றவர்சொல் வினவியரோ மங்களெலாந் 
தீயப் பொறிதுரப்பச் செங்கட் பால் பெருக 
வாயிற் புகை செல்ல வாடிப் பதைபதைத்து 
நோயுற்று வெங்கனலை நுங்கினர்போல் வீழ்ந்தனனே . 463 
வண்ணச் சிகரம் வழுவுற்றுக் கீழ்த்தலத்திற் 
கண்ணிற் பொழிந்த கடலினிடை வீழ்ந்தனனால் 
ஒண்ணுற்ற காஞ்சி உமையவள் கோட் டத்தினின்றுந் 
தண்ணுற்ற நேமித் தடத்திடையே வீழ்பவர்போல் . 

464 
மங்கு லெனவீழ்ந்து மறிந்து நிலமிசையே 
அங்கை புடைத்திட் டலமந்து தொல்வலியும் 
துங்க விறலும் நலனுந் தொலைவெய்தப் 
பொங்கு துயர்க்கடலின் மூழ்கிப் புலம்புறுவான் . 

465 
என்னையோ என்றன் இளவலோ தாரகற்கு 
முன்னையோ சிங்க முகத்தவோ தானவர்கள் 
அன்னையோ என்ன அருள் புரியும் ஆண்ட கையோ 
உன்னையோ தூதர் விளிந்தனையென் றோதியதே . 

466 
அன்று மகவான் முதலாம் அமரர் தமை 
வென்று தமியேற்கு விசயந் தனையளித்தாய் 
இன்று சமரில் இளம்பா லகன் ஒருவன் 
கொன்றனனோ உன்னுயிரைக் கூற்றுவனுங் கொண்டானோ.467 

* இங்குக் காஞ்சி காமாட்சி ஆலயத்தின் மேல் மாடியிலிருந்து சக்கர 
தீர்த்தம் என்னும் உலகாணித் தீர்த்தத்தில் தலை கீழாகவும் கால் மேலாகவும் 
ஆமாறு விழுவதை உவமையாகக் குறிப்பதாகும் . இச்செயலைக் கருமாறிப் 
பாய்தல் என்பர் இஃது இந்நூலாசிரியர் காலத்து நடந்து வந்தமையால் , 
இதனை உவமை காட்டினார் . ஆயினும் தற்போது இந்நிகழ்ச்சி நிகழும் வழக் 
கம் இல்லை ; இக்காலத்தில் , காஞ்சி காமாட்சி ஆலயத்தின் அடிமைகளான 
பெண்களைக் கருமாறிப் பாய்பவர் என்பர் . 


256 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


468 


469 


470 


471 


உண்டுபோர் என்னின் உளங்களிக்கும் உன்னுயிரைக் 
கொண்டுபோ னான் இன்று கூற்றனென வேகேட்கில் 
தண்டுழாய் மாலுஞ் சதுர்முகனும் இந்திரனும் 
பண்டுபோல் தத்தம் பதியாளப் போகாரோ . 
பொன்னை நிலந்தன்னைப் புதல்வர்களை மங்கையரைப் 
பின்னை யுளபொருளை யெல்லாம் பெறலாகும் 
என்னை யுடைய இளையோனே இப்பிறப்பில் 
உன்னை இனிப்பெறுவ துண்டோ உரையாயே . 
அண்டார் தமக்கோர் அரியே அரிமுகனே 
விண்டான் அடைந்தாய் எனவே விளம்புகின்றார் 
தண்டார் அகலத்துத் தாரகனை மக்களுடன் 
கண்டாயோ யானிங் குறுதுயரங் காணாதாய் . 
உண்டிக் கடனும் ஒருவயிற்றோர் செய்கடனும் 
எண்டிக்கும் போற்றியிட இன்றுகழித் தேகினை நீ 
அண்டத் தவரை அலைத்து வரும் உன்திறலைக் 
கண்டுற் றிடவே கடனற்றேன் தீயேனே . 
உற்ற துணை நீ யென்னுயிர் நீ உணர்ச்சியும் நீ 
சுற்றமும் நீ தாதையும் நீ என்னிளைய தோன்றலும் நீ 
நற்றவமும் நீயென்று நான் நினைந்தேன் நீயதனைச் 
சற்றும் நினையாமல் தனித்திருக்கக் கற்றாயோ . 
பொற்றைக் கயலிருந்த பூட்கைமுகன் துஞ்சியபின் 
ஒற்றைப் புயம் போய் உளந்தளர்ந்து வைகினன்யான் 
இற்றைப் பகல் நீ இறந்தாய் அரிமுகனே 
மற்றைப் புயமும் இழந்தேன் வறியேனே . 
என்னத் தன தண்டம் எங்குஞ் செவிடுபடத் 
தன்னத் தனியோன் அரற்றுமொலி தாங்கேளா 
நன்னத் தவனும் நளினத் தினிலுதித்த 
அன்னத் தவனும் மகத்தவனும் ஆர்த்தனரே . 
இத்தன்மை மன்னன் இரங்கித் தெளிந்தெழுந்தே 
உத்துங்க மிக்க ஒருதன் தவிசேறி 
நித்தன் குமரனுடன் நேர்போய்ச் சமர் இயற்றச் 
சித்தந் தனிலே நினைந்துசினஞ் செய்தனனே . 

ஆகத் திருவிருத்தம் -2,397 . 


172 


473 


474 


475 


1. உண்டிக்கடன் - செஞ்சோற்றுக்கடன் . 


13. சூரபன்மன் வதைப் படலம் " 


00 


கொற்ற வேற்படை . பரித்திடும் ஆயிர கோடி 
ஒற்றர் தங்களை நோக்கியே சூரனாம் உரவோன் 
மற்றென் ஆட்சியாம் அண்டங்கள் எங்கணும் வைகிச் 
சுற்று தானையைத் நம்மினோ கடிதெனச் சொன்னான் . 

1 
சொன்ன காலையின் நன்றென வணங்கியே தூதர் 
பன்ன ருங்கதி கொண்டனர் விண்ட னர் படர்ந்து 
பொன்னின் மேக்கும் அண்டங்கள் இடை தொறும் புகுந்து 
மன்னர் மன்னவன் தன்பணி முறையினை வகுத்தார் . 

2 
வகுத்த காலையில் ஆண்டுறை அவுண மன் னவர்கள் 
தொகுத்த நாற்பெருந் தானையங் கடலொடுந் துவன்றி 
மிகுத்த அண்டத்தின் புடை தொறும் புடைதொறும் மேனாட் 
பகுத்து வைத்திடும் வாயிலின் நெறிகளாற் படர்ந்தார் . 3 
முந்தை அண்டத்தின் நெறி தனில் முழங்கிருஞ் சேனை 
வந்து வந்திவட் செறிவன விதியொடு மாருய்ச 
சுந்த ரங்கெழு மாயன் இவ் வுலகுயிர் துய்ப்ப 
உந்தி யின்வழி அங்கவை தோன்றுமா ருெப்ப . 
பூதம் யாவையும் உயிர்களும் புவன முள ளனவும் 
பேதம் நீங்கிய சுருதியா கமங்களும் பிறவும் 
ஆதி காலத்தின அநாதியாம எமபிரான அளப்பில் 
பாத பங்கயத் துதிப்பவும் போன்றன பகரின் . 

5 
இனைய தன்மையால் அண்டத்தின் நெறி தனில் ஏகும் 
வனைக ருங்கழல் அவுணர்தம் படையிவண் வரலுங் 
கனலி தன்சுடர் மறைந்தன நடுங்கினன் கன லும் 
அனிலன் தானுமெய் வியர்த்தனன் நெருக்கமுற் றயர்வான் . 6 
ஆர்த்த ஓசையால் அகிலமுந் துளங்கிய அவுணர் 
கார்த்த மெய்யொளி கதுவலால் இருண்டன ககனந் 
தூர்த்த பூழியால் ஆழிகள் வறந்தன துணைத்தாள் 
பேர்த்து வைத்திடு தன்மையால் அண்டமும் பிளந்த . 

7 
ஏழா நாள் முதல் பத்தா நாள் வரை சூரபன்மன் வதை நிகழ்ச்சி ஆகும் . 
சூரபன்மன் இறுதியாகச் சண்முகக்கடவுளோடு நான்குநாள் போர்புரிந்து 
மடிந்தான் என்பதை , .ஈரிரு , நாள்வரைத் , துன்னலன் தொலையாது 
அமராற்றியே " எனவரும் இந்நூல் இப்படலத்தின் 409 - ம் செய்யுள் 
அடிகளால் அறியலாம் . மகேந்திரபுரியில் சூரபல மனாதியோர் சண்முகப் 
பெருமானுடன் எதிர்த்துப் போர் புரிந்தது பத்துநாட்கள் ஆகும் 
" சொல்லும் ஐந்திருவைகலின் அவுணர்தம் தொகையும் , அல்லல் ஆற்றிய 
சூரனும் முடிந்திட அடுதும் " எனவரும் கந்தபுராணம் - மகேந்திரகாண்டம் 
- சயந்தன் கனவுகாண் படலம் 11- ம் செய்யுளின் அடிகளால் அறியலாம் . 

17 


இதனை 


258 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


10 


கூடும் இப்பெருந் தானையை நோக்கிமெய் குலைவுற் 
றோடு தற்கிடம் இன்றி நின் றிரங்கினர் உம்பர் 
வீடி னானென வாசவன் மருண்டனன் விதியும் 
நீடு மாயனும் முடிவதென் னோவென நினைந்தார் . 

8 | 
பூத லந்தனில் அம்பர நெறிதனில் புடைசூழ் 
மாதி ரங்களில் அளக்கரில் வரைகளில் வழியில் 
பாத லங்களில் பிறவினில் அவுணர்தம் படைகள் 
ஏதும் வெள்ளிடை இன்றியே சென்றன சண்டி . 

9 
மலர யன்பதம் மால்பதம் முனிவர்கள் வைகும் 
உலகம் வாரவன் தொன்னகர் ஏனையோர் உறையுள் 
அலரி யாதியர் செல்கதி பிலங்களில் அனிகம் 
பலவும் நின்றன செல்லிடம் பெருதபான் மையினால் . 
மாறி லாதன தொல்லையண் டங்களின் வந்த 
வீறி லாததோர் தூசிகள் படர்ந்திடும் எல்லை 
நூறு கோடியோ சனை களென் றறிஞர்கள் நுவன்றார் 
வேறு பின்வருந் தானையின் பெருமையார் விதிப்பார் . 11 
குறுமை யாமுயிர் வாழ்க்கையர் கொண்டதொல் வளம்போற் 
சிறுமை யோவிது விரித்திட அவுணர்கோன் சேனை 
அறிஞர் கூறிய பெருந்தொகை தன்னினும் அடங்கா 
பிறிது மற்றிதற் குவமையும் ஒன்றிலை பேசின் . 

12 
அஞ்சு பட்டிடு பூதங்கள் பல்லுரு வமைந்து 
நெஞ்சு பட்டிடும் உயிர்கொடு நேருமேல் நிகரும் 
அஞ்சு பட்டிடு பொருப்பெலாஞ்சூறைமுன் மயங்கும் 
பஞ்சு பட்டிட நடந்திடு தூசிமுற் படையே . 

13 
அந்த மின்றியே அகன் புவி கொண்ட அண்டத்தில் 
வந்தி டுந்திறற் படைகளின் பெருமையார் வகுப்பார் 
முந்து தூசிகள் மகேந்திரப் பெருநகர் மூடி 
இந்த வண்டத்தின் இடமெலாம் நிறைந்தன இமைப்பில் . 14 
ஆன காலையில் ஒற்றர்போய்ச் சூரனை யடைந்து 
பானல் மெல்லடி கைதொழு தையநீ படைத்த 
சேனை வந்தயல் நின்றன தூசிமுற் சென்று 
வானு லாவுபேர் அண்டத்தை நெருக்கின மன்னோ. 

15 
என்னும் எல்லையில் நன்றென அவுணர்கோன் எழுந்து 
தன்ன தாகிய உறையுள் போய்த் தடம்புன லாடித் 
துன்னும் ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த 
அன்னம் உண்டனன் நஞ்சுகொல் மருத்துகொல் அதுவே . 

16 
நீறணிந்தனன் நெற்றிமெய்த் நிறைவிரை களபச் 
சோணித்தனன் பூந்தொடை பங்கியிற் செறித்தான் 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


259 


17 


18 


19 


20 


மாறில் பொற்சுடர்க் கலையுடன் அணிகலன் மாற்றி 
வேறு வேறுநன் கினியன புனைந்தனன் விரைவில் . 
ஈசன் மாப்படை ஏனையோர் பெரும்படை யாவும் 
மாசில் ஆயிர கோடிதேர் செலுத்தியே அவையுங் 
கேசரித்திறல் யான முங் கேடில் பொற்றேரும் 
பாசனத்திறல் அவுணர்கொண் டே குவான் பணித்தான் . 
ஆங்க வெல்லையிற் சூரபன் மாவெனும் அவுணன் 
பாங்கர் வந்திடு வலவர் தந் தொகையினைப் பாரா 
ஓங்கு மோர்தடந் தேரினைக் கொணர்திரென் றுரைப்பப் 
பூங்க முற்றுணை வணங்கியே நன்பெனப் போனார் . 
வாட்டு கோரி எழுபதி னாயிரம் வயமாக் 
கூட்டம் அங்கணோ ரெழுபதி னாயிரங் கூளி 
ஈட்ட மாகிய தெழுபதி னாயிரம்ார்ப்பப் 
பூட்டி நன்குறப் பண்ணினார் ஆங்கொரு பொலன்தேர் . 
மண்ட லத்தினும் ஆன்றபேர் இடத்தது மருங்கில் 
தெண்டிரைக்கட லாமென ஆர்ப்பது பெறிந்த 
அண்ட மாயிர கோடியுந் தன்னிடத்தாற் 
கொண்டு நின்றிடும் வலியது மடங்கலங் கொடித்தேர் . 
முடியும் எல்லையில் எழுதரு மருததினும் உந்திக் 
கடிது செல்வது சென்றிடு விசையினால் கருபத் 
கடநெ டுங்கிரி அலமாத தபனருங் குளி | 
வடவை யங்கிகள் விளிந்திடப் புரிவதம் மான் தேர் . 
ஏழு நேமியும் இடைப்படு தீபமும் யாவுஞ் 
சூழு கின்றபேர் அடுக்கலும் ஒன்றிய தொடர்பின் 
கேழில் பன்மணி ஓவியப் பாத்திகள் கெழுவும் 
--ஆழி தாங்கிய அண்ட மொத திலங்கிய தகன்தேர் . 
தெதொழுத குந்திறல் அவுணர்கோன் வேள்வியில் துஞ்சி 
எழுவ தாகிய எல்லையில் தோன்றிய தெதிர்ந்தார் 
குழுவி ரிந்திட த துரப்பது நான்முகக் குரிசில் 
அழியும் நாளினும் அழிந்திடா திருப்பதவ் வகல்தேர் . 
கண்ண கன்படை அளப்பில் பரித்தது காமர் 
விண்ணவர்க்குள வலியெலாங் கொண்டது மேனாள் 
அண்ணல் நல்கிய இந்திர ஞாலமும் அனைய 
தெணணின் மேற்படு மியாணர்பெற்றுடையதவ் விரதம் . 


பிக் 


21 


22 


23 


24 


25 


அனைய தாகிய தேரினை வலவர்கொண் டணைந்து 
தினக ரன் தனை வெகுண்டவன் தாதைமுன் செலுத்தத் 
துனைய மற்றதில் இவர்ந்தனன் இவர் தலுந் தொழுது 
புனை தி வாகையென் றவுணர்கள் பூமழை பொழிந்தார் . 


26 


260 


கந்த புராணம் 


[4. யுத்த 


27 


பொழிந்த காலையில் வலவர்கள் அங்கதிற் புக்குக் 
கழிந்த சீர்த்தியான் ஆணையால் தேரினைக் கடவத் 
தழிந்த ழீமெனப் பல்லியம் இயம்பின சகங்கள் 
அழிந்த நாளெழு கடலென அவுணர்கள் ஆர்த்தார் . 
அங்கி யன்னபொற் படியகங் கோடிகம் அடைப்பை 
திங்கள் வெண்குடை கவரிகொண் டொழுகினர் சிலதர் 
துங்க மிக்கவன் சீர்த்தியும் ஆணையுந் தொடர்ந்து 
மங்க லந்திகழ் உருக்கொடு சூழ்ந்திடும் வகைபோல் . 
அண்ணல் மேவரு கோநகர் எல்லையுள் அடைந்த 
எண்ணில் மாப்பெருஞ் சிகரியின் வாயில்கள் இகந்தே 
கண்ண கன்ஞெள்ளல் ஆயிர கோடியுங் கடந்து 
வண்ண மாமணிக் கோபுர முதற்கடை வந்தான் . 


28 


29 


வேறு 


30 


31 


32 


தானவர் கோமகன் தடம்பொற்றேரொடு 
மாநகர் முதற்கடை வாயில் போதலும் 
ஆனது நோக்கியே அங்கட் சூழ்தரு 
சேனைகள் ஆர்த்தன உடுக்கள் சிந்தவே . 
ஞெலித்திடு பரவையின் நீல வெவ்விடம் 
ஒலித்தெழுந் தாலென உலப்பில் தானைகள் 
கலித்தன படர்ந்தன கண்ண கன்புவி 
சலித்தது கொடியரைத் தரிக்கொ ணாமையால் . 
நேரியம் பரியதோர் நிசாளஞ் சல்லிகை 
பேரியம் பணைவயிர் பிறங்கு தண்ணுமை 
தூரியங் காகளந் துடிமு தற்படு 
சீரியம் பலவுடன் இயம்பிச் சென்றவே . 
சேயின குஞ்சிகள் செறிந்த தானவர் 
பாயின தானையில் படர்ந்த பூழிகள் 
வாயின பரவைமேல் வடவைத் தீவிராய்ப் 
போயின நாளெழு புகையைப் போன்றவே . 
வானினும் கண்ணினும் மாதிரத்தினுந் 
தானிறை கடலினுந் தணப்பின் றாகியே 
மேனிறை பூழிகள் மிடைய எங்கணுஞ் 
சோனைகொள் பின்பனித் தூவல் போன்றவே . 
சூரனி கத்தெழு தூளி அந்நகர் 
ஆரகில் ஆவியும் யாரும் ஆடிய 
பூரிகொள் சுண்ணமும் பொருந்திப் போவது 
காரின மின்னொடு கடலுண் டேகல்போல் . 
திண்டிறற் கரிகளில் தேரில் வெண்கொடி 
மண்டுறு பூழிதோய் வானிற் செல்வன 


34 


35 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


281 


36 


37 


38 


39 


கொண்டலின் இருதுவிற் கொக்கின் மாலைகள் 
தண்டுளி யுறைப்புழிப் படருந் தன்மைபோல் . 
படைவகை திசையெலாம் படரப் பாயிருள் 
அடைவது சூரறிந் தண்டம் யாவினும் 
மிடைதரு கதிர்களை விளிக்க வந்தெனக் 
குடைநிரை எங்கணுங் குழுமு கின்றவே . 
வெம்பரி கரியுமிழ் விலாழி மாமதம் 
இம்பரின் நகரெலாம் யாற்றின் ஏகலால் 
உம்பர்மற் றல்லதை ஒருவன் தானை கள் 
அம்புவி சென்றிடற் கரிய தானதே . 
இவ்வகை தானைகள் ஈண்டிச் சென்றிடத் 
தெவ்வலி அவுணர்கோன் செம்பொற் றேரின்மேல் 
மைவரை மேருவின் வருவ தாமெனக் 
கவ்வையின் அமர்புரி களரி ஏகினான் . 
பூசலின் எல்லையில் புரவ லனசெலத் 
தூசிய தாகியே தொடர்ந்த தானைகள் 
ஈசன தருள் மகன் இனிது வைகிய 
பாசறை சூழ்ந்தன படியும் வானுமாய் . 
உரற்றிய கண மழை உம்பர் சூழ்ந்தென 
விரற்றொடு சூழ்படை. ஈட்டம் நோக்கியே 
மரற்றுறு பலங்களில் வாரி கண்வர 
அரற்றினர் வெருவினர் அமரர் யாவரும் . 
அழுங்கினன் புரந்தரன் அகிலம் யாவையும் 
விழுங்கு றும் இருவரும் விம்மி நாருளம் 
புழுங்கினர் வீரர்கள் பூதர் ஏங்கினார் 
கொழுங்கனல் இடைப்படு விலங்கின் கொள்கைபோல் . 
ஆவதோர் காலையில் அரியும் நான்முகத் 
தேவனும் ஏனைய திசையி னோர்களும் 
மூவிரு முகமுடை முதல்வன் தன்னிரு 
பூவடி பணிந்திவை புகறல் மேயினார் . 


40 


41 


42 


43 


அந்தமி லாத அண்டம் ஆயிரத்தெட்டுத் தன்னில் 
வந்திடு தானை யோடு மாபெருஞ் சூர பன்மன் 
உந்திய தேரின் மேலான் உறுசமர் புரிவான் போந்தான் 
முந்திய தூசி நந்தம் பாசறை மொய்த்த தென்றார் . 

44 
என்னலும் முறுவல் செய்தாங் கிலங்கெழில் தவிசின் வைகும் 
பன்னிரு கரத்து வள்ளல் பவனனைக் குறிப்பின் நோக்க 
முன்னம துணர்ந்து வல்லே முளவுகோல் கயிறு பற்றிப் 
பொன்னவிர் மனவே கப்பேர்ப் புரவிமான் தேர்முன் உய்த்தான் . 45 


262 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


உய்த்திடு கின்ற காலத் தொய்யென எழுந்து காமர் 
புத்தலர் நீபத் தாரான் புகர்மழுக் குலிசஞ சூலஞ 
சத்திவாள் பலகை நேமி தண்டெழுச் சிலை கோல் கைவேல் 
கைத்தலங் கொண்டான் என்னின் அவன தவங கணிக்கற பாற்றே . 46 
மாறிலா அருக்கன் நாப்பண் வைகிய பமனே போல் 
ஆறுமா முகத்து வள்ளல் அலங்குளைப் புரவி மான்கேர் 
ஏறினான் வீா வாகு இலக்கரோ டெணம்யா 
பா றுலாங் குருதி வேலார் பாங்கராய்ப் பரசி வந்தார் . 

47 
இயாயிர வெள்ள மாகும் என்டொகைப் பூதர் யாரும் 
மராமரம் பிறங்கல் எட்டம்வம். ) படை கள் பற் 1 ) 
விராவினர் சூழ்ந்து சென் றர் விரிஞ் னே முதலோர் யாரும் 
பராவொடு புடை யின் நின்று பனிமலா மா தூரகதார் . 

48 
தூர்த்திடு கின்ற) காலைச் சுருதியின் தொகை ககும டொத் 
தீர்த்தனமான் றோமேலாகித் திண்புவி அடந் தனனில் 
பேர்த்திடும் உயிர்கள் மாற்றப் பின்னு 1 ) முன்னோன் போல 
ஆர்த்திடு தானை வெள்ளத தவுணர்கள் மீத போனான் 
ஆங்கது காலை ரன்னில் ஆண்டு கடந்தோள் ஐயன் 
பாங்குறு பூதர் யாரும் பாபொடு திடையும் வானும் 
நீங்குத லின்றிச் சூழும் நோலன் படை யை நோக்கி 
ஏங்கினர் தொல்லை வன்மை இழந்தனர் இனைய சொற்ரா. 50 
தீயன புரியுஞ் சூரன் செய்திடு சவகராற் பெற் 
ஆயிர விருநான் கடை தகவு ணரும் போந்தார் அனயே 
ஏயதோ பண்டம் ஒன்றில் இந்தனர் இவர் ! டான் புல் 
மாயிருந் திபையும் விண்ணும் வைய முஞ்டெந்து நின்ரா . 51 
வரத்தினிற் பெரியா மாய வன்டையிற் பொயர் மொய்ம்பின் 
உரத்தினிற் பெரியர் வெம் போர் ஊக்கததிற் பெரியா மண்ணில் 
சிரத்தினிற் பெரியர் சீற்ற செய்கையிற் பெரியர் நாங்குங் 
கரத்தினிற் பெரியர் யாருங் காலனிற் பெரியர் அம்மா 

52 
மாகத்தின் வதிந்த வானோர் வன்மையும் வளனும் வவ்விச் 
சோகத்தை விளைத்து வெம்போர் தொடங்கியே தொலைவு . செய்தோா 
மோகத்தின் வரம்பாய் நின்றோர் முழுதுயிர்க் கட லுள் வேட்கை 
மேகத்தின் வலிந்த தீயோர் விரிஞ்ரன்ஏற்றிடினும் வெல்வோர் . 53 
கூற்றெனும் நாமத் தண்ணல் கொண்டிடும் அரசுஞ் ரெங்கேழ் 
நூற்றிதழ்க் கமல மேலான் நுனித்தனன் விதிக்கு மாறு 
மாற்றிடுஞ் செய்கை வல்லோர் மாநில முழுதுண் டாலும் 
மாற்றரும் பசிநோய் மிக்கோ ரண்டங்கள் அலைக்குங் கையோர் . 54 
வெங்கனல் சொறியுங் கண்ணார் விரிகடற் புரைபேழ் வாயார் 
பங்கமில் வயமேற் கொண்டோர் பவத்தினுக் குறையு ளானோர் 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


288 


செங்கதிர் மதியந் தோயுஞ் சென்னியர் செயிர்தீர் ஆற்றல் 
அங்கத விறையும் பேர அடிபெயர்த் துலவும் வெய்யோர் . 55 
அங்கிமா முகத்தி னான் போல் அடைந்தனர் பல்லோர் யாளித் 
துங்கமா முகத்தி னான் போல் தோன்றினர் பல்லோர் சூழி 
வெங்கைமா முகத்தி னான் போல் மேயினர் பல்லோர் மேலாஞ் 
சிங்கமா முகத்தி னான் போல் திகழ்ந்தனர் பல்லோர் அன்றே . 56 
மதுவொடு கைட பன் போல வந்தனர் பல்லோர் யாருந் 
துதியுறு புகழ்ச்சுந் தோப சுந்தரிற செறிந்தோர் பல்லோர் 
அதிர்கழற் சலந்த ரனபோல் ஆர்த்தனர் பல்லோர் ஆற்ற 
முதிர்சின மகிடன் போல மொய்த்தனர் பல்லோர் அம்மா . 

57 
அரன் படை பரித்தோர் பல்லோர் அப்புயத் தவிசின் மேவும் 
வரன் படை பரித்தோர் பல்லோர் மழுவொடு தண்டந் தாங்குங் 
கரன் படை பரித்தோர் பல்லோர் கால்படை பரித்தோர் பல்லோர் 
முரன் படை படுத்த கொண்டல் முதுபடை பரித்தோர் பல்லோர் . 58 
ஆனதொ ரவுண வெள்ளம் அநந்தகோ டியதாம் என்றே 
தானுரை செய்வ தல்லாற் பாற்றவோ ரளவும் உண்டோ 
வானமும் நிலனும் ஏனை மாதிர வரைப்பும் எங்குஞ் 
சேனைகளாகிச் சூழின் யாமென்கொல் செய்வ தம்மா . 

59 
ஓரண்டத் தவுணர் போரால் உலைந்தயாம் ஒருங்கே யெல்லாப் 
பேரண்டத் தோருந்தாக்கிற் பிரைப்புறு பரிசும் உண்டோ 
காரண்ட அளக்கர் சாடிக கனவரை எறியுங் கால்கள் 
ஏரண்டச் சுழல் புக்கால் அவைபினனும் இருகக வற்றே . 

60 
ஒருவரே எம்மை எல்லாம் உரப்பியே துரப்பர் பின்னை 
இருவரே சென்று தாக்கின் யார் இவண உய்ய வல்லார் 
துருவரே யனைய துப்பிற் சூழுறும் அவுணர் யாரும் 
பொருவரே என்னில் நேர்போய்ப் பூசலார் தொடங்கற் பாலார் . 61 
எல்லையில் ஆற்றல் கொண்ட எம்முடைத் தலைவர் யாரும் 
அல்லன வீரர் தாமும் அவுணரை எதிர்க்க லாற்றார் 
கல்லொடு மரத்தால் யாமோ அவர் திறல் கடக்க வல்லேம் 
ஒல்லைநம் உயிரும் இன்றே ஒழிந்தன போலும் அன்றே . 

62 
நாற்படை அவுணர் தாக்கின் நாமெலாம் விளிதும் வீரர் 
காற்படு பூளை யேபோற் கதுமென இரிவர் வாகைப் 
பாற்படு திறலோன் நிற்கிற் பழிபடும் இனைய ரோடும் 
வேற்படை யொருவன் அன்றி வேறியார் எதிர்க்க வல்லார் . 
நீடுறு திசையும் வானும் நிலனும்வெள் ளிடைய தின்றிப் 
பாடுற வளைந்து கொண்டார் பற்றலர் அதனால் யாமும் 
ஓடியும் உய்ய லாகா ஒல்லுமா றவரைத் தாக்கி 
வீடுதல் உறுதி யென்றே விளம்பிமேற் சேறலுற்றார் . 

64 


63 


264 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மற்றது காலை தன்னில் மாபெரும் பூத பேனைக் 
கொற்றவர் பலரும் ஏனை வீரர்தங் குழுவி னோரும் 
வெற்றிகொள் மொய்ம்பன் தானும் மிடைந்துசூழ் படையை நோக்கி 
இற்றன கொல்லோ நந்தம் வன்மையென் றெண்ண முற்றார் . 65 
அண்டர்கள் முதல்வன் தானும் அமரரும் அகில மெங்குந் 
தண்டுத லின்றிச் சூழுந் தானவர் அனிக மெல்லாங் 
கண்டனர் துளங்கி அஞ்சிக் கவன் றனர் அவருட் காரி 
வண்டுள அலங்கற் சென்னி வானவற் கினைய ரொல்வான் . 66 
ஆண்டகை முருகன் தன்மேல் ஆயிர விருநா லண்டத 
தீண்டிய தானை யெல்லாம் இறுத்தன இவற்றி னோடு 
மூண்டமர் இயற்றி வெல்ல வூழிநாள் முடியும் என்றான் 
மாண்டிடு கின்ற தெங்ஙன் அவுணாகள் மன்னன் மன்னோ. 67 
அடுதிறல் வலிபெற்றுள்ள அவுணராம் பானாட் கங்குல் 
விடிவதும் அமரர் தங்கள் வெஞ்சிறை வீடு மாறும் 
நெடியதொல் வெறுக்கை தன்னை நீங்கிய நமது துன்பம் 
முடிவது மில்லை கொல்லோ மொழிந்தருள் முரல்வ என்மூன் . 68 
இந்திரன் இனைய தன்மை இரைத்தலும் இலஙகை காத்த 
ஐந்திரு செனனி யானை அடுதிறல கொண்டு நின்ற 
செந்திரு மருமத் தண்ணல் தேவபை அளிக்குந் தொல்லோன் 
புந்திகொள் கவலை நாடி இனையன புகலா நின்மூன. 

(09 
காலமாய்க் காலம இன றிக கருமமாய்க கரும மினறிக் 
கோலமாய்க் கோலம் இன்றிக் குணங்களாய்க் குணஙகள இனறி 
ஞாலமாய் ஞாலம இனறி அநாதியாய் நஙகட கெலலாம 
மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகங்கொண டுறருன . 

O 
குன் றுதொ றாடல் செய்யுங் குமரவேள் மேரு வென்னும் 
பொன் றிகழ் வெற்பின் வந்து புனங்கள் முழுதும் அங்கட் 
சென்றுறை உயிர்கள் முற்றுந் தேவருந் தன்பாற் காட்டி 
அன்றொரு வடிவங் கொண்ட தயர் ததியோ அறிந்த நீதான் . 71 
பொன்னுரு வமைந்த கஞ்சப் புங்கவ னாகி நல்கும் 
என்னுரு வாகிக் காக்கும் ஈசன் 

போல் இறுதி செய்யும் 
மின்னுரு வென்ன யார்க்கும் வெளிப்படை போலும் அன்னான் 
தன்னுரு மறைக ளாலுஞ் சாற்றுதற் கரிய தன்றே. 

72 
பாயிருங் கடலிற் சூழ்ந்த பற்றலர் படையை எல்லாம் 
ஏயெனும் முன்னம் வீட்டுஞ் சிறுவனென் பெண்ணல் ஐய 
ஆயிர கோடி கொண்ட அண்டத்தின் உயிர்கட் கெல்லாம் 
நாயகன் அவன்காண் நாஞ்செய் தல்வினைப் பயனால வந்தான் . 

73 
ரனே முதலோர் தம்மை இமைப்பினில் தொலைக்க உன்னின் 
மூரலால் அடுவன் கொண்ட முனிவினால் அடுவன் வாய்மைச் 


285 


74 


பாலும்நின்று போரின் பரிசினைப் 
காண்டம் ] 13. சூரபன்மன் வதைப் படலம் 
சீரினால் அடுவன் நாட்டச் செய்கையால் அடுவன் என்றால் 
நேரிலா முதல்வன் வன்மை யாவரே நிகழ்த்தற் பாலார் . 
பாரிடர் சேனை யோடு படர்ந்ததும் இலக்கத் தொன் பான் 
வீரர்கள் புடையிற் போற்ற மேயதும் படைகள் பற்றிச் 
சூரனை அடுவான் வந்த சூழ்ச்சியுந் தூக்கின் மாதோ 
வாரண முதலா மேலோற் கனைத்துமோ ராட லேகாண் . 
துய்யதோர் குமர னேபோல் தோன்றிய முதல்வன் சூழ்ந்த 
வெய்யதா னவரை யெல்லாம் விரைந்துடன் அறுத்து நீக்கிக் 
கையில் வேல் அதனாற் சூரன் ஆற்றலுங் கடக்கும் யாதும் 
ஐயுறேல் காணடி யென் றான் அறிதுயில் அமர்ந்த பெம்மான் . 
மாலிவை பலவுங் கூறி மகபதி உள ததைத் தேற்றி 
ஒலமொ டவுண வெள்ளம் உம்பருஞ் செறிந்த செவ்வேள் 
வேலுடை முதல்வன் பாங்கா விண்ணவ போடும் போந்தான் . 


75 


76 


77 


அன்ன தன்மைகண் டறுமுகன் முறுவல்செய் தடுபோர் 
உன்னி யேக லும் வானமும் வையமும் ஒன்றாத் 
துன்னு தானவப் பெருங்கடல் ஆர்த்தமர் தொடங்க 
முன்ன மேகிய பாரிடர் யாவரும் முரிந்தார் . 

78 
முரிந்த காலையில் பூதரின் முதல்வர்கள் முரட்போர் 
புரிந்து சாயந்தனர் இலக்கரோ டெண் மரும் பொருதே 
இரிந்து நீங்கினர் இன்னதோர் தன்மைகள் எல்லாந் 
தெரிந்து திண்டிறல் மொய்ம்பினோன் சிலைகொடு சேர்ந்தான் . 79 
சேர்பு கன் சிலை வாங்கியே சரமழை சிதறி 
நேர்பு குந்திடும் அவுணர்கள் நெடுந்தலை புயங்கள் 
மார்பு வெங்கரங் கழலடி வரைகளாய் வீழ 
ஈர்பு நின்றமர் இயற்றினன் சிறுவரை இகலி . 

80 
மாக மேல் நிமிர் ஆயிர கோடிமா கடலுள் 
நாக மொன்று சென் றலைத்தென நண்ணலர் எதிர்போய் 
ஆக வம்புரிந் துலப்புறாத் தன்மைகண் டழுங்கி 
ஏக நாயகன் தனது பால் வந்தனன் இளவல் . 

81 
காலை யங்கதில் அவுணர்தந் தானையோர் கணத்தின் 
சாலம் ஓடின பூதரில் தலைவருஞ் சாய்ந்தார் 
கோல வெஞ்சிலை வீரரும் முரிந்தனர் தழவிப் 
பால னேயிவண் வருமெனச் சூழ்ந்தனர் பலரும் . 

82 
தண்டு நேமியுங் குலிசமுஞ் சூலமுந் தனுக்கள் 
உண்டு மிழ்ந்திடு வாளியும் உடம்பிடித் தொகையும் 
பிண்டி பாலமுங் கணிச்சியும் பாசமும் பிறவும் 
அண்டர் தந்திடு படைகளுஞ் சொரிந்துநின் றார்த்தார் . 88 


286 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


84 


பாரி டங்களின் படையெலாம் நெக்கதும் பாங்கர் 
வீர மொய்ம்பனும் இளை ஞரும் வருந்திமீண் ட துவுங் 
காரி னம்புரை அவுணர் தஞ் செய்கையுங் காணா 
மூரல் செய்தனன் எவ்வகைத் தேவர்க்கு முதல்வன் . 
நாட்டம் மூன் றடைத் தாதைபோற் சிறிதிறை நகைத்து 
நீட்ட மிக்கதோர் சிலையினை நெடுங்காம் பற்றிக் 
கோட்டி நாணொலி கொண்டிட அண்டருங் குலைந்தார் 
ஈட்ட மிக்கபல் லுயிர்களுந் துளக்கமெய் தினவே . 


85 


முக்கணன் உதவிய திருமுருகன் முணு று வரிசிலை முதிரொலிபோய்த் 
தொககன செவிதொ றும நுழைதலுமே தொலைவறும அவுணாகள தொகைமுழுதும 
நெக்கன பகிர்வன இரதமெலாம் நிரைபட வடுபரி புரள்வனவே 
மைக்கரி தரைமிசை விழுவனவான மதிதொடுநெடுவரை மறிவனபோல் .86 
மாசறு மறைகளின் மறையதனை மலைமுனி யுணர்வகை யருள் புரியுந் 
தேசிக முதலவன் வரிசிலையற் பெறிமுகில் உறைவகை சிதறுவபோல் 
ஆசுகம் அளவில கடவினனால் அடல்கெழும் அவுணர்கள் புடைவளையும் 
காசினி அகலமும் விரிக லுங் ககனமும் மிடைவன கணையெனவே .87 
கொடிகளை அடுவன அளவிலவே குடை களை அடுவன அளவிலவே 
படைகளை அடுவன அளவிலவே பரிகளை அடுவன அளவிலவே 
கடகரி அடுவன அளவிலவே கனையொலி இரதமொ டவுணர்கள் தம் 
முடிகளை அடுவன அளவிலவே முழுதுல குடை யவன் விடுரரமே . 88 
பரவிய தருவினம் என அவுணப் படைநிரை விழுவன தொடுகடலில் 
திரையென விழுவன புவி இனந் திருநெடு வரை களின் விழுவனதேர் 
கருமைகொள் மணிமுகில் இனமெனவே கடகரி விழுவன கனவரைசூழ் 
இரவியும் மதியமும் விழுவன போல் எழுவன கவிகையும் விழுவன வே .89 
செல்லுறு தாள்களும் அடுப்படைகள் சிந்திய செங்கைகள் உந்திறலே 
சொல்லிய வாயகளும் விம்ம லு றுந் தோள்களும் நோக்குறு துணை விழியுங் 
கல்லென ஆர்த்திடு கந்தரமுங் கவ மும் வீரர்கள் துவரமுடன் 
எல்லையி லாதமர் தனிமுதல்வன் எய்திடும் வாளிகள் கொய்திடுமே . 90 


வேறு 


வட்டணை கொண்டிடு மால்வரையும் , எட்டெனும் ஓங்கலும் யானைகளும் 
பட்டுரு விக்கணை பாறினவால் , ஒட்டலர் எங்ஙனம் உய்குவதே . 91 

னுல கெல்லைபு குந்துலவும் அன்னமுயர்த்திடும் அண்ணல்பதந் 
துன்னுறும் அச்சுதர் தொல்லுலகின் , மின்னென வேசெலும் வேள்கணையே.92 
மேதினி கீண்டு விரைந்து புகும் , பாதல மூடு பரந்துசெலும் 
மூதகும் அண்ட முகட்டுருவும் , மாதிரம் ஏகுறும் வள்ளல்சரம் . 93 
மூவிரு செய்ய முகத்தொருவன் , ஏவிய பெஞ்சரம் எங்குமுறு 
மேவலர் தங்களை வீட்டிடும்வே , றேவர்கள் கண்ணும் இறுத்திலவே .94 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


287 


ஆனனம் ஆறுள அண்ணல் 1 ம் , கானவர் சென்னிகள் தள்ளுதலும் 
வானிடை .. போயின மாணகதிர்கள் , மேனிம றைப்புறம் வெய்யவர்போல் . 95 
வாளெழு வேல்பிற வாங்கினர் தந் , தோள்களை வாளி துணித்தெறிய 
நீளிடை சென்று நிரந்திடுதங் , கேளிரை அட்டன கீழ்மையர்போல் .98 
மா 1 கல் வானக மாதிரவாய் , காசினி வேலைகளத் தின் அகம் 
பாறை சுற்றிய பாடியெலாம் , ஆற அட்டனன் அற்புதனே . 97 
அட்டிடு கினறுரி அம்புயன்மால் , ஒட்டு ) வா வன் உள்மகிழாக் 
கெட்டனர் தானவர் கேடில் துயர் , விட்டனம் என்று விளம்பினரே .98 
அடைந்தனர்விம்மிதம்ஆங்கவுணர் , மிடைந்ததுநோக்கினர்வேற்படையோன் 
தடிந்தது காண்கிலர் தாரணிமேற் , கிடந்தது கண்டனர் கேசரரே . 99 
அலமரு பாரிடர் அவ்வவர் தந் , தலைவர்கள் ஏனையர் தானவர் தம் 
மலிபடை ராய்த்து வயம்புனைவிற் புலவனை ஆர்ப்பொடு போற்றினரே.100 
வள்ளல்ப ரம்பட வான் முகடு, சொள்ளு ) தானை குழாந்தொலைய 
வெள்ளிடை யாயின விண்ணவர் தம் , உள்ளக மாற்றவு வப்புறவே . 101 
அண்டக டாகா கப்பு மாய்க் , கொண்டிடு தானவர் கொள்கையி 
கண்டிறை வன்கழல் காணநெறி , உண்டினி பெ றனர் உள் மகிழ்வார் .102 
காற்றென அண்ட கடாபநெறி , போற்றிய வாயில் தொடர்ந்து புகா 
மேற்றிகழ் தேர்கரி வெம்பரியின் , ஏற்றமொ டொல்லென ஏகினரால் .108 
அந்நெறி ஏகியிவ் வணடமெலாந் , துன்னினர் வான்புவி சூழ்ந்துவெளி 
என்னது மில்லென ணடின பால் , முன்னு ) வந்து முடிந்தவர்போல் . 104 
சூரன் எனப்படு தொல்லிறைவன் , போர் ஆற் பிடு பெற்றியினால் 
தேரிடை வந்துறு டெய்கைதெரீ இ.ஆர்வமொ டேநெடி தார்த்தனரே .105 

ர்த்தனர் தம்முன் அடைந்துளர் தாம் , பேர்த்திடு கின்ற பிணக்கிரியாற 
ஈர்த்திடு போரி இடைப்படுதல், பார்த்தனர் சிந்தை பரிந்தனரே . 108 
பரிந்தனர் நம்படை பட்டிட வே , புரிந்திடு வானொடு போர்புரியா 
விரைந்து வயங்கொடு மீடுமெனாத் தெரிந்தனர் சிந்தனை தேற்றினரே .107 
தேற்றிடு கின்றுழி தேவரெலாம் , போற்றிட வீரர் புடைக்கணுற 
ஆற்றல் கொள் பூதர்கள் ஆர்த்திடவே , தோற்றினன ஈறொடு தோற்றமிலான . 108 
சேயுரு வாகிய சீர்முதல்வன் , மேயது கண்டு மிகச்சிறியன் 
பாய்பரி யானை படைத்துமிலான் , ஏயிவ னே நம தெண்ணலனே . 109 
ஆண்ட கை மைந்தனிவ் வண்டமெலாம் , ஈண்டிய தானை இமைப்பொழுதின் 
மாண்டிட அட்டனன் மற்றிது தான் , ஈண்டிடும் அற்புத நீர்மையதே .110 
அன்னது நின்றிட அங்கவன்மேல் மன்னவர் மன்னவன் வந்துபொரு 
முன்னமர் ஆற்றி முடிக்குதும்யாம் , என்ன இயம்பினர் யாவருமே .111 
தற்பமொ டின்னன பாற்றியவண் , முற்படு தானவர் முக்கணுடைத் 
தற்பரன் நல்கிய சண்முகனை , வற்புடன் ஆர்த்து வளைந்தனரால் . 112 


268 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வளைந்திடு காலையில் வானவர்கள் , உளைந்தனர் பூதர்கள் உட்கிமனந் 
தளர்ந்தனர் வீரர் சலித்தனரால் , விளைந்தது பேரமர் மீட்டுமெனா.113 


114 


115 


116 


117 


ஐயன்ம ருத்தினை அத்துணை நோக்கிக் 
கையணி நெற்றி கடைக்குழை யாகி 
வெய்யவர் தானை கள் மேவுழி யெல்லாம் 
வையம்வி டுக்குதி வல்லையில் என்றான் . 
அட்டுறு நீப அலங்கல் புனைந்தோன் 
கட்டுரை கொண்டு கரந்தொழு காலோன் 
ஒட்டுறு நண்ணலர் உற்றுழி காணா 
விட்டனன் அம்ம விறற்பரி மான்தேர் . 
மண்ணிடை சென்றிடு மாதிர நீந்தும் 
விண்ணிடை- சூழ்தரும் வேலையின் மீதாங் 
கண்ணுறும் எப்படி கைதொழும் வானோர் 
எண்ணினும் நாடரி தெந்தைபி ரான்தேர் . 
சேயது காலை திறத்திற மாகி 
மூயின தானவர் மொய்ம்புறு தானை 
சாய்வுற ஓர்தொடை தன்னில் அநந்தம் 
ஆயிர கோடிகளாக்கணை தொட்டான் . 
பரிந்தன சூழ்ந்தவர் பாணிகள் மொய்ம்பு 
சிரந்துணி வுற்றன செம்புன லாழி 
சொரிந்த பிணக்கிரி துற்றிய வற்றால் 
நெரிந்தது வையம் நெளிந்தது நாகம் . 
பொய்கொலை ஆற்றிய பூரியர் உக்கார் 
செய்குவர் நன்மை செறிந்துள ரேனும் 
கைகெழு ஞாளிக ளேகறித் துண்ட 
மைகெழு தானவர் மாணடிடும் யாக்கை . 
ஒன்னலர் மீதின் உயிர்க்குயி ரானோன் 
மின்னென வீசிய வெஞ்சர மாரி 
பின்னுற முந்து பெயர்ந்திடு மென்றால் 
அன்னவன் தேர்விரை வார்கணிக்கின்றார் . 
பரத்தினு மேதகு பண்ணவன் வார்வில் 
கரத்தினை யும்விரை வாற்கரந் தூண்டுஞ் 
சரத்தினை யுந்தடந் தேரினை யுங்கால் 
உரத்தினை யும்புகழ் வார்புடையுள்ளார் . 
வெவ்விச யப்படை வீட்டிடும் வாளிச் 
செவ்விசை தேர்விசை நாடினர் செவ்வேள் 
கைவிசை யோநெடுங் கால்விசை தானோ 
வெவ்விசை யோவிசை என்றனர் வானோர் . 


118 


119 


120 


121 


122 


கான்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


289 


123 


124 


125 


126 


துய்யவன் வாளி துணித்திட வீரர் 
கையொடு வானிடை செல்வ கணிப்பில் 
ஐயிரு வட்டம ராப்புடை பற்ற 
வெய்யவர் பற்பலர் விண்ணெழல் போலும் . 
காலொரு பாங்கர் கழுத்தொரு பாங்கர் 
வாலொரு பாங்கர் மருப்பொ டெருத்தம் 
மேலொரு பாங்கர் வியன் கையொர் பாங்காத் 
தோலினம் இவ்வகை யே துணி கின்ற . 
பல்லணம் அற்றன பன் முழு தற்ற 
செல்லுறு தாளொடு ரென்னியும் அற் ) 
ஒல்லொலி அற்ற உரந்துணி வுற்ற 
வல்லமர் நீந்துறு மாத்தொகை முற்றும் . 
மாழை கொள் வையம் மடிந்திட நேமி 
ஆழிகொள் ரோரியின் ஆழ்வன மேருர 
சூழுறும் வெய்யவர் தொல்புவி கீணடே 
கீழுறும் எல்லை கெழீ இயின போலும் . 
ஏறிய தேர்களும் யானைகள் யாவுஞ் 
சூறைகொள் வாசிக ளுந்துணி வுற்றே 
வீ றகல் வீரர்மி ரைப்பட வீழ்ந்த 
மாறவை ஆற்றிடும் வல்வினை பேபோல் . 
ஞாலமும் வானமும் நண்ணலர் ஆவி 
மாலொடு வாரி மடங்கல் உலைந்தான 
சாலுமி வற்கிது தாள்வலி யாற்கொல் 
கால னெனப்புகல் கட்டுரை பெற்றான் . 
எறிபடை யாவையும் ஏடா தாகச் 
செறிபடை யாவையுஞ் சேயவன் ஏவால் 
முறிபடு கின்ற முனிந்துவ ணப்புட் 
கறிபட மெய்துணி கட்செவி யேபோல் . 
முன்னுறு வார்கள் முரட்படை தூவிப் 
பின்னுறு வார்பெய ராதுபு டைக்கண் 
துன் னுறு வார்கள் எலாந்துணி வாக 
மின்னென எங்கணும் வேள்கணை தூர்த்தான் . 
சூலம் தேகொல் கணிச்சிகொல் தொல்லை 
மாலெறி நேமிகொல் வச்சிர மேகொல் 
காலொடு சென்ற கனற்குழு வேகொல் 
வேலது கொல்லென வேள்கணை விட்டான் . 


127 


128 


129 


130 


131 


மழைத்திடு மெய்யுடை மாற்றலர்கள் , இழைத்திடு மாய இயற்கைகளும் 
விழுத்தக வீசும் விறற்படையும் , பிழைத்தன தாங்கள் பிழைத்திலரால் .182 


270 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


முக்கணன் மாமகன் மொய்கணைகள் , தொக்கவர் யாக்கை துணித்திடலும் 
மெய்க்கிடு பல்கலன் மீன்விழல்போல் , திக்குல விப்படி சிந்தினவே . 133 
அண்ணல் சரங்கள் அறுத்திடலும் , எண்ணலர் யாக்கைகள் இற்றவைதாம் 
மண்ணை யளந்தயில் மாலெனவே , விண்ணை யளந்து விழுங்கினவே. 134 
சூழுறு தானை துணிந்தஉடல், ஏழெனும் நேமியும் எண்டடகுபேர் 
ஆழியும் விண்ணும் அடைத்திமையோர் , வாழுல கங்களை வௌவியவே .135 
காடி யிழந்து கவந்தமதாய் , ஆடின 

வெள்ளமும் ஆயிரமா 
கோடி யதுண்டு தகன்கணையால் , வீடின எல்லை விதிக்குநர்யார் . 136 
வீழுறு மாற்றலர் மெய்க்குருதி , ஆழிகளாகிய அகன்புவியில் 
பூழைக ளோடு புகுந்துபிலம் , ஏழுள எல்லையம் பாண்டியதே. 137 


138 


139 


140 


பாதல் எல்லை பரந்திடு ரோரி 
பூதல மீண்டு புகுந்து பராவி 
ஓத நெடுங்கடல் ஓங்கிய வாபோல் 
மாதிரம் எங்கும் மறைத்தன அன்றே). 
மீனுடு வாக விளங்கிய திங்கள் 
பானு மலர்ந்திடு பங்கய மாகர் 
சோனைகொள் மாமுகில் நோணிய தாக 
வானிமிர் ரெம்புனல் மாகடல் ஒக்கும் . 
மாசறு கூற்றனும் மற்றளர் தாமும் 
கோராகிய கிங்கார் யாரும் 
பாசம் லைந்திடு பல்பிணி பற்ற 
வீசினர் ஆருயிர் மீன்கள் கவர்ந்தார் . 
பாலுறு கின் D பணிக்கிறை நாப்பண் 
மாலருளில் துயில் மாட்சிமை யென்ன 
நீலுறு திங்கள் நிணங்கெழு செந்நீர் 
வேலையின் மீது விளங்கிய தம்மா 
மட்டறு செம்புனல் வாரிதி நீந்தி 
ஒட்டலர் யாக்கையின் ஓங்கல் அறுத்துச் 
தட்டுறு செங்கதிர் சண்முக மேலோன் 
விட்டிடு நேமியின் விண்மிசை செல்லும் . 
சிறைப்புற வுக்கருள் செய்திட மெய்யூன் 
அறுப்பவன் என்ன அடைந்தனர் விண்ணின் 
நெறிப்படு வானவர் நேரலர் யாக்கை 
உறப்படு சோரிமெய் உற்றிடு நீரால் . 
ஆனதொ ரெல்லையில் அண்ட நிறைந்த 
சேனைகள் வீழ்ந்தன செம்மல் சரத்தால் 


141 


142 


143 


காண்டம் ] 


13 சூரபன்மன் வதைப் படலம் 


271 


ஊனுயிர் பூதமொ ழிந்தன முக்கண் 
வானவன் மூரலின் மாய்ந்திடு மாபோல் . 


144 


145 


146 


147 


148 


அண்டம் ஈங்கிது முற்றொருங் கீண்டிய அவுணர் 
தண்ட மாய்தலும் ஏனைய அண்டங்கள் தம்மில் 
கொண்ட தானைகள் பின்னரும் வந்திடக் குமரன் 
கண்டு மற்றவை தொலைத்தனன செலுத்திடு கணையால் . 
அறுத்து வெம்முனைத் தானையை யாண்டுசெல் லனிகம் 
மறித்தும் வந்துவந் தடை தரும் இவணென மனத்துட் 
குறித்து வெங்கணை மாரியால் அண்டகோளகையின் 
நெறித்த ரும்பெரு வாயிலை யடைத்தனன் நிமலன் . 
ஆண்டு சென்னெறி மாற்றியே அண்ணல்வெங் கணையால் 
மாண்ட தானைகள் ரோரியுங்களே வர மலிவும் 
நீண்ட பா தலங் கடற்புவி கொண்டுவான் நிமிர்ந்தே 
ஈண்டு கின்றது கண்டனன் வரைபக எறிந்தோன் . 
நெற்றி நாட்டத்தின் உலகெலாம் அட்டிடு நிமலன் 
பெற்ற மாமகன் பன்னிரு விழிகளும் பிறங்கு 
கற்றை வெஞ்சுடர் வடவைபோல் ஆக்கியக் கணத்தில் 
உற்று நோக்கினன் நெரிந்தன களே வரத் தோங்கல் . 
வெந்து நுண்டுகள் பட்டன களே வரம் விசும்பின் 
உந்து சோரி நீர் வறந்தன மூவகை உலகு 
முந்து போலவே அமைந்தன முளரியான் முகுந்தன் 
இந்திராதியர் -ஆர்த்தனர் குமரனை ஏத்தி . 
பாறு லாவரு களேவாத்தமலையும் படிமேல் 
வீறு சோணித நீத்தமும் வேவுற விழித்து 
நீற தாக்கினான் சூரனை அட்டிலன் நின்றான் 
ஆறு மாமுகன் ஆடலை உன்னினன் ஆங்கொல் . 
ஆகும் எல்லையின் ஒல்லையின் அடுகளத் தடைந்த 
சேகு நெஞ்சுடைச் சூரன் இத் திறமெலாந் தெரிந்து 
மாக நீடுநந் தானையை அலைத்தமாற் றலனை 
நாகர் தம்மொடு முடிக்குவன் யானென நவின்றான் . 
மாற்றம் இத்திறம் இரைத்திடும் அவுணர்கோன் மனத்தில் 
சீற்ற மூண்டிட அமர்வினை குறித்தனன் திகிரிக் 
காற்றின் ஒல்லைவந் தேற்றலும் மருத்துவன் கடவிப் 
போற்று தேர்மிசை முருகனுஞ் சென்றெதிர் புகுந்தான் . 
புக்க காலையில் அறுமுகன் தோற்றமும் புடையின் 
மிக்க பன்னிரு கரங்களும் வியன் படைக் கலனுந் 
தொக்க வீரமும் வன்மையும் நோக்கியே தொல்லைத் 
தக்க னேயென அவுணர்கோன் இன்னன சாற்றும் . 


149 


150 


151 


152 


153 


272 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


சிறந்த வான்மதி மிலைச்சினோன் அருள்புரி செயலால் 
இறந்தி டேனியான் என்றுமிப் பெற்றியாய் இருப்பேன் 
மறந்தும் என்னொடு பொருதிலர் தேவரும் மலைந்தே 
இறந்து ளார்பலர் உணர்ந்திலை போலுநீ இதுவே . 

154 
உள்ளம் நொந்துநொந் தென்பணி ஆற்றியே உலைந்து 
தள்ளு றுஞ்சுரர் மொழியினைச் சரதமென் றுனனிப் 
பிள்ளை மென்மதி யாலிவண் வந்தனை பெரிதும் 
அள்ள லுற்றுழிப் புகுந்திடுங் கயமுனி யதுபோல் . 

155 
உடைப்பெரும்படை செலுத்தனை பாலனென் றுன்னை 
விடுப்ப தில்லையால் வெரிந்து கொடுக்கினும் விரைவில் 
படுப்பன் வானவர் தொகையுடன் பாரிடர் கமையங் 
கெடுப்ப னென்றனன் தன்பெருங் கிளையுடன் கெடுவான் . 156 
வெம்பு ரைத்தொழிற் கொருவனாங் கயவநீ வெறிதே 
வம்பு ரைத்தனை யாவதொன் றில்லைநின் மார்பஞ் 
செம்பு ரைப்பட யாம்விடு கின்றதோர் திறல்வாய் 
அம்பு ரைத்திடு மாறுனக் கென்றனன் அமலன் . 

157 
ஆரும் நேரிலாப் புங்கவன் சேயின தறையச் 
சூர னாகிய அவுணர்கோன் துண்ணெனச் ரெயிர்த்து 
மேரு நேர்வதோர் வரிசிலை யெடுத்து விண்ணிரியும் 
வாரிபோன்றிடு நாணினை ஏற்றியே வளைத்தான் . 

158 
வளைத்தடங்கிரி புரைவதோர் சிலையினை வயத்தால் 
வளைத்த செய்கையைக் காண்டலும் பாரிடர் வானோர் 
வளைத்த டங்கடல் வந்திடு நஞ்சொடு மலைவான் 
வளைத்த தன்மைபோல் அவுணாதம் முதல்வனை வளைத்தார் . 159 
சிலையை வீசினர் கொடுமரம் வீசினர் ரெறிமூ 
விலையை வீசினர் படை யெலாம் வீசினர் எதிர்ந்தார் 
உலைய வீசியே அடல்செயும் மும்மதத் துவாவை 
வலையை வீசியே பிணித்திட மதித்துளார் என்ன . 

160 
கண்டு மற்றதை அவுணர்கோன் வில்லுமிழ் கணையாங் 
கொண்டல் நுண்துளி சிதறியே கணங்கள் கூட் டறுத்து 
விண்டு லாவர அரக்கினாற் குயின்ர தோர் வெற்பைச் 
சண்ட வெங்கனல் உடைப்பது போலவே தடிந்தான் . 161 
வீடி னார்களும் புயங்கரர் துணிந்திட மெலிந்து 
வாடி னார்களும் மயங்கி வீழ்ந் தார்களும் வல்லே 
ஓடி னார்களும் ஓடவும் வெருவிவேற் 

றுருவங் 
கூடி னார்களும் ஆயினர் பாரிடக் குழாத்தோர் . 

162 
பூதர் சாய்ந்துழி இலக்கரோ டெண் மரும் பொருவில் 
வேத நாயகன் தூதனுஞ் சூழ்ந்துடன் மேவிக் 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


278 


கோதை தூங்கிய கொடுமர மாயின குனித்துச் 
சோதி வான் கணை மாரிகள் அவுணன் மேற் சொரிந்தார் . 163 
சொரிந்த வெங்கணை எங்கணும் வருதலுஞ் சூரன் 
தெரிந்து வாளிதொட டறுக்கலன் நின்றதோர் செவ்வி 
விரைந்து வந்தவை ஆங்கவன் மெய்ப்பட விளிந்து 
பரிந்து போயின செய்ததொன் றில்லை அப் பகழி . 

164 
பரப்பின் ஈண்டிய வீரர்கஞ் சூழ்ச்சியைப் பாரா 
உரப்பி ஆவலங் கொட்டியே வெகுளிகொண் டொருதன் 
பொருப்பு நேர்சிலை கனித்துவெஞ் சிலீமுகம் பொழிந்து 
திருப்பெருந்தடந் தேரொடுஞ் பாரிகை திரிந்தான் . 165 
நூறு கோடிவெஞ் பரமொரு தொடையுற நூக்கிச் 
சூறை யாமென வட்டணை திரிந்துளான் சூழ்வோர் 
மாறு தூண்டிய - ரங்களைத் துணித்து மற்றவர்கள் 
ஏறு தேருடன் பிடித்திடு சிலைகளை இறுத்தான் . 

188 
வையம் வில்லுடன் இற்றபின் மற்வா மலைவு 
செய்ய உன் னுமுன் மொய்ப்பினும் உரத்தினுஞ் சிரத்துங் 
கையி னுங்கணை ஆயிரமாயிரங் கடுந்தீப் 
பெய்யும் மாரிபோற் பெறித்தனன் செம்புனல் பெருக . 167 
புரந்தனிற்செறி கறையினர் புலம்பு கொள் மனத்தார் 
உரந்தர ளர்ந்துளார் வில்வலி இரந்துளார் ஒருங்கே 
இரிந்து நீங்கினர் இலக்கரோ டெண்மரும் இளவல் 
திருந்த லன் தடந் தோமிரைப் பாய்ந்தனன் சினத்தால் . 168 
பாய்ந்து திண்டிறல் மொய்ம்பினான் பரமன் முன் னளி 
நாந்த கந்தனை யுரீ இக்கொடு நண்ணலர்க் கிறைவன் 
ஏந்து வில்லினைத் துணிததனன் துணித்தலும் எரிபோல் 
காய்ந்து வெய்யவன் புடைத்தனன் உத்திலோர் கரத்தால் . 169 
அங்கை கொண்டுசூர் ஒரு புடை புடைத்தலும் அகலம் 
பொங்கு சோணிதம் அலைத்திட . வாகையம் புயத்துச் 
சிங்கம் வீழ்ந்தயர் வுற்றிடத் தூதனைச் செகுத்தல் 
இங்கெனக்கடா தென்றெடுத் தும்பரின் எறிந்தான் . 170 
எறிந்த காலையில் விண்ணிடைப் படர்ந்திடும் ஏந்தல் 
அறிந்து மீண்டுரென் றுமா முகன் புடை அடைந்தான் 
தறிந்து போகிய சிலையினைத் தரைமிரை யிட்டுச் 
சிறந்த தோர்தனு எடுத்தனன் தீயரில் தீயோன் . 

171 
அத்த மேல்கிரி உதயமால் வரைத்துணை யான்று 
நித்த லும்பிறர்க் கிடர் செய்து மேருவின் ஈண் 
கொத்து நீடுபல் பூவடுடைத் தாகியே குமரன் 
சத்தி யாலட நின்றவெற் பனையதத் தனுவே . 

172 
18 


274 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


வனைக ருங்கழல் அவுணனக் கார்முகம் வளைத்துப் 
புனலும் அங்கியும் காலுடன் ஒலிப்பது புரைய 
எனைவ ருந்துளக் குறும்வகை நாணொலி யெடுத்தான் 
அனைய பெற்றியை அறிந்தனன் அமரரை அளித்தோன் . 173 
புயலின் மேனியன் புவி நுகர் காலையும் போதன் 
துயிலு மாலையுந் துஞ்சிய வேலையுந் தொலையா 
தியலு மண்டத்தின் அடிமுடி உருவிநின் றிலங்குங் 
கயிலை போல்வதோர் நெடுஞ்சிலை எடுத்தனன் கந்தன் . 174 
வாரி யாலுல கழிந்திடும் எல்லையின் மருங்கின் 
மேரு வாதியாம் வரைகளுங் கிரிகளும் விசும்பில் 
காரு மேலுள உலகமும் அமாருங் கயிலைச் 
சாரல் சூழ்தல்போல் விரவியார்ப் புடையதத் தனுவே . 175 
நீட்ட மிக்கதோர் அப்பெருஞ் சிலையினை நிமலன் 
தோட்டு ணைக்கொடு வாங்கியேழ் வகையினால் தோன்றும் 
ஈட்ட மிக்கபல் லுயிர்களும் வான்உரும் ஏற்றின் 
கூட்ட மாகியே யார்த்தெனக் குணத்தொலி கொண்டான் . 176 
குணங்கொள் பேரொலி கோடலும் இரலையூர் கொற்றத் 
தணங்கு லாவரு கார்முகங் குழைத்துளை யவதி 
இணங்க வாங்கியே பத்து நூ றாயிரத் திரட்டி 
கணங்கொள் வெஞ்சரம் உகைத்தனன் கூற்றினுங் கடியோன் .177 
வான்மறைத்தன மாதிரம் மறைத்தன மதிதோய் 
மீன்மறைத்தன கதிர்வெயின் மறைத்தன வேலை 
தான்மறைத்தன வசுமதி மறைத்தன தருவார் 
கான்மறைத்தன வரைகளை மறைத்தன கணைகள் . 

178 
காற்றிற் செல்வன அங்கியிற் படர்வன கடுங்கட் 
கூற்றிற் கொல்வன வேலைவெவ் விடததினுங் கொடிய 
பாற்றுத் தொல்சிறை உள்ளன பஃறலை படைத்த 
நாற்றிக் கும்புகழ் அவுணர்கோன் ஆணையின் நடப்ப. 179 
பருமி தத்தன மேருவைத் துளைப்பன பாங்கர் 
வரைகிழிப்பன அண்டமும் பொதுப்பன வான்தோய் 
உருமி டிக்குலம் பொருவன விடத்தையுண் டுமிழ்வ 
கருமை பெற்றன சேயன தீயவன் கணைகள் . 

180 
துண்ட வெண் பிறை வாளெயிற் றவுணர்கோன் துரப்ப 
மிண்டு வெங்கணை யெங்கணுஞ் செறிந்திட . விண்ணோர் 
கண்டு கண்ணனை அணுகியே கைகுலைத் தைய 
உண்டு கொல்நமக் கொளிப்பதோர் இடமென உரைத்தார் . 181 
உரைத்து ளார்க்குமால் மாறுரை வழங்குமுன் ஒள்வேல் 
கரத்தி லேந்திய குமரவேள் இன்னது கண்ணால் 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


275 


182 


தெரித்து வெங்கனல் விடுத்திடும் ஊதைபோற் சிலதன் 
சரத்தி னாலவன் தூண்டிய கணையெலாந் தடிந்தான் . 
மடிந்தி டும்படி மாற்றலன் பரங்களை வள்ளல் 
தடிந்த தன்மைகண் டமரர்கள் உவகையில் தழைத்தார் 
படர்ந்து நீடிய கங்குலின் பாயிருள் புலர 
விடிந்த காலையின் எழுங்கதிர் கண்டமே தினிபோல் . 


183 


வேறு 


184 


185 


186 


அங்க வெல்லை அவுணர்கோன் , எங்கள் நாதன் எதிருற 
மங்குல் போல்வ ரம்பிலாச் , செங்கண் வாளி சிதறினான் . 
ஆய காலை அறுமுகன் , தீயன் உந்து செறிகணை 
மாய வாளி மாமழை , ஏயெ னாமுன் ஏ வினான் . 
எங்கள் நாதன் ஏவிய , துங்க வாளி சூர்விடும் 
புங்க வங்களைப்புரத், தங்கி போல றுத்தவே . 
அறுத்த பின்னும் அறனிலான் , மறுத்தும் வாளி மாமழை 
கறுத்த கண்டர் காளை மேல் , டெறுத்து வல்லை சிந்தினான் . 
சிந்து கின்ற செஞ்சரம் , வந்து ராமுன் வந்தெனக் 
கந்தன் நூறு கணைதொடா , அந்தில் பூழி ஆக்கினான் . 
பூழி செய்து பொள்ளென , ஊழி நாதன் ஒண்சரம் 
ஏழு நூற தேவினான் , சூழு மாயை தோன்றல்மேல் . 
மாயை மைந்தன் மற்றதை , ஆய வாளி யால் அறுத் 
தேயி னானி ராயிரஞ், சேயின் முன்சி லீமுகம் . 


187 


188 


189 


190 


வேறு 


191 


விட்டதனை அத்தொகை விறற்பகழி தன்னால் 
அட்டுவிரை விற்கடவுள் ஆயிர விரட்டி 
கட்டழலை யொத்துள கடுங்கணைகள் தம்மைத் 
தொட்டனன் வருத்தமொடு சூர்கிளை துளங்க. 
முராரியுத வுஞ்சு தனை முந்துதளை இட்டாண் 
டொராயிரம் அளித்தபரன் உய்த்தகணை செல்ல 
இராயிர நெடும்பகழி ஏவியவை நீக்கி 
அராவிறையும் வையமும் அழுங்கலுற ஆர்த்தான் . 
ஆர்த்தவன் விடுங்கணை அனைத்தினையும் முக்கண் 
மூர்த்திதரு கான்முளை செலச்செல முடித்தான் 
கார்த்தெழு புகைப்படலை கான்று நிமிர் செந்தீச் 
சேர்த்தினவை யாவையும் மிரைந்திடு திறம்போல் . 
ஐயன்விடு வாளிகளை அவ்வசுரன் நீக்கும் 
வெய்யன்விடு வாளிகளை வேள் கடி தறுக்கும் 


192 


193 


26 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


194 


195 


196 


எய்யுநெடு வெம்பகழி இற்றவைகள் சிந்தி 
வையமிசை போகியன வான மணித் தென்ன . 
முற்றிய அமர்த்தலை முனிந்திவர் செலுத்துங் 
கொற்றநெடு வாளிகள் குறைந்துழி எழுந்தீப் 
பற்றியது பாரிடை பகிர்ந்தவரை முற்றும் 
வற்றிய அளக்கரும் வறந்துளது கங்கை . 
தார்கெழுவு வேற்படை தடக்கையுடை யோனுஞ் 
சூரனும் இவாறமர் இயற்றுதொழில் காணா 
வீரமட மாதுளம் வியந்திவர் தமக்குள் 
ஆரிடை நடத்துமென ஐயமொடு நின்றாள் . 
ஆளரி தன் முன்னிளவல் ஆனை வாகனத்துக் 
காளை மகிழ் பின்னிளவல் கார்முகம் உகைக்கும் 
வாளிமழை ஏயலது மற்றவர்கள் தம்மை 
நீள்விழியி னால் தெரிகி லார்புடையின் நின்சேர் . 
நீடுசமர் இன்னணம் நிகழ்ச்சியுறும் எல்லை 
மேடமிசை ஊர்பரன் விடுத்தகணை எல்லாம் 
ஈடுபட நூறியவன் ஏறிவா, மான்தேர் 
ஆடுறு பதாகையை அறுத்துவிரைந்தாரத்தான் . 
ஆர்த்துவிறல் வால்வளையை அம்பவள வாயில் 
சேர்த்தியிசைத் தான் தனது சீர்த்தியினைத் தென்ன 
மூர்த்தமது தாழ்க்கிலன் முனிந்துகணை பின்னுந் 
தூர்த்துமுரு கன் தனது தோற்றமரைத் திட்டான் . 
மறைத்தபக ழித்தொகையை வாளிமழை தன்னாற் 
குறைத்தவுணன் ஊர்ந்திடு கொடிஞ்சிநெடு மான்தேர் 
விறற்கொடி கனைக்கொடிய வெஞ்ச மொ ரேமால் 
அறுத்து முரு கன்பரவை யாழ்கடலின் இட்டான் . 


197 


198 


199 


200 


201 


கான வர்க்குத் தலைவன் தனிக்கொடி 
மீன வேலையில் அற்றுடன் வீழ்ந்து ரிப் 
பானு கம்பனெ னப்படு பாரிடர் 
சேனை காவலன் தெற்றென நோக்கினான் . 
கண்டு சிந்தை களித்துப் பெருமிதங் 
கொண்டு குப்புற் றிசைத்துக் குனித்திடா 
அண்டர் போற்றத்தன் ஆயிரம் வாயினும் 
ஒண் தி ரட்சங்கம் ஒல்லைவைத் தூதினான் . 
கானு கம்படு கந்துகத் தேருடைப் 
பானு கம்பன் பனிமதி ஆயிரம் 
மானு கம்பவை வாய்வைத் திசைத்தலுந் 
தானு கம்பல தங்கிற்றவ் வோரையே . 


202 


203 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


277 


204 


பாய்பெரும்புகழ்ப் பானுகம் பன்வளை 
ஆயி ரங்களும் ஆர்த்திட அண்டர்தம் 
நாய கன் தன் விறல்கண்டு நாரணன் 
தூய சங்கு முழங்கிற்றுத் துண்ணென . 
போதம் அங்கதிற் புங்கவர் யாவருஞ் 
ரோதி வேற்படைத் தூயவன் ஏ றுதேர் 
மீது கேதனம் இல்லை. வியன் கொடி 
ஆதி நீயென் றழலினை ஏவினார் . 


205 


ஏவ லோடும் எரிதழற பண்ணவன 
வாவு குக்குட மாணகொடி யாகியே 
தேவதேவன திருநெடுந் தேர்மிசை 
மேவி ஆர்த்தனன அடைம் வெடிபட . 


206 


207 


208 


209 


படியி லாதமர் பண்ணவன் தேர்மிசைக் 
கொடிய தாய்நின்று குக்கு டங்கூயது 
கடிய தானவர் கங்குல் புலர்ந்திடும் 
விடியல் வைகறை வேலையைக் காட்டல் போல் . 
பங்க மோடு தபனனும் ஆர்த்தலும் 
மங்குல் வண்ணத்து மாயவன் ஆர்த்தனன் 
பங்க யாசனப் பண்ணவன் ஆர்த்தனன 
திங்கள் ஆர்த்தது ரெங்கதிர் ஆர்ப்பவே . 
மறலி ஆர்த்தனன் மாருதங் கட்கெலாம் 
இறைவன் ஆர் ததனன் இந்திரன் ஆர்த்தனன் 
அறைக டற்கா சானவன் ஆர்த்தனன் 
குறைவில் செல்வக் குபேரனும் ஆர்த்தனன் . 
ஆர்த்த ஓரைபோய் அண்டததை முட்டியே 
சூர்த்த நோக்குடைச் சூரபன் மன்செவிச் 
சீர்த்து ளைக்குட் செறிதலுந் தேவரைப் 
பார்த்த னன்கடு உண்டன்ன பான்மையான் . 
மாறி லென்முன் வருவதற் கஞ்சியே 
பாறு போன்று பழுவத்துலைந்துளார் 
தேறி வந்து தெழித்தனர் என்முனும் 
ஆறு மாமுகன் ஆற்றல் கொண் டேகொலாம் . 
நன்று நன்றிது நான் முகன் ஆதியா 
நின்ற தேவர் நிலையழித் தொல்லையில் 
கொன்று பின்னர்க் குமரனை வெல்வனால் 
என்று சீறினன் யாரையும் எண்ணலான் . 
இருக்க மைந்தன் இகலிவண் விண்ணிடைச் 
செருக்கு தேவர் திறலினைச் சிந்துவான் 


210 


211 


212 


278 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


213 


214 


அருக்க னோடிய அந்தரத் துய்க்குதி 
தருக்கு தேரினைச் சாரதி நீயென்றான் . 
மற்றிவ் வாறு வலவனை நோக்கியே 
சொற்ற காலைத் தொழுதெந்தை நன்றெனாப் 
பொற்றை போலும் பொலன் மணித் தேரினை 
வெற்றி யாகென விண்மிசைத் தூண்டினான் . 
பாகன் தூணடிய பாண்டிலந் தேரெழீ இ 
மேகங் கீண்டு மிசைப்படு சூறையின் 
ஆகங் கீறி அமரர்கள் ஈண்டிய 
மாகஞ் சென்றது வானிழிந் தென்னவே. 
சென்ற தேரொடு சேணிடைப் புக்குளான் 
குன்ற மன்ன கொடுஞ்சிலை கோட்டியே 
துன்று தேவர் தொகை இரிந் தோடு ) 
மன்ற வாளி மரைகளை வீசினான் . 
வீசு கின்றுழி விண்ணவர் மேற்பாம் 
நீசன் விட்டிடு நீர்மையை நோக்கியே 
ஈசன் மாமகன் ஈண்டுநின் றெண்ணிலா 
ஆசு கங்களுய்த் தங்களை சிந்தினான் 


215 


216 


217 


218 


219 


மற்றவை துணிந்தபின் வடிக்கயி 1) முட்கோல் 
பற்றிய தடக்கையுள பாகுதனை நோக்கிக் 
கொற்ற அயில் தூண்டியொரு குனறைவெளி கண்டோன் 
தெற்றென விண் மேல்நமது தேர்விடுதி யென் முன் . 
என்னலும் இறைஞ்சி இர லைப்பரியின் மேலோன் 
பொன்னுலகு பாருலகு புக்கெழுவ தென்ன 
மின்னின் மிளிர் தேர தனை விணமிரைக டாவி 
நன்னெறி செலா அவுணர் நாயகன் முன் உய்த்தான் . 
வையநெடு வானமிரை வல்லைபுகும் மால்லை 
ஐயன் இமை யோர்கள் அயர்ந் தோடுவது நோக்கி 
கையலிர் புலம்பலிர் நடுங்கலிர்கள் என்றோர் 
செய்யகரம் ஏந்திமுரு கன்கருணை செய்தான் . 
கந்தன்மொழி வானவர்க ணத்தவர்கள் கேளா 
எந்தையிவண் வந்திட லின் யாமுயிர் படைத்தே 
உய்ந்தனம் எனாவிரைவில் ஓடுவது நீங்கிச் 
சிந்தைமகிழ் வத்தொடு திகந்தமுற நின்றார் . 
நின்றிடலும் வெவ்வவுணன் நீர்மையது நோக்கிப் 
பின்றிடுவ ராம்பிரம னே முதல தேவர் 
ஒன்றொர்சிறு வன்கொலெனை உற்றெதிரு நீரான் 
நன்றிதென வேவெகுளி கொண்டுநகை செய்தான் 


220 


221 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


279 


223 


காய்சின மிதந்தவுணர் காவலன் அநந்தம் 
ஆசுகம் விரைந்து படர் ஆசுகம தென்ன 
வீசுதலும் வாளிபல விட்டவை விலக்கி 
ஈசனருள் மாமதலை ஏற்றிகல் புரிந்தான் . 
சுறுக்கொள மயிர்ப்பொடி உயிர்ப்புவிடு சூரன் 
கறைக்கதிர் அயிற்பொலி கரத்தன் இவர் தம்மில் 
செறுத்துடன் வடிக்கணை செலுத்தி அகல் வானம் 
மறைப்பது மறுக்குவது மாகிமலை வுற்றார் . 


224 


225 


228 


வேறு 
விரைந்திரு வோர்களும் வியன்கணை மாரிகள் 
சொரிந்தனர் பேரமா தொடர்ந்துபொய் போழ்தினில் 
புரிந்தது மாதிரம் இரங்கினர் பாருளர் 
திரிந்தன பாரிகை சிறந்தவர் தேர்களே . 
கறங்கினம் போல்வன கலஞ்செய் குலாலன 
திறங்கொளும் ஆழிகள் திரிந்தன மானுவ 
மறங்கெழு சூறைகள் மயங்கின போல்வன 
துறுங்கணை மாரிகள் பொரிந்தவர் தேர்களே . 
பாதல மூழ்குவ பாரிடை சூழ்குவ 
மாதிர மோடுவ வாரிதி சேர் 

சர்குவ 
பூதர மேவுவ பூமல் போன் நகர் 
மீதினும் ஏகுவ மீளுவ தேர்களே . 
எண்டிரை சூழும் இருங்கடல் பாய்வன 
விண்டொடு நேமி வியன் கிரி வாவுவ 
கொண்டலின் ஆரிருள் கொண்டுழி போகுவ 
அண்டமுன் ஏகுவ அங்கவர் ஏ றுதேர் 
பெயர்ந்திடு தேருறு பிழம்பவை காணுபு 
தியங்கினர் நான்முகர் தெரிந்திலர் சீருரு 
மயங்கினர் ஆதவர் மருண்டனர் வானவர் 
உயங்கினர் பாருளர் உலைந்தனர் நாகரே 
முதிர்ந்திடு போரினர் முழங்கிய தேர்செல 
அதிர்ந்தது பாருல கலைந்தன வேலைகள் 
பிதிர்ந்தன மால்வரை பிளந்தது வான் முக 
டுதிர்ந்தன தாரகை உகுந்தன கார்களே . 


227 


228 


229 


230 


வேறு 


தேரிவை இரண்டு மாகித் திகழுமூ தண்ட மெங்குஞ் 
சாரிகை வருத லோடுஞ் சண்முகன் மீது செல்லச் 
சூரெனும் அவுணர் கோமான் தொலையுநாள் எழிலி பொங்கி 
ஆரழல் மழைகான் றென்ன அடு , ரமாரி தூர்த்தான் . 


231 


280 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மழுப்படை அருந்த கோடி வச்சிரந் திகழ்முச் சென்னிக் 
கழுப்படை அநந்த கோடி கப்பணம் அருந்த கோடி 
கொழுப்படை. அருந்த கோடி குலிசம்வேல் அருந்த கோடி 
எழுப்படை அநந்த கோடி இடையிடை இடிபோல் உய்த்தான் . 232 
கூற்றுயிர் குடிக்குந் துப்பிற் கொடும்படை மாரி தன்னை 
ஆற்றலின் அவுணர் கோமான் விடுத்து அவற்றை யெல்லாங் 
காற்றெனப் பகழி தூண்டி முறைமுறை கடிதிற் சிந்தி 
மாற்றினன் திரிந்தான் ஐயன் மூதண்ட வரைப்பு முற்றும் . 
இத்திறந் திரிந்த செவ்வேள் இடை தெரிந் தேரொ டேழு 
பொத்திரந் தன்னைத் தூண்டிப் புகழுறும் அவுணர் செம்மல் 
சித்திரத் தேரும் மாவின் தொகுதியுஞ் சிந்தி நீக்கக் 
கைத்தனு வோடுந் தீயோன் கதுமெனப் புவிக்கண் உற்ரன் . 234 
நாணுடை . வரிவில் வாங்கி நண்ணலன் நஞ்சு பில்கும் 
ஏணுடை வயிர வாளி எண்ணில தூண்டி சற்டத் 
தாணுவின் மதலை கண்டு தன்பெருஞ் சிலையைக் கோட்டி , 
தூணிகொள் கணையின் மாரி பொடுத்தவை துணித்து விட்டான் . 235 
துணிப்புறும் எல்லை வல்லே சுடாக்கணை அருந்த கோடி 
தணப்பற விடுத்த லோடுஞ் 307 முகன் அவற்றை யெல்லாங் 
கணைப்பெரு மரையால் மாற்றிக் காசிபன் தனது பெம்மல் 
அணிப்படு தோள்மேற் பின்னும் ஆயிரம் பக ! ரி உய்கதான் . 236 
ஊழியின் முதல்வன் மைந்தன் ஒராயிடங் கணையஞ் சூரன் 
பாழியம் புயத்து மீது படுத லுங் கடி 3 த இற்றுச் 
சூழுறச் சிதறிற் றம்மா தொலைவிலா வயிரங் கொடை 
காழ்கிளர் வரைமேல் வீழ்ந்த கன் மழைத் தன்மை யேபோல் . 237 
அந்தமில் வன்மை ான்ற அவுணன்மர் கனை நோக்கி 
முந்துறு வெகுளி தூண்ட முறுவலும் உயிர்ப்புந் போன் ! ) 
எந்தைதன் மொய்ம்பிற் செல்ல இராயிரம் பகழி வாங்கிச் 
சிந்தையிற் கடிது தூண்டித தேவரும் மருள ஆர்த்தான் . 238 
உட்டெளி வுற்றோர் காணும் ஒப்பிலா முதல்வன் தோளமேல் 
விட்டிடு பகழி முற்றும் வெந்துவெந் துகள தாகிப் 
பட்டன திரைகள் முற்றும் பரந்தன பரத்தின மேலோன 
கட்டழல் அதனால் மாய்ந்த காமவேள் யாக்கை யேபோல . 

239 
ஆங்கது காலை தன்னில் அறுமுகம் படைத்த ஐயன் 
நீங்கரு நெறியால் உய்த்த நெடுஞ்சரம் அனைத்தும் மாற்றிப் 
பாங்கமர் வயவர் மீதும் பாரிடப் படைகள் மீதுந் 
தீங்கணை அழுத்த லுற்றான் தேவரை இடுக்கண் செய்தான் . 240 
தன்னிணை தானே யாகி நின்றிடுந் தனிவேல் வீரன் 
அன்னதோர் தன்மை கண்டோ ராயிரம் பகழி பூட்டித் 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


281 


துன்னலன் குனித்த பாபந் துணித்தனன் துணியா முன்னம் 
பின்னுமோர் சிலையை ஏந்திப் பெருமுகில் இரிய ஆர்த்தான் . 241 
இம்பரின் மலைந்த சூரன் இம்மென வருக்கொண் டேகி 
அம்பரத் திடையே தோன்ற அன்னது குமரன் காணா 
உம்பரிற் சென்று தாக்க ஓரிறை எதிர்ந்து நின்று 
நம்பியொ டாடல் செய்வான் நவிலரும் மாயை சூழ்வான் . 242 
விண்ணிடை நின் ) சூரன் விரைந்துடன் காந்து சென்று 
மணணிடை மீட்டுஞ் செல்ல மாநில வரைப்பிற் செவ்வேள் 
துண்ணென வந்து வெம்போர் தொடங்கலுந் தோற்ற மாற்றிக் 
கண்ணகல் தூய நீத்தக் கனைகடல் நடுவண் ஆனான் 

243 
ஆயிடை முருக வேள்டென மடுசமர் இயற்றும் எல்லை 
மாயையின் மறைந்து சூபன் மாதி ) முடிவில் தோன்ற 
ெெயன ஆடுைஞ் செவ்வேள் 5 கியே நெடும்போர் ஆற்றக் 
காய்கனல் உமிழும் வேலான் காந்துபா தலத்தின் நின்றான் . 244 
ஆறிரு தடந்தோள் வள்ளல் அதுகண்டு பிலத்து ளேகி 
மா றமர் இயற்றும் எல்லை வல்லை தன் னுருவ மாற்றி 
வீறுள சிமையச் செம்பொன் மோருவின் குவட்டின் நிற்ப 
மறுடை முதல்வன மைந்தன் இம்மென அங்கட் சென்றான் . 245 
மேருவின் சுகாம் நண்ணி வேலுடைத் தடக்கை வீரன் 
பேரமர் இயற்றத் தீயோன் பின்னரும் ஆண்டு நீங்கி 
நாரணன் உலகில் தோன் ,1) நம்பியந் தொடர்ந்து போந்து 
சூரெனும் அவுண னோடு தொல்மர் ஆற்றி நின்றான் . 

246 
ஆற்றிடு கின்ற காலத் தவுணாகோன அண்ட கோள 
மேற்றிகழ் வாயில் செல்ல விமலனும் அங்கண் ஏகி 
ஏற்றெதிர் மலையா அன்னான் ஏறிய இவுளித் தேரைக் 
கூற்று றழ் பகழி தன்னால் அட்டனன் கொற்றங் கொணடான் . 247 
கந்துக விரய மான்தேர் இற்றலுங் கடுங்கோன் மன்னன் 
இந்திர ஞாலம் என்னும் எறுழ்மணித் தடந்தேர் தன்னைச் 
சிந்தனை செய்த லோடுஞ் பேண்கிளர் செலவிற் றாகி 
வந்திட அதன்மேல் ஏறி வல்லைபோர் புரிதல் உற்றான் . 

248 
மண்டமர் புரியும் எல்லை வள்ளல் தன் பகழி தன்னால் 
அண்டம் தடைந்த வாயில் அடைத்ததும் அப்பால் உள்ள 
கண்டம தெல்லாஞ் செல்லாத் தன்மையுந் தகுவர் கோமான் 
கண்டனன் நன்று நன்றென் இறைத்தொழிற் காவ லென்றான் . 249 
இறைத்தொழில் அவுணர் செம்மல் ஏந்துதன் சிலையை வாங்கித் 
திறத்தொடும் அருந்த கோடி செஞ்பரந் தூண்டி அண்ட 
நெறிப்படு வாயில் பொத்து நெடுங்கணைக் கதவ முற்றும் 
அறுத்து நுண் தூளி ஆக்கி அம்பரஞ் சுழல விட்டான் .. 

250 


282 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


C 


காவலன் அண்ட வாயிற் கணைகளின் கபாடம் நீக்கி 
மாவொடு களிறுந் தேரும் வயவரும் வரம்பின் றாகி 
ஓவரு நெறியின் அப்பால் உற்றதன் தானை தன்னைக் 
கூவினன் வருக என்று குவவுத்தோள் கொட்டி ஆர்த்தான் . 251 
ஆர்த்திடு கின்ற காலத் தண்டத்தின் அப்பால் நின் ] ) 
தேர்த்தொகை களிற்றின் பட்டந் திறல் கெழும் இவுளிப் பந்தி 
சூர்த்திடும் அவுண வெள்ளந் துண்ணெனாண்டை ஏகிப் 
போர்த்தொழில் முயன்று செவ்வேள் புடையுறத் தெழித்துச் சூழ்ந்த . 252 
நீணுதல் விழியின் வந்த நிரு மலக் கடவுள் தன்னை 
ஏணொடும் அண்டத் தப்பால் இருந்திடு தானை சுற்றச் 
சேணுறு நெறிக்கண் நின்ற) திரை முகன் முதலாந் தேவர் 
காணுத லோடும் உள்ளங் கலங்கிமற் றினைய சொல்வார் . 253 
காலமோ டுலகம் உண்ணக் கனன்றெழு கரிய தீயின் 
கோலமோ அண்டத் தப்பாற்தரைபுனல் நீத்தந் தானோ 
ஆலமோ அனிக் கொண்மூ ஆயிர கோடி சூழ்ந்க 
சாலமோ யாதோ என்று தலைப்பளித திரியல் போனார் . 

254 
ஆயின காலை தன்னில் அண்டங்கள் தோறும் நின்ற 
மாயிருந் தகுவன் தானை வந்து ஏன் மருங்கு சுற்றிப் 
பாய்புனல் முகில்கான் றென்னப் படைத்தொகை வீசி ஆர்ப்பத் 
தீயுரு வான செம்மல் சிறிது கன் நாட்டம் வைத்தான் . 

255 
அட லையின் நலத்தை வீட்டி அரும்பெறல் ஆக்கஞ் சிந்தி 
அடலையின் உணர்வின் சாகும் அவுணாகோன் தானை முற்றும் 
அடலையின் நெடுவேல் அண்ணல் அலெ விரித்த லோடும் 
அடலையின் உருவாய் அண்டத் தொல்லுரு வழித்த மன்னோ. 256 
முற்படும் அனிக முற்றும் முடிதலும் முடித லின்றி 
எற்படும் அண்டத் தப்பால் F ண்டிய பதாகி னிக்குள் 
பிற்பட அளப்பில் தேனை பெயர்ந்துமற் றீண்டை துன்னிச் 
சிற்பரன் குமரன் தன்பாற் படைமுறை சிதறிச் சூழ்ந்த 257 
பரப்பொடு மிடைந்த தானைப் பரவையை நோக்கி ஐயன் 
நெருப்புமிழ் தன்மைத தென்ன நெட்டுயிர்ப் பனிலமுந்தி 
உரப்பினன் சிறிதே அற்றால் உம்பரில் குவிந்த பூளைப் 
பொருப்பிடை அமுல்புக் கென்னப் பூழியாய் உலகம் போர்த்த , 258 
மாட்சியின் உலவு பேனை வடிவெலாம் விடுத்துத் தொல்லை 
மாட்சியின் உயிரே தாங்கி மலை துமென் றுன்னிப் பின்னுஞ் 
சூட்சியின் வளைந்த வாபோற் ரோதிவேற் குமரன் தன்பாற் 
சூட்சியின் மேவிற் றம்மா தூய நுண் துகளின் ஈட்டம் . 

259 
அந்தமில் தானை முற்றும் அக்கன் ஓர் உங்கா ரத்தால் 
வெந்துக ளாகப் பின்னும் மேலையண்டத்துள் நின்ற 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


283 


10 . 


தந்தியும் பரியுந் தேருந் தானவப் படையும் ஆர்த்து 
வந்துவந் தயலிற் சூழ வரம்பிலா முதல்வன் கண்டான் . 

260 
திருத்தமிழ் மதுரை தன்னிற் சிவன் பொருள் நிறுக்கு மாற்றல் 
உருத்திர சரும னாகி உற்றிடு நிமலன வெம்போர் 
உருத்திகொள் கணிச்சி சூலம் ஆழி தண .ெழுவ தாகுங் 
கரத்தினிற் படைகள் தம்மை நோக்கியே கழ லுற்றான் . 261 
வென்றியம் படை. காள் கேண்மோ விரைந்துடன் கழுவி நம்பாற் 
சென்றிடும் அனிகந் தன்னைச் செனனெறி பொமல் அப்பால் 
நின்றிடு படையை எல்லாம் நீவிர்பல் லுருக்கொண் டேகிக் 
கொன்றிவண் வருதி சென்று கூறிமற் றிவற்றைத் தொட்டான் . 262 
ஆதிநா யகன்விட் டுள்ள படை யெலாம் அருந்த கோடி 
சோதியார் கதிருந் தீயும் பணிகளும் போலத் தோன்றி 
ஏ திலான் அனிக மாகி இம்பருற் பனைவி மைப்பின் 
பாதியின் முன்னம் அட்டுப் பெருவிறல் படைத்த மன்னோ. 263 
தூயதோர் குமரற் சூழ்ந்த படையை முன் தொலைத்து வீட்டி 
ஏயின படையோரைந்தும் இம்பரே ஒழிய நின் ) 
ஆயிரத் தோரேழ் அண்டத் தகலமுஞ் சென்று சென்சங் 
கோய்வற எழுந்த தானை முழுதூட் டுலவு கின . 

264 
ஐவகைப் படைகள் முற்றும் அண்டங்கள் தோறும் நின் 1) 
வெவ்விய அவுணர்த் தேய்த்து விரை வொடு திரித லோடுந் 
தெவ்வியல் அவுணர் மன்னன் பெயிர்ததுமற் றிதனை நோக்கி 
இவ்வொரு கணத்தின் முன்னம் இவனுயிர் உண்பன் என்றான் . 265 
சாற்றியித தன்மை தன்னைத் தானவர்க் கரன் முன்னங் 
கூற்றுயிர் குடித்த நோன்றாட் பண ணவன் கொடுப்பக் கொண்ட 
மாற் மருந் திகிரி தன்னை வாங்கினன் வழிபட் டேத்திக் 
காற்றினுங் கடிது செல்லக் கந்தவேள் மீது விட்டான் . 

266 
விட்டிடு திகிரி யாரும் வெருக்கொள விரைந்து சென்று 
கிட்டிய காலைச் செவ்வேள் கிளர்ந்ததோர் பாணி நீட்டி 
வட்டணை நேமி தன்னை வருதியால் என்று பற்ற 
ஒட்டலன் அதனை நோக்கி உளந்தளர்ந் துயிர்த்து நின்றான் . 267 
உண்ணிலா மாயை வல்ல ஒருதனித் தேர்மேல் நின்றோன் 
எண்ணிலா உருவங் கொண்டே இருங்கணை மாரி தூர்ப்பத் 
தெண்ணிலா மௌலி அண்ணல் உதவிய செம்மல் நோக்கி 
நண்ணலான் ஒருவன் மாய நன்றுநன் றென்று நக்கான் . 288 
சிறுநகை செய்து மேலாஞ் சேதனப் பகழி பூட்டி 
அறுமுகன் அவுணர் ரெம்மல் ஆற்றிடு மாய முற்றும் 
இறைதனில் முடித்தி யென்றே ஏவலும் விரைவின் கி 
முறைநெறி பிழைத்தோன் மாயம் முற்பெருங் கட்ட தன்றே . 289 


284 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


மாயையின் உருவ நீங்க வலியழிந் துள்ளம் மாழ்கித் 
தீயவன் ஒருவ னாகிச் சேணுயர் தேரின் நின்றான் 
ஆயது தெரிந்து வானோர் அறுமுகத் தவனைப் போற்றிப் 
பாய்புனற் கடலின் ஆர்த்துப் பனிமலர் மாரி தூர்க்தார் . 270 
தூர்த்தலுந் தேருந் தானுந் துண்ணெனக் கரந்து சூரன் 
பேர் த்திடு மண் கூடப் பித்திகை வாயி லெய்தி 
ஆர்த்தறை கூவிப் புக்காங் கப்புறத் தண்டஞ் செல்லத் 
தீர்த்தனும் அதனை நோக்கிக் தீயனைத் தொடர்ந்து போனான் . 

271 
தொடர்ந்து தன் மன கதிற் ல்லுந் தொல்லை மால் இரத்த தோடுங் 
கடந்தபேர் ஆடல் மிக்க காசிபன் கனயன நின் ! ) 
இடந்தலைப் படலும் அன்னான் பந்டையோ டிகற்போ பாற்றி 
அடுந்திறல் மாயை நீரால் அப்புறத தண்டம் போனான் 

272 
இந்நிலை அவுணர் கோமான் இருநிலத தண்ட முற்றும் 
மின்னெனப் படர்ந்து சோனறி வெய்ய போர் விளைத்து நின் 11 
பின்னருங் கரந்து செல்லப் பிரானும் அவ் வண்டந் கோ றுந் 
துன்னலன் தனை விடாது கொடாந்தமர் இயற்றிப் போனான் . 273 


வேறு 


274 


275 


ஆய காலை அயன்முகல் தேவர்கள் 
நேய மிக்க குரவரை நீங்கிய 
சேயி னோர்களில் கேம்பித் திருமகள் 
நாய கன் றனை நோக்கி நவிலுவார் . 
வலங்கை வாளுடை மாயை என் மாமகன் 
பொலன் கொள் அண்டப் புரைதனுட் போயினான் 
இலங் வேற்படை யெந்தைதன் போரிடை 
விலங்கி னான லன் என்றும் விளிகிலான் . 
மாயை ஆற் ) வும் வல்லவன் ஈண்டொரீஇப் 
போய தன்மை புணர்ச்சிய கேயலால் 
ஆயின் வேறிலை ஆறிரு மொய்ம்புடைத் 
தூயன் மற்றது சூழ்ந்திலன் போலுமால் . 
வாடி னானென மாற்றல னைத்தொடர்ந் 
தோடி னான் எந்தை ஒல்லையிற் சூரனைக் 
கூடி னான் கொல் குறுகல னாகியே 
நாடி னான் கொல் அறிகிலம் நாமெலாம் . 
மாக மேல்நிமிர் மற்றையண் டத்தினுஞ் 
சேகு லாவிய சிந்தையன் தன்னுடன் 
ஏகினான் ஐயன் என்னினித் தான்விளை 
வாகு மோவென்றும் அஞ்சுதும் ஏழையேம் . 
என்ற காலையில் அங்கெழிற் பூவைபோல் 
நின்ற மாயவன் நீள் மல ரோன் முதல் 


276 


277 


278 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


285 


துன்றும் வானவர் சூழலை நோக்கியே 
ஒன்றும் அன்பொ டுளப்பட ஓதுவான் . 


279 


வேறு 


280 


281 


282 


வஞ்ச மேதகும் அவுணர்கோன் ஆற்றலை மதித்தீண் 
டஞ்சி அஞ்சியே இரங்கலிர் அறுமுகத் தொருவன் 
செஞ்சி லைத் தனி வன்மையும் வீரமுந் தெரிந்து 
நெஞ்ர கத்திடை ஐயு று கின்றது நெறியோ . 
ஓதி யாகியும் உணர்ந்தவர்க் குணரவும் ஒண்ணா 
நீதி யாகியும் மலம தாகியே நிகழுஞ 
சோதி யாகியுந் தொழுதிடும் எம்மனோர்க கெல்லாம 
ஆதி யாகியும் நின்றவன அறுமுகன அனறே . 
ஈறி லாதமர் பரமனே கு / வியின் இயல்பாய 
ஆறு மாமுகங் கொண்டுதிக ரானென்ப கல்லால் 
வேறு செப்புதற் கியைாமோ மேலவன் தன்மை 
தேறி யுந்தெளி கின்றில் உமதுசிந் தையுமே 
ஐயம் எய்தலிர் ஆயி : கோடி அண்டத்தும் 
வெய்ய னேகினும் தொடர்ந்துபோய் வெஞ், மர் இயற்றிச் 
செய்ய வேலவன் துந்துவந் திடுந்தினைத் துணையில 
கையின் நெல்லிபோற காட்டுவன நீவிருங் காண்டீர் 
என்று மாயவன் (51/ }} லும் அயன்முதல் வாரம் 
நன்றெனத்தெளிவுற் , னர் அவ்வரி ந ணான் 
ஒன்றின் ஆயிர கோடியண் டததினும் ஓடி 
நின் நின்றமர் ஆடினன் எந்தையை நேர்ந்து 
வெந்தி மற்சமர் ஆற்றியே அவு ர்கோன் மீட்டும் 
இந்த வண்டத்து மகேந்திர வரைப்பில்வந் திறுத்தான் 
முந்து நீழலை விடா துடெல் வோரென முனிந்து 
கந்த னுந்தொடர்ந் தவனொடு போந்தனன் கடிது . 


283 


று 


284 


285 


வேறு 


போந்திடு தன்மை நோக்கிப் புராரிதன் பல்வன் நங்கள் 
ஏந்தலைத் தொடர்ந்தான் என்னா இம்பரில் அவுணர் தானை 
தீந்தழ லென்னப் பொங்கிர் ரெஙகையிற் படைகள் வீசி 
ஆய்ந்திடும் உணர்வின் மேலாம் ஆதிதன் புடைசூழ்ந் தார்க்தார் . 288 
நாதனும் அதனை நோக்கி நன்றிவர் முயற்சி யென்னா 
ஓதினன் முறுவல் செய்ய ஒன்னலன் தானை தொன்னாள் 
மூதெயில் என்ன நீறாய் வெந்துடன் முடிந்த தம்மா 
தாதைதன் செய்கை மைந்தன் செய்வது தக்க தன்றோ. 

287 
ஆனதோர் காலை தன்னில் அறுமுகம் படைத்த அண்ணல் 
தூநகை அங்கி செல்லத் துண்ணெனப் பதைத்து வீழ்ந்து 


286 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


தானவர் அனிகம் வெந்த சாம்பரின் குன்றை நோக்கி 
வானவர் மகிழ்ந்து பூத்தூய் வள்ளலை வழுத்தி நின்றார் . 

288 
முருகவிழ் தொடைய லான் றன் முறுவலான் அனிக முற்றும் 
விரைவின் நுண் துகள தாகி வீழ்தலும் அவுணர் வேந்தன் 
ஒருவனுந் தமியன் நின்றான் ஒண்டமிழ் முனிவன உண்ணத் 
திரைகட லின்றித் தோன்றுந் தீப்பெருங் கடவுள் ஒத்தான . 

289 
முன்படை குமரன் அங்கண் முறுவலித் திட்ட வாறும் 
தன்படை அழிந்த வாறும் தமியன் முன் நின்ற வாறும் 
கொன்படை வீர ரோடு குறட்படை - ஆர்க்கு மாறும் 
துன்படை அவுணன் கண்டாங் குளத்தொடுஞ் சொல்ல லுற்றான் . 200 
பின்னுறு துணைவர் மைந்தர் பேரியல் அமைச்சர் ஏனோர் 
முன்னுற முடிந்தார் இன்று முடிவுறாத் தானை முற்றும் 
பன்னிரு கரத்து மைந்தன் படுத்தனன் தமிய னானேன் 
என்னிவண் செய்வ தென்னா உயிர்த்தனன் எண்ண மிக்கான் . 291 
மாயவள் தன்னை மன்னன் மனத்திடை நினை கத லோடும் 
ஆயவள் வந்து தோன்றி அரும்பெறல் ஆற்றல் மைந்த 
நீயொரு தமிய னாகி நின் றுளந் தளாந்தே என்னைக் 
கூயினை முன்னிற்றென்னை தெரிவுறக் கூறு கென்றாள் . 292 
அறிந்திடு மாயை இவ்வா றடைதலுங் குமரன் போரின் 
மறந்துகு துணைவர் மைந்தர் மந்திரி தானை முற்றும் 
இறந்திட எஞ்சி னேன்யா னியாவரும் எழுதற் கொத்த 
திறந்தனை அருண்மோ என்ன நகைத்தவள் செப்ப லூற்றாள் . 293 
உறுபடை சுற்றந் துஞ் ஒருவனே யாயும் விண்ணோர் 
சிறைவிடுத் துய்யு மாறு சிந்தனை செய்தி லாய் நீ 
அறுமுகன் தன்னோ டின்னும் அமர்செயக் குறித்தி யாயின் 
நிறைபெருஞ் செல்வ வாழ்க்கை நீங்கினை போலும் அன்றே . 294 


பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவனைப் பாலன எனறே 
உன்னலை அவன்கை வேலால் ஒல்லையிற் படுதி கண்டாய் 
இன்னுயிர் துறக்க நின்றாய் என்மொழி கேட்பாய் அன்றே 
சென்னியில் விதியை யாவ ராயினுந் தீர்ந்தார் உண்டோ. 


295 


நின்றிட அனைய தன்மை நின்னுளம் மகிழு மாற்றால் 
பொன்றினர் எழுதல் வேண்டில் புறக்கடற் கொருசாராக 
மன்றல்கொள் அமுத சீத மந்தர கூடம் என் நேர் 
குன்றுள ததனை ஈண்டே கொணருதி கூடும் என் முள். 


296 


வ்வகை உரைத்து மாயை ஏகினள் ஏகலோடும் 
மைவரை யென்ன நின்ற மன்னவர் மன்னன் கேளா 
அவ்வைதன் சூழ்ச்சி நன்றால் அடுகளத் தவிந்தோர் யாரும் 
உய்வகை இதுவே என்னா உன்னினன் உவகை மிக்கான் . 


297 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


287 


ஆவகை உவகை கொள்ளா அமுதமந் தரங்கொண் டேக 
ஏவரை விடுத்தும் என்றே) இமைப்பொழு தவுணர் தங்கள் 
காவலன் முன்னி மாயக் கடுமுரண் தேரின் நீங்கித் 
தேவியல் அரிமான் ஏற்றுத் திறலுடை எருத்தம் புக்கான் . 

298 
இந்திர ஞாலந் தன்னை இறையவன் விளித்து நீயென் 
புந்தியின் விரைந்து சென்று புறக்கடல் மருங்கின் மேவி 
அந்தம தடைந்தோர்க் காவி அளித்திடும் அமுதங் கொண்ட 
மந்தர கிரியைக் கீண்டு மற்றிவண் கொணர்தி யென்றான் . 299 
விழுமிய மாய மான் தேர் வினவியோர் கணத்தின் முன்னம் 
எழுகட லினுக்கும் அப்பால் இருந்திடு கடலின் பார்போய் 
அழிவு தங்கண் நின் ) அமுகமந்தாததைக் கொண்டு 
வழிபடர் கதியின் மீண்டு மகேந்திரம் புக்க தன் )ே . 300 


அக்காலையில் இட தந்தரும் அமுத்த சனி வரையின் 
மெய்க்கால்வ ! அந்நாள் வரை வெம்பூல் இயற்றி 
மைக்காலன் மெய் யிருண்டி மறியும்படை முழுதும் 
தொக்காலம் தெழுந்தாலெனத் துண்ணென் றெழுந்தனவே. 301 
பரியின்தொகை முழுதுய்த்தன பனைபோலிய நெடுங்கைக் 
கரியின் தொகை முழுதுய்ந்தன கடுந்தேர் ததொகை ஈர்க்கும் 
அரியின் தொகை முழுதுய்ந்தன அவுணப்படை யாகி 
விரியுந்தொகை | ழுதுய்ந்தன மெய்யூறது நீங்கி . 

302 
வடிவற்றுடல் அரிந்திட்டிடும் உயிரானவும் மருமம் 
அடிகைத்தலம் முடிதோள் முதல் அங்கங்கள் குறைந்தே 
முடிவுற்றிடும் உயிரானவும் முளாக்கனல் உண்ணப் 
பொடிப்பட்டிடும் உயிரானவும் எழுந்திட்டன புவிமேல் . 303 
மிண்டிக்கடி துயிர்பெற்றெழு வெஞ்சூர்முதல் அனிகம் 
எண்டிக்கொடு புவிபா தலம் இருநாற்கடல் எங்கும் 
மண்டிக்ககனத்தேழவகை உலகங்களும் மல்கி 
அண்டத்தனி முடிகா றும் அடைந்திட்டன மிடைந்தே. 304 
மாதண்டம்எ முத்தோமரம் வயிரப்படை . வாள் கோல் 
கோதண்டம்மு கற்பல்படை கொடு தானவர் அனிகம் 
வேதண்டமெனச்சேணுயர் வேழம்பரி நிரைகள் 
மூதண்டம்வெடிக்கும்படி முழங்குற்றன அன்றே. 305 
எழுந்தான் வயப் புலிமாமுகன் இரவிப்பகை எழுந்தான் 
எழுந்தான்எரி முகவெய்யவன் இளமைந்தனும் எழுந்தான் 
எழுந்தான் அறத் தினைக்காய்பவன் இருபாலரும் எழுந்தார் 
எழுந்தார் ஒரு மூவாயிரர் ஏனோர்களும் எழுந்தார் . 

306 
சூர்க்கின்ற தொல் வடிவங்கொடு துண்ணென்றெழு கின்றோர் 
பார்க்கின்றனர் அனிகங்களைப் பகுவாய்திறந் திடிபோல் 


288 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ஆர்க்கின்றனர் தமதாடலை அறைகின்றனர் நம்மேல் 
போர்க்கின் றுவந் தனர்யாரெனப் புகல்கின்றனர் இகலால் . 307 
ஈடுற்றிடு சமரெல்லையில் இடையுற்றிடு படைகள் 
நாடுற்றிவண் எடுத்திட்டனர் நறையுற்றிடு தும்பை 
சூடுற்றிடு மணிமாமுடிச் சூரன்புடை தன்னில் 
கூடுற்றனர் வெம்போர் செயுங் குறிப்புற்றனர் அன்றே. 308 


வேறு 


309 


310 


311 


312 


உய்ந்திவர் யாவரும் ஒல்லை எழுந்தே 
அந்தமில் ரேனையொ டார்த திடு காலை 
இந்திர ஞாலம் எனப்படு மான்தேர் 
வந்தது தானவர் மன்னவன் முன்னம் . 
பொற்றையி னோடு பொலன்கெழு மான்தேர் 
உற்றதும் அன்பினர் உய்ந்தெழு மாறும் 
இற்றப தாதி இதைதெழு மா றுந் 
தெற்றென மாயவள் பெம்மல் தெரிந்தான் . 
மகிழ்ந்தனன் ஆர்த்தனன் வானவர் தம்மை 
இகழ்ந்தனன் விம்மிகம் பயதினன் யாயைப் 
புகழ்ந்தனன் மேனி பொடித்தனன் நெஞ்சந் 
திகழ்ந்தனன் நன்னகை செய்தனன் அன்பே ). 
உந்திதி ரப்புறும் உண்டிய நினறி 
முந்திநி ரப்பிடை மூழ்கினன வல்லே 
வெந்திறல ஆளி வியனறவி சேறி 
இந்திர நல்வளம் எய்திய தொத்தான . 
ஓங்கிய சென்னி உயர்ந்தன மொயம்பு 
வீங்கிய தா லுடன் மிக்மநாப்பு 4, 
தேங்கிய சிந்தை சிலிர்த்த உரோமம் 
ஆங்கவன் எய்திய தாரரை கிற்பார் . 
வஞ்சன் இதந்திடு மைந்தன் இவ் வாற் புல் 
நெஞ்ச மகிழ்ந்தவண் நின்றிடு காலை 
நஞ்சம் எழுந்திடு நாள்கொலி தென்ரோ 
அஞ்சி நடுங்கினர் அண்டர்கள் எல்லாம் . 
பொன்னகர் வாழ்க்கை புவித்திசை வாழ்க்கை 
பின்னுறு கின்ற பெரும்பத வாழ்க்கை 
எந்நகர் வாழ்க்கையும் எய்திய இன்னே 
ஒன்னலர் கொல்லுமுன் ஓடுதும் என்றார் . 
ஊர்ந்திடும் ஊர்திகள் ஓர்புடை தம்பாற் 
சார்ந்தவர் ஓர்புடை. தாமொரு பாலாய்ச் 
சேர்ந்திடு கைப்படை சிந்திவிண் ணோர்கள் 
பேர்ந்திரி கின்றனர் பின்னது நோக்கார் . 


313 


314 


315 


316 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


289 


317 


கிள்ளை புறாடமயில் கேழ்கிளர் அன்னம் 
பிள்ளை மணிக்குயில் பேரிசை ஆந்தை 
கள்ளுணும் வண்டு கரண்டம் தாதிப் 
புள்ளுரு வங்கொடு வானவர் போனார் . 
அங்கது நோக்கி அடற்கண வீரர் 
மங்கிய தானையும் மாண்டுளர் யாரும் 
இங்கெழு கின்றனர் யாமிவண் வீந்தாஞ் 
சங்கையி லென்று தளர்ந்தலை வற்றார் . 
இலக்கரும் எண்மரும் ஏந்தலும் நோக்கி 
அலக்கணும் அச்சமும் அற்புத நீருங் 
கலக்கமும் வெய்ய கடுஞ்சின முங்கொண் 
டுலைக்கனல் அன்ன உயிர்ப்பொடு நின்றார் . 


318 


319 


வென்றி கொண்டவேற் குமரன் இவ் விளைவெலாம் நோக்கி 
நின்ற ஒன்னலன் சூழ்ச்சியும் வலவைசொல் நெறியுங் 
குன்றின் வன்மையும் உய்ந்தெழு பரிசனர் குழுவும் 
நன்று நன்றெனக் கையெறிந் தழலெழ நகைத்தான் . 320 
ஆன காலையில் அரிமுகன் அலரி தன் பகைஞன் 
ஏனை மைந்தர்கள் அறத்தினை வெகுண்டிடும் ஏந்தல் 
சேனை காவலர் யாவருஞ் சூரன் முன் சென்று 
மான வீரமோ டிறைஞ்சிநின் றினையன வகுப்பார் . 321 
எந்தை நீயிவண் நிற்குதி யாமெலாம் ஏகிக் 
கந்த வேளுடன் அவன் படை . வீரரைக் கடிந்து 
சிந்த ராகிய பூதர்தந் தொகையையுஞ் செகுத்து 
வந்து நின்னடி வணங்குதும் வல்விரைந் தென்றார் . 322 
கொற்ற வீரர்கள் இவ்வகை உரைத்தலுங் கொடியோன் 
மற்றிவ் வாசகம் நன்றெனைப் போற்றுவான் வந்தீர் 
பற்ற லன்பெரு வன்மையும் வீரமும் படுத்து 
வெற்றி இன்றெனக் கருளுதி ராலென விடுத்தான் . 323 
விடுத்த காலையில் விடாதுசூழ் அனகங்கள் விரவி 
அடுத்து வந்திடப் பொள்ளென ஏகியே ஆர்த்துப் 
பிடித்த பல்வகைப் படைகளும் உருமெனப் பெய்து 
வடித்த வேற்படை நம்பியை அன்னவர் வளைத்தார் . 324 
தீங்ககனற்பெருங் கடவுள் பாற் செறியிருட் டொகைபோல் 
வாங்கு விற்கரத் தையனை அவுணர்கள் வளைப்ப 
ஏங்கல் உற்றனர் பாரிடர் ஏனையோர் எம்மால் 
தாங்கு தற்கரி திப்பெரும் படையெனத் தளர்ந்தார் . 325 
விறலு டைப்பஃறானையும் வெய்யவர் தொகையும் 
நொறிலு டைக்கதி கொண்டுசூழ் வுற்றது நோக்கி 
19 


290 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


அறுமுகத்தனிப் பண்ணவன் உயிர்த்தொகை அனைத்தும் 
இறுதி யைப்புரி கடவுள் மாப் படையினை எடுத்தான் . 

326 
அங்கை யிற்கொடு சிந்தையால் வழிபடல் ஆற்றிச் 
சிங்க மாமுகன் ஆதியாம் அவுணர்தந் திறத்தைச் 
சங்கை இன்றியே நின்றிடு தானை கள் தம்மை 
இங்கு வல்லையில் அடுதியால் எனவிடுத் திட்டான் . 327 
விடுத்த காலையில் கட்செவி நிரைகளும் விட மும் 
இடிக்கு மாங்களும் உருத்திரர் உருக்களும் எரியுங் 
கடற்பெருங்கணத் தொகுதியும் அளவிலாக் கடவுட் 
படைக்க லங்களு மாய்விரிந் ததுசிவன படையே . 

328 
இன்ன தன்மையால் அரன் படை மூதண்டம் எங்குந் 
துன்னி யார்த்தெழீ இத் துண்ணெனச் சென்றுசூழ் வுற்று 
முன்னர் உய்ந்தெழும் அவுணர்தம் படையெலாம் முருக்கி 
ஒன்ன லன் தமர் யாரையும் ஒருங்குகொன் றதுவே . 329 
முந்து வெய்யசூர்ப் பரிசனத் தொகையெலாம் முருக்கி 
இந்தி ரப்பெரு ஞாலமாந் தேர்மிசை இருந்த 
மந்த ரப்பெருங் கிரியினைத் துகளெழ மாய்த்துக் 
கந்த வேள் படை மீண்டது சிவன்படைக் கலமே . 

330 
அரிமுகத்தவன் ஆதவன் தனை முனம் அழன்றோன் 
எரிமுகத்தவன் வச்சிர மொய்ம்பன் நூற் றிருவர் 
முரண்மி குத்தமூ வாயிரர் அறப்பகை முதலோர் 
விரிக டற்படை வெற்பொடு முடிந்தவண் வீழ்ந்தார் . 331 
தன்மை அங்கவை யாவையுங் கண்டனன் தளர்ந்தான் 
வன்மை நீங்கினன் கவன்றனன் இரங்கிமெய் மறந்தான் 
புன்மை யாயினன் உயிர்த்தனன் செயிர்த்தனன் புலர்ந்தான் 
தொன்மை போலவே தமித்தனன் துணையிலாச் சூரன் . 332 
கண்ட கன் படை முற்றொருங் கிறந்தது காணா 
எண் டொ கைப்படு பூதரும் ஏனை வீரர்களும் 
முண்ட கந்தனில் இருந்திடு புங்கவன் முதலாம் 
அண்டர் யாவருந் துயரொரீ இ உவகைபெற் பார்த்தார் . 333 
அழுந்தும் ஆரிருள் ஒருவிவிண் மிசைதனில் அடைவோர் 
கழிந்த தோரிடை ஊற்றினான் மீட்டும் அக் கதியில் 
விழுந்த தேயெனத் துன்பொடு நின்றனன் விளிவுற் 
றெழுந்த தானையை இழந்திடும் அவுணருக் கிறைவன் . 

334 
அனைய தன்மையின் நின்றிடும் அவுணர்கோன் ஆற்றச் 
சினம தெய்தியென் படையெலாஞ் சிதைத்தபா லனையுந் 
தனிமை செய்து பின் வெல்வனென் றுளங்கொடு தழற்கண் 
முனைவன் நல்கிய தேரினை நோக்கியே மொழிவான் . 

335 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


291 


336 


337 


338 


339 


கொச்ச கத்தியற் குதலைவாய் மதலைபாற் குழீஇய 
வச்சி ரத்தெயி றுடையவெம் பூதரை வயின்சூழ் 
கைச்சி லைத்திறல் வீரரைக் கவர்ந்துபோய் அண்டத் 
துச்சி யிற்கொடு வைத்தனை இருத்தியென் றுரைத்தான் . 
உரைத்த காலையில் நன்றென வினவியே ஓடித் 
ருத்த குந்திறல் வாகுவை முதலினோர் திறத்தைக் 
கிருத்தி மப்பெருந் தானையைக் கிளையொடும் வா ரிக் 
கருத்தை மாமயல் செய்தது கைதவன் கடுந்தேர் . 
கையர் தன்மையிற் கடற்படை முழுவதுங் கவர்ந்து 
மையல் சிந்தையிற் செய்து தன் வயினிடைத் தாங்கி 
ஒய்யெ னச்சென்று மூதண்ட கோளகை யுழிப்போய் 
வெய்ய வன்பணி ஆற்றி ஆண் டிருந்தது வியன்தேர் . 
நிமலன் அவ்வழித் தானையம் பெருங்கடல் நீங்கத் 
தமியன் நின்றனன் ஆங்கது தகுவர்கோன் காணா 
நமது தேர்வலி நன்றென உவகையால் நகைத்தான் 
அமரர் அச்செயல் நோக்கியே பின்னரும் அயர்ந்தார் . 
சூரி டத்துறு சூழ்ச்சியுந் துணைவர்கள் தம்மைப் 
பாரி டத்தொடு முகந்தெழீ இ மாயையிற் படர்ந்த 
தேரி டத்தியல் வன்மையும் ஆங்ஙனந் தெரிந்தான் 
நேரி டப்பிறர் இன்றியே தமியனாம் நெடியோன் . 
கண்டு சீறியோர் கார்முகம் வாங்கியே கடிதோர் 
திண்டி றற்கணை பூட்டிநஞ் சேனையைப் பற்றி 
அண்ட கோளகை புக்குலும் அடுமுரண் தேரைக் 
கொண்டு வல்லையின் வருகென விடுத்தனன் குமரன் . 
விடுந்த னிக்கணை வேலெனச் சென்றுவில் வீசி 
இடந்தி கழ்ந்திடும் ஏழ்வகை உலகமும் இமைப்பில் 
கடந்து மற்றுள பதங்களும் நீங்கியோர் கணத்தில் 
தொடர்ந்து மூதண்ட கோளகை புகுந்தது துன்னி . 
துன்னி வெஞ்சரம் மாயமான் தேர்வலி தொலைச்சி 
அன்ன தைக்கொணர்ந் தொல்லையின் மீண்டுள தம்மா 
மின்னு லாய் நிமிர் எழிலியை விண்ணினும் பற்றி 
இந்நி லத்தினிற் கொடுவரும் மாருதத் தியல்போல் . 

வேறு 
வெந்திறல் நெடுங்கணை மீண்டு ஞாலமேல் 
இந்திர ஞாலமாம் இரதத்தைக்கொடு 
கொந்தவிழ் மாலைவேற் குமரன் தன் முனம் 
வந்தது வானவர் வழுத்தி ஆர்ப்பவே . 
முப்புரம் முடித்தவன் முருகன் தன்கணை 
இப்புவி வருதலும் இலக்கத் தெண்மரும் 


340 


341 


342 


343 


344 


292 


கந்த புராணம் 


[ 4 புத்த 


345 


. 


346 


347 


348 


349 


ஒப்பரும் இளவலும் ஒல்லென் பூதருங் 
குப்புறல் உற்றனர் கொடியன் தேரினும் . 
குதித்தனர் புடவியில் குமர வேள் இரு 
பதத்திரு மலர் தனைப் பணிந்து பன்முறை 
துதித்தனர் புடையராய்த் துன்னி நின்றனர் 
கதித்திடு பேரருட் கடலின் மூழ்கியே . 
ஆவதோர் காலையில் அகிலம் யாவுமாம் 
மூவிரு முகனுடை முக்க ணான் மகன் 
வாவியல் வனப்புடை மாயத் தேர்தெரீ இத் 
தேவர்கள் பரசுற இனைய செப்புவான் . 
தொல்லையில் வரம்பெறு சூரன் தன்புடை 
செல்லலை ஆங்கவன் முடிகை திண்ணமால் 
மல்லலந் திருவுடை மாயத் தேரை நீ 
நில்லிவண் என்றனன் நிகரில் ஆணையான் . 
ஆண்டது வினவுறா அவுணர் கோன்புடை 
மீண்டிடல் அஞ்சியே மேலை வன்மைபோய் 
மாண்டிடல் பிறப்பிலான் மதலை மாடுறப் 
பாண்டிலந் தேரது பணியின் நின்றதே . 
அண்டம் தடைந்ததேர் ஐயன் வாளியால் 
மண்டலம் இழிந்து தன் மருங் குறாததும் 
எண்டகு பூதரும் யாரும் மீண்ட துங் 
கண்டனன் அவுணர்கோன் கனலிற் சீறினான் . 
அன்னது காண்டலும் அவுணன் ஆங்கொரு 
கொன்னெடுஞ் சிலையினைக் குனித்து வல்லையிற் 
பன்னிரு கரமுடைப் பண்ண வன்மிசை 
மின்னிகர் பகழிகள் மீட்டும் வீசினான் . 
மாசறு கங்கைதன் மதலை அவ்வழிக் 
காய்சினங் கொண்டொரு கார்மு கம்வளை இ 
ஆசுக மாரிபெய் தவுணர் கோமகன் 
வீசிய கணையெலாம் விலக்கி னானரோ. 
கையனும் அத்துணை காய்சி னங்கொளீ இ 
ஒய்யென எந்தைதேர் உய்க்கும் வன்மையோன் 
மெய்யிடம் எங்கணும் வெளியு சாவகை 
செய்யன பகழிகள் செறித்துப் போர்செய்தான் . 
பொருந்தலன் கணை படப் புலம்பிக் காற்றினோன் 
வருந்தினன் மயங்கினன் மாக்கள் தூண்டலன் 
இருந்தனன் வறிதவன் இயற்கை யாவையுந் 
தெரிந்தனன் குமரவேள் அருளின் செய்கையான் . 


350 


351 


352 


353 


354 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


208 


கண்டிடு முருகவேள் கணைகள் - ஆயிரம் 
விண்டொடர் செலவினால் விடுத்து வெய்யசூர் 
கொண்டிடு சிலையினைக் குறைத்துப் பல்பெருந் 
துண்டம் தாக்கினான் அமரர் துள்ளவே . 


355 


கைச்சிலை முரியச் சூரன் கண்ணுதற் பெருமான் தந்த 
முச்சிகைப் படையொன் றேந்தி முடங்குளை யூர்தி தன்னை 
உச்சியின் நீபஞ் சூடும் உலகுடை . யொருவ னூர்ந்த 
அச்சுறு தடந்தேர்முன்னர் அணுகுறத் தூண்டிச் சென்றான் . 356 
தூண்டிய அரிமான் ஏறு சூரன துளத்திற் போந்து 
மாண்டகு தனது தீய வள்ளுகிர்க் கரத்தால் எந்தை 
பாண்டிலந் தேரை ஆற்றும் பரித்தொகை பதைப்ப மோதி 
ஆண்டயல் நின்ற பூதர் அலமர ஆர்த்த தன்றே . 

357 
அன்னது பொழுது தன்னில் அரிமிசைச் சென்ற சூரன் 
தன்னுடை . வலங்கை கொண்ட தனிப்பெருஞ் சூலந் தன்னைப் 
பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவன்மேற் றிரித்து வீச 
மின்னென நிலவு கான்ற விண் வழிப் படர்ந்த தன்றே . 358 
நீடிய சூலஞ் செல்ல நிமிர்ந்தன எழுந்து செந்தீக் 
கூடின அசனி ஈட்டங் குழீ இயின் படையின் கொள்ளை 
ஆடியல் கணங்கள் ஈண்டி ஆர்த்தன அதனை நோக்கி 
ஓடினர் அமரர் ஆனோர் உலகெலாம் வெருவிற் மம்மா . 359 
அண்ணலும் அதனை நோக்கி ஆயிர கோடி வாளி 
கண்ணகன் சிலையிற் பூட்டிக் கதுமென எதிர்தந் துய்ப்பத் 
துண்ணென அவற்றை எல்லாஞ் சூலவேல் துணித்து வீட்டி 
நண்ணலன் வெகுளித் தீயின் உருவென நடந்த தன்றே . 360 
நடத்தலும் முகமா றுள்ளோன் ஞானநா யகன்ஈந் துள்ள 
படைத்திறல் வன்மை உன்னிப் பாணியொன் றதனின் மேவி 
அடுத்திடு குலிசந் தன்னை அடையலன் உய்த்த சூலம் 
பிடித்தனை வருதி யென்று பேசினன் செல்ல விட்டான் . 361 
விட்டிடு கின்ற எல்லை வியன் பெருங் குலிசம் ஏகி 
நெட்டழற் சிகைமீக் கான்று நிமிர்ந்திடு சூலந் தன்னைக் 
கிட்டுத லொடும் பற்றிக் கிளர்ந்தமுத் தலையுங் கவ்வி 
ஒட்டலன் சிந்தை உட்க ஒய்யென மீண்ட தன்றே . 362 
முத்தலைப் படையைக் கொண்டு முரண்மிகு குலிசஞ் செவ்வேள் 
கைத்தலம் உய்த்துத் தானுங் கதுமென இருந்த தம்மா 
பைத்தலைப் பாந்தள் போற்றும் பருவரைச் சிகர மூன்றும் 
இத்தலப் புணரி தன்னில் இடுமருத் தியற்கை யேபோல் . 363 
ஆண்டது காலை தன்னில் அறுமுகத் தையன் கையில் 
தூண்டிய குலிசத் தோடு சூலமும் வருத லோடுங் 


284 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


காண்டகும் அமரர் எல்லாங் கரதலம் உச்சி கூப்பி 
ஈண்டிவன் தன்னை அட்டே எமையளித் திடுதி யென்றார் . 364 
என்னலும் எந்தை கேளா இராயிரம் பகழி பூட்டி 
ஒன்னலன் ஊர்ந்து செல்லும் ஒருபெரு மடங்கல் ஏற்றின் 
சென்னியில் அழுத்த லோடுஞ் சேண்கிளர்ந் தரற்றி வீழ்ந்து 
தன்னுயிர் ஒல்லை வீந்து தரையிடைப் பட்ட தன்றே . 

365 
ஊர்திய திறந்து வீழ ஒரு தனிச் சூரன் காணாப் 
பார்தனிற் பாய்ந்து நின்று பராபரன் செம்மல் கையில் 
கூர் தரு சூலம் போன கொள்கையுந் தெரிந்து பின்னாட் 
ரேர்தரு வடவை என்னச் செயிர்த்திவை சிந்தை செய்வான் . 366 
தேரொடு படையை வௌவித் திறலுடை மடங்கல் சிந்தி 
நேரலன் வலிய னேபோல் நின்றனன் அனையன் தன்னைச் 
சாரதர் தொகையை ஏனைத் தலைவர்கள் தம்மை எல்லாம் 
ஒருருக் கொண்டி யானே விழுங்குவன் ஒல்லை என்முன் . 367 
என்றிவை மனத்திலுன்னி இணையறு மாயை நீரால் 
நின்றுள அவுணர் செம்மல் நேமியம் புள்ளே போல 
ஒன்றொரு வடிவ மெய்தி ஒலிதிரைக் கடலின் ஆர்த்துத் 
தன் துணைச் சிறகர் பெற்ற தனிப்பெருங் கிரிபோ லுற்ரன் . 368 
கறையடித் தந்தி சிந்துங் காய்சின அரிமேல் உய்க்கும் 
மறையடிக் கமலத் தையை ஞாட்பிடை ஆடற் கொத்த 
பறையடித் திட்ட தேபோல் படிமகள் உடலம் விள்ள 
சிறையடிக் கொண்டு தீயோன் சேணிடை எழுத லுற்றான் . 363 
மண்ணிடை வரைப்பு முற்றும் மணிச்சிறை யதனான் மூடி 
விண்ணிடைப் பரிதி யொள்வாள் விலக்கியே சுழலும் வேலைக 
கண்ணிடைப் பெரு மீன் குப்பை கவர்ந்திட ஊக்கிற் றென்னத் 
துண்ணெனப் பூதர் தானைச் சூழல்புக் கெறிய மாதோ . 

3700 
அடித்திடுஞ் சிறகர் தன்னால் அளவையில் பூதர் தம்மைப் 
பிடித்திடும் புலவு நாறும் பெருந்தனி மூக்கிற் குத்தி 
மிடற்றிடைச் செறித்து மெல்ல விழுங்கிடும் விறல்வேல் அண்ணல் 
கொடித்தடந் தேரைச் சூழுங் கொடிய புள் வடிவக் கூற்றம் . 371 
சுற்றிடுங் குமரன் தேரைத் தூண்டிய வலவன் தன்னை 
எற்றிடுங் கொடிஞ்சி எஞ்ச இறுத்திடும் பரிகள் தம்மைக் 
குற்றிடு மூக்கிற் சென்னி கொய்திடுங் குழீ இய வீரர்ப் 
பற்றிடும் படைகள் முற்றும் பறித்திடு முறித்து வீசும் . 372 
இத்திறம் அவுணர் செம்மல் இருஞ்சிறைப் புள்ள தாகி 
அத்தலைக் கறங்கி வீழ்வுற் றந்தரந் திரித லோடும் 
முத்தியை உதவு நோன்றாள் மூவிரு முகத்தன் காணாக் 
கைத்தலம் புடைத்து நக்கு நன்றிவன் கற்பி தென்றன் . 373 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


295 


எறித்தரு சுடர்வேல் அண்ணல் இம்மென வெகுண்டு போரில் 
நிறுத்திய மேரு வென்ன நிமிர்ந்ததோர் வரிவில் வாங்கி 
விறற்கணை அநந்த கோடி மிசைமிசைக் கடிது பூட்டித் 
திறத்தியல் புள்ளாய்ச் சூழும் அவுணன்மேற் செல்ல வுய்த்தான் , 974 
நெறித்திகழ் பகழி மாரி நிமலன் விட்டிடலும் வெய்யோன் 
சிறைப்புடைக் கொண்டு பாங்கிற் சிந்திட அவற்றை மோதிக் 
குறைத்திடுந் துண்டந் தன்னாற் கொய்திடுந் தாளிற் பற்றி 
முறித்திடுங் கிளர்ந்து வானம் முழுவதுஞ் சுழன்று செல்லும் . 375 
வேலைகள் எல்லை முற்றும் படர்ந்திடும் விராவி மேவு 
ஞாலம் தகல முற்றும் படர்ந்திடு நாகர் வைகும் 
வாலிய உலக முற்றும் படர்ந்திடும் வந்து பூத 
சாலம் தெறிந்து கவ்வித் தலைத்தலை மயங்கிச் செல்லும் . 376 
சூரன்மற் றினைய வாற்றல் சுலாய்க்கொடு திரித லோடும் 
பூரணன் அதனைக் காணாப் புள்ளெனப் பெயர்வான் தன்னைத் 
தேரொடுந் தொடர்ந்து கோறல் பழியெனச் சிந்தை செய்து 
வாரணம் உயர்த்தோன் தன்னை நோக்கினன் வானோர் தம்முள் . 377 
இந்திரன் அனைய காலை எம்பிரான் குறிப்புந் தன்மேல் 
அந்தமில் அருள்வைத் துள்ள தன்மையும் அறிந்து நோக்கிச் 
சுந்தர நெடுங்கட் பீலித் தோகைமா மயிலாய்த் தோன்றி 
வந்தனன் குமரற் போற்றி மரகத மலைபோல் நினருன் . 

378 
நின்றிடு மஞ்ஞைப் புத்தேள் நெடுநிலங் கிழிய மேருக் 
குன்றமும் புறஞ்சூழ் வெற்புங் குலைந்திடக் கரிகள் வீழ 
வன்றிரை அளக்கர் நீத்தம் வறந்திடப் பணிகள் அஞ்சத் 
தன்றுணைச் சிறகால் மோதி இனையன சாற்ற லுறறன . 

379 
ஐயகேள் அமர ரெல்லாம் வழிபட அளியன் தன்பால் 
செய்ய போருளை வைத்தாய் ஆதலிற் சிறுமை தீர்ந்தேன் 
உய்யலாம் நெறியுங் கண்டேன் உன்னடி பரிக்கப் பெற்றேன் 
பொய்யுலா மாய வாழ்க்கைப் புன்மையும் அகல்வன் மன்னோ. 380 
அல்லல் செய் தெமரை எல்லா மருஞ்சிறைப் படுத்தி வீட்டிப் 
பல்வகை உலகை யாண்ட அவுணர்கோன் பறவை யாக்கை 
செல்லுழிச் சென் று சென்று செருவினை இழைத்து வெல்வான் 
ஒல்லையில் அடியேன் தன் மேல் ஏறுதி ஊர்தற் கென்றான் . 381 
என்னலும் உளத்திற் செல்லும் இவுளிமான் தேரின் நீங்கிப் 
பன்னிரு நாட்டத் தண்ணல் படர்சிறை மயூர மாகி 
முன்னூறு மகவான் தன்மேல் மொய்ம்புடன் புக்கு வைகி 
ஒன்னலன் செலவு நோக்கி உம்பரில் ஊர்த லுற்றான் . 

382 
ஆறுமா முகத்தெம் மண்ணல் அசனி போல் அகவி ஆர்க்கும் 
மாறிலா மயூர மென்னும் வயப்பரி தனை நடாத்தி 


208 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ஈறுசேர் பொழுதிற் சூழும் எரியினை அடுவான் முன்னிச் 
சூறைமா ருதஞ்சென் றென்ன அவுணனைத் தொடர்ந்து சூழ்ந்தான் . 383 
ஆகிய பொழுது தன்னில் ஆழியம் புள்ளாய்த் தோன்றி 
மாகம துலவு கின்ற மாற்றலன் அதனை நோக்கிச் 
சீகர அளக்க ரென்னத் தெழித்துமேற் சென்று தாக்கக் 
கேகய அரசன் தானுங் கிடைத்தமர் புரிதலுற்றான் . 

384 
நிறங்கிளர் பசலைத் துண்ட நீட்டியே யாக்கை முற்றும் 
மறங்கொடு கீண்டு செந்நீர் வாய்ப்படக் கவ்வி வாங்கிப் 
புறங்கிளர் சிறைகள் தம்மாற் புடைத்துவெங் காலில் தாக்கிப் 
பிறங்குபுள் ளுருவ மானோர் இவ்வகை பெரும்போர் செய்தார் . 385 
இத்திறம் பொருத காலைப் பிணிமுகத் தேந்தல் தன்னைப் 
பைத்தலை யுடைய தூவி பறித்திடா வதன முற்றுங் 
குத்திவெங் குருதி வீட்டிக் குருமணிக் கலாபம் ஈர்த்து 
மெய்த்துயர் புரிந்தான் நேமிப் புள்ளுருக் கொண்ட வெய்யோன் . 386 
அச்செயல் முருகன் காணா ஆரழல் என்ன நக்குக் 
கைச்சிலை யதனை வாங்கிக் கடுந்தொழில் அவுணர் மன்னன் 
உச்சியின் முகத்திற் காலில் உரத்தினில் சிறைகள் தம்மில் 
வச்சிர நெடுங்கண் வாளி வரம்பில தொடுத்து விட்டான் . 387 
விட்டிடு கின்ற வாளி வெய்யவன் அங்க மெங்கும் 
பட்டிடு கின்ற காலைப் பதைபதைத் துதறிச் சிந்தி 
எட்டுள திசையும் வானும் இருங்கடல் உலக மெங்குங் 
கட்டழல் சிந்திச் சீறிக் கறங்கெனத் திரியா நின்றான் . 

388 
திரிந்திடு கின்ற காலைச் செஞ்சுடர்த் தனிவேல் அண்ணல் 
புரந்தரன் உருவாய் நின்ற பொறிமயில் நடாத்தி யேகி 
அரந்தெறு கணைகள் தூண்டி அகிலமும் அவுணன் தன்னைத் 
துரந்தமர் இழைக்க லுற்றான் விண்ணவர் தொழுது போற்ற . 389 
அத்தகும் எல்லை தன்னின் அவுணர்கள் எவர்க்கும் மேலோன் 
எய்த்துளம் மெலிந்து சால இடருழந் திரக்க மெய்தி 
மெய்த்தழ லென்னச் சீறி வேற்படை கொண்ட செம்மல் 
கைத்தலத் திருந்த வில்லைக் கறிப்பது கருதி வந்தான் . 

390 
வருவது நிமலன் காணா மலர்க்கரம் ஒன்றில் வைகும் 
ஒருதனி ஒள்வாள் வீசி ஒன்னலன் பறவை யாக்கை 
இருதுணி யாகி வீழ எறிந்தனன் எறித லோடும் 
அரியயன் முதலாந் தேவர் அனை வரும் ஆடல் கொண்டார் . 391 


தாரார் வாகை சூடிய வேலோன் தனகையிற் 
கூரார் வாளாற் புள்ளுரு வத்தைக் குறைவிக்கச் 
சூராம் வெய்யோன் அண்டமு கட்டைத் தொடவோங்கிப் 
பாராய் நின்றான் விண்ணவர் யாரும் பரிவெய்த . 


392 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


297 


393 


394 


395 


396 


ஏழுட் பட்ட ஆழ்திரை நேமி யிடை - தூர்த்துத் 
தாழ்விற் செல்லு மாதவர் தேரைத் தடை செய்து 
சூழிக் கால்கள் வானெறி செல்லுந் துறைமாற்றிப் 
பாழித் திக்கை மூடினன் நின்றான் படியானோன் . 
ஆறார் சென்னிப் பண்ணவன் மைந்த னதுகாணாச் 
சீறா நன்றாற் சூர்புரி மாயத் திறன் என்னாக் 
கூறா அங்கைச் செஞ்சிலை தன்னைக் குனிவித்தே 
ஊரார் வெங்கோல் ஏழு தொடுத்தே யுரைசெய்வான் . 
நெடுவா னத்தின் காறும் எழுந்தே நிமிர்வெய்தி 
முடிவான் வெய்யோன பாரக மாய் என் முன் நின்றான் 
கடலேழ் என்னுந் தன்மையின் நீவிர் கடிதேகி 
அடுவீர் என்றே விட்டனன் யார்க்கும் அறிவொண்ணான . 
ஒற்றைச் செவ்வே லோன்விடு வாளி யுலகெல்லாஞ் 
சுற்றிக் கொண்டே உண்டிடு நேமித் தொகைபோலாய்ச் 
செற்றத் தோடும் ஆர்ப்பொடும் ஏகித் திரை வீசி 
மற் , பச் சூரன் தன்னுரு வத்தை வளைவுற்ற . 
வளையா வெஞ்சூர் மாயிரு ஞால வடிவத்தைக் 
களையா உணடே இன்மைய தாக்கிக் கணையேழுந் 
ளையார் நீத்தத் தொல்லுரு நீங்கிச் செருவின்கண் 
விளையா டுற்ற எம்பெரு மான்பால் மீண்டுற்ற. 
காணா வெய்யோன் பாருரு நீங்கிக் கடல் எல்லாம் 
ஊணா வையம் வானொடும் உண்டற் கெழுமாபோல் 
ஏணார் நீத்தத் தோர்வடி வாகி யிறை முன்னம் 
நீணாகத்தின் காறும் நிமிர்ந்தே நின்றிட்டான். 
நேரான் மாயத் தொல்லுரு வத்தின் நிலை நோக்கிக் 
கூரார் வாளி நூறு தொடுத்தே கொடியோன்பாற் 
சேரா வூழித் தீயியல் பாகிச் செறிவுற்றுப் 
பேரா தட்டே வம்மென விட்டான் பெயர்வில்லான் . 
அவ்வா றாக வாளிகள் நூறும் அருள் நீரால் 
வெவ்வாய் அங்கிப் பேருரு வாகி விரவிப்போய்த் 
தெவ்வாய் நின்றோன் நீத்தம தாகுஞ் செயல் நீங்க 
வெவ்வா யுஞ்சென் றுண்டன அம்மா இறைதன்னில் . 
தண்டா தார்க்கும் நீத்த இயற்கை தனையெல்லாம் 
உண்டா லித்தே வாளிகள் மீண்டே யுறுகாலைக் 
கண்டான் மாயத் தன்மை படைத்தோன் கனல்மேனி 
கொண்டான் அண்டங் காறும் நிமிர்ந்தே குலவுற்றான் . 
குலவுங் காலைக் கண்டு நகைத்தே கூற்றென் ( 
நிலவுஞ் செங்கோல் ஆயிரம் வாங்கா நீடூழி 


397 


398 


399 


400 


401 


298 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


402 


சுலவுஞ் பண்டச் சூறையின் ஏகிச் சூர்மாயம் 
பலவுஞ் செற்றே வம்மென உய்த்தான் பரமானோன் . 
உய்க்குங் காலத் தொய்யென ஏகி யுலகெங்குந் 
திக்கும் வானுஞ் சூழு மருத்தின் திறனெய்தி 
மைக்குந் தூமம் போல்பவன் மெய்த்தீ வடிவெல்லாம் 
பொய்க்கும் வண்ணஞ் சாடின ஐயன் புகர்வாளி. 


403 


404 


405 


406 


வண்டு லாவரு வாகையந் தாரினான் 
கொண்டெ ழுந்த கொழுந்தழல் யாக்கையை 
உண்டு வாளிகள் ஒய்யென மீண்டொபாய் 
அண்டர் நாயகன் பாங்கர் அணைந்தவே . 
ஆங்க வெல்லையில் அவ்வடி வத்தினை 
நீங்கு மாற்றலன் நீள்சின மேற்கொளா 
ஓங்கு மோதை உருவுகொண் டார்த்தலும் 
ஞாங்கர் எந்தை நகையொடு நோக்கினான் . 
ஆய்ந்து வாளியெடபாயிர நூற்றினை 
வாய்ந்த கைக்கொடு மாற் றலன் வன்மையைப் 
பாந்த ளாகிப் படுத்து வம்மோவெனா 
ஏந்தல் கூறி இமைப்பினில் தூண்டினான் . 
அவ்வ யிற்கணை அந்தரத் திற்செலாச் 
செவ்வி திற்கிளர் செந்தழல் போல் எழீ இப் 
பைவிரித்த பஃறலைப் பன்னகம் 
வெவ்வு ருக்கொடு சூர்மிரை மேயதே . 
கூற்றம் அன்ன கொடுந்தொழில் மன்னவன் 
காற்றின் யாக்கை கரப்ப மிசைந்திடா 
ஆற்றல் மேவி அணைந்துடன் மீண்டன 
வேற்ற டக்கை விமலன் புடைதனில். 
இன்ன தன்மையில் ஈரிரு நாள் வரைத் 
துன்ன லன்தொலை யாதமர் ஆற்றியே 
பின்னும் மாயையின் பெற்றியைப் புந்தியுள் 
உன்னி யேபல் லுருக்கொடு தோன்றினான் . 


407 


408 


409 


வேறு 


ஓவா இயல் புரிமூவரில் ஒருசார்வரு மொழியுந் 
தேவாசுரர் பிறராமென ஒருசார்வரும் சேணாள் 
கோவாமென ஒருசார்வரும் ஒருசார்வருங் குறள் போல் 
ஆவாவெனக் கொடுங்கூற்றென ஒருசார்வரும் அன்றே . 
பேயாமென ஒருபால்வரும் பிறழ்வெம்புகைப் படலைத் 
தீயாமென ஒருபால்வரும் திசைஎங்கணும் சுழலும் 


410 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


299 


ஓயாமருத் தினமாமென ஒருபால்வரும் அகிலம் 
பாயாவெழு திரையாழியில் ஒருபால்வரும் பரவி . 

411 
ஒருசார்விட மெனவந்திடும் ஒருசார்வரும் பணிபோல் 
ஒருசார்முகி லெனவந்திடும் ஒருசார்வரு மிருள் போல் 
ஒருசாருரு மெனவந்திடும் ஒருசார்வரும் வரைபோல் 
ஒருசார் தன துருவாய்வரும் ஒருசார்வருங் கதிர்போல் . 412 
தொக்கார்பல படையாமென ஒருசார்வருஞ் சூழுந் 
திக்கார்களிற் றின மாமென ஒருசார் வருஞ் சினத்தால் 
நக்கார் தரும் அரியேறென ஒருசார்வரும் நலிவான் 
அக்கால்வரு தனிப்புள்ளென ஒருசார்வரும் அன்றே . 

413 
கரியின்முகத் துணைவன்னென ஒருார்வருங் கடுங்கண் 
அரியின் முகத் திளையோனென ஒருசார்வரும் அளக்கர்ப் 
பரியின் முகத் தினில்வந்திடு பாழிக்கனல் படுக்கும் 
எரியின் முகத் தனிமைந்தனில் ஒரு பாரிடை யேகும் . 

414 
எல்லோன் றனை வெகுண்டோனென ஒரு சார்வரும் ஏனைச் 
பொல்லோங்கிய திறன்மைந்தரில் ஒரு பார்வருஞ் சூழ்ச்சி 
வல்லோனென ஒருசார் வரு மானப்படை மள்ளர் 
பல்லோர்களுஞ் செறிந்தாலென ஒரு சாரிடைப் படரும் . 415 
இத்தன்மையில் அவுணர்க்கிறை யாண்டுஞ்செறி வாகி 
அத்தன் தனைப் புடை சூழ்தலும் அவைநோக்கிய இமையோர் 
சித்தந்தகளர்ந் திரிதற்றனர் திரிகுற்றனர் அம்மா 
கத்துங்கடற் புவிமாய்ந்திடு காலத்துயிர் னெவே . 

418 


வேறு 


அங்கதன் நிலைமைநோக்கி ஆயிர கோடி வாளி 
ரெங்கையில் வாங்கி வாங்குந் திருநெடுஞ் சிலையிற் பூட்டி 
இங்குள அமரர் தங்கள் இருஞ்சிறை அகற்ற வந்து 
பங்கயற் சிறைசெய் திட்ட பகவன்மற் றிதனைச் சொல்வான் .417 
தெவ்வடு பகழி யென்னும் தேவிர்காள் நீவி ரேகி 
மெய்வலி படைத்து நின்ற மேவலன் ஒருவன் கொண்ட 
அவ்வுரு வனைத்து மெய்தி ஆங்கவன் மாய முற்றும் 
இவ்விடை அட்டு நீக்கி ஏகுதி ரென்று விட்டான் . 

418 
விட்டிடு சிலிமு கங்கள் விரைந்துபோய் வெகுளி வீங்கி 
ஒட்டலன் கொண்ட ஒவ்வொன் றுருவினுக் கெழுமை யாகி 
எட்டுள புலமும் வானும் இருநில வரைப்பும் ஈண்டி 
அட்ட டல் பெற்ற அம்மா அனையவன் மாயந் தன்னை . 419 
உடல்சின மோடு சூரன் ஒருவனாய் அங்கண் நின்றான் 
அடல்வலி கொண்ட வாளி அந்தர நெறியான் மீண்டு 

ஒவ்வொன்றுருவினுக்கு என்பதனை உரு ஒவ்வொன்றினுக்கு என 
மாற்றிப் பொருள் கொள்க . 


300 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


புடையுறு பரங்களோடு பொள்ளெனத் தூணி புக்க 
சுடர்நெடுந் தனிவே லண்ணல் அவன் முகம் நோக்கிச்சொல்வான் 420 
வெம்புய லிடையில் தோன்றி விளிந்திடு மின்னு வென்ன 
இம்பரில் எமது முன்னம் எல்லையில் உருவங் கொண்டாய் 
அம்பினில் அவற்றை யெல்லாம் அட்டனம் அழிவி லாத 
நம்பெரு வடிவங் கொள்வ நன்றுகண் டிடுதி யென்றான் . 421 
கூறிமற் றினைய தன்மை குரைகடல் உலகந் திக்கு 
மாறிலாப் புவனம் அண்டம் வானவர் உயிர்கள் யாவும் 
ஆறுமா முகத்து வள்ளல் மேனியில் அமைந்த தன்றி 
வேறிலை என்ன ஆங்கோர் வியன்பெரு வடிவங் கொண்டான் . 422 
உள்ளடி வரைகள் யாவும் ஒண்புற வடியின் நீத்தம் 
வள்ளுகிர் விரல்கள் முற்றும் வான்உரு மேறு நாள் கோள் 
எள்ளரும் பரடு தன்னில் இரும்புனற் கிறைவன் சோமன் 
நள்ளிருள் அனைய மேனி நிருதியோ டரக்கர் நண்ண . 
அடி.திரள் கணைக்கால் தன்னில் ஆரிடர் மணிகள் சானு 
வடிவமை முழந்தாள் விஞ்சை வானவ ராதி யானோர் 
தொடை தனின் மகவான் மைந்தன் தொடைமுதல் நடுவன் காலன் 
கடிதடத் தசுரர் பக்கங் கடவுளர் யாரும் நிற்ப . 

424 
இருப்பினில் நாகர் கோச எல்லையில் மருந்தே யுந்திக் 
கருப்படும் உயிர்கள் மார்பிற் கலைகள் முந் நூலிற் போதம் 
அருப்பயில் உரோமத் தண்டம் அங்கையில் அகில போகந் 
திருப்பெருந் தடந்தோள் வைப்பிற் செங்கண்மால் விரிஞ்சன் மேவ .425 
மெல்லிதழ் அனைய செங்கை விரல்மிசை அணங்கின் நல்லார் 
ஒல்லொலி அங்கி கண்டம் ஒப்பிலா மணிவாய் வேதம் 
பல்லிடை யெழுத்து நாவிற் பர மவா கமத்தின் பேதம் 
நல்லிதழ் மனுவின் விஞ்சை நாசியிற் பவனன் மன்ன . 426 
கருணை கொள் விழியில் சோமன் கதிரவன் செவியில் திக்குத் 
திருநுதற் குடிலை வைப்புச் சென்னியில் பரம ஆன்மா 
மரபினின் மேவித் தோன்ற மாறிலா திருக்குந் தொல்லை 
ஒருதன துருவங் காட்டி நிற்றலும் உம்பர் கண்டார் . 

427 
செஞ்சுடர் அருந்த கோடி செறிந்தொருங் குதித்த தென்ன 
விஞ்சிய கதிர்கான் றுள்ள வியன்பெரு வடிவை நோக்கி 
நெஞ்சகந் துளங்கி விண்ணோர் நின்றனர் நிமல மூர்த்தி 
அஞ்சல்மின் அஞ்சல் மின்னென் றருளினன் அமைத்த கையான் .428 
அண்டர்கள் யாரும் எந்தை அருள் முறை வினவி யுள்ளம் 
உண்டிடு விதிர்ப்பு நீங்கி உவகையால் தொழுது நின்றார் 
தண்டுளி வரைய தென்னத் தணப்பறச் சிதறும் ஊழிக் 
கொண்டலின தோற்றம் நோக்கிக் குலவுறு மஞ்ஞை யேபோல் .429 


காண்டம் ] 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


301 


இறுதியும் முதலும் இல்லா இப்பெரு வடிவந் தன்னைக் 
கறைவிட முறழுஞ் சூரன் கண்டுவிம் மிதத்தின் நிற்ப 
அறிவரும் உணர்தல் தேற்றா ஆறுமா முகத்து வள்ளல் 
சிறிதுநல் லுணர்ச்சி நல்க இனையன செப்ப லுற்றான் . 430 
எண்ணிலா அவுணர் தானை யாவையும் இமைப்பிற் செற்று 
விண்ணுலா அண்டந் தோறும் வியன் சமர் ஆற்றி என்பால் 
நண்ணினார் தம்மை எல்லாம் நாமறத் தடிந்து வீட்டி 
வண்ணமான் தேரும் மீண்டு வராநெறி தடுத்தான் மன்னோ. 431 
திண்டிறல் உடையேன் தூண்டுந் திறற்படை யாவும் நீக்கிக் 
கொண்டவென் மாய முற்றுங் கொடுஞ்ராம் அதனான் மாற்றி 
அண்டமும் புவனம் யாவும் அமரரும் பிறவுந் தன்பாற் 
கண்டிடும் வடிவ மொன்று காட்டியென் கண்முன் நின்றான் . 432 
கோலமா மஞ்ஞை தன்னிற் குலவிய குமரன் தன்னைப் 
பாலனென் றிருந்தேன் அந்நாட் பரிசிவை யுணர்ந்தி லேன்யான் 
மாலயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் 
மூலகா ரணமாய் நின்ற மூர்த்தி இம் மூர்த்தி அன்றே . 

433 
ஒற்றென முன்னம் வந்தோன் ஒரு தனி வேலோன் தன்னைப் 
பற்றிக லின்றி நின்ற பராபர முதல்வன் என்றே 
சொற்றனன் சொற்ற எல்லாந் துணிபெனக் கொண்டி லேனால் 
இற்றையிப் பொழுதில் சன் இவனெனுந் தன்மை கண்டேன் . 434 
மீயுயர் வடிவங் கொண்டு மேவிய தூ தன் சொற்ற 
வாய்மைகள் சரதம் அம்மா மற்றியான் பெற்ற அண்டம் 
ஆயவை முழுது மற்றும் அறுமுகம் படைத்த செம்மல் 
தூயபொற் பதரோ மத்தில் தோன்றியே நிற்கும் அன்றே . 435 
அண்டர்கள் முனிவர் ஏனோர் அகிலமுங் காட்டி அண்ணல் 
கொண்டிடு படிவ முற்றுங் குறித்தியார் தெரிதற் பாலார் 
எண்டரு விழிகள் யாக்கை எங்கணும் படைத்தோர்க் கேனுங் 
கண்டிட அநந்த கோடி கற்பமுங் கடக்கும் அன்றே . 436 
சீர்க்கும் ரேசன் கொண்ட திருப்பெரு வடிவந் தன்னில் 
ஏர்க்குறும் ஒளியுஞ் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் 
ஆர்க்குள வுலகில் அம்மா அற்புதத் தோடும் பல்காற் 
பார்க்கினுந் தெவிட்டிற் றில்லை இன்னுமென் பார்வை தானும் 437 
நேரில னாகி ஈண்டே நின்றிடும் முதல்வன் நீடும் 
பேருரு வதனை நோக்கிப் பெரிதுமச் சுறுவ தல்லால் 
ஆரிது நின்று காண்பார் அமரரில் அழிவி லாத 
சீரிய வரங்கொண் டுள்ளேன் ஆதலில் தெரிகின் றேனால் . 438 
ஆயிர கோடி காமர் அழகெலாந் திரண்டொன் ராகி 
மேயின எனினுஞ் செவ்வேள் விமலமாஞ் சரணந் தன்னில் 


302 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


தூயநல் லெழிலுக் காற்றா தென்றிடின் இனைய தொல்லோன் 
மாயிரு வடிவிற் கெல்லாம் உவமையார் வகுக்க வல்லார் . 439 
இங்கென துயிர்போல் உற்ற இளவலும் இளைய சேயுஞ் 
செங்கையில் வேலோன் றன்னைச் சிறுவனென் றெண்ணல் கண்டாய் 
பங்கயன் முதலோர் காணாப் பரமனே யாகும் என்றார் 
அங்கவர் மொழிந்த வாறுஞ் சரதமே ஆன தன்றே . 

440 
அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின் காறும் 
எண்ணிலா வூழி காலம் எத்திறம் நோக்கி னாலுங் 
கண்ணினால் அடங்கா துன்னிற் கருத்தினால் அடங்கா தென்பால் 
நண்ணினான் அமருக் கென்கை அருளென நாட்ட லாமே 441 
திருகிய வெகுளி முற்றுந் தீர்ந்தன செருவின் ஊக்கம் 
அருகிய துரோமம் புள்ளி ஆயின விழியில் தூநீர் 
பெருகிய திவன்பால் அன்பு பிறந்தன தமியேற் குள்ளம் 
உருகிய தென்பு தானும் உலைமெழு காகும் அன்றே. 442 
போயின அகந்தை போதம் புகுந்தன வலத்த தான 
தூயதோர் தோளுங் கண்ணுந் துடித்தன புவன மெங்கும் 
மேயின பொருள்கள் முற்றும் வெளிப்படு கின்ற விண்ணோர் 
நாயகன் வடிவங் கண்டேன் நற்றவப் பயனீ தன்றே 443 
சூழுதல் வேண்டுந் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கை 
தாழுதல் வேண்டுஞ் சென்னி துதித்திடல் வேண்டுந் தாலும் 
ஆழுதல் வேண்டுந் தீமை அகன்றுநான் இவற்கா ளாகி 
வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே. 444 
ஒன்னலர் பொருட்டா லேகி உறுசமர் இழைத்த செம்மல் 
தன்னுரு வதனைக் காண்கின் முனிவதே தகுதி யாகும் 
வன்னிகொள் வெண்ணெ யேபோல் வலியழிந் துருகிற்றென் மூல் 
என்னுடை வயத்த வன்றோ உணர்ச்சியு மியாக்கை முற்றும் . 445 
ஏடவிழ் அலங்கல் மார்பன் என்னுடன் இந்நாள் காறும் 
நீடிய இகற்போர் ஆற்றி நீங்கலான் நின்ற தெல்லாம் 
ஆடலின் இயற்கை யென்றே அறிந்தனன் அஃதான் றன்னான் 
சாடிய வேண்டு மென்னின் யாரது தாங்கற் பாலார் . 446 
ஏதமில் அமரர் தம்மை யான்சிறை செய்த தெல்லாந் 
தீதென உரைத்தார் பல்லோர் அன்னதன் செயற்கை யாலே 
வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலருங் காணா 
நாதனிங் கணுகப் பெற்றேன் நன்றதே யான தன்றே . 447 
ஒன்றொரு முதல்வ னாகி உறைதரு மூர்த்தி முன்னம் 
நின்றமர் செய்தேன் இந்நாள் நெஞ்சினித் தளரேன் அம்மா 
நன்றிதோர் பெருமை பெற்றேன் வீரனும் நானே யானேன் 
என்றுமிப் புகழே நிற்கும் இவ்வுடல் நிற்ப துண்டோ . 


448 


காண்டம் ) 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


303 


வானுளோர் சிறையை நீக்கி வள்ளலை வணங்கி இந்த 
ஊனுலாம் உயிரைப் போற்றி அளியர்போல் உறுவன் என்னின் 
ஆனதோ எனக்கி தம்மா ஆயிர கோடி யண்டம் 
போனதோர் புகழும் வீரத் தன்மையும் பொன்றி டாவோ . 449 
என்ன இத் தகைய பன்னி நிற்றலும் எவர்க்கும் மேலோன் 
உன்னருந் தகைத்தாய் நின் ) ஒருபெருந் தோற்றம் நீத்து 
மின்னிவர் கலாபம் ஊர்ந்த வியனுருக் கொண்டு நண்ணித் 
துன்னலன் போத மாற்றித் தொன்மைபோ லாகச் செய்தான் .450 
காரண னாகித் தானே கருணையால் எவையும் நல்கி 
ஆருயிர் முழுது மேவி அனைத்தையும் இயற்றி நிற்கும் 
பூரண முதல்வன் மைந்தன் போதகம் அளித்து மாற்றிச் 
சூரனை மயக்கஞ் செய்யுஞ் சூழ்ச்சியோ அரிய கன்றே. 451 
அத்தகு காலை தானே அவுணர்கோன் உணர்ச்சி நீங்கிச் 
சித்தம திடையே தொல்லைச் சீற்றமும் இகலும் உற்ற 
மெய்த்தகு குழவித் திங்கள் விண்ணெறி செல்லச் செல்லும் 
எத்திசை இருளும் அன்ன நகன்றுரி எழுந்த தேபோல் . 452 
பிணிமுகம் உயர்த்து நின்ற பெருந்தகை தோற்றங் காணூஉத் 
தணிவருஞ் சினமேற் கொண்டு சமரின்மேல் ஊக்கஞ் சேர்த்தி 
அணியதென் றிண்மை என்னா அங்கையோ டங்கை தாக்கி 
மணிமுடி துளக்கி நக்கு மற்றிவை புகலல் உற்றான் . 453 
சேயுரு வமைந்த கள்வன் பெருவினை இழைக்க லாற்றான் 
மாயையி னொன்று காட்டி எனையிவண் மையல் செய்தான் 
ஆயது துடைத்தேன் என்றால் ஆரெனக் கொப்புண் டென்றுங் 
காயம தழிவி லாதேன் கருத்தரி கின்ற துண்டோ . 454 
குன்றினை எறிந்த வேற்கைக் குமரனோ டமர தாற்றி 
வென்றிடு கின்றேன் மெல்ல மேலது நிற்க இந்த 
வன்றிறற் சமரை மூட்டி நின்றவா ன வரை யெல்லாம் 
தின்றுயிர் குடித்து முன்னென் சினஞ்சிறி தகல்வன் என்றான் . 455 
ஆயது துணிவாக் கொண்ட அவுணர்கள் மன்னன் பின்னும் 
தீயதோர் தொல்லை மாயச் சீர்கொள் மந்திரத்தைப் பன்னி 
ஞாயிறு மருட்கை கொள்ள ஞாலமுங் ககன முற்றும் 
மாயிருள் உருவங் கொண்டு மறைந்துநின் றார்க்க லுற்றான் . 456 
தெண்டிரை நேமி தன்னில் தீவிடம் எழுந்த தென்ன 
எண்டிசை எல்லை முற்றும் இருநில வரைப்பும் எல்லா 
அண்டமுமாகி ஈண்டும் ஆரிருள் வடிவை வானோர் 
கண்டனர் அவுணன் மாய மீதெனக் கலக்க முற்ருர் . 457 
அத்துணை அவுணர் மன்னன் அவ்விருள் இடையே பாய்ந்து 
பத்திகொள் சிகர மன்ன பஃறலை அளவை தீர்ந்த 


| 


304 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


கத்தல முளதோர் யாக்கை கதுமெனக் கொண்டு விண்ணோர் 
மெய்த்தொகை நுகர்வான் உன்னி விண்ணிடைக் கிளர்ந்து சென்றான் . 458 
ஆடியல் கொண்ட சூரன் அந்தரத் தெழலும் வானோர் 
கூடிய ஓதி தன்னால் குறிப்பினால் தெரிந்து நம்மைச் 
சாடிய வருவன் என்னாத் தலைத்தலை சிதறி நில்லா 
தோடினர் கூற்றை நேர்ந்த உயிரென இரங்க லுற்றார் . 459 
தண்ணினர்க் கினியாய் ஓலம் ஞானநா யகனே ஓலம் 
பண்ணவர்க் கிறையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் 
எண்ணுதற் கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் 
கண்ணுதற் பெருமான் நல்குங் கடவுளே ஓலம் ஓலம் . 

460 
தேவர்கள் தேவே ஓலம் சிறந்தசிற் பரனே ஓலம் 
மேவலர்க் கடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் 
பாவலர்க் கெளியாய் ஓலம் பன்னிரு புயத்தாய் ஓலம் 
மூவரு மாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் . 

461 
கங்குலின் எழுந்த கார்போல் கனையிருள் மறைவின் ஏகி 
நுங்கிய ரெல்வான் சூரன் ஓடவும் நோன்மை யில்லேம் 
எங்கினி உய்வம் ஐய இறையு நீ தாழ்க்கல் கண்டாய் 
அங்கவன் உயிரை உண்டெம் மாவியை யருளு கென்றார் . 462 
தேற்றலை போலு மீது சிறிது நீ பாணிப் பாயேல் 
ஆற்றலின் மறைந்து நின்றே அகிலமுந் தானே யுண்ணும் 
மாற்றலன் ஆவி தன்னை வாங்குதி வல்லை யென்னாப் 
போற்றினன் முதல்வன் தன்னை மயூரமாய்க் கொண்ட புத்தேள் . 463 
அங்கவர் மொழியும் வெய்யோன் ஆற்றலுந் தெரிந்து செவ்வேள் 
செங்கைய தொன்றில் வைகுந் திருநெடு வேலை நோக்கி 
இங்கிவன் ஆகம் போழ்ந்தே ஏகுதி இமைப்பின் என்னாத் 
துங்கம துடைய சீர்த்திச் சூரன்மேற் செல்லத் தொட்டான் . 464 
யென முருகன் தொட்ட இருதலை படைத்த ஞாங்கர் 
ஆயிர கோடி என்னும் அருக்கரில் திகழ்ந்து தோன்றித் 
தீயழற் சிகழி கான்று சென்றிட அவுணன் கொண்ட 
மாயிருள் உருவ முற்றும் வல்விரைந் தகன்ற தன்றே . 465 
அன்னவன் தனது மாயம் அழிந்ததும் ஐயன் வைவேல் 
முன்னுறு மாறு நோக்கி முடிவிலா வரத்தி னேனை 
என்னிவட் செய்யும் அம்மா இவன்விடும் எஃக மென்னா 
உன்னினன் முறுவல் எய்தி உருகெழு சீற்றங் கொண்டான் . 466 
வாரிதி வளாகந் தன்னை மாதிர வரைப்பை மீக்கீழ்ச் 
சேருறு நிலயந் தன்னைத் திசைமுகன் முதலா வுள்ள 
ஆருயி ரோடும் வீட்டி அடுவன்மே லிதனை என்னாச் 
ரெனும் அவுணன் மற்றைத் தொடுகடல் நடுவண் ஆனான் . 467 


காண்டம் ) 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


305 


வன்னியின் அலங்கல் கான்று வான் தழை புகையின் நல்கிப் 
பொன்னென இணர்கள் ஈன்று மரகதம் புரையக் காய்த்துச் 
செந்நிற மணிகள் என்னத் தீம்பழங் கொண்டு கார்போல் 
துன்னுபல் கவடு போக்கிச் சூதமாய் அவுணன் நின்டூன் . 


468 


469 


மாசறு ககன கூட வரம்பதன் அளவு மேல் போய் 
ஆசையின் எல்லை காறும் அளவைதீ ருலவை ஓச்சிக் 
காசினி அகலந் தாங்குங் கச்சபத் துணைத்து ரோட்டிப் 
பாசடை பொதுளி வெஞ்சூர் பராரைமால் வரையின் நின்றான் . 
ஓராயிர நூற தென்னும் ஓசனை அளவை யான்ற 
பராரைமா வுருவ மாகிப் பலவுடைச் சினைமாண் கொம்பர் 
விராவிய சூழ்ச்சி தன்னால் வேலைகள் முழுதும் விண்ணும் 
தராதல வரைப்பும் எல்லாத் தண்ணிழல் பரப்பி நின்ருன் . 


4700 


472 


நெடுங்கலை முயல் மான் கொண்டு நிலவும் அம் புலியும் நீத்தம் 
அடுங்கதிர் படைத்த கோவும் அளகையை யாளி தானுங் 
கடங்கலுழ் கினற ஆசைக் கரிகளுங் கடாவிற் செல்லும் 
மடங்கலும் வெருவச் சூரன மாவுருக் கொண்டு நின்றான் . 

471 
மிக்குயர் உவணம் அன்ன மிசைப்படும் எகினப் புள்ளும் 
மைக்குயில் சேவலாகி மயூரமாம் வலியன் தானும் 
புக்கமர் தெரிக்கும் ஆடற் பூவையுங் கொடிய தான 
குக்குட முதலும் அஞ்சக் கொக்குரு வாகி நின்ருன் . 
காலெனு மொய்ம்பன் உட்கக் கட்செவி கவிழ்ந்து சோர 
வாலிய வசுக்கள் ஏங்கி மலர்க்கரம் மறிக்க வெய்யோன் 
பாலர்மெய் வியரா நிற்பப் பணைமுலை அரிவை மார்கள் 
பேலெனும் விழிகள் பொத்தச் சேகர மாகி நின்ருன் . 

473 
அத்தியின் அரசு பேர ஆலமும் தெரிக்கில் ஏங்க 
மெய்த்திநல் வாகை வன்னி மெலிவுற வீரை யாவுந் 
தத்தம திருப்பை நீங்கத் தாதவிழ் நீபத் தாரோன் 
உய்த்திடு தனிவேல் முன்னர் ஒரு தனி மாவாய் நின்ருன் . 474 
நிலமிசை இனைய வாறோர் நெடும் பெருஞ் சூத மாகி 
உலவையின் செறிவு தன்னால் உம்பருந் திசையும் எற்றித் 
தலைமுதல் அடியின் காறுஞ் சாலவுந் தளர்ந்து தள்ளுற் 
மலமரு வாரிற் றானே அசைந்தனன் அசைவி லாதான் . 

475 
பைவிரி பாந்தட் புத்தேள் பரம்பொறா தழுங்கப் பாரின் 
மைவிரி படிவச் சூறை மாருதம் எறிய மாழை 
மெய்விரி குடுமிக் கோட்டு மேருவெற் பசைந்தா லென்ன 
மொய்விரி அவுணன் யாக்கை அலைத்தனன் முடிவ தோரான் .476 
இடிந்தன சரிந்த ஞாலம் ஏழ்வகைப் பிலங்கள் முற்றும் 
பொடிந்தன கமட நாகம் புரண்டன புழைக்கை மாக்கள் 
20 


306 


கந்த புராணம் 


[ 4. புத்த 


முடிந்தன மறிந்த வேலை முழுவதும் ஒன்றா குற்ற 
மடிந்தன உயிரின் பொம்மல் வரைக்குலம் அறிந்த அன்றே . 477 
தாரகை உதிர்ந்த கோளுந் தலைபனித் திரிந்த வெய்யோன் 
தேரொடு மாவுந் தானுந் தியங்கினன் திங்கட் புத்தேள் 
பேருறு மானம் நீங்கிப் பெயர்ந்தனன் ஏனை வானோர் 
மேருவுங் கயிலை வெற்பும் புக்கனர் வெருவு நீரார் . 

478 
ஏற்றமில் சுவர்க்க முற்றும் இற்றன அதற்கும் அப்பால் 
மேற்றிகழ் முனிவர் வைகும் உலகமும் பகிர்ந்து வீழ்ந்த 
நாற்றிசை முகத்தன் மாயோன் நண்ணிய உலகும் அற்றே 
சாற்றுவ தென்கொல் அண்டச் சூழலுந் தகர்ந்த தன்றே. 479 
தெண்டிரை நடுவண் நின்ற தீயவன் செயலும் அன்னான் 
கொண்டிடும் உருவும் உள்ளக் கொள்கையும் வலியுஞ் சீரும் 
அண்டர்கள் எவர்க்கும் மேலாம் ஆதியம் பகவன் தொட்ட 
விண்டொடர் தனிவேல் காணா வெஞ்சினம் விளைத்த தன்றே. 

480 
தேயுவின் எடுத்த அண்டத் திறங்களும் பிறங்கு ஞாலத் 
தாயிர கோடி அண்டத் தங்கியும் ஒன்றிற் றென்ன 
மீயுயர்ந் தொழுகி ஆன்றோர் வெருவருந் தோற்றங் கொண் 
நாயகன் தனது தெய்வப் படைக்கலம் நடந்த தன்றே . 

481 
வயிர்த்திடு நிலைமை சான்ற) வன்கணான் உயிரை வௌவச் 
செயிர்த்திடுந் தெய்வச் செவ்வேல் திணிநில வரைப்பில் அண்டம் 
மயிர்த்தொகை யாக ஏனைப் பூதமும் அழிய அங்கண் 
உயிர்த்தொகை முருக்கத் தோன்றும் ஒருவனிற் சென்ற தன்றே . 482 
மாறமர் உழந்து பன்னாள் வரம்பறு பிரம மாவார் 
வேறிலை யாமே என்ற இருவரும் வெருவி நீங்க 
ஈறொடு முகலும் இன்றி எழுகிரி விலக்கி விண்மேற் 
சேறலின் நிலைமை காட்டிப் படர்ந்தது கடவுட் செவ்வேல் . 483 
வேகனை அகத்த ராகும் விண்ணவர் படை கள் தம்முள் 
யாதனை இதற்கு நேரா இயம்புவ தெரியில் தோன்றிப் 
பூதனை உயிருண் கள்வன புண்டாகத்தன் வன்மை 
சோதனை புரிந்த மேலோன் சூலமே என்ப தல்லால் . 

484 
மண்டல நிலத்தின் வைப்பும் வாரிதி ஏழு மற்றைத் 
தெண்டிரைக் கடலும் வானுஞ் சேணுயர் பிறங்கல் முற்றும் 
எண்டிசைப் புறமும் அண்டத் தேணியின் பரப்பும் ஈணட 
ஒண்டழற் சிகையின் கற்றை உமிழ்ந்ததால் ஒருங்கு ஞாங்கர் . 

485 
பற்றிய ஞெகிழி பாரில் படர்ந்தன பௌவம் யாவுஞ் 
சுற்றிய திசையும் வானுஞ் சூழ்ந்தன சோதி வைகும் 
பொற்றைய தொன்றே அல்லாப் பொருப்பெலாஞ் செறிந்த பொன்றோய் 
கற்றையங் கதிரின் அண்டச் சூழலுங் கதுவ லுற்ற. 


486 


காண்டம் ) 


13. சூரபன்மன் வதைப் படலம் 


307 


விடம்பிடித் தமலன் செங்கண் வெங்கனல் உறுத்திப் பாணி 
இடம்பிடித் திட்ட தீயில் தோய்த்து முன் இயற்றி யன்ன 
உடம்பிடித் தெய்வம் இவ்வா றுருகெழு செலவின் ஏகி 
மடம்பிடித் திட்ட வெஞ்சூர் மாமுதல் தடிந்த தன்றே. 487 
ஆடல்வேல் எறித லோடும் ஆமிர வடிவாய் அண்ட 
கூடமும் அலைத்த கள்வன் அரற்றொடு குறைந்து வீழ்ந்தும் 
வீடிலன் என்ப மன்னோ மேலைநாள் வரத்தின் என்றால் 
பீடுறு தவமே அன்றி வலியது பிறிதொன் றுண்டோ. 488 
கிள்ளையின் வதனம் அன்ன கேழ்கிளர் பசுங்காய் தூங்கித் 
தள்ளரும் நிலைத்தாய் நின்ற மாவுருச் பாய்த லோடும் 
உள்ளுறு சினமீக் கொள்ள ஒல்லை தொல் லுருவம் எய்தி 
வள்ளுறையுடைவாள் வாங்கி மலைவது கருதி ஆர்த்தான் . 489 
செங்கதிர் அயில்வாள் கொண்டு பெருமுயன் றுருமின் ஆர்த்துத் 
துங்கமொ டெதிர்ந்து சீவஞ் சூருரங் கிழித்துப் பின்னும் 
அங்கம் திருகூம் முக்கி அலை கடல் வரைப்பில் வீட்டி 
எங்கணும் மறைகள் ஆர்ப்ப எஃகம்வான் போயிற் றம்மா . 490 
புங்கவர் வழுத்திச் சிந்தும் பூமரை யிடையின் ஏகி 
அங்கியின் வடிவம் நீங்கி அருளுருக் கொண்டு வான்றோய் 
கங்கையிற் படிந்து மீண்டு கடவுளர் இடுக்கண் தீர்த்த 
எங்கள் தம் பெருமான் செங்கை எய்திவீற் றிருந்த தவ்வேல் . 491 
தாவடி நெடுவேல் மீளத் தற்பரன் வரத்தால் வீடா 
மேவலன் எழுந்து மீட்டும் மெய்பகிர் இரண்டு கூறுஞ் 
சேவலும் மயிலு மாகிச் சினங்கொடு தேவர் சேனை 
காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான் . 492 
மணிகிளர் வரைய தொன்றும் மரகதப் பிறங்க லொன்றுந் 
துணையடி சிறகர் பெற்றுச் சூற்புயல் அழிய ஆர்த்துத் 
திணிநில விசும்பின் மாட்டே சென்றெனச் சேவ லோடு 
பிணிமுக வுருவாய் வந்து பெருந்தகை முன்னம் புக்கான் . 493 
ஆட்படு நெறியிற் சேர்த்தும் ஆதியின் ஊழ்தந் துய்க்கத் 
தாட்படை மயூர மாகித் தனனிகர் இல்லாச் சூரன் 
காட்படை யுளத்த னாகிக் கடவுளர் இரியல் போக 
ஞாட்பியல் செருக்கில் வந்தான் ஞானநா யகன் றன் முன்னம் .494 
மருள்கெழு புள்ளே போல வந்திடு சூரன் எந்தை 
அருள்கெழு நாட்டஞ் சேர்த்த ஆங்கவன் இகலை நீங்கித் 
தெருள் கெழு மனத்த னாகி நின்றனன் சிறந்தார் தோக்கால் 
இருள்கெழு கரும்பொன் செம்பொன் னாகிய இயற்கை யேபோல் . 495 
தீயவை புரிந்தா ரேனுங் குமரவேள் திருமுன் உற்றால் 
தூயவ ராகி மேலைத் தொல்கதி யடைவர் என்கை 


308 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


ஆயவும் வேண்டுங் கொல்லோ அடுசமர் இந்நாட் செய்த 
மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள்பெற்றுய்ந்தான் .496 
அக்கணம் எம்பிரான் தன் அருளினால் உணர்வு சான்ற 
குக்குட வுருவை நோக்கிக் கடிதில் நீ கொடியே ஆகி 
மிக்குயர் நமது தேரின் மேவினை ஆர்த்தி என்னத் 
தக்கதே பணியி தென்னா எழுந்தது தமித்து விண்மேல் . 497 
செந்நிறங் கெழீ இய சூட்டுச் சேவலங் கொடியொன் றாகி 
முன்னுறு மனத்திற் செல்லும் முரண்டகு கடந்தேர் மீப்போய் 
இந்நில வரைப்பின் அண்டம் இடிபட உருமே றுட்க 
வன்னியும் வெருவ ஆர்த்து மற்றவண் உற்ற தன்றே . 498 
சீர்திகழ் குமர மூர்த்தி செறிவிழி கொண்ட தொல்லை 
ஊர்தியின் இருக்கை நீங்கி உணர்வு கொண் டொழுகி நின்ற 
சூர்திகழ் மஞ்ஞை யேறிச் சுமக்குதி எம்மை எனனாப் 
பார்திசை வானம் முற்றும் பரியென நடாத்த லுற்ருன் . 

499 
தடக்கடல் உடைய மேருத் தடவரை இடிய மற்றைப் 
படித்தலம் வெடிப்பச் செந்தீப் பகைப்பதைத் தொடுங்கச் சூறை 
துடித்திட. அண்ட கூடந் துளக்குறக் கலாபம் வீரி 
இடித்தொகை புரள ஆர்த்திட்டேகிற்றுத் தோகை மஞ்ஞை 500 
படத்தினின் உலகம் போற்றும் பணிக்கிறை பதைப்பப் பாங்கர் 
அடுத்திடு புயங்கம் முற்றும் அலமா அவனி கேள்வன் 
இடத்தமர் கின்ற பாம்பும் ஏங்குற விசும்பிற் செல்லும் 
உடற்குறை அரவும் உட்க உலாயது கலாப மஞஞை. 

501 
பாரொடு விரிஞ்சன் தன்னைப் படைத்திட பன்னாள் மாயன் 
காரென வந்து முக்கட் கடவுளைப் பரித்த தேபோல் 
வீரருள் வீரனாகும் வேலுடைக் குமரன் தன்னைச் 
சூருரு வாகி நின்ற தோகைமேல் கொண்ட தம்மா . 

502 
வெயில் விடும் அநந்த கோடி வெய்யவர் திரண்டொன் கிப் 
புயல் தவழ் கடவுள் வானில் போந்திடு தன்மை யேபோல் 
அயிலினை யுடைய செவ்வேள் மரகதத் தழகு சான்ற 
மயிலிடை வைகி ஊர்ந்தான் மாமுகந் திசைகள் முற்றும் . 503 
நேமிகள் ஏழும் ஒன்றாய் நிமிர்ந்தெழும் வடவை முற்றுந் 
தாமொரு வடிவாய் அங்கட் சார்ந்திடு நிலைமை யென்ன 
மாமயில் உயர்த்துச் சென்ற வாகைவேல் வீரன் மீண்டு 
தீமைகொள் அவுணன் மூதூர்ச் பெருநிலத் தெல்லை புக்கான் .504 
புக்குள குமர மூர்த்தி பொறிமயில் உருவ மாயுங் 
குக்குட மாயும் நின்ற அமரரைக் குறித்து நோக்கி 
மிக்கநும் மியற்கை யாகி மேவுதிர் விரைவின் என்ன 
அக்கணம் அவருந்தொல்லை வடிவு கொண் டடியில் வீழ்ந்தார் . 505 


காண்டம் ) 14. தேவர்கள் போற்று படலம் 

309 
வள்ளலை வணங்கிப் பல்கால் வழுத்தியே தொழுது தத்தம் 
உள்ளமும் புறத்தில் என்பும் உருகிட விழியில் தூநீர் 
தள்ளுற வுரைகள் முற்றுந் தவறிடப் பொடிப்ப யாக்கை 
கள்ளுண வுற்ற வண்டின் களிமகிழ் சிறந்து நின்றார் . 

506 
வீசுறு சுடர்வேல் ஐயன் வெய்யசூர் முதலைச் சாடித் 
தேசுறு மஞ்ஞை ஊர்ந்து வந்தது தெரிந்து போர்செய் 
காசினி யிடையே நின்ற) கணங்களும் வீரர் யாரும் 
ஆசறும் இளவ லுஞ்சென் மடிதொழு நார்த்துச் சூழ்ந்தார் . 507 

ஆகத் திருவிருத்தம் - 2,901 


14. தேவர்கள் போற்று படலம் 


06 


நேரொரு சிறிதும் இல்லா நின்மலன் தனது வேலால் 
சூருடல் பிளந்தி யாணர் மஞ்ஞையில் தோன்று காலைப் 
பாருல கயின்ற கண்ணன் பங்கயன் அமரர் கட்கோர் 
ஆரமிர் தெய்திற் றென்ன அன்னது கண்டே ஆர்த்தார் . 1 
ஆர்த்தனர் எழுந்து துள்ளி ஆடினர் பாடா நின்றார் 
போர்த்தனர் பொடிப்பின் போர்வை பொலங்கெழு பூவின் மாரி 
தூர்த்தனர் அருளை முன்னித் தொழுதனர் சுடர்வேல் கொண்ட 
தீர்த்தனை எய்திச் சூழ்ந்து சிறந்துவாழ்த் தெடுக்க லுற்றார் . 2 


வேறு 


3 


4 


கார்தடிந்து துய்க்குங் கனைகடலின் நீர்வறப்புப் 
போர் தடிந்து செல்லும் புகர்வேல் தனை விடுத்துச் 
சூர் தடிந்தாய் அன்றே தொழுமடியேம் வல்வினையின் 
வேர் தடிந்தாய் மற்றெமக்கு வேறேர் குறையுண்டோ . 
மாறுமுகங் கொண்டுபொரு வல்லவுணர் மாளாமல் 
நூறு முகமெட்டு நோதக் கனபுரியத் 
தேறு முகமின்றித் திரிந்தேமை ஆளவன்றோ 
ஆறு முகங்கொண்டே அவதரித்தாய் எம்பெருமான் . 
நீதி முறையதனில் நில்லா அசுரர்புரி 
தீது பலவுளவுந் தீர்ந்தோம் பழியகன்றோம் 
வேத நெறிதொல்லை வெறுக்கையொடு பெற்றனமால் 
ஏதும் இலையால் எமக்கோர் முறையெந்தாய் .. 
மன்ற அவுணர் வருத்திட இந்நாள் வரையும் 
பொன்றி னவரென்னப் புலம்பித் திரிந்தன மால் 
இன்று பகைமாற்றி எமக்கருள் நீ செய்கையினால் 
சென்றஉயிர் மீண்ட திறம்பெற்ற னம்ஐயா . 


5 


6 


னுரு 


310 


கந்த புராணம் 


[ 4. யுத்த 


7 


எய்த வரும்பொருளும் யாவையு நீ யேயென்கை 
ஐய அடியேங்கள் அறிந்தன மால் அன்ன தனால் 
வெய்ய பவமகன்று வீடுமினிக் கூடுதுமால் . 
ஈண்டே எமருக் கிடர்செய் அவுணரெலாம் 
மாண்டே விளியும் வகைபுரிந்து காத்தனை யால் 
வேண்டேம் இனியாதும் மேலாய நினகழற்கே 
பூண்டேந் தொழும்பு புகழேம் பிறர்தமையே . 
என்னா இயம்பி எவருமினி தேத்துதலும் 
கொன்னார் அயில்வேற் குமாடனதுகேளா 
அந்நா ணன்விரிஞ்ன் ஆதியாம் வானோக்கும் 
தன்னா ருளின் தலைமை புரிந்தனனே . 

ஆகத் திருவிருததம் - 2,913 


8 


15 . 


இரணியன் புலம்புறு படலம் 


00 


அதுநிகழ்ந் துழியகன் பதி அவுணர் கள் ஒரு சில்லோர் 
கதுமெனச் சென்று காவலன் கந்தவேள் உய்த்திட்ட 
நுதிகொள் வேலினான் மாய்ந்தனன் என்பதை நுவலும் மூர் 
பதுமை அம்மொழி கேட்டனள் துணைவியர் பலரோடும் . 

1 
காவல் மன்னவன் இ.பந்தனன் மனுமுரை கன்ன த்துள் 
மேவு மெல்லை யில் அசனி ஏறுண்ட வெம்பணியேபோல 
தேவி யாகிய பதுமகோ மளையெனும் திருமங்கை 
ஆவி நீங்கினள தலையளி ஆகிய ததுவனநே . 

2 
எவ்வெவர்க்கும்மே லாகிய அவுணர்கோற் கல்லாகி 
அவ்வி டத்துறை துணைவியர் வயலைத் தழுங்குற்று 
வெவ்வ ழற்பெருங் குண்டமொன் நாக்கியே விளிவுற்ற 
தெய்வ தப்புனை வன்மகள் யாக்கைமுன செலஉய்த்தார் . 
மான்கி ளர்ந்தன அரிமதர் மரைக்கணமெல் லியரெல்லாம் 
வான்கி ளர்ந்தெழு கின் றதோர் மாபெருங் கன லூடே 
கான்கி ளர்ந்திட மலர் தருந் தாமரைக் கானத்திற் 
தேன்கி ளர்ந்து தம் மினத்தொடும் புகுந்தெனச் செல்லுற்றார் . 1 
செல்லல் போதுமென் றொழிந்திட அரற்றினோர் செந்தீயில் 
செல்லல் போதுநாள் மாலையும் அங்கியிற் சேர்ந்தோங்கும் 
அல்லல் போதுமுன நின்றிடு நீசியெலாம் அகன்றென்ன 
அல்லல் போதுமா நகர்த்திரு ஏகினள் அதுகாலை . 

5 
பா - ம் . 1 மீன கிளர்ந்தன 


3 


காண்டம் ] 


15. இரணியன் புலம்புறு படலம் 


811 


இந்த வாறிவர் அங்கியுள் மாண்டனர் இதுநிற்கத் 
தந்தை பட்டதுஞ் சேவலும் மஞ்ஞையுந் தானாகிக் 
கந்த வேள் புடை வந்ததுங் கண்டனன் கலங்குற்றுப் 
புந்தி நொந்துநின் றிரணியன் வானிடைப் புலம்புற்றான் . 


6 


வேறு 


நன்றென் பதைஉணராய் நானுரைத்த வாசகங்கள் 
ஒன்றுஞ் சிறிதும் உறுதியெனக் கொண்டிலையே 
பொன் றும் படிக்கோ பொருதாய் புரவலனே 
என்றுன்னை முன்போல் இருந்திடநான் காண்பதுவே . 7 
அன்புடை யன் கொல்லென் றயலா பெடுத்துரைப்பத் 
துன்புடையேன் போலத் துயரா அயர்கினறேன் 
என்புடையே முன்னர் னெதுயிர் கொண் டேகினனால் 
நின்புடையே நின்று நெடும்பழியின் நீங்காதேன் . 8 
மாற்ரர் வலிகண்டு மற்றுன்னை வன்ரெருவில் 
போற்று தொளித்த, பொறியிலியேன் தன் முன்னந் 
தோற்றமல் எங்கொளிததாய் சொல்லாய் சுதன் போலக் 
கூற்றான வனை இன்னுங் கூடமனங் கொள்ளுதியோ . 9 
கையார் அரலேந்துங் கண்ணுதலோன் தந்தவரம் 
மெய்யாம் ஒருகா ஓம் வீடாய் அஃதெல்லாம் 
பொய்யாகும் வண்ணம் புதல்வனென வந்துதித்தேன் 
ஐயா உனக்கோர் அருங்கூற்றம் ஆயினனே . 

10 ) 
நில்லா உடலை நிலையா மெனக்கருதிப் 
பல்லா ருங்கண்டு பழிக்கும் படி உனக்குஞ் 
சொல்லா தகன்பேன் நீ துஞ்சியபின் வந்தனனால் 
நல்லார் களில்தேரின் நானே தலை அன்றோ. 

11 
அத்திர நேர்கூறும் அவுணர் தமக்குள் மிக்க 
குத்திர னேயாகுங் கொடியேன் நீ துஞ்சியபின் 
மித்திரனே போன்றிரங்கி மீண்டேன் உனக்கென்னைப் 
புத்திர னேயென்கை புவிக்குப் பொறையன்றோ. 12 
ஆழியான் வேதன் அமரர்க் கிறைமுதலோர் 
வாழியா யென்று வழுத்தியிட வைகிய நீ 
பூழியார் மேனிப் புராரி சிறு வனதேரில 
கோழியாய் நின்று விலாவொடியக கூவுதியோ 

13 
ஓகையால் அண்டத் துயிர்களெலாம் வந்திறைஞ்சச் 
சேகையாய் மல்குந் திருத்தாள் கொண் டுற்றிடு நீ 
வாகையார் கின்ற வடிவேற் கரத்தோனைத் 
தோகையாய் நின்று சுமக்குதியோ தோன்ருலோ. 

14 
மேற்முன் விளையும் இஃதென்றே வினயமுடன் 
ஆற்முன் மொழிந்தேன் அதுசிறி துங் கேட்டிலையே 


312 


கந்த புராணம் 


[4. புத்த 


மாற்றான் என வந்த மைந்தனுடன் போர்ரெய்தே 
தோற்றாயே அற்றால் மயிலாய்ச் சுமககுதியோ . 

15 
மாறுற்றி டாத்தொல் வடிவந்தனை இழந்து 
வேறுற்ற புள் வடிவாய் மேவினாய் ஆங்கதனால் 
ஈறுற் றனை அன்றே என் செய்கை செய்வதற்கும் 
பேறுற் றிலன்வாளா பேணினேன் இவ்வுயிரே . 16 
பிள்ளைப் பிறைபுனைந்த பிஞ்ஞகன்றன் காதலனைப் 
புள்ளிக் கலாபப் பொறிமயிலாய்ப் போற்றமெல்லை) 
எள்ளற் பொருட்டா லியான் முன்னுரைத்தவற்றை 
உள்ளத் திடை எந்தாய் உன்னுதியோ உன்னாயோ . 17 
பொங்குற்ற சீற்றம் பொரும்போர் இகலுள்ளர் 
தங்குற்ற மானஞ் சயமகந்தை வன்மையெலாம் 
அங்குற்ற நின்னை அடைந்ததிலை அவ்வனைத்தும் 
எங்குற்ற தையா இயம்பாய் எனக்கதுவே 

18 
என்று கனகன் இரங்கி நெடுஞ சேணில் 
நின்று தளர்ந்து நெடிதுயிர்த்துப் பூதரெனைத் 
தின்று சினந்தீர்வர் தெரியினெனச் சிந்தைசெய்து 
துன்று திரை வேலையிடைத் தொன்மைபோற் புக்கனனே .19 
புக்க கனகன் புலர்ந்து புகரோன் பால் 
அக்கணமே எய்தி அழிவுற்ற தந்தையர்க்குக் 
தக்க துணைவர்க்குந் தாயர்க்கும் ஏனையர்க்கும் 
மிக்க கடன்கள் விதி முறையே செய்தனனே . 

20 
தாக்கிச் சமர்மலைந்த தானவர்க்குச் செய்பரிசே 
தூக்கிப் புரிந்து துயரினுக்கோர் வித்தென்றே 
ஆக்கத் தினை வெறுத்தே ஆதிப் பிரானையுள்ளே 
நோக்கிக் கதியடைவான் நோ ற்றொருசார் உற்றனனே . 21 

ஆகத் திருவிருத்தம் - 2 , 934 


16. மீட்சிப்படலம் 


- 


-00 


மற்றது காலத்து மணி தூங் கிய பசும்பொற் 
பொற்றை புரையும் பொறிமஞ்ஞை மீதுவைரும் 
வெற்றி நெடுவேற்கை விமலன் விறலோனைப் 
பற்றி னொடுநோக்கி இனைய பகர்கின் முன் . 
கேட்டி இதுவீர கெடலுற்ற வெஞ்சூரன் 
ஈட்டு திருவென்ன இருஞ்சிறையின் முன்வைப்ப 


1 


ல 


காண்டம் ] 


16. மீட்சிப் படலம் 


313 


2 


3 


4 


வாட்டமுறு பயந்தன் வானோர் தமையெல்லாம் 
மீட்டு வருதி எனவே விளம்பினனால் . 
குன்றம் எறிந்த குமரன் இது கூறுதலும் 
நன்றி தெனவே தொழுது நனி மகிழ்ந்து 
வென்றி விடலை விடைபெற்றுப் போர்க்களத்தின் 
நின்றும் அவுணன் நெடுநகரத் தேகினனால் . 
மீது படுதிண்டோள் விடலை அறந்திறம்புங் 
கோது படுதீயோர் தழீ இயாக ருட்புக்குத் 
தாது படுகண்டார்ச் சயந்தன் அபருடன் 
தீது படுவெய்ய சிறைக்களத்துச் சென்றனனே . 
செல்லும் விறலோன் திறத்தை நனிநோக்கி 
அல்லல் அகலும் அரிசுபனும் வானோர்கள் 
எல்லவரும் அற்புதநீர் எய்திப் பதம்பூட்டும் 
வல்லி பரிய மலர்க்கை குவித்தனரே . 
செங்கை குவித்தே திறலோய் சிறைப்பட்ட 
நங்கள் துயர் அகற் , ப நண்ணினையோ நீயென்றே 
பங்கள் பெருமான் இளவல் இதுபுகன் முன் . 
வம்மின்கள் வம்மின்கள் வானத்தீர் எல்லீரும் 
நும்மை அயர்வித்க நொறில்பரித்தேர் வெஞ்சூரை 
அம்ம அவுணர் அனிசத் துடன் எங்கோன் 
இம்மெனவே வேலால் இதுபோழ் தெறிந்தனனே . 
என்றாங் கிடைப்ப இமையோர் அதுகேளாப் 
பொன்ருது முத்தி புகுந தோ! எனமகிழ்ந்து 
வன்றாள் மிரைப்பிணித்த வல்லிகளின் மூட்டறுத்துச் 
சென்றார் அவுணன் திருநகரம் நீங்கினரே . 


5 


8 


7 


8 


நுணங்கு நூ லுடை இளையவன் முன்செல நொய்தென்ன 
அணங்கி னோருடன் சயந்தனுந் தேவரும் அவண் நீங்கிக் 
ணங்கர் ஈண்டிய களத்திடை நணுகியே குமரன் தாள் 
வணங்கி மும்முறை புகழ்ந்தனர் திகழ்ந்தனர் மகிழ்வுற்றார் . 9 
குன்றெ றிந்தவன் அமரர்பாற் பேரருள் கொடுநோக்கி 
நன்றி யில்லவன் சிறையிடைப் பலபகல் நணு நற்றீர் 
துன்று பேரிடர் மூழ்கினீர்ாங்கினித் துயரின்றி 
என்றும் வாழ்குதிர் துறக்கமேல் வெறுக்கையில் இருந்தென்றான் . 10 
கந்தன் இம்மொழி வழங்க லுங் கடவுளர் களிப்பெய்தி 
உய்ந்தனம்மெனப் பின்னரும் வணங்கினர் உதுகாணா 
முந்து தொல்லிடர் நீங்கியே புந்தியில் முதமெய்தி 
இந்தி ரன் திருப் பெற்றிடு ஞான்றினும் இனிதுற்றான் . 11 
முதம் - மகிழ்ச்சி . 


314 


கந்த புராணம் 


( 4. புத்த 


கண்ட னன் தொழு மைந்தனைப் புல்லினன் களிப்புள்ளங் 
கொண்ட னன்புறம் நீவினன் பல்லுகங் கொடியோன்செய் 
ஒண்டளைப்புகுந் தெய்த்தனை போலும் என் றுரை செய்யா 
அண்டர் யாரையும் முறைமுறை தழீ இயினன் அமரேசன் . 12 
செற்ற மேதகு மவுணர் தங்காவலன் செருவத்தில் 
அற்றை காறுமா விளிந்திடு பூதர் தம் அனிகங்கள் 
முற்று மாயிடை வரும்வகை முருகவேள் முன்னுற்றான் 
மற்ற வெல்லையில் துஞ்சிய கணமெலாம் வந்துற்ற. 

13 
முஞ்சு தானைக ளார்ப்பொடு குழி இக்குழீஇ முருகேசன் 
செஞ்ச ரண்முனம் பணிந்து தம் மினத்தொடுஞ் செறிகின்ற 
மஞ்ச லில்லதோ செல்லை நீர்ப் புணரியில் எண்ணில்லா 
மஞ்சு கான்றிடு நீத்தம்வந் தீண்டிய மாபென்ன . 

14 
கருணை யங்கட லாகியோன் கனை கடற் கிறையாகும் 
வருணன் மாமுக நோக்கியே வெய்யசூர் வைகுற்ற 
முரணு றுந்திறல் மகேந்திர நகரினை முடிவெல்லைத் 
தரணி யாமென உண்குதி ஒல்லையில் தடிந்தென்றான் .. 15 
என்ற மாத்திரைச் சலபதி விழுமிதென் றிசைவுற்றுத் 
துன்று பல்லுயிர் தம்மொடு மகேந்திரத் தொல்லூரை 
அன்று வன்மைசேர் புணரியுள் அழுத்தினன் அவனிக கீழ் 
நினறு மாயவன அடுவுல குண்டிடு நெறியேபோல் . 

16 
ஆன காலையில் அறுமுகன் முகுந்தனும் மலரோனும் 
வானு ளோர்களும் இறைவனும் வழுத்தினர் மருங்காக 
ஏனை வீரர்கள் யாவரும் புடைவர இகற்பூதத 
தானை ஆர்த்துடன் சென்றிடச் செருநிலந் தணப்புற்றான் . 17 
கலங்கல் கொண்டிடு மகேந்திர வரைப்பினைக் கடந்தேபின் 
இலங்கை மாநகர் ஒருவியே அளக்கரை இகந்தேகி 
நலங்கொள் சீருடைச்செந்தியில் தொல்லைமா நகரெய்தி 
அலங்கல் அஞ்சுடர் மஞ்ஞைநின் றிழிந்தனன் அயில்வேலோன் .18 
கேகயத்தின் நின் றிழிந்து தொல் சினகரங் கிடைத்திட்டுப் 
பாக சாதன னாதியாம் அமரர்கள் பணிந்தேத்த 
வாகை சேர் அரித் தவிசின்மேல் வதன மூவிரண்டுள்ள 
ஏக நாயகன் உலகருள் கருணையோ டினிதுற்றான் . 

19 


ஈண்டிது நிகழ்ந்த எல்லை இப்பகல் அவுண ராகி 
மாண்டவர் நமர்கள் அன்றே மற்றவர் படிவ முற்று 
தீண்டினங் கதிர்க்கை யாலுந் தீர்விதற் கிதுவென் பான்போல் 
பூண்டகு தடந்தேர் வெய்யோன் புனற்பெருங் கடலுட் புக்கான் . 
வேலையின் நடுவு புக்கு மேவரும் வடவைச் செந்தீக் 
காமை திறுதி யாகக் கடிதெழ் இக ககன நககிப் 


20 


காண்டம் ] 


16. மீட்சிப் படலம் 


315 


பாலுற விரிந்தி யாண்டும் படர்ந்துகொண் டென்ன வந்தி 
மாலையம் பொழுதில் செககர் வான முழு தீண்டிற் றன்றே . 


21 


வேறு 


அன்னதொரு போழ்து தனில் ஆறிரு தடந்தோள் 
முன்னவனை நான் முகவ னே முதல தேவர் 
சென்னிகொடு தாழ்ந்துசிறி யேங்கள் இவ ணுன்றன் 
பொன்னடி அருச்சனை புரிந்திடுதும் என்பர் . 

22 
என் றுரைவாய் காலையமை யாளுடைய வண்ணல் 
நன்றென இசைந்திட நரைக்கொள்புனல் பாந்தத் 
துன்றுமலர் தீபம் அவி தூப முதலெல்லாம் 
அனநேரு கணத்தின் முன் அரைத்தனார் கள் அங்ஙன் . 23 
நெதையுமை தேர்நதிட இயமபிய குமார 
தநதிர நெறிப்படி தவாத று முகற்கு 
முந்திய குடஙகர்முதல மூவகை யிடத்தும் 
புந்திமகிழ் பூசனை புரிந்தனர் பரிந்தே 

24 
எஞ்சலில் அருச்சனை இயற்றி இணை இல்லோன் 
ரெஞ்டணி னைத்தமது பென்னிகொடு தாழா 
அஞ்ர லிசெய்தேத் திடலும் ஆங்க வரை நோக்கி 
நெஞ்சு 11 மகிழ்ச்சியொடு நீட ருள்புரிந்தான் . 

25 
நீண்டவருள் செய்திடு நெடுந்தகை நுமக்கு 
வேண்டுகுரை) யுண்டெனின் விளம்புதிர்கள் என்னக் 
காண்ட கைய சூர்முதல் களைந்தெமை அளித்தாய் 
பாண்டுனருள் பெற்றன மியாதுகுறை மாதோ . 

26 
ஒன்றினி அளிப்பதுள துனனடியம் யாக்கை 
நின்றிடு பகற்றுணையும் நினனிரு கழறகண் 
மன்றதலை யனபுற வரந்தருதி எந்தாய் 
மான்றிட லும் நன்றென இரங்கியருள் செய்தான் . 27 


மலரய னாதியாம் வரம்பி லோரெலாம் 
பலர்புகழ் குமரனைப் பரவி வைகினார் 
உலகினில் யாரையும் ஒறுத்த தானவர் 
குலமென மாய்ந்தது கொடிய கங்குலே. 

28 
கங்குலுந் தாரகா கணமும் மாய்ந்திடப் 
பொங்கொளி வீசியே பொருவில் ஆதவன் 
இங்குள வுலகெலாம் ஈறு செய்திடுஞ் 
சங்கர னாமெனத் தமியன் தோன்றினான் . 

20 
குடங்கர் முதல் மூவகை இடம் கும்பம் , அக்கினி , உருவமாகிய திரு 
யேனி என்னும் மூன்று இடங்களில் , 


316 


கந்த புராணம் 


30 


31 


குணதிசை அமர்புரி கொடியர் உய்த்திடுங் 
கணையென விரிகதிர் காட்டி அங்கவை 
அணைதலுங் குருதி நீர் அடைந்த தன்மைபோல் 
இணையறு செக்கர்பெற் றிரவி தோன்றினான் . 
அப்பொழு தவ்விடை அமரர் கம்மியன் 
கைப்படு செய்கையாற் கந்த வேள் ஒரு 
செப்பரு நிகேதனஞ் செய்வித் தீசனை 
வைப்புறு தாணுவில் வருவித் தானரோ . 
ஆமயம் முதலிய ஐந்து கந்திகள 
மாமலர் மஞ்னம் அமிர்தம் வான் துகில் 
தூமணி விளக்கொடு தூபங் கண்ணடி 
சாமரை ஆதிகள் அமரர் தந்திட . 
முழுதொருங் குணர்ந்திடு முருகன் யாவருந் 
தொழுதகும் இறைவனுல தொடர்பு நாடியே 
விழுமிய கண்ணுதல் விமலன் தாள் மலர் 
வழிபடல் புரிந்தனன் மனங்கொள் காதலால் . 

ஆகத் திருவிருத்தம் - 2,067 


32 


33 


as -- 


யுத்தகாண்டம் முற்றுப் பெற்றது 
ஆகக் காண்டம் நான்டுக்குத் திருவிருத்தம் -7,857 

கச்சியப்பசிவாசாரியர் திருவடி வாழ்க 


a - Y 


செந்திலாண்டவன் துணை 
திருச்சிற்றம்பலம் 


ஐந்தாவது 


தேவகாண்டம் 


1. திருப்பரங்குன்று சேர் படலம் 


(00 


இன்ன பண்பினாற் சிவனடி . வழிபடல் இயற்றி 
அந்நி லைக்கள நீங்கியே அமரர் கண் முனிவர் 
தன்ன தானையந் தலைவர்கள் புடை தரீஇச் சாரப் 
பொன்னின் மஞ்ஞையின் எருத்தமேல் கொண்டனன் புனிதன் . 1 
சீர்தங் கியம யூரமேல் அமர்தருஞ் செவ்வேள் 
சார்த லுற்றிடு மாலயன் மகபதி தம்மை 
நேர்த லில்படை வீரரை நோக்கியே நீவிர் 
ஊர்தி மேலராய் வம்மின் நம்புடையென உரைத்தான் . 2 


வேறு 


3 


4 


மற்றது காலையில் வண்டு ழாய்முடிக் 
கொற்றவன் முதலிய குழுக்கொ டே வரும் 
வெற்றிகொள் வீரரும் வேறு தத்தமக் 
குற்றிடும் ஊர்திமேல் ஒருங்குற் றீண்டினார் . 
ஞாயிறு கறங்கென நணுகும் பொன் முடிக் 
கோயிலின் மருங்கினில் குழி இக் குழிஇயிரண் 
டாயிர வெள்ளமாம் அடல்வெம் பூதரும் 
ஏயென எழுந்தனர் எழுந்த பூழியே . 
மிக்குயர் அறிஞரை மேவில் கீழ்மைசெய் 
மக்களு மேல்நெறி அடைதல் வாய்மையே 
தக்கதொல் பூதர்கள் சாணந் தோய்கலில் 
புக்கது பொன்நகர் புவியும் பூழியாய் . 
அழற்றிய பல்கதிர் ஆத பத்திரம் 
நிழற்றிய விண்ணளாய் நிமிர்ந்த கேதனங் 
குழற்றிய துளை வயிர் கோடு காகளம் 
மிழற்றிய பேரிகை மிகவும் ஆர்த்தவே . 


5 


6 


318 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


7 


8 | 


9 


10 


மேக்குயர் வட்டமும் விளங்கு காம்புமாய் 
நீக்கமில் கவிகைகள் நிழற்றி மல்குவ 
மாக்கிளர் பஃறொடை வானக் கம்பலந் 
தூக்கிய திறனெனத் தோன்று கின்றவே . 
மேற்றலை கடவிய வெய்யன் வெம்மையால் 
நோற்றலை எய்திவான் உணங்க நோன்றிரை 
ஆற்றலை முயன்றென அனிக வேலையுட் 
கோற்றலை அசைவவெண் கொடியின் கானமே . 
பாங்கமை பதலையே முதல் பல்லியம் 
ஆங்கொலி வழங்குவ அவுணத் தீயரைத் 
தாங்கினை யென் றிறை தண்டஞ் செய்திட 
வாங்கிய திரைக்கடல் வாயவிட் டொக்தமால் . 
காந்தளஞ் சென்னியன் கடவு மாமயில் 
கூந்தொறுங் கூந்தொறுங் குலைந்து பஃறலைப் 
பாந்தளங் கசைதலும் பாலை மூக்கினால் 
ஆய்ந்திடு கின்றன அகிலங் குத்தியே . 
மூக்குடை அலகினால் முகிலைக் கீறியே 
ஊக்கொடு பரலென உருமுப் பற்றுமால் 
தீக்கிளர் வன்ன கோர் செய்ய சூட்டுடைக் 
கூக்குரல் வாரணங் கொடிய தாகையால் . 
இந்நிகழ்வுற்றிட எழுந்த கானைகள் 
முன்னயல் கடைக்குரை மொய்த்துச் ெ பன்றிடப் 
பன்னிரு மொய்ம்புடைப் பகவர் மேலவன் 
அந்நக ரத்தினும் அகன்று போயினான் . 
பொரியரை விளவுகால புனிற்றுத் தீங்கனி 
வருபயன் கொண்டுதாம் வறிது வீழ்த்தெனக் 
கரியினம் பாரிடக் கணங்கள் ஆர்ப்பினால் 
வெருவின உணர்வில மயங்கி வீழ்ந்தவே . 
சாற்றிடில் தம்வினை தம்மைச் சூழுமால் 
ஆற்றலில் பெற்றம் தலைக்கும் வல்லியம் 
மாற்றருந் துப்புடை வயவர் தானையுள் 
ஏற்றுரி முரசினுக் கிடைந்த ழிந்தவே . 
குஞ்சரம் எறிந்திடுங் கொலைவல் கோளரி 
எஞ்சலில் கயமுகர் எண்ணில் பூதர்கள் 
விஞ்சிய பிளிற்றொலி வினவி மெய்பனித் 
தஞ்சின நஞ்செழ அயர்ந்த தேவர்போல் . 
உரங்குறை போழ்தில்யார் ஒடுங்கல் இல்லவர் 
வரங்குறை மான்முக வயவர் ஓதையால் 


11 


12 


13 


14 


15 


காண்டம் ] 


1. திருப்பரங்குன்று சேர் படலம் 


319 


16 


17 


18 


19 


20 


கரங்குறை வின்றிநீள் கடுங்கண் யாளிபோய்க் 
குரங்குறை சூழலுட் குலைந்து புக்கவே . 
வசைபடு பாரிடம் வழுக்க லில்வகை 
மிசைபடும் ஊற்றமாய் மேற்கொண் டுற்றன 
இரை படு பாரிடம் இடிக்குங் கொட்பினால் 
அசைபடு கின்றன அடுக்க லான வே . 
உரகமும் மடங்கலும் ஒடுங்கி உட்கியே 
வரை களின் முரைபுக வானத் தார்ப்பன 
அரிமுக வீரர்தம் அவத் தன்மையால் 
இரிவன புரள்வன எரிலி யோெலாம் . 
காட்டக எயினர்தங கலலென சுமமையால் 
கூட்டுறை புட் குலங் குலைவுற ( லென 
சூட்டுடை வாரணந் தோகை ஆர்ப்பது 
கேட்டுளம் நடுங்கினர் கிலோங் கொண்டுளார் . 
அரங்குறு மதலைமேல் ஆடு நீரரின் 
மரங்களை அலைத்திடு கடுவன் மந்திகள் 
கரங்குலை வோடுபற் காட்டி வாயவெரீஇ 
இரங்கின சேவலங் கொடியி டிப்பினால் . 
ஆரண முழங்கொலி அமரா வாழத்தொலி 
சீரண இயவொலி சேனைப் பேரொலி 
காரணம் இல்லவன் கடவு மாமயில் 
வாரண வொலிகவான் மறைய, ஒற்றவே 
இடனுறு குறிஞ்சியில் இனைய தன்மையால் 
நடவைகொள் பெரும்படை நடுவண் ஏகியே 
சுடர்பொழி வேலினான் தூய கூடலின 
குடதிசை யமர்பரங் குனறை எயதினான . 
ஆவதோர் பொழுதினில் அங்கண் முன்னுரை 
மூவிரு தவத்தரும் முளரி யான் முதல் 
ஏவரும் எந்தையை இறைஞ்சி இவ்விடை 
மேவுதி சிறந்ததிவ் வெற்பென் மோதினார் . 
என்றலும் முருகவேள் யாமும் இவ்வரைச் 
சென்றிட நினைந்தனம் அதனைச் செப்பினீர் 
நன்றும் தெண்ணமும் நமது சிந்தையும் 
ஒன்றிய வேயென உவப்பிற் கூறினான் . 
மைம் மலை துழனியும் வடிவும் பெற்றுடைக் 
கைம்மலை பொழிதரு கடாங்கொள் சாரலின் 
அம்மலை யேறினன் அடமலை தன்னொரு 
செம்மலை யாகிவந் துதித்த சிற்பரன் . 


21 


22 


23 


24 


25 


320 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


26 


27 


28 


29 


வற்றருந் திரைக்கடல் வடாது மாதிரப் 
பொற்றையை நுகர்ந்தெனப் பூத சேனைகள் 
கொற்றவன் வருபரங் குன்றின் சாரலைச் 
சுற்றிய மிசையினுந் துவன்றிப் புக்கவே . 
காலையங் கதுதனிற் கடவுட் கம்மியன் 
மாலுறு கிரிதனில் வரம்பில் வீதியுங் 
கோலநற் றெய்வதக் குலமுங் கோயிலுஞ் 
சோலையும் வாவியுந் துவன்ற நல்கினான் . 
அத்துணை எம்பிரான் அமரர் கம்மியன் 
கைத்தொழில் நோக்கியே கருணை செய்துபோய்ச் 
சித்திர மறுகிடைச் சேனை வீரரை 
வைத்தனன் மந்திர வரைப்பை எய்தினான் . 
ஏயின மஞ்ஞைநின் றிழிந்து நான் முகன் 
மாயவன் மகபதி வயவர் மற்றையோர் 
ஆயினர் புடைவர அவையி னூடுபோய்ச் 
சீயமெல் லணைமிசைச் சிறப்பின் வைகினான் 
பரி இயயல் வந்திடு பங்க யன்முதல் 
மரீ இயினர் தமையெலாம் வயின்வ யின்நொறும் 
ஒரீயினன் அமரரை ஒல்லை யேவினான் 
பொரீஇயினர் இல்லதோர் புனித மேலையோன் . 
குலக்கிரி பொருவிய குறளின் வேந்தரும் 
வெலற்கருந் திறலுடை வீர மொய்ம்பனும் 
இலக்கரும் எண் மரும் யாரும் எந்தைதன 
மலர்க்கழல் தொழுதனர் மருங்கின் || ண்டினார் . 
ஏவலின் இயன் றனர் இனையர் நின்றிட 
மூவிரு பராசர முனிசி மார்களுஞ் 
சேவலை யுயரிய தேவ நாயகன் 
பூவடி அருச்சனை புரிந்து போற்றினார் . 
வழிபடு புதல்வர்கள் வழத்தி நின்றுரி 
உழுவலன் போடுகண் ணோடிச் செஞ்சடைக் 
குழவிவெண் பிறையினான் கூறுந் தொல்லருள் 
முழுவதும் நினைந்தனன் முற்று ணர்ந்துளான் . 
சலம்புரி யும்பரா சரனெ னும்முனி 
குலம்புரி தவமெனுங் குமார் தேர்வுறப் 
புலம்புரி போதகப் பொருண்மை யாவையும் 
நலம்புரி குமரவேள் நவின்று வைகினான் . 
பொருவரு மகேந்திர புாத்தை நீங்கியே 
தரணியில் வந்தவா சாற்றி னாம் இனிப் 


30 


31 


32 


33 


34 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


821 


பெருமைகொள் இந்திரன் பெண்ணை எம்பிரான் 
திருமணஞ் செய்திடுஞ் செய்கை செப்புவாம் . 

ஆகத் திருவிருத்தம் 35 


35 


2. தெய்வயானையம்மை திருமணப் 

படலம் 


00 


1 


2 


3 


காய்ந்திடு தம்பகை கடந்து பொன்னகர் 
வேந்தியல் முறையருள் வேற்கை வீரற்குக் 
கூந்தலஞ் சிறுபுறக் குஞ்ச ரந்தனை 
ஈந்திட மகபதி இதயத் தெண்ணினான் . 
விருத்த மதாகும் இவ் விழைவை இந்திரன் 
திருத்தகு மாலயன் தேவர் தேர்வுற 
உரைத்தனன் வினவலும் உவகை பெற்று நின் 
கருத்துநன் றாலெனக் கழறல் மேயினார் . 
பன்னிரு மொய்ம்புடைப் பகவன் பாற்படப் 
பின்னலஞ் சுரிகுழற் பிடியும் பொய்கைவாய் 
முன்னுற அருந்தவம் முயன்று வைத்தனள் 
இன்னுழி அதன் பயன் எய்திற் றேகொலாம் . 
கயலுறழ் விழியுடைக் கடவுள் யானையை 
வியல் வரை எறிந்திடு வேற்கை அண்ண லுக் 
கியல்புளி வதுவையால் ஈதற் கிவ்விடை 
முயலுதி கடிதென மொழிந்து வைகினார் . 
மற்றது போழ்தினின் மகத்தின் செம்மலோர் 
ஒற்றனை நோக்கியே ஒல்லை மேருவாம் 
பொற்றையின் மனைவியைப் புதல்வி தன்னுடன் 
இற்றையில் விளித்தனை ஏகுநீ என்றான் . 
என்றலுந் தூதுவன் இசைந்து மேருவிற் 
சென்றனன் புலோமசைத் தெரிவை முன்புபோய் 
நின்றனன் வணங்கினன் நினது சிந்தைபோல் 
ஒன்றிய கேளென உரைத்தல் மேயினான் . 
மாண்டனன் வெய்யசூர் மதலை தன்னொடு 
சேண்டொடர் அமரருஞ் சிறையின் நீங்கினார் 
ஆண்டலை உயர்த்தவன் அனிகந் தன்னொடு 
மீண்டனன் திருப்பரங் குன்ற மேயினான் . 


4 


5 


6 


? 


21 


322 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


8 


9 


10 


11 


நின்றிட அனையது நினது நாயகன் 
உன் றனை மகளொடும் ஒல்லை யிற்பரங் 
குன்றிடை இருக்கையிற் கொண்டு செல்கெனா 
இன்றெனை விடுத்தனன் ஏகுநீ யென்றான் . 
அம்மொழி வினவலும் அணங்கின் நல்லவள் 
விம்மித முற்றனள் விழுமம் நீங்கினாள் 
எம்மையும் இல்லதோர் இன்பம் எய்தினாள் 
கொம்மென எழுந்தனள் குமரி தன்னொடும் . 
புடையுற வணங்கினா போற்றி மேருவின் 
இடையுறு புலோமரை ஏம மாகியே 
அடலயி ராவத வானை மேற்கொடு 
மடமகள் தன்னொடும் வானத் தேகினாள் . 
பொருப்பினுள் மேலதாய்ப் புவியிற் பேர்பெறுந் 
திருப்பரங் குன்றிடைச் சென்று தேவர்கோன் 
இருப்பதோர் மந்திரத் தெய்தி வைகினாள் 
மருப்பிரண் டுடையதோர் வார ணத்துடன் . 
உறையுமவ் வெல்லையின் உயர்ம கேந்திரச் 
சிறையினும் அகன்றிடு தெய்வத் தையலார் 
இறைவியைப் பெற்றன மியாமுய்ந் தோமெனா 
முறைமுறை வணங்கினார் முகிழ்த்த கையினார் . 
சேணுறும் எழிலிவாய் திறந்த மின்னுவைக் 
காணுறு கின் றதோர் கலாப மஞ்ஞைபோல் 
மாணுறு புலோமரை வரலும் மாதரார் 
ஏணுறு கின்றனர் ஏமம் பெற்றுளார் . 
கண்டனள் மதலையைக் கருணை யால் தழீஇக் 
கொண்டனள் மகிழ்ந்தனள் கொங்கை பாலுக 
விண்டனள் கவற்சியை வெறுமை யுற்றுளோர் 
பண்டுள பெருநிதி படைத்த பான்மைபோல் . 
ஆடுறு பசியினோர் ஆக்கங் கண்டுழி 
நீடுறும் உவகையான் நிறைவு பெற்றென 
மாடுறு புலோமசை வடிவங் காண்டலுங் 
கூடினர் தன்மையுங் குரிசில் எய்தினான் . 


12 


13 


14 


15 


அப்போது வானோர் குழுவோ டயிராணி கேள்வன் 
செப் * போது கொங்கை மகடூஉ மணஞ்செப்பல் முன்னி 
ஒப்போதும் நீர்மை யிலதாம் ஒருவன் கழற்கே 
கைப்போது தூவிப் பணிந்தேத்திக் கழறல் உற்றான் . 


16 


து - உவமவுருபு . 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


323 


கன்னின் ற மொய்ம்பின் அவுணக்களை கட்டல் செய்தாய் 
இந்நின்ற தேவர் சிறைமீட்டனை என்ற னக்கு 
முன்னின்ற தொல்சீர் புரிந்தாயது முற்றும் நாடிச் 
செய்ந்நன்றி யாகச் சிறியேன் செயத் தக்க துண்டோ . 17 
முந்தேதமி யேன்பெறு மங்கையிம் மொய்வ ரைக்கண் 
வந்தே யமர்வாள் அவள் தன்னை வதுவை செய்து 
கந்தே புரைநின் பெருந்தோளிற் கலத்தி யாங்கள் 
உய்ந்தே பிறவிப் பயன் பெற்றனம் ஓங்க வென்றான் . 18 
என்னுந் துணையில் அமரேசனை எந்தை நோக்கி 
அந்நங்கை தானும் மிகநோற்றனள் ஆத லால் நீ 
முன்னும் படியே மணநாளை முடித்தும் என்னத் 
தன்னுங் கடந்த மகிழ்வெய்தித் தருக்கி நின்றான் . 

19 
வடிக்கொண்ட ஒள்வேற் படைநம்பிதன் வார்க முற்கால் 
முடிக்கொண் டடியேஞ் சிறந்தேங்கள் முதல்வ என்னாக் 
கடிக்கொண்ட வாய்தற் புடைவந்து கணிப்பில் காதம் 
நொடிக்கொண்ட போழ்திற் படர் தூதரை நோக்கி னானால் . 20 
முன்னாகி யுள்ள பல தூதர் முகத்தை நோக்க 
அன்னார் எவரும் தொழுதேபொன் னடிவ ணங்கி 
எந்நாயக னே தமி யேஞ்செய்வ தென்கொ லென்னப் 
பொன்னா டுடையான் இஃதொன்று புகல லுற்றான் . 21 
மூவர்க்குள் பேலோன் கிரிசேர் முசுகுந் தனாதிக் 
காவற் கடவுள் தலைவர்க்கும் ககன மேவும் 
தேவர்க்கும் ஏனைத் திரையோர்க்கும் முனிவ ராயோர் 
ஏவர்க்கும் எந்தை மண நாளை எனச்சொல் வீரால் . 

22 
கந்தக் கடவுள் மணத்தன்மை கழறி வல்லே 
இந்தப் பொருப்பி னிடையாவரும் ஈண்டும் வண்ணம் 
தந்திட் டிடுங்கள் எனவாசவன் பாற்ற லோடும் 
அந்தக் கணத்தில் தொழுதொற்றர் அகன்று போனார் . 23 


வேறு 


24 


போன பொழு திற்புலவர் செம்மல் புலன் மிக்க 
வானவர்கள் கம்மியனை வல்லையில் விளித்துக் 
கானமர் கடம்புபுனை காளை தன் மணத்துக் 
கானசெயல் முற்றும் அமைத்தியிவண் என்றான் . 
புலவன துளங்கொடு பொருப்பின் ஒருசாரின் 
நிலமிசை வரைப்பகல் நிதிக்கொடு விதித்துக் 
குலமணி குயிற்றிநனி கோலம் தியற்றி 
வலனுயர் சிறப்பினொரு மண்டபம் அமைத்தான் . 
மேலைநில முற்றுற விதான வகை போக்கி 
மாலையொடு பல்கவரி வான்றுகில்கள் தூக்கி 


25 


324 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


ஆலய நனந்தலையில் ஆறுமுகன் வைக 
நூலின் முறை நாடியொரு நோன் தவி சமைத்தான் . 26 
வேதநெறி தந்திடு விசாகன் அயல்வந்த 
மாதவன் விரிஞ்சன் முதல் வானவர்கள் யாரும் 
ஏதிலரும் வைகஇயல் கின்ற இடைதோறும் 
ஆதனம் வரம்பில அமைத்தனன் இமைப்பில் . 

27 
மன்றல் பயில் கின்றவது வைக்களன் மருங்கில் 
குன்றுபுரை பல்சிகர கோபுரம் வகுத்தான் 
அன்றிமணி மண்டபம் அளப்பில் அமைத்தான் 
இன்றியமை யாப்பொதுவும் எண்ணில இழைத்தான் . 28 
காலம்வரை யாதுகரு துற்ற பொழுதெல்லாஞ் 
சாலவெவர் கண்ணுநனி தம்பயன் வழங்குஞ் 
சோலைமலர் வாவிகள் சுனைத்தொகை தொகுத்தான் 
ஏலும்வது வைக்குரிய ஏனவும் அளித்தான் . 

29 
அவ்வகை யெலாம்புலவன் அங்ஙனம் வகுப்பச் 
செவ்விது தெரிந்துவகை பெய்தமரர் செம்மல் 
மெய்வதுவை யாற்றும் வழிவேண்டு கரணங்கள் 
எவ்வெவையும் அங்கணொர் இமைப்பில் வருவித்தான் . 30 
தேவர் முதல் வன் தனது செய்கை இதுநிற்க 
ஏவலர் இசைத்திடலும் இவ்வதுவை காணக் 
கோவியல் புரிந்தமுசு குந்தனெனும் நேமிக் 
காவலன் வரும்பரிசு கட்டுரைசெய் கிற்பாம் . 

31 
கல்லருவி தூங்கு கயிலைப்பொழி லின்மேனாள் 
அல்லுறழ் மிடற்றவனும் அம்பிகையு மாக 
எல்லையின் மகிழ்ச்சியொ டிருப்பமுசு ஈட்டம் 
வில்லுவ மரந்தொறும் வியன்சினையில் உற்ற. 

32 
முற்றுணர் கருத்தின் முனி வோர்கள் என முள்காந் 
துற்றிடு முசுக்கலையுள் ஒன்றிருவர் மீது 
மற்றொரு வில்வத்திலை வரம்பில பறித்துத் 
துற்றிடுவ தென்ன நனி தூர்த்துளதை யன்றே . 
தூர்த்ததொரு காலை தனிற் சுந்தரிபொ றாளாய்ச் 
சீர்த்திடலும் ஆங்கவள் செயற்கைதனை அண்ணல் 
பார்த்துநமை ஈண்டுவழி பட்டுளது தன்னை 
வேர்த்திடுவ தென்னிது விடுத்தியினி என்றான் . 

34 
என்றிடலும் அம்பிகை இகற்சின மிலாளாய் 
நன்றருள் புரிந்திடலும் ஞானவடி வானோன் 
வன்றிறல் முசுக்கலை மனத்திருள் அகற்றி 
ஒன்றியமர் வாலுணர் ஒருங்குதவி னானால் . 

35 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


825 


36 


மெய்யுணர்வு சேர்தலும் வியன் சினை யின்நின்றும் 
ஒய்யென இழிந்து முசு உட்குவர லெய்தி 
ஐயனையும் ஆய்தனையும் ஆர்வமொடு தாழ்ந்து 
பொய்யடிய னேன்பிழை பொறுத்திர் என லோடும் . 
பிழையிதென அச்சமொடு பேசல் 

எமை ஈண்டே 
விழுமியதொர் கூவிளையின் மெல்லிலைகள் இட்டு 
வழிபடல் புரிந்தனை மனுக்குலம் உதித்து 
முழுதுலகை யாளுகென முன்னவன் மொழிந்தான் . 


37 


38 


39 


40 


அம்மொழி தேர்தலும் - ஆயதொர் கள்வன் 
கைம்மிக லுற்ற கலங்கஞர் எய்தி 
விம்மி இரங்கி விதிர்ப்பொ டெழுந்தே 
எம்மிறை வற்றொழு திவ்விவை செப்பும் . 
நுங்களை வைகலும் நோக்கி உவப்பாய் 
இங்குறை கின்ற திகந்து நிலம்போய் 
மங்குறு செல்வ வலைப்படு வேனேல் 
எங்கள் பிரான்பினை எங்ஙனம் உய்கேன் . 
என்னலும் அன்னதை எம்மிறை கேளா 
நின் 

னுளம் நன்று நிலத்திடை வைகிப் 
பின்னிவண் மீள்குதி பேதுறல் எய்தி 
முன்னலை யாதும் முசுக்கலை என்றான் . 
பொய்ம்மறை யான புலாலுடல் போற்றி 
அம்மையில் வாழ்விடை. அற்ற முறாமே 
இம்முக னோடுற எற்கருள் என்னா 
மெய்ம்முசு வின்கலை வேண்டிய தன்றே. 
அற்றமில் அவ்வரம் ஐயன் அளிக்கப் 
பெற்றருள் கொண்டு பெருங்கயி லாயப் 
பொற்றை யகன்று பொருக்கென இம்பர் 
மற்றோர் கணத்தினில் வந்தது மன்னோ. 
ஆரஞர் மூழ்கியும் ஆக்கம் இழந்தும் 
வாரி சுருங்கியும் வாய்மை நிறுத்தித் 
தாரணி யாள் அரிச் சந்திரன் என்போன் 
ஓர்மரு மான் என வேயுதித் தன்றே . 
மாமுக மேமுசு மற்றுள வெல்லாங் 
காமரில் ஏர்தரு காட்சிய தாகிக் 
கோமுறை சேர்முசு குந்தன் எனாவோர் 
தாம இயற்பெயர் நண்ணிய தன்றே . 
ஆய வழிப்படும் அம்முசு குந்தன் 
தூய பொலன்முடி தொன்முறை சூடி 


41 


42 


48 


326 


கந்த புராணம் 


[[ 5. தேவ 


45 


46 


மாயிரு ஞால வளாகம துள்ள 
தேய மெலாமொர் செகிற்* கொடு காத்தான் . 
ஓவறு சீர்க்கரு வூரிடை மேவிக் 
கோவியல் ஓம்புறு கொள்கை யனாகித 
தேவரை ஏவல்கொள் சீர்கெழு சூரன் 
காவலின் ஆணை கடக்கலன் உற்றான் . 
சொற்றிறல் மேதகு சூரெனும் வெய்யோன் 
உற்றிடும் வைப்பினில் ஓரிடை தன்னில் 
மற்ருெர் இளம்பிறை வைகிய வாபோல் 
கொற்றவ னாம்முக குந்தன் இருந்தான 
சூரனை எந்தை தொலைத்தது கேளா 
ஆரஞர் நீங்கி அருஞ்சிறை பெற்ற 
மேருவ தென்ன வியன்மிடல் பெற்றுக் 
சீரிறை மாட்சி செலுத்தி அமர்ந்தான் . 


47 


48 


வேறு 


49 


5 ) 


அமரும் எல்லையின் அரசன் முன்ன !ே 
இமைய வர்க்கிறை ஏவு தூதர்போயக் 
கமல மன்ன பொற் கழல்கள் வாழ்த்தியே 
தமது வன்மையாற் சாற்றல் மேயினார் . 
உனது நணபனாய் உறுபு ரந்தரன் 
தனது தூதர்யாம் தாவில் சீர்பெறீஇ 
நினது சுற்றமும் நீயும் வாழிகேள் 
இனிது மங்கலம் இசைப்ப எய்தினேம் . 
அடாத தீமைசெய் தமரர் தஞ்சிறை 
விடாத சூரனை வீட்டி வேலவன் 
வடாது பூமிவாய் வந்து கூட லின் 
குடாது சேர்பரங் குன்றில் வைகினான் , 
கொற்ற வேற்படைக் குமரற்கிந்திரன் 
தெற்றெனத்தருந் தெய்வ யானையை 
இற்றை சென்றபின் ஈகின் றானிது 
சொற்றி டும்படி தூண்டி னானெமை . 
மாறி லாத அவ் வதுவை காண நீ 
ஈறில் சேனையோ டெழுந்து தென்றமிழ்க் 
கூறு சீர்ப்பரங் குன்றந் தன்னிடைச் 
சேறி யாலெனாச் சிலதர் ஓதினார் . 
ஓத அன்னவன் உவகை சிந்தையின் 

மீது பொங்குற மெய்ப னித்தெழீ இத் 
* செகில் - தோள்மேல் 


51 


52 


53 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


827 


54 


55 


56 


தூதரைத்தழீ இச் சோபனம்மிதற் 
கேது மில்லையால் ஈயு மாறென்றான் . 
ஈண்டை மாநிதி யாவும் நல்குகோ 
காண்ட குங்குடை கவரி நல்குகோ 
ஆண்டி ருந்த என் அரசு நல்குகோ 
வேண்டு கின்றதென் விளம்பு வீர்என்றான . 
கோதில் சீர்முசு குந்தன் இந்தவா 
றோதும் எல்லையில் உவகை பற்றவன் 
ஆத ரத்தின தளவை நோக்கியே 
தூத ராயினோர் வியந்து சொல்லுவார் . 
சொல்வி னைப்படுந் தூதர்க் கிவ்வெலாம் 
ஒல்வ தன்றிவை உதவிற் றொக்குமால் 
வல்விரைந்து நீ வாச வன்முனஞ் 
செல்வ தேயெனச் செப்பிப் போயினார் . 
போய தூதுவர் புவியின் மன்னவர் 
ஆயி னோர்க்கெலாம் ஆறு மாமுகச் 
சேய வன்மணஞ் ரெப்பி மாதிரம் 
ஏயி னோர்க்கும் இது கிதுவி ளம்பினார் . 
அகல்வி சும்பிடை அல்க லும்படர் 
பகல வன் முதற் பகவர் யாவர்க்கும் 
இகலின் மாதவர் எவர்க்கும் இச்செயல் 
விகல மின்றியே விளம்பி யேகினார் . 


57 


58 


59 


60 


61 


ஆய காலையின் முசுகுந்தன் அப்பதி தன்னில் 
மேயி னார்களுந் தன்பெருஞ் சேனையும் வேற்கை 
நாய கன்மணங் காணிய முன்னரே நடப்பான் 
பாய்ம தக்கரி மிசைமுர சறைந்திடப் பணித்தான் . 
அந்த நீர்மையை வள்ளுவன் அகன்கரு வூரில் 
தந்தி யின்மிரை ஏறியே தனிமுர சறைந்து 
முந்து சீர்க் கமலாலயத் தரன்விழா மொழிந்தே 
இந்திரன்திரித் திடுதல் போல் திரிந்தனன் இசைத்தான் . 

வேறு 
ஆனதோர் பொழுதில் அந்நகரின் மாக்களும் 
சேனையின் வெள்ள முந் திசைகளின்புறம் 
போனதோர் பெரும்புறப் புணரிக் கேகுறும் 
ஏனைய கடலென எழுத லுற்றவே . 
எண்டிசை யாற்றுவ இபங்கள் ஆதலின் 
அண்டமுந் தாங்குவான் அயன்ப டைத்தென 


82 


828 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


63 


64 


65 


66 


67 


விண்டொட நின்றிடும் வேழம் எண்ணில 
கொண்டல்கள் சூழிபோற் குலவச் சென்றவே . 
வால்கிளர் கற்றையும் மதர்வை நோக்கமும் 
பால்கிளர் செவிகளும் பழிப்பில் சென்னியுங் 
கால்கிளர் செலவுமாய்க் கால்கள் சென்றென 
மேல்கிளர் புரவியின் வெள்ளஞ் சென்றவே . 
ஐயிரு திசையினும் அணிந்து செல்வன 
கொய்யுளை வயப்பரிக் குழாங்கள் பூண்டன 
வெய்யவர் உதித்தென விளங்கு காட்சிய 
வையமெண் ணில்லன வையம் போந்தவே . 
வலிபுணர் யாக்கையர் வயங்கொள் வாகையர் 
கொலைகெழு பல்படைக் கூட்டுண வாட்கையர் 
புலியுறழ் மானவப் பொருந ராயினார் 
தலைவர்கள் தம்மொடு தழுவிப் போயினார் . 
அடல்வலி மானவர் அங்கை ஏந்திய 
படைவகை மின்னுவ பல்லி யங்களும் 
இடியொலி காட்டுவ ஈண்டு தானையுட் 
கொடிநிரை விசும்புதோய் கொண்டல் ஆயவே . 
தாளுறு கழலினர் சரம்பெய் தூணியர் 
தோளுறு வில்லினர் தொடையற் குஞ்சியர் 
வாளுறு தடங்கணார் மருங்கு மன்மத 
வேளென ஒருசில வீரர் ஏகினார் . 
கறுத்திடுபல கைவாட் கையர் சாலிகை 
பொறுத்திடு மெய்யின ராகிப் போகுவார் 
மறுத்தவிர் மதிமுக மாதர் நாட்டவேல் 
ஒறுத்திடு நம்மையென் றுன்னி னார்கொலோ. 
அடைந்திடு துன்பெலாம் ஆற்றி யம்புவி 
மடந்தைமுன் செய்திடு மாதவத்தினால் 
தொடர்ந்திடு பிடியினந் தொலையப் பூமிசை 

பந்தனர் வரம்பிலா நகைமென் கொம்பனார் . 
ஏரகல் மணந்தனக் கெய்தும் ஆசையால் 
வாரக முலையுடை மடந்தை மார்பலர் 
பாரக மலிதரப் பரவிப் போயினார் 
தாரகை விண்ணெறி படருந் தன்மையோல் . 
இடையிடை கால்களும் யாறுஞ் சேர்தலில் 
படிமிசை நடந்திடு பாவை மார்களை 
விடலைகள் ஏந்தியே மெல்ல ஏகினார் 
கடலினும் பெரியதாங் காம மூழ்குவார் . 


68 


69 


70 


71 


72 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


829 


73 


74 


75 


தந்தி களின் மிசைத் தைய லாருடன் 
மைந்தர்க ளேகினார் மாநி லந்தனில் 
அந்தமில் சீரயி ராணி தன்னொடும் 
இந்திரர் போவதோர் இயற்கை போலவே . 
அதிர்குரல் தேர்களில் அரிவை மாருடன் 
கதுமெனப் போயினர் கணிப்பில் காளையர் 
மதிமுகத் தாருடன் வரம்பில் வெய்யவர் 
முதுவரைச் சிகரமேல் முடுகிச் சென்றென . 
கூற்றினை வென்றிடுங் கொலைக்க ணார்சிலர் 
ஏற்றமில் பிடிமிசை ஏறிப் போந்தனர் 
ஆற்றல தின்மையால் அவர்கடைக்குமுன் 
தோற்றன நாணியே சுமத்தல் போன்றவே . 
காமரு கொங்கையாற் கரிம ருப்பினை 
ஏமுற வென்றுளார் யானைக் கோடுகள் 
மாமருங் கடைதலும் மருண்டங் கோடினார் 
தாமுதற் செய்வினை தம்மைச் சூழ்ந்தென . 
விரிதரு சேனையில் விண்ணிற் பாய்தரு 
பரிகளின் மடந்தையர் பலரங் கேகினார் 
கரையறும் அமரர்கள் கடைந்த பாற்கடல் 
திரைதனில் வருபல திருவைப் போலவே . 
மேகம துற்றிடு மின்னின மீமிசைப் 
போகிய சிலை யொடும் போந்த தனமைபோல் 
பாகினை யன்னசொற் பாவை மார்நர 
வாகனம் அவைகளின் மருவி யேகினார் . 
அவிகையில் முழுமதி அளிப்பப் பல்பொறி 
குவிகையி லம்புயங் குலவிச் சென்றெனக் 
கவிகையி லாதபங் கரப்ப மூடுபொற் 
சிவிகையி லேகினார் தெரிவை மார்சிலர் . 


26 


77 


78 


79 


வேறு 


80 


பரதனங் கவரும் அல்குற் பரத்தையர் தம்மைப் பாரா 
விரதநன் முனிவர் தாமும் வேதியர் பலரும் ஈண்டிச் 
சுரதநண் புடைய ராகுங் கணிகையர் தோளால் தாளால் 
உரதனந் தன்னால் தாக்க உளைந்துளைந் தொதுங்கிப் போனார் . 
வேண்டிய மாற்றங் கொள்ளாள் வெகுண்டுசென் றிடுவாள் முன்னம் 
ஆண்டொரு மதமால் யானை அடர்த்துவந் திடலும் அஞ்சிப் 
பூண்டிடு புலவி நீங்கிக் கணவனைப் புல்லிக் கொண்டாள் 
தூண்டரு தோளி னானும் இபத்தினைத் தொழுது நின்றான் . 81 
ஏமருங் கலாப மஞ்ஞை இனமெனச் செல்லு மாதர் 
மாமருங் கிறுங்கொல் இற்றால் மதன் அர சிறக்கும் என்றே 


830 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


காமருங் கவற்சி கொள்ளக் கரத்தினால் அவரைப் புல்லித் 
தாமருங் காகப் போனார் தார்முடி இளைய ரானோர் . 

82 
கணவன் தன் பிழையை உன்னிக் கனன்றிடுங் கணவன் தோளை 
அணைவுறா நீர்மை உன்னி அழுங்குறும் அமல மூர்த்தி 
மணவினை தன்னை உன்னி மகிழ்ந்திடும் இவ்வா றாகிப் 
புணர்கயிற் றூசல் போலும் புந்திகொண் டொருத்தி போனாள் . 83 
கையிலார் கைகள் பெற்றும் காலிலார் கால்கள் பெற்றும் 
மொய்யிலார் மொய்கள் பெற்றும் மூங்கைகள் மொழியைப் பெற்றும் 
மையல்சேர் குருட ரானோர் வாள் விழி பெற்றுஞ் சென்றார் 
ஐயன்மேல் உள்ளம் வைத்தார்க் கனையதோ அரிது மாதோ . 

84 
விடந்தரு வேற்கண் நல்லாள் வெளிப்படு கொங்கை தன்னைப் 
படந்தனில் மறைத்த லோடும் பாங்கிலோர் காளை பாராத் 
தொடர்ந்தனன் அவள் பின் போனான் துணைமுலைப் படத்திற் சிக்கிக் 
கிடந்ததன் மதியை மீட்கக் கிலே மோ பேரு வான்போல் . 85 
நெய்தலுங் கமலப் போதும் நீலமும் நெடுநீர்ப் பொய்கை 
கொய்தனர் குமா ரானோர் கொடுங்குழை மடந்தை மார்தங் 
கைதனிற் கொடுத்துச் செல்வார் கன்னிமீர் இவையோ நுங்கண் 
மைதிகழ் விழிக்குத் தோற்ற மலரெனக் காட்டு வார்போல் . 86 
அரிசன மேனி நல்லாள் அணி துகில் அசைவின் சீரால் 
கரிசனம் அன்ன கொங்கை காண்டலுந் தளர்ந்தோர் காளை 
தெரிசனந் தன்னில் ஈதென் சிந்தையைப் பிணித்த தென் றால் 
பரிசனந் தனில் என் னாமோ என்றுயிர் பதைத்து நின்முன் . 
கற்பக வல்லி அன்னாள் ஒருத்திதன் காதல் மூழ்கி 
அற்பகல் ஏவல் செய்வான் ஆங்கவள் செல்லும் போதில் 
பொற்புறு படாத்தின் நீங்கிப் பூண்முலை சிறிது தோன்றப் 
பற்பகல் தோற்று வேண்டும் பரிசில் பெற் குரை ஒத்தான் . 

88 
ஒப்பிலா ஒருவேற் காளை ஒள்ளெயிற் றூறு தாங்கித 
துப்புறு பவளச் செவ்வாய் திறக்கலள் சொல்லும் ஆடாள் 
அப்படி ஒருத்தி செல்ல அநங்கவேள் அமுதம் வைத்த 
செப்பினிற் குறியுண் டாங்கொல் திறக்கலீர் சிறிது மென்முன் . 89 
புடைதனில் ஒருத்தல் புல்லப் போவதோர் பிடியின் மேவும் 
மடவரல் வெருவ லோடும் மற்றது கண்டோர் வள்ளல் 
இடையகல் தேரும் மாவும் யானையும் படையுங் கொண்டீர் 
கடகரி ஒன்றற் கஞ்சுங் காரணம் யாதோ என்றான் . 

90 
ஆழியில் அமுதம் பொங்கி அலையெறிந் தொழுகிற் றென்ன 
ஏழிசை நரம்பு கொண்ட மகரயாழ் இசையப் பண்ணி 
வேழமுந் தேரும் ஊர்ந்து விறலிய ரோடு பாணர் 
மேலும் பருந்து மென்ன நெறிப்பட இசைத்துப் போனார் . 

91 
* கரிசனம் - யானைக்கோடு . 


87 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


331 


வெங்கரி நுதலில் அப்பும் வீரசிந் துரம்வில் வீச 
மங்கையர் மைந்தர் பூணும் படைகளும் வயங்க மாடே 
தொங்கலுங் கவிகைக் காடுந் துவசமும் இருளைச் செய்யக் 
கங்குலும் பகலும் மாலைக் காலமும் போலு மாதோ . 

92 
கொக்கரை படகம் பேரி குடமுழாக் கொம்பு காளந் 
தக்கைதண் ணுமைத டாரி சல்லரி நிசாளந் தாளம் 
மெய்க்குழல் துடியே பம்பை வேறுபல் லியமுந் தாங்கி 
மைக்கடல் வாய்விட் டென்ன வரம்பிலோர் இயம்பிப் போனார் . 93 
ஆரண முனிவர் தாமும் அமரரும் அகல்வான் செல்வார் 
சீாணி முசுகுந் தன்மேல் திருமலர் சித லுற்றார் 
காரண மில்லா வள்ளல் கடிமணந் தாமுங் காண்பான் 
தாரணி தன்னிற் செல்லுந் தாரகா கணங்கொ லெனன . 

94 
இன்னன பனங்கள் ஈண்டி 01 ஙகுமாய் ஏதம் எல்லைக 
தன்னுறு கிளைஞர் தாமுந் தந்திரக் கிழவர் யாரும் 
முன்னொடும் பின்னும் பாங்கு மொய்த்துடன் செல்லத் தானோர் 
பொன்னெடுந் தேர்மேல் கொண்டு முசுகுந்தன் போதலுற்றான் . 95 


96 


97 


அடவியும் இகந்தனன் அகணி நாட்டுடன் 
இடையிடை அடுக்கலும் யா றும் நீங்கினான் 
படர்தலும் அவன் வழிப் பரிதி நாயகன் 
நடுவுறும் உச்சிமேல் நண்ணி னானபோ . 
அண்ணலம் படைகளும் அளப்பின் மாக்களும் 
உண்ணெகிழ் உவகையோ டொல்லை வந்திடத் 
தண்ணிழல் வெண் குடைத் தரணி காவலன் 
பண்ணவன் மேவு று பரங்குன் றெய்தினான் . 
முசுமுக முடையவன் முன்னர் வந்துழி 
வசுமதி இறைபுரி மன்னர் ஏவரும் 
அசைவறு திருவொடும் அனிகந் தன்னொடுந் 
திசைதொறுந் திசைதொறுஞ் சென்றங் கெய்தினார் . 
முறைநெறி யாற்றிடும் முசுகுந் தன் முதல் 
இறையவர் யாவரும் ஈண்டு தானையுங் 
குறைதவிர் சனங்களுங் குன் றஞ் சூழ்ந்துற 
நிறுவினர் ஒன்றிய நெஞ்சங் கொண்டுளார் . 
புழையுறு கரங்களாற் போத கஞ்சில 
உழைவரு பிடிதனக் கும்பர் தாருவின் 
குழைகளை முறித்தன கொடுத்துக் கோட்டினான் 
மழைமுகில் கீறியே வாரி நல்குவ . 
படர்சிறை நீங்கிய பராரை வெற்பெலாம் 
அடிகளின் ஒற்றியே அசைந்து போந்தெனக் 


98 


89 


100 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


101 


கடிகமழ் மும்மதக் கரிகள் ஓர் சில 
விடலருந் தளையொடு மெல்லச் சென்றவே . 
மூடுறு கணமுகில் முழக்க ( ததோர் 
கோடுயர் குன்றினைக் குறித்து நோக்கியே 
ஈடுறு திசைக்கரி ஈதென் றுன்னியே 
ஒடுவ ததன்மிசை ஒன்றொர் யானையே . 


102 


வேறு 


103 


104 


105 


106 


கலையகல் அல்கு லார்பாற் காதலான் முயங்கி வல்லே 
உலைவுறு சேக்கைப் போரில் உடைந்திடு குமர ரேபோல் 
மலைபொரு பிடிக ளோடு மலைந்து தம் மதநீர் சிந்தி 
நிலையழி வெய்தி வெள்கி நின்றதோர் நெடுநல் வேழம் . 
உடம்பிடி புரையும் ஒண் கண் மோகினி யொருத்திக் காகத் 
திடம்படும் அவுணர் யாருந் திரண்டுடன் சென்ற வாபோல் 
டம்படு பிடியொன் றேக மையல்மேல் கொண்டு மாடே 
கடம்படும் ஒருத்தல் வேழங் கணிப்பில் படர்ந்த அன்றே . 
காழுற்ற தந்தம் மின்னக் கபோலத் துமதநீர் வீழ 
ஊழிப்பேர் உருமுத் தன்னை உமிழ்ந்தென ஒலிமீக் கொள்ளக் 
கேழுற்ற மணிவில் ளென்னக் கிளர்நுதல் ஓடை பொங்க 
வேழத்தின் நிரைக ளெல்லாம் மேகம்போ லுலாவு கின்ற. 
இருநெடு விசும்பிற் செல்லும் எழிலியை எயிற்றாற் பாய்ந்து 
ரொரிதரு புனலை வாரித் துதிக்கையால் வீசுகின்ற 
பருமணி யோடை யானை பாய்திரைப் பரவை ஏழுங் 
கர தலம் எடுத்துச் சிந்துங் கண்ணுதற் களிறு போலும் . 
கன்றொடு பிடிகள் சூழக் கடாம்படு கைம்மா ஒன்று 
நின்றிடு கந்திற் சேர்ந்து நிகள த்தோ டமர்ந்த நீர்மை 
குன்றுகள் புடையிற் சுற்றக் குருமணி நீலப் பொற்றை 
ஒன்றொரு தமிய தாகி உற்றவா றொத்த தம்மா . 
எருத்தமேல் இடிக்கும் பாகர் இசைக்குறி கொள்ளா தாகி 
மருத்தினும் விசைமேற் கொண்டு வன்கரித் தண்ட நோக்கி 
உருத்திடு கொடுஞ்சொல் தாயர் ஒறுக்கவும் ஒருவன் மாட்டே 
கருத்துறு கணிகை நெஞ்சிற் போவதோர் கடுங்கண் வேழம் . 
தூவகங் கொண்ட செங்கேழ் அங்குசந் தூண்டு பாகர் 
நாவகங் கொண்ட சொல்லான் நவிற்றுமந் திரத்தால் வாக்கால் 
பாவகங் கொண்ட பைங்கட் பாரிடம் வழிப்பட் டாங்குச் 
சேவகங் கொண்ட பொங்கர் சேர்ந்தன சிலகைம் மாக்கள் . 
அந்தமி லாத செல்வத் தவுணருக் கரசன் முன்னம் 
வெந்திறற் கால்கள் தம்மை வியன்சிறைப் படுத்தி யென்னக் 
கந்திடைப் பிணிக்கப் பட்ட கடுநடைப் புரவி யெல்லாம் 
பந்தியில் ஒழுங்கு கொண்டு நின்றன பாங்க ரெங்கும் . 


107 


108 


109 


110 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


383 


111 


112 


113 


114 


வீரவேல் தடக்கை வள்ளல் விழாவினைக் காண விண்ணோர் 
ஊரொடு திசையும் ஏனை உலகமும் ஒருங்குற் றென்னக் 
காரினும் ஒலிமேல் கொண்ட கலின வாம் புரவி பூண்ட 
தேர்நிரை அநந்த கோடி செறிந்தன திசைகள் எங்கும் . 
விடங்கெழு வேற்க ணாரும் வெலற்கரும் வீரர் தாமுந் 
தடங்கெழு தானை வெள்ளத் தலைவரும் ஏனை யோரும் 
இடங்கெழு துளைத்துன் னூசி இரைதொடுத் திசைக்கப் பட்ட 
படங்கெழு மாட கூடத் தாவணம் பரவிப் புக்கார் . 
கன்னெடுந் தாரை கான்ற கார்முகில் வளைப்பச் செங்கண் 
முன்னவன் நிரையைக் காத்த முதுவரை நிலைய தென்னப் 
பன்னிறப் பசுங்காய் சிந்தும் பழுமரக் காமர் காவுட் 
பொன்னிவர் புனைமாண் கோயில் புரவலற் கமைந்த தன்றே . 
முத்தமுந் துகிரும் பொன்னும் முழுமணிக் கலனுஞ் சந்துஞ் 
சித்திரப் படமும் மற்றுந் தெற்றிமேல் நிரைத்துச் சீர்சால் 
உத்தம வணிகர் உற்றார் உணர்ச்சியுங் கற்புந் தூக்கி 
அத்தகு பொருளை யார்க்கும் அளித்திடுங் கொடையி னார் போல் . 
மடப்பிடி மான்தேர் நீங்கி வானிடைத் தவறி மின்னின் 
கொடித்திரள் செல்லு மாபோல் குவலயம் படர்ந்து பொங்கர் 
இடத்தினில் ஒதுங்கி வெற்பின் எதிரெதிர் கூவி மஞ்ஞை 
நடித்திடும் ஆடல் நோக்கித் திரிந்தனர் நங்கை மார்கள் . 
கோலொடு வில்லும் வாளுங் குந்தமும் வயங்கப் பாத 
சாலமுங் கழலும் ஆர்ப்பத் தபனிய மணித்தார் தாழச் 
சோலையின் உலவிச் சாரல் அருவியுஞ் சுனையுங் கண்டு 
மால்கரி மலைவும் நோக்கி மடங்கலில் திரிந்தார் மைந்தர் . 
தாரிடைப் படிந்த வண்டு தடமலர்க் குவளை சோ 
வாரிடைப் படிந்த கொங்கை மாதரும் மைந்தர் தாமும் 
ஊரிடைப் படிந்த செங்கேழ் ஆதவன் உருப்பந் தீர 
நீரிடைப் படிதல் வேட்டு நெடும்புனல் துறையில் வந்தார் . 
வெண்ணிற முகிலின் உம்பர் விஞ்சையர் வேந்தர் தாமும் 
ஒண்ணுதல் அணங்கி னோரும் ஒருங்குடன் திரண்ட தென்னக் 
கண்ணகல் தடாகம் புக்க கனங்குழை மகளிர் மைந்தர் 
தண்ணுறு புனல் பாய்ந் தாடித் தலைத்தலை திரிதல் உற்றார் . 
கழியுண்ட உவரிக் கானற் கடைசியர் நாட்டம் அஞ்சிப் 
பழியுண்டு மறைந்த வாபோல் ஒருசிறை பயிலு நெய்தற் 
குழியுண்ட போதை நோக்கிக் குரைபுனல் தடத்துக் கம்மா 
விழியுண்டு கொல்லோ என்றே கொழுநரை வினவு கின்றார் . 
பங்கயம் வதனம் என்பார் பாசியைக் கூந்தல் என்பார் 
செங்கிடை அதரம் என்பார் புள்ளொலி செப்பல் என்பார் 


115 


116 


117 


118 


119 


334 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


சங்கினைக் களமே என்பார் தடாகமும் ஒருத்தி யல்ல 
மங்கையர் பலரே என்பார் திரைகளை மணித்தூ சென்பார் . 120 
தத்தையை யனைய சொல்லாள் ஒருத்திதன் நீழல் தன்னை 
அத்தடந் தன்னில் நோக்கி அளியனை அறியா தீண்டோர் 
மைத்தடங் கண்ணி னாளை மருவினை என்று கேள்வன் 
கைத்தலந் தன்னை விட்டு வெகுண்டனள் கரையிற் போனாள் . 121 
குளத்திடைப் புனல்வாய்ப் பெய்து கொப்பளித் திடுவான் கன்மேல் 
உளத்திடை வெகுளி யெய்தி ஊடினள் ஒருத்தி ஏகி 
முளைத்திடு கமலக் கானின் முகமலா வுறுப்பு முற்றும் 
ஒளித்தனள் நிற்ப நாடிக் காண்கலன் உலைதல் உற்றான் . 122 
தாம்பெறு கொழுநர் தம்மைத தததமக் குரிய புத்தேள் 
ஆம்பரி சுன்னுந் தன்மை ஐயம தில்லை யென்னக் 
காம்புறழ் தடந்தோள் நல்லார் கணவர்மேற் கரத்தால் அள்ளிப் 
பூம்புனல் வீசு கின்றார் பூசனை புரிகு வார்போல் . 

123 
ஞெண்டொடு வராலுஞ் சேலும் யாமையும் நிலாவெண் பங்கும் 
புண்டரீ கத்த டாகங் குடைந்திடும் பூசல் அஞ்சித் 
தெண்டிரை அமுதச் சொல்லார் சிற்சில உறுப்புத் தன்னைக் 
கண்டுகண் டிரிவ தென்னத் திரிவன கலக்க மெய்தி . 

124 
ஏந்திழை மகளிர் தாமும் மைந்தரும் இருநீர் தன்னுட் 
பாய்ந்தன ராடும் எல்லைப் பங்கய விலைக டோறுஞ் 
சேர்ந்திடு திவலை ஈட்டஞ் சிறந்தவர் சேர்ந்த லாலே 
பூந்தடம் பொய்கை யாக்கை பொடித்தன போலும் அன்றே). 

125 
நோக்கினும் நுழைகு முத நுண் துகில் மறைத்த அல்குல் 
தேக்குதண் பொய்கை யாடுஞ் செவ்வியில் தெரியத் தோன்ற 
நீக்கரும் பெருநாண் கொண்டு நின்றிடா தொருத்தி யோடித் 
தாக்கணங் கென்னப் போய்த்தன் கொழுநனைத் தழுவி கொண்டாள் . 126 
உட்டெளி வில்லா நங்கை ஒலிபுனல் தடத்தின் ஆடுங் 
கட்டழ குளதோர் காளை கவிரிதழ் வெளுப்பு நோக்கிக் 
கிட்டியான் நிற்க உன்றன் கேழ்கிளர் அதரத் தெச்சில் 
இட்டனள் யாரிங் கென்னா வெகுளிகொண் டிகலிப் போனாள் . 127 


128 


வெளுத்தன சேயிதழ் விழிசி வந்தன 
அளித்தொகை எழுந்தன அளகஞ் சோர்ந்தன 
குளித்திடு மலர்த்தடங் கொடிய னார்க்கெலாங் 
களித்திடு கணவருங் கள்ளும் ஒத்ததே . 
பையர வல்குலார் படியும் பான்மையால் 
துய்யதோர் குமிழிகள் செறிந்து தோன்றுவ 
வைய பூந் தடமெலாம் அவரை நோக்குவான் 
மெய்யெலாம் விழிகளாய் விழித்தல் போன்றவே . 


129 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


335 


மன்னரும் மகளிரும் படிந்த வாசநீர் 
செந்நிறக் குங்கும் நானஞ் சேர்தலான் 
மின்னொடு கூடிய முகிலு மெல்லியல் 
பொன்னொடு கூடிய மாலும் போலுமால் . 


130 


வேறு 


131 


132 


பூசு சாந்தமும் நானமும் பொய்கையில் 
வாச நீரெங்கு மாகி மண ஙகமழ்ந் 
தாசை யெங்கும் உலாவி அவ்வானவர் 
நாசி யூடு மடுத்து நடந்தவே . 
இன்ன தன்மையில் ஏர்கெழு மைந்தரும் 
அன்ன மென்னடை யார்களும் அத்துடம் 
தன்னின் ஆடித் தடங்கரை ஏறியே 
பொன்னின் மாண்கலை பூணொடு தாங்கினார் . 
வெளி மென்னகை மெல்லியல் மாதநம் 
ஒளிறு மேனி உவாக்களும் ஒன்றியே 
பிளிறு மையற் பிடியும் பெருமதக் 
களிறு மென்னக் கடிபொழில் ஏகினார் . 
ஏகி னார்க்கவ் விரும்பொழில் மீச்செறி 
மேக ராலமும் மீன்தொகை ஈண்டிய 
மாக நாடும் அவ் வானவர் வந்துபேர் 
போக பூமிப் பொதும்பரும் போன்றதே . 
பளிங்கடுத்திடு பாங்கரின் வேங்கைவீ 
விளங்கு ராயையை மெய்யென நோக்கியிக் 
குளங்கொள் பூமலர் கொய்துநல் கீரெனாத் 
களர்ந்தொ ருத்தி தலைவனை வேண்டினாள் . 
அங்கொ ருத்தியை நோக்கியொ ரண்ணலுன் 
கொங்கை யொத்திடாக் கோங்கலர் கொள்கென 
வெங்கை கன் முலைக் கொப்பதென் றெண்ணியோ 
செங்கை யாற்பறித் தீரென்று சீறினாள் . 


133 


134 


135 


136 


வேறு 


மலர்ந்த வாள்முக மங்கையர் நோக்கலும் வறிதாய்ப் 
புலர்ந்து நின்றிடு தருக்களும் பொலிவினை யெய்தி 
அலர்ந்த வேயெனின் ஆடவர் தங்களை அன்னார் 
கலந்த போதுறு மின்பமார் கட்டுரைத் திடுவார் . 

137 
மேற்ற லத்தெழு தாரகை மேதினி வரைப்பில் 
தோற்று காட்சியோ இங்கிவை என்னவோர் தோன்றல் 
கூற்ற மன்னவேற் கண்ணிநின் கூரெயிற் றிற்குத் 
தோற்ற முல்லையின் அரும்புகாண் இவையெனச் சொன்னான் .138 


336 கந்த புராணம் 

[ 5. தேவ 
மலையும் வேற்கணாள் ஒருத்திசொல் வினவிமற் றொருத்தி 
முலையின் மேல்விழி வைத்தவன் முறிகளும் முகையும் 
இலையு மாப்பறித் துதவலும் உமக்குமால் ஈந்தாள் 
தலையின் மேலிவை சூட்டுமென் றெறிந்தனள் தரியாள் . 139 
காதல் மங்கைபால் வைத்தசிந் தையன் கரவீரப் 
போது கொய்யலன் இலைகொய்து பொற்கரத் தளிப்ப 
ஏதி லாளநிற் சேர்தலின் இங்கிவை நுகர்ந்து 
சாத லேதலை எனச்சினத் தாளொரு தையல் . 

140) 


141 


142 


143 


இங்குன் முலைநேர் குரும்பை இவையாய் குயம்போல் 
தங்கும் மிளநீர் உவையன்னவள் தன்னை | ன்றாள் 
கொங்கை நிகரும் அடற்பாளைக் குழுவி தென்றோர் 
மங்கை நகைப்ப அவைகாட்டியொர் வள்ளல் நின்றான் . 
ஓவாத தெங்கின் இளம்பாளையின் ஒன்று தன்னைத் 
தாவா ஒருவன் கொடுவந்தொரு தையல் முன் போய்ப் 
பாவாய் தமியேன் உயிரேநின் பணைமுலைக்காங் 
கோவாத முத்தத் தொடையிங்கிது கொள்க வென்றான் . 
மின்னார் தமக்கோ ரரசேவெறி வேங்கை வீயும் 
புன்னாக வீயுங் கொணர்ந்தேன் புனைகிற்றி என்ன 
மன்னா வுனக்குப் பலருண்டுகொல் மாதர் என்னாத் 
தன்னாவி அன்னான் தனைச்சீறியொர் தையல் போனாள் . 
பொன்பெற்ற மார்பன் ஒருவன் சில போது கொய்து 
கொன்பெற்ற வேற்கண் மடவார்கைக் கொடுத்த லோடும் 
பின்பெற்ற நங்கை வெகுண்டாள் பழுதென்று பேபி 
முன்பெற் றவளும் அவைசிந்தி முனிந்து போனாள் . 
அப்பூர் விழியாள் ஒருமூவகைத் தாய பூவும் 
மைப்பூங் குழலிற் புனைந்தாளதொர் வள்ளல் நோக்கி 
மெய்ப்பூவை யன்னாய் மருங்குல் முடி வெய்த மென் கார் 
முப்பூ விளைந்த படியென்கொல் மொழிக வென்றான் . 
இத்தன்மை மைந்தர் பலரும்மிகல் வேற்க ணாரும் 
மெய்த்தண் மலர்க்கா வுலவாவிளை யாடி மீணடு 
தத்தம் படமா ளிகைபுக்கனர் தானும் ஆங்கே 
அத்தம் மயவெற் படைந்தான் கதிர் ஆயி ரத்தோன் . 


144 


145 


146 


ஏலக் காவின் மாக்கள் புகுந்தே இனிதாடும் 
கோலச் செவ்வி நோக்கின னாங்கொல் குடபாலின் 
மாலைச் செக்கர் வானம தாகும் மலி தண் பூஞ் 
சோலைக் குள்ளே தானும் அடைந்தான் சுடர்வெய்யோன் . 147 


காண்டம் ) 2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


337 


148 


முந்தைச் செக்க ராகிய புத்தேள் மொய்ம்பிற்சூழ் 
தந்திப் போர்வை போலிருள் ஈட்டஞ் சார்வெய்த 
அந்தத் தேவன் மீமிசை அண்டத் தவர்வீசும் 
கந்தத் தண்போ தொப்பன தாரா கணமெல்லாம் . 
படையா நேமிப் பண்ணவ னார்பாற் கடலுக்கோர் 
தடையா யுற்றார் என்றிமை யோர்தண் தயிர்வேலை 
கடையா நிற்ப வேதிரள் வெண்ணெய் கடிதேவந் 
தடையா நிற்றல் போல உதித்திட் டது திங்கள் . 
காணப் பட்டான் விண்மதி என்னக் காமத்தில் 
பூணப் பட்ட மாமதி தோன்றப் புலர்வெய்தி 
யாணர்க் கிண்ணத் துள் நிறை தேறல் இனிதட்டிப் 
பாணிக் கொண்டே மேவுதல் உற்றார் பலமாதர் . 


149 


150 


வேறு 


தூயதன் றாகிய புனலெலாம் நல்கியே சூழ்ந்த தெங்கின் 
காயின்வந் திடுபயன் கொள்ளுவார் போற்சில காளை மார்கள் 
ஆயதண் தேறலை அரிவைமார் நுகருவான் அருளி யன்னார் 
வாயின்வந் தூறு மெல்லமிர் தினைக்கொள் வதற்குள்ளம் வைத்தார் . 161 
தெள்ளுபேர் அமிர்தநேர் சொல்லினார் தேறல்பெய் கின்ற வெள்ளி 
வள்ளமா னவையெலாம் பொலிவன வானகத் திடையு தித்த 
வெள்ளிதா கியமதி ஒன்றினை நோக்கி ஒண் புவியி னூடே 
கொள்ளையாய் மதிபல மாறுமா றாய்எழுங் கொள்கை போலும் . 152 
அளியினுக் குணவதாந் தேறல்வாய்க் கொண்டதோர் அரிவை யாற்றக் 
களிமயக் கெய்துவாள் இந்துவை நோக்கியிக் கடிய தேறல் 
துளியினைக் கோடியேல் உனதுமா சுள்ள துந் தொலையும் இன்னும் 
ஒளியினைப் பெறுதிநின் ஊனமுந் தவிர்தியென் றுரைசெய் கின்றாள் . 153 
கருதியான் உண்டிடு நறவினைக் கண்டுகா மித்து நாளும் 
திரிதியால் மதியமே நாணமுற்றாய்கொலோ செப்பு கில்லாய் 
பரிதியார் தம்மின் வீறெய்துவாய் அன்னதைப் பகிர்வன் இங்ஙன் 
வருதியால் என் றனள் தேறலால் தெளிவிலா மையல் பெற்றாள் . 154 
என்னொடே தோன்றினாய் யானெ னும் தன்மையா யாதும் வேண்டாய் 
பின்னரு முன்னுமாய் வைகலுந் திரிகுவாய் பிரிகி லாதாய் 
இன்னறா உண்கெனா உதவினுங் கொள்கிலாய் என்றொ ருத்தி 
தன்ன தாம் நீழலோ டூடினாள் வாடினாள் தளர்தல் உற்றாள் . 155 
அங்கைவள் ளந்தனில் மதுவையுண் டயருவாள் அன்ன தற்குள் 
செங்கயல் விழியையும் வாலிதழ்ப் பொலிவையுந் தெரிய நோக்கி 
இங்கெனைக் கூடியே கணவர்போ யினர் கொலாம் என்றோ ருத்தி 
பொங்குசீற் றத்தளாய் ஓடினாள் நாடினாள் புலர்தல் உற்றாள் . 156 


வே . 


திருந்திழை மார்சிலர் செவ்வித் தேறலை 
மருந்தினர் வெறுத்தனர் அமுதந் தன்னையும் 


22 


338 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


157 


158 


159 


160 


161 


பொருந்திடு கணவரைப் புணரும் ஆசையால் 
வருந்தினர் தழலென மதியை உன்னுவார். 
வாடுகின் றார்சிலர் மகிழ்நர் வந்திட 
ஊடுகின் றார்சிலர் உவக்கின் றார்சிலர் 
பாடுகின் றார் சிலர் பணிகின் றார்சிலர் 
ஆடுகின் றார்சிலர் நறவம் ஆர்ந்துளார் . 
அந்தரப் புள்ளொடும் அளிகள் தம்மொடும் 
வந்தடுத் தவரொடும் மடந்தை மார்சிலர் 
சுந்தரத் தேறலைத் துய்த்து வாமமாந் 
தந்திரக் கிளைஞர்போல் தம்மில் ஈண்டினார் . 
விள்ளுறு நாணினர் வீழுந் தூசினர் 
உள்ளுறு களிப்பினர் உரைம யங்கினர் 
தள்ளுறு தம்முணர் வின்றிச் சாம்பினார் 
கள்ளினும் உளதுகொல் கருத்தழிப்பதே . 
இத்திற மதுவினை இனி தின் மாந்தினோர் 
மத்தரின் மயங்கினர் மனந்தெ ளிந்துழித் 
தத்தம திறைவருந் தாமுங் கூடியே 
அத்தலை முயங்கினர் ஆர்வ மிக்குளார் . 
ஏயுறு பரிசனம் இனைய தன்மையான் 
மேயின இங்கிது விளம்பி னாம் இனி 
ஆயிடை வந்திடும் அரசர் செய்கையும் 
நாயகன் வதுவையும் நவிலு வாமரோ . 
கொன்னுனை வேல்முசு குந்த னாதியாம் 
மன்னவர் யாவரும் வையம் நீங்கியே 
தன்னிகர் இலாததோர் தலைவன் மேவிய 
பொன்னிவர் குடுமியம் பொருப்பில் ஏறினார் . 
ஏறினர் வெற்பின் மேலெவருந் தெய்வத 
நூறெரி கம்மியன் நுனித்துச் செய்திடு 
மாறகல் திருநகர் வளங்கண் டிந்திரன் 
சாறயர் வதுவையஞ் சாலை நண்ணினார் . 
அம்முசு குந்தனை யாதி யாகிய 
வெம்முடி மன்னரும் இமைய வர்க்கிறை 
செம்மலர் அடிகளைச் சென்னி சேர்த்தினார் 
கைம்முறை தொழுதனர் களிப்பின் மேலுளார் . 
கயமலர் குவளையில் கண்கள் மிக்குளான் 
அயலுறும் அரசருக் கருளி ஆங்கவர் 
செயல்முறை வினவியே சிறப்பி னாகிய 
நயமொழி பலவுடன் நவின்று மேவினான் . 


162 


163 


164 


165 


166 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


389 


187 


188 


169 


170 


மேதகு கதியராய் விசும்பிற் சென்றிடும் 
மாதவன் மதிமுதல் அமரர் யாவரும் 
மாதிர இறைவரும் மாத வத்தரும் 
பாதல வாணரும் பரங்குன் நெய்தினார் . 
விண்டொடர் பிறங்கலின் மிசையி வர்ந்துபோய் 
அண்டரும் பிறருமாய் அமரர் கோன் தனைக் 
கண்டனர் தொழுதனர் களிப்பின் மாதவர் 
எண்டகும் ஆசிகள் இயம்பி எய்தினார் . 
விறல்வரை மாதரும் விண்ணின் மாதருஞ் 
செறிபுனல் மாதருந் திசையின் மாதரும் 
உறுதவ மாதரும் உரக மாதரும் 
மறுவகல் லோமசை வயின்வந் தீண்டினார் . 
சூரர மங்கையர் தொல்லை விண்ணவர் 
பேரர சியற்றிய பிரான் றன் காதலி 
சீரடி வந்தனை செய்து தெய்வத 
வாரண மென்பவள் மருங்கில் எய்தினார் . 
தெய்வத யானை கேள் தீய சூருயிர் 
வவ்விய வேலினான் மனைவி யாதியால் 
எவ்வுல கிற்கு நீ இறைவி யாமென 
அவ்வவர் அடிபணிந் தன்பொ டேத்தினார் . 
கயற்புரை நோக்குடைக் கடவுள் யானைபால் 
இயற்படு திருநலன் இருக்கப் பின்னருஞ் 
செயற்படு கோலமுஞ் சிறிது செய்திட 
மயற்பட உன்னினர் மடநல் லாரெலாம் . 
பொன்னகம் அதனிடைப் புராரி சேயினைத் 
தன்னக மிசைகொடு தவத்தை ஆற்றினாள் 
பின்னக மயிர்முடிப் பிணையற் சூழலை 
மென்னக விரல்களால் மெல்ல நீக்கினார் . 
காசறை விரவிய கடிமென் கூந்தலில் 
பூசினர் நாவிநெய் புதிய சாந்தமும் 
மாசறு பளிதமும் மற்று நீவியே 
நேசமொ டொண் பனி நீர்கொண் டாட்டினார் . 
சேந்ததோர் வெம்பணி சீற்றத் தாற்கரும் 
பாந்தளை வாய்க்கொடு பற்று மாறெனப் 
பூந்துகில் கிழிகொடு புனல்வ றந்திடக் 
கூந்தலை ஒற்றினார் குழைமென் கொம்பனார் . 
மாந்தளி ரேயென வனப்பும் மென்மையுங் 
காந்தியும் எய்தியே கடவுட் டன்மையால் 


171 


172 


173 


174 


175 


340 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


176 


177 


178 


179 


கா 


180 


தோய்ந்திட லின்றியுந் துப்பின் வண்ணமாம் 
பூந்துகில் ஒன்றினைப் புனைந்து டீ இயினார் . 
ஈரறு கதிர்களும் இம்பர் சேர்தலின் 
ஆரிருள் யாவையும் அஞ்சி அவ்வைதன் 
வாரொலி கூந்தலின் மறைபுக் காலெனக் 
காரகில் நறும்புகை கமழ வூட்டினார் . 
பொலம்புரி உத்தியும் பொருத மஞ்ஞையும் 
வலம்புரி மகரமும் மரபில் வானவர் 
குலம்புரி தவம்புரை கொம்பின் கூரையின் 
நலம்புரி மங்கலம் நவின்று சாத்தினார் . 
விரியிணர்க் கோங்கமும் வெட்சி யுஞ்செரீஇ 
மருமலர் இதழிடை வைத்து வாசமார் 
தெரியலுந் தொடையலுஞ் செறியச் சூட்டியே 
சுரிகுழல் முடித்தனர் சுழியத் தன்மையால் . 
ஒருமுயல் முழுமதி யுள் புக் காலென 
இருவிழி புருவமாம் இனைய வற்பெடு 

ருநிறங் கண்டிடக் காமர் சாந்தினால் 
திருநுதல் அதனிடைத் திலகந் தீட்டினார் . 
ஊட்டிய நறும்புகை ஓதி நின்றொரீ இக் 
தீட்டிய திருநுதல் திலகந் சேர்தரப் 
பூட்டினர் சுட்டியைப் புயங்கம் ஒன்றுநா 
நீட்டிநஞ் சுமிழ்தரு நிலைமை ஈதென . 
கோல்வளை யந்தலார் குழையில் வல்லியஞ் 
சூல்வளை மிடற்றினில் தொடையல் முத்தணி 
கால்வளை கஞ்சநேர் கரத்துந் தோளினும் 
வால்வளை தொடியிவை வயங்கச் சேர்த்தினார் . 
கொட்டினர் கலவைகள் கொங்கை யின்மிசை 
மட்டிமிர் பிணையலும் மணியின் கோவையும் 
அட்டினர் படாமும் ஒன் றதன்கட் சேர்த்தினார் 
இட்டிடை யிடைதனக் கிரக்கம் வைக்கிலார் . 
மாடக யாழ்புரை மழலைப் பெண் பிளை 
ஆடக விரைமலர் அனைய தாள்களில் 
பாடகம் பரிபுரம் பாத சாலங்கள் 
சூடக முன்கையார் தொழுது சூழ்வித்தார் . 
தெய்வத மடந்தையர் திருவின் செல்விபால் 
இவ்வகை ஒப்பனை இயற்றி ஏத்தலும் 
மைவிரி குவளை நேர் வடிவக் கண்ணினான் 

அவ்விடை செய்திடும் அமைதி கூறுவாம் . 
பாம் -1 இடையிடை 


181 


182 


183 


181 


185 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


841 


மேலை வானவர்க் கிறையவன் விரிஞ்சனை நோக்கிச் 
சாலை யாகிய தெவ்வெலாத் தேவருஞ் சார்ந்தார் 
மாஃப தாழ்முடி எம்பெரு முதல்வற்கு மணஞ்செய் 
காலை நாடியே இஃதெனக் கழறுதி யென்றான் . 

186 
அப்பு ரந்தரன் மொழிதனை அம்புயன் வினவிச் 
செப்பு கின்றதென் அறுமுகப் பரன் மணஞ்செய்தற் 
கெப்பெரும்பக லாயினும் இனியதே எனினும் 
ஒப்ப கன்றிடு முகூர்த்தம் இவ் வெல்லை என் றுரைத்தான் . 187 
// வ தேமுறை யாயுளாய் இப்பகல் சிறந்த 
தாவ தேயெனின் யான்பெறும் அணங்கைசண் டளிப்பான் 
தேவ தேவனாம் அறுமுகச் செம்மலைக் கொணரப் 
போவ தேகடன் எமக்கெனப் புரந்தரன் புகன்றான் . 188 
அனைய காலையில் அச்சுதக் கடவுளும் அயனும் 
இனிது போதும் என் றிந்திரன் தன்னொடும் எழுந்து 
முனிவர் யாவருந் தேவருஞ் சூழ்ந்து முன் படரப் 
புனித நாயகன் ஆலயம் நோக்கியே போனார் . 

189 
போந்து மற்றவர் பொலன்மணிக் கோயிலுட் 

புக்குச் 
சேந்தன் மாமலர் அடிகளை முடிகளிற் சேர்த்திக் 
காந்தள் மெல்விரல் மடந்தைபாற் கடிமணம் புரிய 
ஏந்தல் நீயவண் வந்திட வேண்டுமென் றிசைத்தார் . 190 
இன்ன 

ன வாசகம் வினவலும் இராறுதோ ளுடையோன் 
அன்ன தாகவென் றருள் செய்து மடங்கலே சாற்றும் 
பொன்னின் மாமணி அணையினும் பொருக்கென எழுந்தான் 
துன்னு வீரரும் பாரிட முதல்வருந் துதிப்ப. 

191 
எழுந்து முன்னுறு மஞ்ஞையஞ் சேவல்மேல் ஏறிச் 
செழுந்த னிக்கம லத்தய னாதியாந் தேவர் 
விழுந்து முன் பணிந் தேத்தியே விரைமலர் மாரி 
பொழிந்து பாங்கராய் வந்திட வீதிவாய்ப் போந்தான் . 192 
கொற்ற வெண் குடை எடுத்தனர் குளிர் பனிக் கவரிக் 
கற்றை வீசினர் ஆலவட் டங்கள் கா லசைத்தார் 
ஒற்றை வாட்படை ஏந்தினர் உடுபதிக் கடவுள் 
மற்றை ஆதவன் மருத்துவன் சலபதி மறலி . 

193 
ஆழி மாலயன் உவணமும் அன்னமும் அழியா 
ஊழி நாயகன் ஊர்தியின் ஒலிகொலென் றுட்கக் 
கேழி லாமலர்க் கிஞ்சுகச் சூட்டொடுங் கிளர்ந்து 
கோழி நீள்கொடி ஆர்த்ததெவ் வண்டமுங் குலுங்க . 194 
வேதர் ஆர்த்தனர் வேதமும் ஆர்த்தன விண்ணோர் 
மாதர் ஆர்த்தனர் மாதவர் ஆர்த்தனர் வயவெம் 


842 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


பூதர் ஆர்த்தனர் பூதமைந் தார்த்தன புடடவி 
நாதர் ஆர்த்தனர் நாதமிக் கார்த்தன நகமே . 

195 
திண்டி பேரிகை தண்ணுமை சல்லரி திமிலை 
பண்டி யிற்பெயர் குடமுழாக் காகளம் படகந் 
தொண்ட கந்துடி துந்துபி வலம்புரித் தொகுதி 
அண்டம் விண்டிட இயம்பினர் பூதரில் அநேகர் . 196 
அஞ்சி லோதியின் மேனகை உருப்பசி அரம்பை 
கிஞ்சு கச்செவ்வாய்த் திலோத்தமை முதலினோர் கெழுமி 
மஞ்ச மீதினும் மானத்தும் நின்றுவாள் விழிகள் 
நஞ்சு மிழ்ந்திட அமுதெனப் பாடியே நடித்தார் . 197 
யாணர் வண்டினஞ் சுரும்புடன் அலமரும் யாழும் 
வீணை யுங்கரம் பற்றியே விஞ்சையர் முதலோர் 
சேண ரம்பையர் களிநடத் தோடுசீர் தூக்கும் 
பாணி யும்மிசை வுற்றிட இசைத்தனர் பாடல். 198 
பொருவில் வீரரும் பூதரும் புரந்தரன் முதலாஞ் 
சுரரும் மாதவர் யாவரும் பிறருமாய்த் துன்னி 
ஒருவர் மெய்யினை ஒருவர்மெய் நெருக்கவுற் றிடலால் 
தெருவும் முற்றமும் இடம்பெறா வாயின சிறிதும் . 199 


20 ) 


201 


இன்ன தன்மைகள் இயல எல்லை தீர் 
பொன்னின் வீதிவாய்ப் போந்து புங்கவர் 
மன்னன் ஆற்றிய மணத்தின் சாலையின் 
முன்னர் வந்தனன் முடிவில் முன்னை யோன் . 
ஆவ தாகிய அண்ணல் தன்மிசைத் 
தாவில் கும்பமேல் தருப்பை தோய்த்தநீர் 
தூவி ஆசிகள் சொற்று மாதவர் 
ஏவருந்திரண் டெதிர்கொண் டேத்தினார் . 
செங்கை தன்னிடைத் தேவர் மாதவர் 
நங்கை மாரெலாம் நாலி ரண்டெனும் 
மங்க லங்களும் மரபின் ஏந்தியே 
எங்கள் நாயகற் கெதிர்ந்து போற்றினார் . 
பஞ்சி தூயநெய் பளித நாவியாய் 
விஞ்சு தீஞ்சுடர் மிளிர்பொற் றட்டைகள் 
அஞ்சில் ஓதியர் அங்கை ஏந்தியே 
செஞ்செவ் வேள் முனஞ் சிறப்பித் தாரரோ. 
காலை யங்கதிற் காலை யங்கதிர் 
மேலை விண்முகில் விட்ட கன்றெனக் 
கோலஞ் செய்யநங் குமர நாயகன் 
நீல மஞ்ஞைமேல் நின்று நீங்கினான் . 


202 


203 


நம் 0 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


843 


205 


206 


ஏய மஞ்ஞைநின் றிழிந்து வேள்விசெய் 
கோயில் முன் கடைக் குமரன் சேர்தலும் 
ஆய போழ்தினில் அரம்பை மாரொடுந் 
தூய தோர்ச்சி தொழுதங் கெய்தினாள் . 
எதிர்பு குந்திடும் இந்தி ராணிதன் 
புதிய தோர்பசுப் பொழிந்த தீயபால் 
நிதியின் கொள்கலம் நிரப்பி வந்துவேள் 
பதயு கங்களிற் பரிவொ டாட்டினாள் . 
ஆட்டித் தீம்பயன் அலருங் கண்ணியுஞ் 
சூட்டி மெல்லடி தொழுது பல்சுடர் 
கூட்டி வைத்ததோர் கொள்க லந்தனைக் 
காட்டி மும்முறை கடவுட் சுற்றினாள் . 
இனைய தன்மைகள் இயற்றி இந்திரன் 
மனைவி வெள்கியே மட மின் னாரொடுந் 
தனது மந்திரந் தன்னிற் போதலும் 
அனகன் கண்டதற் கருள்செய் தேகினான் 
கோல மாமணி குயிற்றிப் பொன்னரி 
மாலை நாற்றியே வனப்புச் செய்திடுஞ் 
சாலை புக்கனன் தனக்கு வேறொரு 
மூல மில்லதோர் முதலின் வந்துளான் . 


207 


208 


209 


வேறு 


210 


211 


பக்க மாய்அரி பங்கயன் ஆதியோர் 
தொக்கு வந்திடத் தொன்மணி மண்டபம் 
புக்கு நம்பி புரந்தரன் உய்த்திடு 
மிக்க பீடத்தில் வீற்றிருந் தானரோ . 
வீற்றி ருந்தபின் வேதனும் மாயனுந் 
தேற்ற மிக்க முனிவருந் தேவரும் 
ஆற்றல் வீரரும் அண்ணல் தன் ஏவலால் 
ஏற்ற ஏற்ற இடந்தொறும் வைகினார் . 
அந்த வெல்லை அவனியில் வாழ்முசு 
குந்த னேமுதற் கொற்றவர் யாவரும் 
வந்து வந்து வணங்கி வழுத்திடக் 
கந்தன் எந்தை கருணைசெய் தானரோ . 
ஆன காலை அரியயன் நாடொணா 
ஞான நாயகன் நங்கையுந் தானுமோர் 
மான மேல்கொண்டு மாயிருஞ் சாரதர் 
சேனை சூழ்தரச் சேணிடைத் தோன்றினான் . 
அம்மை யுந்தன தத்தனும் வந்தது 
செம்மல் கண்டு சிறப்புடை ஓகையாய் 


212 


218 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


214 


விம்மி தங்கொண்டு மேதகும் அன்பினால் 
இம்மெனக்கடி தேயெழுந் தானரோ. 
கண்ண னாதிக் கடவுளர் யாவரும் 
எண்ணி லாமுனி வோர்களும் எம்பிரான் 
நண்ணி னான் இங்கு நாமுய்ந் தனமெனாத் 
துண்ணெனாவெழுந் தார்கை தொழுதுளார் . 
அனைய காலையில் ஆதியம் பண்ணவன் 
இனிது மானத் திழிந்து கணத்துடன் 
புனித நீடு பொலன்மணிச் சாலையுள் 
வனிதை யாளொடும் வந்துபுக் கானரோ . 


215 


216 


217 


218 


அதுகண் டுநடந் தறுமா முகவன் 
எதிர்கொண் டுவிரைந் திருவோர் பதமும் 
முதிரன் பொடுதன் முடி - சூ டினனால் 
கதிருங் கமலங் களுமே வியபோல் . 
வந்தஞ் சலிசெய் துவணங் கியதோர் 
கந்தன் தனையங் கவர்கை கொடெடாத் 
தந்தம் முரனூடு தழீ இ முறையே 
முந்தன் பொடுயிர்த் தனர்முச் சியையே . 
முதுவா னவரும் முனிவோர் எவரும் 
மதுசூ தனனும் மலர்மேல் அயனுஞ் 
சதவேள் வியனுஞ் சகமீன் றவர் தம் 
பதமீ மிசைவந் துபணிந் தனரால் . 
தாழ்வுற் றிடுவோர் உமைசங் கரனைச் 
சூழ்வுற் றுவலஞ் செய்துசூழ் வினையூ 
டாழ்வுற் றிடுபுன் மையகன் றடியேம் 
வாழ்வுற் றன மென் றுவழுத் தினரால் . 
உன்னற் கரிதா கியுயிர்க் குயிராய் 
மன்னுற் றவனை மலைமங் கையுடன் 
பொன்னிற் புனையும் புதுமன் றல்மனை 
தன்னிற் குமரன் கொடுசார்ந் தனனால் . 


219 


220 


221 


ஆகியதொர் போழ்து தனில் ஆணைமுறை தன்னால் 
மாகநெறி வந்தொரு மணித்தவிசு நண்ணத் 
தோகையுடை மஞ்ஞையுறழ் தோற்றமுடை மாதோர் 
பாகமுற வாயிடை பராபரன் இருந்தான் . 

222 
மங்கையுமை யுஞ்சிவனும் வள்ள மனை நோக்கி 
இங்குவரு கென்றுபின் எடுத்தினிது புல்லித் 


காண்டம் ] 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


345 


227 


தங்கள் வயின் வைத்துமனி தண்ணளி புரிந்தார் 
அங்கது தெரிந்து தொழு தம்புயன் இசைப்பான் . 223 
முன்னமொரு வைகல் தனில் மூவிரு முகத்தோன் 
தன்னை அசு ரப்படை தடிந்திட விடுத்தாய் 
அன்ன பரி சேயவுண ராயுளரை வீட்டி 
நென்னல் இமை யோர்சிறையும் நீக்கி அருள் செய்தான் . 224 
நன்றியித னைக்கருதி நாங்கள் புரி கைம்மா 
முன்றுமிலை என்னினும் உளத்தெழும் விருப்பால் 
வென்றியசு ரேசர்கிளை வீட்டு தம் ரேசற் 
கின் றுமக வான் மகளை ஈந்திட நினைந்தான் . 

225 
அற்றமில் இரக்கமுடன் ஆருயிர்கள் முற்றும் 
நிற்றலும் அளித்தருளும் நேரிழையும் நீயும் 
மற்றிது கற்பொழுதில் வந்தனிர்கள் என்றால் 
சிற்றடிய ரேங்கள் செயல் சீருளதை யன்றோ. 

228 
என்றினைய நான் முகன் இசைத்திடலும் ஈசன் 
நன்றென மகிழ்ச்சிகொடு நாமுமிது காண்பான் 
மன்றல் மலர் கூந்தல் மலை மங்கையுடன் இங்ஙன் 
சென்றனம் இதற்குரிய செய்கவினி யென்றான் . 
நாதனிவை கூறுதலும் நன்குமகிழ் வெய்தி 
மாதவனும் நான்முகனும் வாசவனை நோக்கி 
வேதமுறை யால்முருகன் வேட்டருள உன்றன் 
கோதைதனை அன்பொடு கொணர்ந்திடுதி யென்மூர் . 228 
அந்தவமை யந்தனில் அதற்கிசைவு கொண்டே 
பைந்தொடிநல் லார்களமர் பாங்கர் தனில் ஏகி 
நந்தமைய ளித்தருளும் நங்கைவரு கென் 
இந்திரன்விளித்திடலும் ஏந்திழையெ ழுந்தாள் . 220 
கல்லுயர் பொருப்பினிடை காமரடி செல்ல 
அல்லன கொல் என்று மணி நூபுரம் அரற்ற 
மெல்லிடை வருந்துமென மேகலை இரங்க 
எல்லவரும் உள்மகிழ எம்மனை நடந்தாள் . 

230 
பஞ்சிதனின் மெல்லடி பனிப்பவரை யின்பால் 
குஞ்சரி நடந்தசெயல் கூறுபுது மைத்தோ 
செஞ்சுடர்வை வேலுடைய செம்மலடி தீயேன் 
நெஞ்சக அடுக்கலினும் நின்றுலவும் என்றால் . 

231 
தந்திமுன் வளர்ப்பவரு தையல்மிக நொய்ய 
செந்தளிர் ஒதுங்கமிளிர் சீறடி ஒதுங்கி 
இந்திரையும் நாமகளும் ஏனையரும் ஏத்தப் 
புந்திகளி கூர்தரு புரந்தரன் முன் வந்தாள் . 

232 


846 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


233 


வேறு 
இன்ன வெல்லையில் இந்திரன் தெய்வதக் 
கன்னி தன்னைக் கடிமணச் சாலையின் 
முன்னர் உய்ப்ப முனிவருந் தேவரும் 
அன்னை வாழியென் றேயடி போற்றினார் . 
கணங்கொள் பேரவை கைதொழ ஆண்டுறும் 
அணங்கு தன்னுடன் ஆதியந் தேவனை 
வணங்கி வேலுடை வள்ளலை நோக்கியே 
சுணங்கு சேர்முலை துண்ணென வெள்கினாள் . 
மங்கை தாழ்தலும் வாலிதின் நோக்கியே 
அங்கண் நாதன் அருள்ரெய அண்ணலைக் 
கொங்கை யாற்குழை வித்தவள் கோல்வளைச் 
செங்கை யோச்சிச் சிறுபுறம் நீவினாள் . 
திருத்த குந்திறற் பேவையுஞ் பேண்மிடை 
அருத்தி பெற்ற அணங்கையும் முற்படும் 
பெருத்த பொன்மணிப் பீடிகை மீமிசை 
இருத்தி வைத்தனள் யாவையும் என்றுளாள் . 


234 


235 


236 


237 


238 


அதிர்கழல் செனொடம்மை இருந்தாங் 
கெதிரெதிர் விம்பம் இலங்கிய வாபோல் 
வதுவை யணிந்திடு மைந்தனும் மாதுங் 
கதிர்மணி தோய்கன கத்தவி சுற்றார் . 
தெய்வத மாதொடு செங்கதிர் வேலோன் 
வெவ்வரி ஏற்றணை மேவுதல் காணா 
வெவ்வெவ ருந்தொழு தேத்தினர் ஈன்ற 
அவ்வையும் அத்தனும் ஆரருள் செய்தார் . 
அண்டர் தமக்கிறை யாங்கவர் கோலங் 
கண்டு புகழ்ந்து கரந்தொழு துச்சி 
கொண்டு மிளிர்ந்து குளிர்ந்திடு தேறல் 
உண்ட சுரும்பினும் உள்மகிழ் வுற்றான் . 
நெஞ்ச மகிழ்ந்த நெடுந்தகை சொல்லால் 
மஞ்சன மாமலர் மற்றுள முற்றும் 
எஞ்சலி லாவகை ஏந்தி அவைக்கண் 
அஞ்சமும் அஞ்ச வருஞ்சசி வந்தாள் . 
அன்னதொர் காலையில் அந்தர நாதன் 
பன்னிரு மொய்ம்பு படைத்திடு புத்தேள் 
முன்னர் இருந்து முறைப்பட அன்னான் 
பொன்னடி பூசை புரிந்திட லுற்றான் . 


239 


240 


241 


காண்டம் ) 2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


347 


242 


243 


244 


245 


சொல்லரு நாணொடு தோகை மடந்தை 
நல்லதொர் கன்னல் நறும்புனல் உய்ப்ப 
எல்லவ ரும்புகழ் இந்திரன் ஐயன் 
மெல்லடி பற்றி விளக்கினன் அம்மா . 
செம்மல் பதங்கள் செழும்புனல் ஆட்டிக் 
கைம்மலி யுங்கள பந்தனை யூட்டி 
அம்மலர் சூட்டி அகிற்புகை காட்டி 
நெய்ம்மலி பூஞ்சுடர் நீட்டினன் அன்யே . 
இவ்வகை பூரை இயற்று தலோடும் 
அவ்வயி ராணி அயிற்படை யோன் றாள் 
செவ்விதின் ஆட்டிய தீர்த்திகை தன்னைக் 
கைவகை யேந்தியொர் காப்பிடை உய்த்தாள் . 
அன்னுழி இந்திரன் 

ஆறுமு 

கோன் 
தன்னொரு கையிடை தந்தியை நல்கி 
நின்னடி யேன் இவண் நேர்ந்தனன் என்னாக் 
கன்னல் உமிழ்ந்த கடிப்புனல் உய்த்தான் . 
மருத்துவன் மாமறை மந்திர நீரால் 
ஒருத்தி பொருட்டினில் ஒண்புனல் உய்ப்பக் 
கரத்திடை ஏற்றன னால்கழல சேர்ந்தார்க் 
கருத்திகொள் முத்தியும் ஆக்கமும் ஈவோன் . 
ரெங்கம லத்திறை சிந்தையின் ஆற்றி 
அங்கையின் ஈந்திட ஆண்டகை கொண்ட 
மங்கல நாணை மணிக்களம் ஆர்த்து 
நங்கை முடிக்கொர் நறுந்தொடை சூழ்ந்தான் . 
மாவொடு வாழை வருக்கைகொள் பைங்காய் 
தீவிய கன்னல் செறிந்திடு செந்தேன் 
ஆவருள் பாலிவை அண்டர்கள் செம்மல் 
மூவிரு மாமுகனை நுகர் வித்தான் . 
வார்த்தொகை சூழ்தரு மத்தளி தக்கை 
பேர்த்த வலம்புரி பேரி கலித்த 
ஆர்த்தனர் வீரர் அருங்கண நாதர் 
தீர்த்தனை வந்தனை செய்து களித்தார் . 
தண்டுள வண்ணல் சரோருக மேலோன் 
எண்டிசை பாலகர் இந்திரன் என்போன் 
அண்டர்கள் ஏனையர் ஆங்கவர் கோலங் 
கண்டு சிறந்தது கட்புல மென்றார் . 
ஆயது போழ்தினில் அம்புய முற்றோன் 
காயெரி தந்து கலப்பைகள் கூவித் 


246 


247 


248 


249 


250 


348 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


தூயம ணம்புரி தொன்முறை வேள்வி 
நாயகனைக்கொடு நன்றுசெய் வித்தான் . 

251 
உலகருள் காரணன் ஒண்ணுத லோடும் 
வலமுறை யாக வயங்கனல் சூழ்ந்து 
சிலையிடை யன்னவள் சீறடி தந்தான் 
மலரயன் உச்சியின் மேலடி வைத்தான் . 

252 
மாலினி காளிகள் மாமல ராட்டி 
பாலின் நிறத்தி பராயினர் சூழச் 
சாலினி மங்கலை தன்னொடு கண்டான் 
வேலினின் மாவினை வீழ எறிந்தோன் . 

253 
இவ்வகை மன்றல் இயற்றிய பின்னைத் 
தெய்வத மாதொடு செங்கதிர் வேலோன் 
அவ்வை யொடத்தனை அன்பொடு சூழ்ந்து 
வெவ்விதின் மும்முறை சேவடி தாழ்ந்தான் . 

254 
வேறு 
அடித்தலத்தில்வீழ் மக்களை இருவரும் ஆர்வத் 
தெடுத்தணைத்தருள் செய்து தம் பாங்கரில் இரு 
முடித்த லத்தினில் உயிர்த்துமக் கெம்முறு முதன்மை 
கொடுத்தும் என்றனர் உவகையால் மிக்ககொள் கையினார் . 255 
மலைம டந்தையும் இறைவனும் மைந்தற்கு மகட்குந் 
தலைமை செய்தருள் புரிதலுஞ் சாலையுள் இருந்த 
அலர வன் முதல் அமரரும் முனிவரும் அணங்கின் 
குலம டங்கலும் அவரடி முடிமிசைக் கொண்டார் . 

256 
அறுமு கன்றனை அணங்கினை அவையுளோர் எவரும் 
முறையில் வந்தனை செய்தலும் முழுதருள் புரிந்து 
கறைவி ளங்கிய கண்டனுங் கவுரியுங் கடிதின் 
மறைத லுற்றனர் பரிசனந் தன்னொடு மன்னோ. 

257 
மறைந்த காலையில் விம்மித ராய்மணச் சாலை 
உறைந்த தேவரும் முனிவரும் உயிர்களுக் குயிராய் 
நிறைந்த மேலையோர் நிலைமையை நினைந்து தம் வாயால் 
அறைந்து கைதொழு தவர்பெயர் எடுத்தெடுத் தார்த்தார் . 258 
வரைபடைத்தவர் மறைந்துழி வானவர் பலரும் 
நிரைப டைத்துள முனிவருங் கவன்றது நீத்தார் 
திரைப டைத்துள ஆழ்கடற் பட்டுளோர் சிறந்த 
கரைப டைத்தென அணங்கொடு குமரனைக் கண்டு . 259 
உமையும் ஈசனும் இருந்திடு பீடிகை உம்பர்க் 
குமர நாயகன் தெய்வதக் களிற்றொடுங் கூடி 
அமர அன்னது காண்டலும் மகிழ்சிறந் தன்னார் 
கமல மெல்லடி தொழுதனர் வழுத்தினர் களிப்பால் . 260 


காண்டம் ) 


2. தெய்வயானையம்மை திருமணப் படலம் 


349 


281 


இனைய காலையில் அரியணைப் பீடநின் றிழியா 
அனைவ ருந்தொழு துடன்வர ஆறுமா முகத்துப் 
புனித நாயகன் மங்கல இசையொடும் போந்து 
தனது கோயிலுட் புக்கனன் இறைவியுந் தானும் . 
வேலை யன்னதில் குமரவேள் வேள்விநா யகற்கு 
மால யன் முதல் அமரர்க்கும் மற்றுளார் தமக்கும் 
ஏல வேவிடை தந்துதன் பரிசனம் எவையும் 
ஆல யந்தனிற் கடை முறை போற்றுமா றளித்தான் . 262 
இன்ன தன்மைய தாகவே எம்மையீன் றெடுத்த 
அன்னை தன்னுடன் அறுமுகன் உறையுளின் அடைந்து 
பொன்னின் மஞ்சமேற் படுத்துமெல் லமளியிற் புவனம் 
மன்னு யிர்த்தொகை யுய்ந்திட முயங்கிவை கினனால் . 

283 
சேணு தித்திடு தெய்வதக் களிற்றினைச் செவ்வேள் 
நாணி னிற்கட்டி நகரிடை த் தந்துநற் கலன்கள் 
பூணு தற்றுறும் அங்குசங் கைக்கொடு புயமாந் 
தூணு றப்பிணித் தணைத்தனன் அருளெனுந் தொடரால் . 284 
மருந்து போல்மொழிக் குமரியுங் குமரனும் மணந்தாங் 
கிருந்த வெல்லையில் விரிஞ்சனும் மாலும் ஏனையரும் 
விரைந்து தத்தமக் கியன்றதொல் லிருக்கையின் மேவப் 
புரந்த ரன்பரி சனரொடுந் தன்மனை புக்கான் . 

285 
முகிலு யர்த்தவன் முசுகுந்த னே முதல் உள்ள 
அகில மன்னர்க்குந் தேனுவின் பலபயன் அருத்தித் 
துகிலும் ஆரமும் அணிகளும் இருநிதித் தொகையும் 
விகல மின்றியே கொடுத்தனன் யாரையும் விடுத்தான் . 208 
எல்லை யன்ன தின் முசுகுந்த னாதியாம் இறைவர் 
கல்ல கந்தனில் இழிந்துதஞ் சேனையின் கடலை 
ஒல்லை கூடியே வேறுபல் புலந்தொறும் ஒருவித் 
தொல்லை யூர் புகுந் திருந்தனர் வீடு றுந் தொடர்பால் . 267 
மன்னர் யாவரும் விடை கொடு போதலும் மகவான் 
தன்ன தாகிய கடிமனைக் கிழத்தியுந் தானும் 
இன்னல் தீர்தரு போகம் தாற்றினன் இருந்தான் 
அன்ன பான்மையிற் சில்பகல் அகன்றன அன்றே. 288 


ஆகத் திருவித்தம் - 303 


* " அவனன்றி ஓரணுவும் அசையாது " என்னும் பழமொழி இங்கு 
உன்னற்பாலது . 


3. விண் குடியேற்று படலம் 


ஆன சிற்சில வைகல்ரென் றிடுதலும் அணங்குந் 
தானும் உற்றிடும் உறையுளை ஒருபகல் தணந்து 
வான வர்க்கிறை வினைக்குறை நிரப்புதல் வலித்துக் 
கோன கர்ப்பெரும் புதவினில் வந்தனன் குமரன் . 
உவாவின் மாதுடன் உவாவினுக் கிளையவன் உவாவில் 
திவாக ரன்மதி யாமென வருதலுந் தெரிந்து 
தவாத அன்புடை வயவருஞ் சாரதர் எவரும் 
அவாவொ டன்னவர் அடிமுறை வணங்கிநின் றார்த்தார் . 2 
அனிகம் ஆர்த்திடல் செவிப்புலம் படர்தலும் அடல்வேல் 
புனித நாயகன் போந்தனன் போந்தனன் என்று 
வனச மேலவன் மாலவன் மகபதி வானோர் 
முனிவர் யாவரும் எழுந்தனர் விரைசெலல் முன்னி. 3 


வேறு 


4 


5 


எழுதரு கின்றவர் யாரும் ஓரிமைப் 
பொழுதுறும் அளவையிற் போந்து மன்னுயிர் 
முழுதருள் புரிதரு முதல்வன் சேவடி 
தொழுதனர் இறைஞ்சினர் சூழ்ந்து போற்ற லும் . 
கொந்தவிழ் அலங்கலங் குவவுத் தோளினான் 
வந்துவந் தனைபுரி வதனை நோக்கியே 
நந்தனி யூர்தியை நடாத்திச் செல்கெனச் 
சிந்தையில் விரை தரு தேர்கொண் டே கினான் . 
ஆசுகன் உய்த்திடும் அம்பொற்றேர்மிசை 
வாசவன் அருள்புரி மடந்தை தன்னுடன் 
தேசுடை அறுமுகச் செம்மல் கண்ணுதல் 
ஈசனுங் கவுரியும் என்ன எய்தினான் . 

வேறு 
சூரி னோடு துனை பரித் தேர்மிசைச் 
சூரி னோடு துணைவன்வந் தெய்தலும் 
வாரி வீசினர் மாமலர் பன்முறை 
வாரி வீசினர் வானவர் யாருமே. 
பூத வீரரும் போர்ப்படை மள்ளரும் 
மூது ணர்ந்த முனிவன் சிறார்களுங் 
கோதை வேலுடைக் கொற்றவற் காம்பணி 
ஏதும் ஆற்றி இனிதயற் சுற்றினார் . 
மாகர் யாரும் வணங்க அவரவர் 
சேகரத்தினிற் சேவடி சூட்டியே 


6 


7 


8 


3. விண்குடியேற்றுப் படலம் 


351 


தோகை மாமயில் தோன்றல் முன் நின்றதால் 
ஆகை யால்தவம் ஆற்றலதே அன்றே . 

9 
பூவி னன்முதற் புங்கவர் யாரையும் 
மூவி ரண்டு முகத்தவன் கண்ணுறீஇ 
நீவிர் எல்லிரும் நேர்ந்ததும் ஊர்தியின் 
மேவி யெம்மொடு செல்லுமின் விண்ணென்றான் . 10 
என்ன லோடும் இனிதென நான்முகன் 
அன்ன மீதினும் அச்சுதப் பண்ணவன் 
பன்ன கேசன் பகைஞன்றன் மீதினும் 
முன்னர் ஏறி முதல்வனை எய்தினார் . 

11 
மாறில் வெள்ளி மலைப்படு தெண்கயத் 
தூறு நீத்தத் தொழுக்கென மும்மதத் 
தாறு பாயும் அடல் அயி ராவதத் 
தேறி வந்தனன் இந்திரன் என்பவன் . 

12 
மற்று நின்றுள வானவர் யாவ 

வரும் 
முற்று ணர்ந்த முனிவருந் தத்தமக் 
குற்ற வூர்திகள் ஊர்ந்தெம் மிறைவனைச் 
சுற்றி நின்று துதித்துடன் மேயினார் . 

13 
வள்ளல் இத்துணை வானுல கத்திடைப் 
பொள்ளெ னப்புகப் போதுகின் றானெனாக் 
கொள்ளை யிற்பலர் கூ லுங் கூளியின் 
வெள்ள முற்றும் விரைந்தெழுந் திட்டவே . 

14 
குடமு ழாப்பணை கொக்கரை தண்ணுமை 
படக மாதிய பல்லியம் ஆற்றியே 
புடைநெருங்கிய பூதரில் எண்ணிலார் 
இடிமு ழங்கிய தென்ன இயம்பினார் . 

15 
ஈங்கித் தன்மையின் ஈண்டு பரிசனம் 
பாங்குற் றேகப் பாஞ்சுடர்ப் பண்ணவன் 
ஓங்கற் கொண்ட ஒரு தனிக் கோநகர் 
நீங்கிச் சேணின் நெடுநெறிப் போயினான் . 

16 
அந்த ரத்தில் அமருல கந்தனைக் 
கந்த னங்கொரு கன்னலின் நீங்கியே 
இந்தி ரப்பெயர் எய்திய மாதுலன் 
முந்தி ருந்த முதுநகர் மேவினான் . 

17 


விண்டொடர் பொன்னகர் மேலைச் சூர்மகன் 
நுண்டுகள் செய்திட நொய்தின் உற்றதும் 
அண்டர்கள் இறையவன் அகங்கொள் வேட்கையுங் 
கண்டனன் குமரவேள் கருணை யாழியான் . 


18 


852 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


19 


வீக்குறு கனைகழல் விமல் நாயகன் 
ஆக்கமில் விண்ணுல களிக்கும் பெற்றியால் 
தேக்கிய விஞ்சையின் தெய்வத் தச்சனை 
நோக்கினன் இனையன நுவறன் மேயினான் . 
செல்லலை யகன்றிடு தேவர் மன்னவன் 
எல்லையில் வளனொடும் இருக்கும் பான்மையால் 
தொல்லைய தாமெனத் துறக்க நல்குதி 
வல்லையில் என்றலும் வணங்கிப் போயினான் . 


20 


வேறு 


நூறெ ரிந்திடு நோன்மையோன் , மாறில் பொன்னகர் மாடுற 
வீறு மாமதில் விண்ணுலாம் , ஆறு பாய அமைத்தனன் . 21 
ஆயி ரம்மலர் அம்புயன் , சேய வாய்கள் திறந்தென 
ஞாயில் மாமதில் நள்ளுற , வாயில் நான்கு வகுத்தனன் . 22 
நாற்றி சைக்கண நாதரும் , ஆற்ற வேயரி தாமென 
ஏற்ற கோபுரம் ஏழ்நிலை , வீற்று வீற்று விதித்தனன் . 23 
வண்ண மாமதில் வைப்பினுள் , அண்ண லங்கிரி யாழிசூழ் 
கண்ண கன்புவிக் காட்சி போல் , எண்ணில் வீதி இயற்றினான் . 24 
பூவின் மேல்வரு புங்கவத் , தேவு நாணுறு செய்கையில் 
காவல் மாநக ரத்திடைக் , கோவில் ஒன்று குயிற்றினான் . 25 
தேவு காமுறு செய்வரை , காவி மல்கு கயத்தொடு 
வாவி பொய்கை வரம்பில் , ஓவில் பான்மையின் உதவினான் . 26 
மாட மாளிகை மண்டபம் , ஈடு சேரரி ஏற்றணை 
பாடு சேர்தரு பாழிகள் , நாடி ஏர்தக நல்கினான் . 

27 


28 


ஏறுசீர் இந்திரன் இருக்குங் கோயிலும் 
ஆறுமா முகப்பிரான் அமருங் கோட்டமும் 
மாறிலா மாலயன் மந்திரங்களும் 
வேறுளார் இருக்கையும் விதித்திட் டானரோ . 
கூன் முக வால்வளைக் குரிசில் ஊரினும் 
நான் முகன் ஊரினும் நலத்த தென்றிட 
வான் முக வியனகர் வளமை சான்றிட 
நூன்முக நாடியே நுனித்து நல்கினான் . 


29 


வேறு 


பொன்னி னுக்குப் புகலிட மாகவான் 
மன்னி னுக்குச்செய் மாநகர் வண்மையை 
என்னி னுக்கும் இயம்பவற் றோகலை 
மின்னி னுக்கும் விதிப்பருந் தன்மையே . 


30 


காண்டம் ) 


3. விண்குடியேற்று படலம் 


358 


இனைத்தி யாவும் இமைப்பிடைச் சிந்தையின் 
நினைப்பிற் செய்த நிலைமையை நோக்கியே 
நனைத்து மாய்முடி நாரணன் நான் முகன் 
மனத்தினூடு மகிழ்ச்சியை மேவினார் . 

31 
வல்லை வேதன் வகுப்பது மற்றுனக் 
கில்லை நேரென் றினிது புகழ்ந்திட 
அல்லல் தீர் அமரர்க்கியை காண்குறீஇப் 
புல்லி னான் அப் புனை வனை மன்பவே . 

32 
அணங்கு சால்புரம் அவ்வகை நல்கியே 
நுணங்கு நூலவன் சண்முகன் நோன்கழல் 
வணங்கி நிற்பவ ருள்செய்து மாடுறு 
கணங்க ளோடு கதுமெனப் போயினான் . 

33 
அன்ன காலை அரம்பைய ரோடொரு 
பொன்னின் மானம் புகுந்து புலோமசை 
கன்னல் ஒன்றினில் காமரு பொன்னகர் 
மன்னன் மந்திரம் வந்தடைந் தாளரோ . 

34 
அடையும் எல்லை அறுமுகப் பண்ணவன் 
இடைநிலைப்படும் இந்திரன் கோநகர்க் 
கடைமு தற்செலக்கஞ்ரனை யாதியோர் 
உடைய தத்தம் தூர்தியின் நீங்கினார் 

35 
அக்க ணந்தனில் அண்டர்கள் யாவரும் 
தொக்கு டன் வர த தோகையன் னாளுடன் 
ரெக்கர் மாாணத் தேரினுந் தீர்ந்தொராய்ப் 
புக்கு மேயினன் பொன்புனை மன்றமே . 

வேறு 
தன்றுணை மஞ்ஞை யாகித் தாங்குதல் தெரிந்தி யானும் 
இன்றிவற் பரிப்பன் என்னா இளவலும் அமைந்த தென்ன 
மன்றிடை இருந்த தெய்வ மங்கலந் தவிசின் உம்பர் 
வென்றியந் தனிவேல் அண்ணல் வீற்றிருந் தருளி னானே . 87 
அன்ன தோர் அளவை தன்னில் அறுமுகன் அலரிப் புத்தேள் 
முன்னவர் தம்மை எல்லாம் முழுதருள் புரிந்து நோக்கி 
இந்நகர் அரசு போற்ற இமையவர் இறைவற்கின்னே 
பொன்னணி மவுலி தனனைப் பொள்ளெனப் புனைதி ரென்றான் , 88 
என்றிவை குமரன் கூற இனிதென இசைவு கொள்ளா 
அன்றொரு கணத்தின் முன்னர் அட்டமங் கலமுந் தந்து 
மன்றல் கொள் கவரி ஒள்வாள் மணிமுடி கவிகை யோடு 
நின்றுள உறுப்பும் ஏனைப் பொருள்களும் நெறியின் உய்த்தார் . 30 
அரசியல் உரிமைத் தெல்லாம் ஆங்கவர் அழைத்துக் கங்கைத் 
திரைசெறி தெண்ணீர் ஆட்டிச் செழுந்துகில் கலன்கள் சாந்தம் 

23 


854 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


விரைசெய்தார் புனைந்து சீய வியன் பெருந் தவிசின் ஏற்றி 
வரிசையோ டிந்திரற்கு மணிமுடி சூட்டி னாரால் . 

40 
சுடர்த்தனி மவுலி தன்னைச் சூட்டலுந் துறக்கத் தண்ணல் 
அடித்துணை பணிந்தார் வானோர் அனைவரும் ஆசி தன்னை 
எடுத்தெடுத் தியம்ப லுற்றார் இருடிகள் அரம்பை மாதர் 
நடித்தனர் விஞ்சை வேந்தர் நல்லியாழ் நவின்றி ரைத்தார் . 41 
இந்திரன் அனைய காலை எம்பிரான் முன்னர் ஏகி 
வந்தனை புரிந்து போற்றி வளமலி துறக்க நாடு 
முந்துள அரசுஞ் சீரும் முழுதொருங் களித்தி எந்தாய் 
உய்ந்தனன் இதன்மேல் உண்டோ ஊதியம் ஒருவர்க் கென்றான் . 42 
என்றலும் அருள் செய் தண்ணல் இந்நகர் அரசு போற்றி 
நன்றி வண் இருத்தி என்னா நாகர்கோன் தன்னை வைத்து 
நின்றுள அமரர் தம்மை நிலைப்படும் இருக்கைக் கேவித் 
தன் துணை அணங்குந் தானுந் தன்பெருங் கோயில் போந்தான் 

43 
தறினெடில் அளவு சான்ற கூளியும் வயவர் யாரும் 
வறியதோ ரணுவுஞ் செல்லா ம 1 பினால் வாயில் போற் ) 
உறையுளின் இருக்கை நண்ணி ஓ பெருந் தலைவி யோடும் 
அறுமுக வள்ளல் பல்வே றாடல்ரெய் திருந்தான் அன்றே. 44 
தூவியந் தோகை மேலோன் துணைவியோ டிருந்த காலைப் 
பூவினன் முதலோர் தத்தம் புக்கிடம் அமர்ந்தார் அன்றே 
தேவர்கள் இறைவன் தானுஞ் சேயிரை ரசியு மாக 
மேவினன் இன்பந் துய்த்து விண்ணுல கரசு செய்தான் 

45 
இனை த்தியல் கின்ற எல்லை இந்திர வளனே அன்றி 
அனைத்துல கத்து முள்ள ஆக்கமும் தாம்பெற் றென்ன 
மனத்திடை உவகை கொண்டு மாநகர் இருக்கை புக்குக் 
தனித்தனி அமரர் எல்லாஞ் சாறயர்ந் தமர்த லுற்றார் . 

46 
ஆகத் திருவிருத்தம் - 349 


4. கந்த வெற்புறு படலம் 


-00- 


இப்படி சிலநாள் ஏக இதன்மிசை வைகல் ஒன்றில் 
ஒப்பருங் கந்த வெற்பில் உறைவது கருதிச் செவ்வேள் 
செப்புறழ் கொங்கை யோடுஞ் சினகரந் தணந்து செல்ல 
அப்பரி சுணர்ந்து வேதா ஆதியர் யாரும் போந்தார் . 
பெருந்தகை யனைய காலைப் பிரமன்மால் முதலோர் யாரும் 
விரைந்து தம் பதங்கள் செல்ல விடைபுரிந் தங்கண் வானத் 


1 


காண்டம் ] 


5. இந்திரபுரிப் படலம் 


335 


திருந்தர சியற்ற விண்ணோர்க் கிறைவனை நிறுவித் தெய்வத் 
திருந்திழை அணங்கி னோடுஞ் சென்று தன் தேரிற் புக்கான் . 2 
தேரிடைப் புகுந்த ஐயன் திறலுடை மொய்ம்பன் பாகாய்ப் 
பாரிடைச் சென்று முட்கோல் பற்றினன் பணியா லுய்ப்பப் 
போருடைச் சிலைவல் லோரும் பூதர் தங் கடலுஞ் சுற்றக் 
காருடைக் களத்துப்புத்தேள் கயிலைமால் வரையிற் போந்தான் . 

.3 
போனதோர் காலை வையம் பொள்ளென இழிந்து முக்கண் 
வானவன் தன்னை ஆயோ டடிகளை வணக்கஞ் செய்து 
மேனதோர் கருணை யோடும் விடை பெறீஇ விண்ணு ளோர்கள் 
சேனையந் தலைவன் கந்தச் சிலம்பினிற் கோயில் புக்கான் . 
புக்கதோர் குமா மூர்த்தி பொருதிறல் வயவர் யாருந் 
தொக்கனர் பணியில் நிற்பத் தொல்படைக் கணங்கள் போற்ற 
மைக்கருங் குவளை ஒண் கண் மடவர லோடு மேவி 
மிக்குயர் மணிப்பீடத்தில் வீற்றிருந் தருளி னானே . 

5 
துய்யதோர் மறைக ளாலுந் துதித்திடற் கரிய செவ்வேள் 
செய்யபே ரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க 
வெய்ய சூர் மார்பு கண்ட வேற்படை வாழ்க அன்னான 
பொய்யில் பரடியார் வாழ்க வாழ்க இப் புவன மெல்லாம் . 

8 
ஆகத திருவிருத்தம் - 355 


3. இந்திரபுரிப்படலம் 


00 


காசினி வியத்தகு கந்த வெற்பிடைத் 
தேசுடை முருகவேள் சேர்ந்த செய்கையைப் 
பேசினன் இங்கினிப் பிறங்கு பொன்னகர் 
வாசவன் இயற்கையும் மற்றுங் கூறுகேன் . 

1 
துண்ணென அவுணரைத் தொலைத்த வேற்படைப் 
பண்ணவன் அருளினால் பலரும் போற்றிட 
விண்ணர சியற்றிய வேந்தன் ஓர்பகல் 
எண்ணினன் உளந்தனில் இனைய நீரதே. 

2 
பற்றலர் சிறுதொழில் பலவு மாற்றியே 
உற்றதும் அளப்பிலா உகமொளித்தது 
மற்றதன் இடையிடை . வந்த தீமையும் 
பெற்றிடு துன்பமும் பிறவும் உன்னினான் . 

8 
பாசம் 1 துய்யதா மறைகளாலுந் துதித்திட அரிய தான செய்யவேள் 
அடிகள் வாழ்க . 


256 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


4 


5 


மறுத்தனன் சசியுடன் வைகும் வாழ்க்கையை 
வெறுத்தனன் வெறுக்கையை வேந்தியற் கையுஞ் 
செறுத்தனன் தவத்தினாற் சேர்வன் வீடெனாத் 
துறத்தலை உன்னினன் துறக்க மேயினான் . 
இந்திரன் இயற்கையை எண்ணி வானவர் 
மந்திரி யாகியும் மன்ன னாகியும் 
அந்தண னாகியும் அமரும் பொன்னவன் 
புந்தியில் ஈதொரு புணர்ப்பை உன்னினான் . 
உன்னிய மேலவன் உம்ப ருக்கெலாம் 
மன்னவ னுழைதனில் வந்து வைகியே 
கொன்னவில் வச்சிரங் கொண்ட பாணியாய் 
இன்னன கேளென இயம்பல் மேயினான் . 
புன்றொழி லாகிய பொய்யும் வாய்மையாம் 
ஒன்றொரு பெரும்பயன் உதவு மாயிடின் 
என் றனர் சுரகுரு இந்தி ரன்பதம் 
நின்றிட ஈதொரு நிகழ்ச்சி கூறுவான் . 


8 


7 


அன்பு நீங்கிய அவுணருக்கரனாற் பட்ட 
துன்ப மானதை உன்னியே துறக்கமேல் அரகம் 
இன்ப வாழ்க்கையும் வெறுத்தனை இவைவெறுத்தனையேல் 
பின்பு நோற்று நீ ஆற்றலால் பெறும்பயன் யாரோ. 

8 
சிந்தை வெந்துயர் உழந்தவ ரல்லரோ திருவும் 
அந்த மில்பெரு வாழ்க்கையும் எய்துவர் அதுதான் 
மைந்த வாழிகேள் நின்னள வன் றுகாண் மதிக்கின் 
இந்த மூவுல கந்தனில் வழங்கிய இயற்கை. 

9 
ஓவ ருந்தவம் இயற்றிய முனிவரில் உலகத 
தேவர் தங்களில் பாதலத் தோர்களிற் சிறந்த 
மூவ ரென்றுபேர் பெற்றிடு முதல்வர்கள் தம்மில் 
ஏவர் மங்கையர் முகைத்தலைப் போகம்விட் டிருந்தோர் . 

10 
போன துன்பினுக் கஞ்சியே புகுந்தவித் திருவை 
ஊன மாமெனத் துறந்து நீ தமியை நோற் றுழலின் 
ஆன போதுறுந் துயரினுக் கவதியும் உண்டோ 
கானல் நீந்திட வெருவியே கடல்புக வற்கே . 
ஆக நோவுற வருத்தியே ஐம்புலன் அவித்து 
மோக மாதியாம் மூவிரு குற்றமும் முருக்கி 
யோகு செய்திடும் மேலையோர் பெறும்பயன் உரைக்கில் 
போக மன்றிஒன் றில்லைகாண் எல்லைதீர் புகழோய் . 

12 
* • பொய்ம்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த . நன்மை பயக்கு 
மெனின் என்னும் திருக்குறள் கருத்தினை இங்கு ஒப்பு நோக்குக . 


காண்டம் ) 


5. இந்திரபுரிப் படடலம் 


18 


14 


15 


காண்ட கும்புலன் ஒடுங்குமாங் கரணமும் இலையாம் 
பூண்ட செய்கையும் ஒழியுமா மியாக்கையும் போமாம் 
ஆண்டொர் பேரின்பம் உண்டென்பர் அதனையார் அறிந்தார் 
ஈண்டு கண்டதே மெய்யென்பர் உலகுளோர் யாரும் . 
பொய்ம்மை உற்றிடு கானலைப் புனலென விரும்பிக் 
கைம்மிசைக் கொண்ட அமிர்தினைக் கமருகுத் தாங்கு 
மெய்ம்மையிற்சிலர் உணடெனும் வீடுபேறுன்னி 
இம்மையிற்பயன் இழக்குதி நன்றுநின் எண்ணம் . 
மங்கை மார் இடத் தின்பமே இன்பமற் றவரோ 
டிங்கு வாழ்வுறும் வாழ்க்கையே இயல்புறும் வாழ்க்கை 
அங்க வர்ப்பெறு செல்வமே செல்வம் ஆங் கவர் தங் 
கொங்கை புல் குமு வறுமையே கொடியதோர் வறுமை . 
மறுவி லாதவாள் மதிமுக மடந்தையர் புணர்ப்பைச் 
சிறிய இன்ப மென்றுரை செய்வர் அன்ன தன் சிறப்பை 
அறிவ ரேயெனின் ஆங்கதே பேரின்ப மாகும் 
இறைவ நீயது கேட்டியேல் மொழிகுவன் என்றான் . 
ஏமஞ் சான்றிடு குரவன்மற் றிவையிவை இசைப்ப 
நாமஞ் ரான்றிடு குலிமாப் படை யினன் நகையா 
ஓமஞ் சான்றிடு தீ முன்னர் இழுதென உடைந்து 
காமஞ் பான்றிடும் உளக்தனாய் இனையன கழறும் 
பொருத்து மாசினை அகற்றிநற் காட்சியைப் புரியும் 
மருந்து போலுறு குரவ நீ மடந்தையர் சிறப்புத் 
திருந்து காமநல் லின்பமும் எனக்கருள் செய்யா 
திருந்த காரண மென்கொலோ இன்றுகா றென்றான் . 


16 


17 


18 


19 


வெற்றுட லத்தில் விழித்தொகை பெற்ற 
சிற்றறி வோன் இவை செப்புத லோடும் 
மற்றிவன் உள்ளம் மயங்கினன் என்னாக் 
கற்றுணர் மந்திரி கட்டுரை செய்வான் . 
மாதர்கள் மேன்மைகள் மன்மத நன்னூல் 
ஓதிடும் உண்மையை ஓர்ந்துணர் கின்ற 
காதல் இலாவழி கட்டுரை செய்யார் 
ஆதலின் ஐய அறைந்திலன் இந்நாள் . 
கோண்மதி யேகுடை யாவரு கோன் தன் 
மாண்மதி நூலெனும் வான் கடன் முற்றும் 
நீண்மதி யால்உணர்ந் தேன் அதன் நீர்மை 
கேண்மதி யென்று கிளத்திடு கின்றான் . 
ஈறில வென்றும் இயம்பினர் பத்தே 
நூறுடன் எட்டெனும் நூலும் நுவன்றார் 


20 


21 


288 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


22 


23 


24 


| 


25 


வேறும் இசைத்தனர் மெய்ச்சம யந்தான் 
ஆறென ஓதினர் ஆங்கவை தம்முள் . 
சுதையமு தேயெனத் துய்த்திடு நீரார்க் 
கிதமிக நல்குவ திம்மையின் முத்திக் 
கதியருள் கிற்பது காமர் உலோகா 
பதமென வேநெறி யொன்றுள தன்றே . 
அச்சமயத்தலை யாற்றிடை நின்றே 
எச்சமில் வீடுபெற் றின்புறு கின்றே 
மெச்சியல் ஆடவர் மேலதை ஈவோர் 
நச்சுறு கூர்விழி நாரியர் தாமே . 
அம்மட வார் இய லானவும் அன்னோர் 
தம்மை அடைந்திடு தன்மையும் மேவுஞ் 
செம்மைகொ ளாடவர் செய்கையும் எல்லாம் 
மெய்மைய தாக விளம்பிடும் வேள் நூல் . 
சாதி இயற்கைகள் தத்துவம் மாந்தர் 
தீதில் குணத்தொடு தேசம் அவத்தை 
போது கருத்திவை ஆதிய போர்வேள 
வேதம் உரைக்கும் விழுப்பொருள் மாதோ . 
வசை தவீர் மானினி மால்வட வைப்பேர் 
இசையினி அத்தினி ஏந்திரை யோர்க்காம் 
அசைவறு தொல்மர பாடவர் யார்க்குஞ் 
சசன் இட பன் அசு வன் இவை தாமே 
முன்னம் உரைத்திடும் மும்மர புக்குட் 
கன்னியர் ஆடவர் காமர் குறிக்கு 
மன்னிய ஆழமும் நீளமும் முற்றும் 
இன்னன வென்றிட ஏற்ப தியற்கை 
அந்தமில் தேவர் அருந்தவர் நாகர் 
கந்தரு வத்தர் கணங்கெழு பூதர் 
முந்தும் அரக்கர் இயக்கர் முரட்பேய 
தந்திறன் ஆவது தத்துவ மாமே 
எண்மைகொள் தத்துவ யாற்றிடை நின்ற 
பெண்மைய ரைவளி பித்தென ஓதும் 
வண்மைகொள் முக்குணம் மன்னினர் மற்றவ் 
வுண்மை படைத்திடல் ஒண் குண னாமே . 


28 


27 


28 


29 


30 


உருவும் வண்ணமும் ஓங்கும் செயற்கையும் 
அரிவை மார்கள் தம் நாளும் அனையவுந் 
தெரிய நாடித் தெளிந்தறி கிற்பரால் 
மரபு தான் முதல் வான் குணத் தீறுமே . 


81 


காண்டம் ] 


5. இந்திரபுரிப் படலம் 


850 


82 


88 


ஏறு தேசந்தொ றீண்டிய மாதர்தம் 
ஊறும் நீதியும் உள்ளமுஞ் செய்கையும் 
வேறு வேறு வினவியெல் லோர்களும் 
தேற நிற்பது தேச இயற்கையே 
தரித்த வாக தருண பிரவுடை 
விருத்தை யாகும் வியன்பரு வங்களின் 
உரைத்த காலமும் உள்ளத்தின் வேட்கையும் 
பிரித்த றிந்திடப் பெற்றத வத்தையே . 
கோல மாம்முக் குணத்தர்முப் பான்மையர் 
நால்வர் எண்மராம் நாரியர் பற்று , ) 
ஏலும் ஆடவர் எய்துதற் கேற்றபல் 
கால முந்தெரி கிற்பது காலமே 
மக்கள் காமம் வடிவினில் வைகலும் 
பக்கந் தோறும் இழிந்துயர் பான்மையால் 
புக்க தோரிடை நாடிப் புரையொரீஇத் 
தக்க செய்வதுஞ் பாற்றிய மேலதே . 
பற்று ளோரையும் பற்றிலர் தம்மையும் 
முற்று ளோரையும் முற்றிலர் தம்மையும் 
மற்று ளோரையும் மாந்தர்கள் தேற்றுமால் 
துற்ற செய் ைஉளங்கொள் கருத்ததே . 


34 


85 


88 


வேறு 


87 


இங்கிவை ஆடவர் இயல்புஞ் சால்புறு 
மங்கையர் பான்மையும் வகுத்த தன்னவர் 
பொங்கிய புணர்வகை புணர்ச்சிக் கேற்பதோர் 
அங்கிதம் பிறவுமேல் அறைய நின்றவே . 
புல்லுதல் சுவைத்தில்புணர்ந கக்குறி 
பல்லுறல் மத்தனம் பயிலுந் தாடனம் 
ஒல்லொலி காணமோ டுவகை ஆகிய 
எல்லையில் புணர்நிலைக் கியைந்த என்பவே . 


83 


ே 


விரைதலே சமந்தூக் கென்னும் வேகமும் உச்சம் நீசம் 
புரை தவிர் சமமென் றோதும்பொருண்மையுங் குணத்திற் பற்றிப் 
பரவும்ஐ வகையில் ஈரைம் பகுதியாற் பிறவாற் சேர்தல் 
உரைதரு புணர்ச்சி யாகும் உபரியும் அனைய தொன்றே . 89 
உறுத்தலே நெருக்கல் மெல்ல உரோசுதல் உறுதல் முன்னா 
மறுத்தவிர் தருவு சூழ்ந்த வல்லியே மரமேற் கோடல் 
செறித்தவெள் ளரிசி பாலார் தீம்புனல் செயிர்தீர் காட்சிப் 
புறத்தி லோர்உறுப்புறுத்தல் புணர்ச்சியிற் புல்லற் பால . 40 


880 


கந்த புராணம் 


[ 5. தேவ 


வைத்தலே துடித்தல் ஒற்று மரபொப்பு விலங்கு சுற்றே 
உத்தர மதுக்கல் உள்ளீ டோங்குசம் புடாதி தன்னால் 
பத்துடன் ஒன்றும் ஏனைப் பல்வகை உறுப்பு நாடி 
முத்திறத் தமிர்தம் உண்டல் முன்மொழி சுவைத்த லாமே . 
சுரிதகம் எண்ணாட்டிங்கள் தூயமண் டலமே மஞ்ஞை 
நிரலடி முயலின் புன்கால் நெய்தலின் இதழே வேங்கை 
உருகெழு நகவி ரேகை உருவில் ஏழ் உறுப்பி லங்கும் 
வரன்முறை நகத்தால் தீட்டல் வள்ளுகிர்க் குறிய தன்றே. 

42 
துவர்படு பவள மாலை சுனகமூ டிகமே எனக் 
கவரடி மணிபோழ் வட்டக் கடிகண்டப் பிரத முற்றும் 
இவை அல பிறவும் போல இன்னமு துண்ட தானம் 
அவைதமில் நெறியால் தந்தம் அழுத்தல் பற்குறிய தம்மா . 

43 
உரமுதல் ஐந்தில் ஐம்பால் உணர்தொழில் முறையால் ஏற்பப் 
பொருவரு புணர்ச்சி வேலை புடைத்திடல் புடைப்ப தாகும் 
கரிகர மாதி யாய கனங்குழை மகளிர் வெஃக 
மருவிய வழிபாடன்றே மத்தனம் என்ப வல்லோர் 
மயில்புற வன்னங் காடை வண்டு வாணஞ் செம்போத்துக் 
குயிலென இசைக்கும் எட்டின குரலினைப் பயின்று காமர் 
இயலுறு மகளிர் பாங்கர் எய்துழி இவையில் வேண்டும் 
செயல்வகை புரியு மாறு சிறந்தற கார மாமே . 

45 
பாரியல் கிராமி யஞ்சீர்ப் பவுத்திக நாக பாரம் 
ஏரியல் நாக ரீகம் இந்திரா ணிகமே கூர்மஞ் 
சாரிதம் ஆய்தம் மூர்த்தஞ் சங்கிரா ணிகமண் டூகம் 
பாரிரம் பிடி தஞ் சூலஞ் சுரும்பிதம் பதும் பீடம் . 

46 
எண்டகுஞ் சம்பு டம்வேட் டிதம்விசும் பதமுற் புல்லம் 
பண்டிதம் பீடி தம்மே பிரே துகை அநுபா தந்தான் 
பண்டதங் கடக மத்த பத்மவா னஞ்ச மூர்த்தம் 
தண்டகம் லளிதம் வேணுச் சாரிதஞ் ரமவே என்னம் . 47 
ஆடவஞ் சம்பு டத்தோ டமர்பரி வத்த கஞ்பங் 
காடகந் தேனு கம்மற் கட்டகம்ஐம் பதமோனு 
மாடமர் துகிலம் பீனம் ஆத்திக மேகூர்ப் பன்னம் 
பீடிதோ ருகமம் பீதம் பீடிகை யோடு பின்னும் . 

48 
ஒட்டுவிக்கிரம மேகோ யூதகம் என்னும் நாற்பான் 
எட்டுள திறத்தி னானும் இவையல பிறவாற் றானும் 
மட்டமர் குழலி னார்கள் மகிழ்தர மதனூல் தேறுஞ் 
சிட்டர்கள் புணரும் பான்மை சித்திரக் காண மாமே . 

49 
திணை நிலை மகளிர் தத்தந் திறங்களுஞ் பேர்தல் மாண்பும் 
உணர்குவ ரெனினும் மற்ற ஒண் தழு வதனுள் நின்ற) 


காண்டம் ] 


5. இந்திரபுரிப் படலம் 


361 


கணிகையிற் பரத்தை காமக் கன்னியர் ஒழிந்தோர் தம்மைப் 
புணர்கையும் பிறவுந் தேர்தல் புலமையோர் கடனாம் அன்றே . 50 
முன்னுற மதன நூலின் முறையெலாந் தொகையிற் கூறி 
அன்ன தன் வகையுங் கூறி அகலமும் எடுத்துக் கூறிப் 
பொன்னவன் இருத்த லோடும் புரந்தரன் அவற்றை ஓர்ந்து 
கன்னியைப் புணருங் காமக் கவலைமேற் கருத்தை வைத்தான் . 51 
கொற்றவெங் குலி , வள்ளல் குரவனை இறைஞ்சி எந்தை 
சொற்றிடு பான்மை யெல்லாந் துணிவது வாகக் கொண்டேன் 
மற்றொரு பொருளும் வெஃகேன் வரம்பிலா இன்பந் தன்னைப் 
பெற்றனன் போலும் என்னப் பெருமகிழ் வெய்திப் போனான் . 52 


வேறு 


53 


54 


55 


திரைரெறி கடலெனத திளைக்கும் இன்ப நூ ல் 
உரைரெய்து பொன்னவன் உவப்பிற் போந்திட 
விரைசெறி தொங்கலான் மேலைப் பொன்னகர் 
அரசினை மதலைபால் ஆக்கி னானரோ. 
விண்ணுல காளுறும் வேந்தி யற்கையை 
அண்ணலஞ் சயந்தனுக் கருளி இந்திரன் 
தண்ணுறு சிமுகர் சியைக் கூடியே 
மண்ணரும் போகமுற் றினிது வைகினான் . 
அலகடல் அமிரதினை வெறுக்கும் ஆயிழை 
இலவிதழ் அமுதமே இனிதென் றுண்டிடுங் 
கொலையயி பாவதந் துறக்குங் கோல்வளை 
முலையயி ராவத முயங்கி மேவுமே . 
வெல்குறும் வலியுடை விருத்தி ரன்மிசைச் 
செல்குறுந் தெய்வதத் தேரைச் சீறிடும் 
மூல் குறு நுசுப்பினை உடைய மங்கை 
கைதன் 
அல் பூலந் தேர்மிடை அசைந்து வைகுமே . 
கடுங்கடல் சூழ்புவி கவிழ்ந்து துன்புற 
இரங்கிய இடிக்கொடி இகழ்ந்து காய்ந்திடும் 
பொருங்கணை விரியுடைப் புலோம சைத்திரு 
மருங்குல்மின் கொடியின் மேல் மகிழ்ச்சி கொள்ளுமே . 
இயற்படு தவமுனி யாககை என்பினாற் 
செயற்படு வச்சிரஞ் செங்கை நீத்திடு 
மயிற்பெடை யன்னதோர் மடந்தை கண்ணெனும் 
அயிற்படை சேர்ந்திட அதனைத் தாங்குமே . 
இருள் நிற விசும்பினில் இடைய ராமலே 
வருசிலை இரண்டையும் மறக்கு மாமலர்த் 
திருநிகர் வனப்புடைத் தெய்வ மங்கைதன் 
புருவவெஞ் சிலை களே பொருளென் றுன்னுமால் . 


56 


57 


58 


50 


862 


கந்த புராணம் 


60 


ஏந்தலம் புயலினை இகழும் ஏந்திழை 
கூந்தலம் புயல் மிசை உவகை கூர்ந்திடும் 
பூந்தரு வல்லியை முனியும் பூண்முலை 
வாய்ந்திடும் உரோமமாம் வல்லி புல்லுமே. 
இத்திறம் இந்திரன் இந்தி ராணிபால் 
வைத்திடும் உளத்தினன் மறுமை எய்தினுங் 
கைத்திடு கருத்தினன் காமத் தின்பமே 
துய்த்தனன் மதனனூல் துணிபு நாடியே . 


61 


அன்னதோர் நாளில் ஓர்நாள் அமரர்கோன் ஆணை போற்றிப் 
பொன்னகர் செங்கோல் ஓச்சிப் புரந்திடு சயந்தன் என்போன் 
தன்னயல் வந்து வைகுந் தாபதர் அமரர் தம்முள் 
முன்னுறு கின்ற ஆசான் முகனெதிர் நோக்கிச் சொல்வான் . 62 
எந்தைகேள் மலரோன் ஆதி இயம்பிய அமரர் யாரும் 
அந்தமில் முனிவர் யாரும் ஆற்றல்வெஞ் சூரன் தன்னால் 
வெந்துயர் உழந்து தொல்லை மேன்மையும் இழந்து தாழ 
வந்தகா ரணா தென்கொல் என்றலும் மறையோன் சொல்வான் . 63 
விண்ணவ ராயி னோர்க்கும் மேதகு முனிவர் யார்க்கும் 
எண்ணமில் சூரன் தன்னால எய்திய தீமை யெல்லாம் 
நண்ணலர் புரமூன் றட்ட நாதனை அன்றித் தக்கன் 
பண்ணிய மகத்திற் புக்க பாவத்தால் விளைந்த தென்ருன . 

84 
என்றலுஞ் சயந்தன் கேளா ஈதுகா ரணமேல் அந்தப் 
புன்றொழில் தக்கன் வாழ்க்கை புரமெரி படுத்த தேவை 
அன்றியே செய்த வேள்வி ஆயிடை நிகழ்ச்சி யாவும் 
ஒன்றற உரைத்தல் வேண்டும் சிறியனேன் உணர்தற் கென்றான் .65 
பயந்தனென் றுரைக்கும் வள்ளல் சாற்றிய துணரா ஆற்ற 
வயந்தனை எய்தி வாழி மதலைகேள் இதனை என் 
வியந்திடும் அகந்தை தன்னால் மிக்குறு தக்கன் காதை 
நயந்தரு மொழியால் ஆசான் இத்திறம் நவிலல் உற்றன் . 

66 


ஆகத் திருவிருததம் - 421 


தேவகாண்டம் முற்றுப்பெற்றது 
ஆகக் காண்டம் ஐந்துக்குத் திருவிருத்தம் - 8,278 

கச்சியப்ப சிவாசாரியர் திருவடி வாழ்க 


365 


364 


செந்திலாண்டவன் துணை 
கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 

( யுத்த , தேவ காண்டங்கள் ) 


குறிப்பு : முதல் எண் - காண்டத்தின் எண் , இரண்டாவது எண் - படலத் 

தின் எண் ; மூன்றாவது எண் - பாட்டின் எண் [iv - 8-216 என்பது நான்கா 
வது காண்டத்தின் எட்டாவது படலத்தில் 216 - ம் பாட்டு ] 
1. அருஞ் சொற்கள் - சொல்லாட்சிகள் 

முதலியன 
அகலம் - விரிந் த உரை - பெருமை 

கம்புள் - நீர்ப்பறவை-iv - 12-255 
iv - 8-216 

க ரண்டம் -நீர்க்காக்கை- iv - 12-255 
அங்கத இறை - ஆதிசேடன்- IV - 13-5 . கரவாளம் - கைவாள் . iv - 11-131 
அங்குலி - மோதிரம்- jy -3-23 ; 12-71 கரிகம்- சுரதலீலைவகை--5-44 
அடலை - சாம்பல- iv - 13-256 

கரிசனம - யானைக்கோடு--2-87 
அந்தில் - அசைச்சொல- iv - 10-2 : 

கள்வன் - முசு-- 2-38 
அவ்வை -தய- jy - 5-3 

கா டி - கழுத்து-iv - 13-136 
அன்னுழி - அபபொழுது - - - 15 காரி-இநதிரன்- iv - 18-66 
ஆதபத்திரம் - குடை -V - - 

கருத்திமத்தவா- பூதர்கள்- iv - 3-80 
ஆந்தரங்கம் - ரகசிய -IV - 11-11 

ருத்திமய-பூதம் -iv - 7-86 
ஆவலங்கொட்டி - ஆராததுவாய 

குடிஞை- நதி- iv - 3-175 
கொட்டுதல்- v- 11-1,32 , 12-438 குயவரி- புலி- iv - 6-23 
13-165 

| குரங்கு - வளைவு- iv - 4-45 
உகண்ட -உறசாகம் உள்ள-iv- 1- 01 கேசரா -வண்டு- iv - 12-132 
உண்டை - படைவகுப்பு-iv - 11-79 கைப்புடை - கைப்புட்டில்-iv -11-35 
உத்துங்கம் .உயாச்சி- jv - 12-475 , 

கோதை- ( வில்லாளர் கையிற்பூனும் 
உது( அது ,இது ,உது -iv - 16-11 

தோலுறை) - iv - 3-23 , 74 ; 4-10 ; 
எங்கை - என தங்கை- y - 2-136 

7-51 ; 12-71 
எம்மையும் - எப்பிறப்பும் -v - 2-9 

சயததனம் - தோ- jy - 3-122 
ஓதி - ஞானம்- iv - 13-459 

சனங்கள்-jv - 1-34 
ககுபம - திசை-iv - 3-217 

சாலிகை . கவசம் . jy -3-22 ; 7-51 
ககேசன - சூரியன் -iv - 4-163 சிந்து- ( குறளினும்சிறிது செடியனாய் 
கடுத்தலை - வாள்-iv - 10-68 

மூன்றடி உயரம் உள்ளவன் )-iv - 3-7 
கண்டதுண்டமதாக்கினன 

சில்லி - தேர்உருளை -iv - 12-9 
iv - 3-210 

சின்னம் -சிறிதளவு- iv - 8-129 
கந்திகள் -வாசனைப்பொருள்கள் | சீற்காரம் - ( மூச்சை உள் வாங்குதலால் 
iv - 16-32 

எழும் ஒலி ) -V - 5-45 


| 


1 


து சென்னை தணிகைமணி திரு வசு செங்கல்வராயப்பிள் ை M. A 
அவர்களால் எழுதப்பெற்றது. 


364 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


சூர்- வீரம் , அஞ்சாமை -V -3-7 
சூரன்- சூரியன் -iy - 3-205 
செகில் - தோளின் மேலிடம்- V -2-45 
சென்றது கிடந்திட - ( போனது 

போகட்டும் )- iv - 1-397 
சேகரம் - மாமரம்-iv - 1 ) -473 
ஞாங்கர் - வேல்- iv - 13-465 
திருமை - அழகு-iv -3-35 
தீரத்திகை- தீர்த்தம-V - )- 24 1 
தொறு -கூட்டம்-iv - 3-15 ; 96 
நாவல்- துக்கக்குறிப்பு- iv - 11-192 
நாவலோய- (போருக்கு அழைத்தல் ). 

iv - 5-37 
நிகண்டம் -உனமை- iv - 3-4 }} 
நீயாகள்- ங்ேகள் - 10-5-215 
பலலணம் - குதிரைக்கல்லணை ( தலிக) 

iv.13-125 
பாடி வீடு- ( படைவீடு , பாசறை ) 

-iv - 1-34 ; 2-8 
பினனை - தமபி-iv - 3-9 
புகுதி -நடந்த விஷயம்- iv - 12-20 
புங்கவம்- அம்பு-iv - 8-38 
புட்டில் - வியலுறை- iv - 3-23, 71 , 

4-10 ; 12-71 
புலவோா- தேவா- iv - 1.117 
பொத்திரம் - எறி ஆயுதம-iv - 10-47 , 

18-234 


மகிணன்- தலைவன் -iv - 10-64 
மஞ்ஞையஞ்சேவல் -ஆண்மயில் 

V - 21-92 
மடவை - மடம் ( அறியாமை 

உடையாய் ) - iv - 4-250 
மண்ணை - பேய் -iv - 12-85 
மத்தனம் - அழுத்திப்பிடிக்கை 

V - 5-44 
மந்திரி - போன் -iv - 7-64 
மந்திரி - வியாழன் -V - 5-19 
மானசோத்தரம்- எமபுரி- iv - 8-214 
மானவன் - சேனைத்தலைவன் - 

iy - 3-150 
மீடல் -மீளுதல்- iv - 5-140 
மீடி -மீளுதி . iv - 3-11 
முசசி-தலைஉசசி . y - 2-218 
முசுண்டி - ஆயுதவகை -iv - 3-106 
முதம மகிழச்சி -iv - 16-11 
முருகாவோ - குழந்தையே-iv -11-196 
மொய - வலிமை- v - 2-34 
வஞ்சனி-வஞ்சகி -iv -13-314 
வலலி - காலவிலங்கு- iv - 16-5 , 8 
வலவை வஞசப்பெண் - மாயை - 

ir - 13-320 
வாதுவா- குதிரைப்பாகா- iv -11.168 
விகலம் - குறைவு-v - 2-59 , 266 
வேசாககள்.வேசிகள- iv - 11-41 


| 


2. உவமைகள் 
அணியிழந்திடு மகளிர் போல 

ககேசன் மேல்வரும் இராகுவின் - 
iv.3.253 

iv - 1-163 
அயப் பொருப்பை புற்றல்பொ கதிர கண்ட பனிபோல- iv - 5-98 

அழலவன கதிர்போல- iv - 1-261 கதிரிலா வான் போல்- iv - 3-253 
அருள் வாத் தொலை , த மா யை 

கூற்றை நேர்ந்த உயிரென 
போல்- iv - 12-364 

இரங்கலுற்றா-iv - 13-459 
உரும் ஏறு திளைத்திடு புயங்கம் 

கையின் நெல்லிபோல்- iv -13-283 
என்னப் புரண்டு -iv - 11-195 கொண்டல் கண்டிடு சாதகம் 
உவணப் புள் கறிபட மெய்துணி 

போலுளங் குளிர்ந்தார் -iv - 8-224 
கட்செவியே போல்- jy - 13-129 துணை மருப்பினை யிழந்திடும் தந்தி 
ஊற்றுடைப் பாலிற் புக்க உறை 

போல் . jv - 3-253 
யென-iv - 4-252 

நீழலும் பருந்தும் என்ன- v - 2-91 
ஓருஞ் சான்றிய தீ முன்னர் 

பனை யிழந்திடும் கற்பகப் பழுமரம் 
இழுரென உடைந்து V - 5 17 

தனைப் போல்- iv - 3-253 


| 


3. அணிகள் -- சுவைகள் 


365 


பல் விழந்திடு விட அரா ஒத்தனன் 

பதகன் -iv - 12-277 
புயங்கம் உண்டுமிழ்ந்த எல்லினான் 

என விளங்கினான் -iv -8-223 
புலி கண்டதொர் கலைமான் எதிரபுக் 

காலென் -iv - 10-09 
பூதர் ஏங்கினார் கொழுங்கனல 

டைப்படு விலங்கின் கொள்மை 
போல்- iv - 13-4 ) 
பெரிதும் அள்ளல் உற்றுழிப் புகு 5 
திடுங் கயமுனி யதுபோல 
iv - 13-155 
பொங்கனற் றிரட் பட்டதோர் பட்டா 

போன்றனவால் -IV - 4-265 
பொய்க்கின்றவன் கைப்பொருள் 
வல்லையிற் போவதே போல 
iv s.200 
மணி யிழந்திடும் அரவுபோல 

iv.3 253 
மதியோடு திகழமீன் ஆயிரங் 


ரோன்வரக் கரந்தவா றதுபோல 
iy.5-109 
மாரி நாள் புற்றுறை அரவெனப் 

புழுங்கு கெஞ்சினான்-iv - 7-1 
மின்னுவைக் காணுறுகின்றதோர் 

கலாவ மஞ்ஞைபோல் - -2-13 
மெயப்புலன புந்தி சேர்வுழி மாயைய 
தகன்றமே வண்ண மென்னவே 
IV - 4-419 
வச்சிரமாகிய மால்லரை யொன்றின் 
” சசியின் உற்ற பொன் ஊசிக 
வெனன- iv - 4-193 
வடவைத் தழலதனைத் தேனீத 
பதாகை சசைய தெனச் சேருந் 
திறன ஒன்றே- iv - 1-211 
உயிரச சேண்டோய் கிரி தொளைப் 

பல் முயல் சிறைவண்டினம் 
போன -jy - 4-207 
வலைத தலைபபடு பஞ்ஞையின் 61 
cm -iy - 11.190 


3 . அணிகள் --சுவைகள் 
அதிசய அணி- iv - 4.24 69,70 ; 12 137 ; 12-132 , 172 , 181 , 216 

234. ( தொழில்) அதிசய அணி-iv 219 , 25 , 260 , 277 , 307 , 364 
4-85 ; அதிசய ( ஐய ) அணி-iv- 13 4 + 1 , 17 ; 13-1 , , 127 , 141 
196 

1.3, 18. ) , 237 , 239 , 289 , 343 
இல்பொருள் உவமை ( அபூத 

36 ) , 495,502; v - 1-1 ! ) ; 2-15 
உவமை ) -V - 2-48,62 

73 , 76 , 77 , 78 , 79 , 103 , 104 , 
உருவக அணி-iv- 3-174,332 ;5-19 , 129 , 130, 141 ; 5-11. 
V - 2-264 ; 

மோர் ( மயாக )உவமை- V - 2-90 . 
உவமையணி- iv - 1-8; 2-10 ; 3-37 படுத்து காட்டுவமையணி- IV -3-98 

38 , 39 , 77 , 85 , 148 , 186 , 193, 187 ; 4-322 ; V - 5-11 
200 , 209 , 220 , 223 , 243 , 217 , எதிர்நிலையணி- iv - 3-153 
252 , 293 , 299 , 321 , 346 , 30+, துவணி-iv - 4-118 , 288 , 309 ; 5 
370,371 , 391 , 392 ; 4 - 1 , 15 ; 2 * ; 12-142 ; v - 2-121 , 127 . 
19 , 38 , 49 , 193 , 198,207 , 211 , ஜயாது அணி -iv - 3-230 ; -2- 69 
254 , 255 , 259 , 272 , 283 , 284 , நாபசரது அணி - V - 2-81 
354 , 356 , 359 , 360 , 372 , 373 , ஜய ( அதிசய அணி- iv- 13-196 . 
411 , +19 ; 5-60,129 , 137,207 ; சிடேடைஅணி - iv - 4-154 , 167 ; 5 
6-35 , 41 , 56 ; 7-51, 106 , 13 : ; 16 ; 9-59 ; v - 2-85 ; 5-55 
8-22 , 31 , 62 , 72 , 88 , 136 , சொற்பொருட் பின்வரு நிலையணி : 
9-45 , 46 , 64 , 88 ; 10-33 , 36 , iv - 3- (47-49 ) , 114 , 191 , 242, 
41 , 58 , 61 ; 11-16 , 61 , 66 , 67 , 267 283 , 284 , 297 , 305 , 306 , 


888 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


| 


307 , 308 , 309 ; 4-21 , 130 , 131 , 
187 , 216 , 249 , 275 , 277,291 ; 
5.57 , 58 , 115 , 116 , 117 , 118 , 
119,121 , 122 , 123 , 188 , 18 :9, 
190 ; 6-40 ; 7-55 , 7 , 77 ; 8-4-7 
77 , 151 , 162 ; 11-7 & ; 12. ) , 
136-141,1+ 3.145 , 186. 281 ; 
13.52 , 56-58 , 88 124 , 178 , 

208 , 302 , 306 ; v - 2 195 ; 3. ; 
தற்குறிப்பேற்ற அணி- V-1-2 ; 3- ,1; 

192 , 369 , 393 ; 4-23 ; 25 , 33 , 
369 , 380 , 420 , 5-2 !, 24 , 1 ++; 
11-1 ; 12-50 ; 13-37 , 259 16-0 
r - 2-75 , 86 , 94 , 119- முற்பகுதி) 

125 , 230 ; 3-37 
தன்மேம்பாட்டுரையணி iv - 3-91-95 ; 

274 , 275 ; 4-185 , 310 ; 

8-112 ; 9-11 , 12 
தன்மை விற்சியணி -iv - 4-22 
பல பொருளுவமையணி . jv - 2-23 . 

3-253 ; 12-381 , 383 , 384 
ப . வயிற்போலி உவமையணி - 

v - 2.148 
பொருட்பின்வரு நிலை பணி-iv -4 , 

135-140 ; 212 ; 12-310 
படை ககணி -jy - 12-359 


ப யர் , கஅணி-iv -4-239 , 361 , 362 ; 

v -2-119 ( பிறபகுத் ), 135 , 155 
முரணணி- jy - 13-197 
விலக்கணி-iv - 14-3 
வேற்றுப்பொருள்வைப்பணி 

IV - 3-169 , 270 ; 4-250 ; 6-29 ; 
8-210 227 , 239 ; 9-66 : 10-55 ; 
13-287 , 496 : V - 1-5 , 14 : 2-84 , 
231 : 3-3 

மெய்ப்பாடு 
அவம்- iv -5-181 ; 8-191-191; 233 ; 

9-87 ; 11-161 , 162 ; 12-165 

+7+ 
ஆசியர்- ir - 1 ) -149 
இழிப்பு- அருவருப்பு )-iv - 2-13 ஏற்று 

வரி ) 
கிழ்ச்சி (உவகை )- iv -5-172 , 173 ; 

12-328 ; 13-311 , 506 ; v - 2-54 , 

55 
ரௌத்ரா- iv - 3-1 ; 6-2 , 52 , 72 : 


| 


7-11 


வியப்பு- iv - 4-69, 71 , 194 , 209 , 

293 , 299 , 309 , 310 , 12-234 

13-130 
வீரர்- iv- 2-13- ( முதல் மூன்று வரி ) . 

14 : 3-91-95 ; 4-244-247 


| 


TL 60 


4 . ஊர் , மலை 
i ஊரும் , இடமும் 

11 , 12 , 1 , 13 ( தென் தமிழக் 

கூறு சீரப்பரங் குன்றம் ) 97 , 167 , 
ஆசுரம் சிங்கமுகன் ஊ ] - iv - 11-209 ; v - 3-16 ( பரஞ்சுடர்ப் பண்ணவன் 
12-62 , 261 

ஓங்கற் கொண்ட ஒரு தனிக் கோ 
ஏமகூடம் (பாசறை)- தேவர்கம் மியன் நகர் ) 
அமைத்தது-iv - 1-33, 36 

திருவாரூர் -V - 2-61 
கருவூர் -v - 2-16 , 61 

திருவாலங்காடு - சிவபிரான் 
காஞ்சி ( காமாட்சியம்மை கோயிற் மாடிய தலம் -iv - 4-254 
குளத்தில்- தருமாறிப் பாயச்சல் - திருவேரகம்- v - 2-71 

தக் குளத்தில் நாட்டப்பட்ட மகேந்திரபுரம்- iv - 1-4, 9 , W ; 2-1 
இரண்டு 

கழுக்கோலகளின் 4-154 , 325 , 335 , 355 , 368 , 

இடத்தி 373 , 382 ; 5-131 , 169 ; 6-7,34 , 
னின்றும் தவறாது குதித்தல் ) 55 ; 8-182 ; 11-159 ; 12-13 : 
iv - 12-46 + 

267 , 271 , 469 ; 13-11, 285 , 
செந்தி-iv -2-7; 3-6 ; 16-18 

300 ; 16-15 , 18 ; v - 1-35; 2-12 
திருப்பரங்குன்றம்--1-22 ; 2-7 , 8 யமபுரம்- iv - 8-21 + 


டையே 


உயரமான 


8. சிவபிரான் 


887 


| 


| கந்தகிரி- V - 4-1 , 4 ; 5-1 

மானசோத்தரகிரி- iv - 8-214 
மேரு- iv - 1-8 


| 


| 


ii மலைகள் 
அத்தமேல்கிரி- iv - 13-172 ; v - 2-146 
அமுத சீத மந்தர கூடம் ( இறந்தவா 

களை எழுப்ப வல்லது ) - iv - 13-296, 

299 
உதய வெற்பு- iv - 1-3 ; 3-37 ; 12-282 

289 , 290 , 291 , 328 , 355 , 
13-172 
எழுகிரி-iv - 13-433 


" தக்கயாகட்பரணி "-5,170 தாழிசை; 
எழுமலை பொடித்த கதிரிலை நெடு 
வேல் ” -கல்லாடம் 3 
எழுநிரிசள் பிளந்து வீழ எறிந்த 
வேலா .திருப்புகழ் 548 


இ 


வ சூரனுக்கு அரணாயிருந்தவை 


உவா-y - 3-2 


5. கணபதி 
கனை வதனத்துக் காளை -iv - 13-197 

(சறுமுனிபோற் கடலையெலாம் 

வாரித்துய்த்து " . சுழியற்புராணம் 
கணணுதற் களிறு -y - 2-106 

ஏழ்டல் உண்ட கை சுழியல் 
கணபதி கடல் நீரை உறிஞ்சினது - 

பிள்ளைத்தமிழ் 
Y - 2-106 

( வவாலறை - கோனேரியப்பர் - 
மகர சலநிதி வைத்த துதிக்கர (உபதேச காண்டம் - கூாமாவதாரச் 
திருப்புகழ்- விநாயகா துதி 

சருக்கம் பாடல 100 ) - பார்க்க . ) 


| 


6. சிவபிரான் 


அந்தகா சுரனைச் சங்கரிததது . iv - 7 

12 
மையை ( திருமாலின் கூாமாவதா 
ரத்தில் ) அட்டு அதன் ஓட்டை 
அணிந்தது- iv - 7-17 
இந்திரனுடைய தோளை தெரிந்தது 

iv - 7-16 
கங்கையை அடக்கியது- iv - 7-13 
காமனை எரித்தது- iv - 7-12 
காலனை உதைத்தது- iv -7-13 
தக்கன் யாகத்தை வீரபத்திரரால் 

அழித்தது- iv - 7-14 
திரிபுரத்தை எரித்தது- iv - 7-12 
திருமால் பிரமனைப் படைத்திட 
வேண்டி மேகமாகச் சிவபிரானைத் 
தாங்கினது (சிவபிரானுககு 
வாகனமானது ) -iv -13-502 
திருவாலங்காட்டில் நடனமாடிக்காளி 

யை அடக்கியது -iv - 4-254 , 265 


நஞசம உணடது-iv- 1.13 
நரசிங்கத்தை ( திருமாலின் நரசிம்மா 

வதாரத்தில் ) அடக்கியது -iv - 7-14 
பஞ்ச தசக்கிரீவரை அழித்தது - 

iv - 7-16 
பிரம கபாலத்தையும் தேவர் தலை 

ஓடடையும அணிந்தது- iv- 7-17 
பிரமன் சிரத்தை வடுகனாற் கொய் 

வித்தது-iv -7-15 ; 9.8 ( ) ; 
புலியை உட்டது - தோலை உடுத்தது 

iv - 7-16 
முயலகனை அடக்கி மிதித்தது - 

iv.7-18 
யானையை அட்டது - தோலை 

உரித்தது -iv - 7-16 
வராகத்தை (திருமாலின் வராகாவ 
தாரத்தில் ) அட்டுக் கொம்பை 
அணிந்தது -iv - 7-17 


மேக 


368 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


7 , பார்வதி 

நகேசன் மங்கை- iv - 4-163 


சிமைய மங்கை- iv - 4-247 


8. முருகவேள் 
அக்கினி முருகவேளுக்குக் கோழிக் | சிவபெருமான் முருகவேளுக்கு 
கொடியாகித் தோமீது விளங்க முதன்மை தந்தது- V - 2-255 
யது- iv - 13-206 

சினனங்கள் முருகவேள் போருக்கு 
ஆறெழுத்து- iv -6-66 

எழுந்ததை வந்தான் , நெதான் " 
இந்திர ஞாலத் தேரைச் சூரனிடம் 

ஒலித்துத் தெரிவித்தல் - 
போகாது முருகவேள் தம்மிடம் iv - 12-303 
நிறுத்தியது- iv - 13-348 

சூரன் முருகவேளின வீரத்தை 
இந்திரன் மயில் வாகனமான தி 

உரைத்தது -iv - 4-401 , 402 
iv.13-378-381 

சூரன் முருகவேளின் விசுவரூபங் 
இந்திரனைக் குடியேற்றி அவனுக்கு கண்டு வியத்தல-iv - 13-433 
முடி சூட்டியது--3-40 

சூரன விட்ட சிவன்படையைத் " தந்த 
இரணியன் முருகன பெருமை யேச் வன் வாங்கிய தன்மையதென்ன 
சூரனுக்கு உரைத்தது -iv - 7-21 முருகவேள் செங்கையிற் பற்றி 
32 ; 36-38 

யது- iv - 4-307 
உங்காரத்தால் சிங்க முகனுடைய சூரன முருகவேளுக்குச் சேவலும் 
கிளைக்கும் தலைகளை ஒடுக்கியது - மயிலும் ஆனது -iv - 13-497, 499 
iv - 12-416-447 

திருச்செங் காரில் - சிவனுக்கு ஆலயம் 
உருத்திர சன்மயாய இறையனாக நிருமித்து முருகவேள ஆமயம முத 
பொருளின் உணமைப் பொருளா லிய ஐந்தால - ஆனைந்தால்- வழிபட் 
நிறுத்திக் காட்டியது-iv- 13-261 டது- iv - 16-31 , 32 
ஐந்து படைகளை ஏவிப் பல அனடங் திருப்பரங்குன்றத்தில் தேவதச்சன் 
களிலும் இருந்த சூரன் சேனையை கோயில் அமைத்தல் - 1-1-27 
அழித்தது- iv - 13-261-26 . 

திருவடிச் சிறப்பு -iv - 13-373 
ஒலம் ஒலம் என முருகவோரிடம் 

திருஒரு அழகு- iv - 1-235 
தேவாகள் 
அபயம் புதல் - 

துதிப்பா- iv - 1-1 , 13-460 , 461 
iy - 13-160 , 461 

தேவசேனை திருமணம் - சிவபிரானும் 
கடவுள் மாப்படை யை விடுத்து பார்வதியும் வருதல்- v - 2-213 
அமுதமலையால் எழுந்த படைகள் தேவருலகு அழிப்பட்டதைத் தேவ 
அனைத்தையும் அழித்தது- iv - 13 தச்சனைக் கொண்டு முன் போலச் 
326-330 

செழிப்புற அமைக்கக் கூறியது - 
குலிசப் படையை விடுத்து சூரன 

y - 3-20 
செலுத்திய சூலத்தைப் பிடித்து நாட்டதது நெருப்பாலும் உங்காரத் 
அடக்கியது- y - 13-362 

தாலும் சூரன் சேனையை நீறாக் 
சங்கரித்த பிணங்களை எரித்தது - கியது- iv - 13-256 , 260 
iy - 13-287 

முனிவரின் புதல்வர்கள் 
சிருட்டித் தொழில் செய்தது 

அறுவரும் திருப்பரங் குன்றத்தில் 
4-7-25 

முருகவேளைப் பூசித்தல் --1.23 , 
சிவபூசை செய்தது- iv - 16-31, 32 32 


10. வேல் 


889 


| 


| 


பராசர முநிவரின் புதல்வர்களுக்கு 
முருகவேள் ஞானப் பொருளை 
உரைத்தது . -1-34 
பன்னிரண்டு ஆயுதங்கள்- iv - 13-46 
பிரமனைச் சிறையிட்டது- iv - 7-25 
முசுகுந்தர் ( முருகவேள் -தேவசேனை 
திருமணத்துக்குத் ) 

திருப்பரங் 
குன்றத்துக்கு வருதல்--2-97 
முருகவேள உய்த்தகணை வீரவாகு 
ஆதியோரை மீட்டு வந்தது - 
iv - 12-370 
முருகவேள் சூரன் முன்பு விசுவரூபம் 

கொண்டது- iv - 13-422 
முருகவேள் சூரனுடன் நான்குநாள 

போர் செய்தது - iv - 13 409 
முருகவேள் தேவசேனையை மணக்க 
எழுந்த போது குக்குடம் கொடி 
யில் ஆரததது- v - 2-194 
முருகவேள் பார்வதியுடன் முனிவு 
கொண்டு திருவேங்கட மலைக்கு 
வாதது- iv - 4-163 
முருகவேளின கணையின ஆறால் 

iv - 12-370 , 381-395 
முருகவேளின பெருமை - 1 ஆரணி 
யன் 

சூரனுக்குக் கூறுவது -iv 
7-22-32 ; 36-38 . 2 திருமால் 


இந்திரனுக்குக் கூறுவது-iv - 13 

70-76 , 280-283 
முருகவேளின் மாயமாம் திருவிளை 

யாடல்- iv - 4-240 
யானை வாகனம் --3-2 
வராகத்தை ( திருமாலின் வராக அவ 
தாரத்தில் ) அட்டதும் , அதன் 
எயிற்றைப் பறித் 
iv - 5-63 , 7-26 
வாயு தேர்ப்பாகன என்பது- iv - 1-7; 
4-29 , 30 , 233 ; 12-65 , 299 ; 
13-45 , V - 3-6 ; 4-3 
முருகனைக் குறிக்கும் அரிய 

சொற்றெடர்கள் 
அகரமதாகி ஆன எழுத்தெலா மாசிப் 
பினனா மகரமுமான மேலோன் 
iv - 12-437 
காந்தளஞ் சென்னியன் - -1-10 
சங்கத்தவர்க்குட் டலையாந் தமிழ்ப் 

புலவன் -iv - 12-456 
தனக்கு வேறொரு மூல மில்லதோர் 

முதலின் வந்துளான்- v - 2-209 
முததியை உதவு நோன் தாள் மூவிரு 

முகத்தன் -iv - 13-373 
முழுதொருங் குணர்ந்திடு முருகன் 
iv - 16-33 


9. தேவசேனை ( தெய்வ யானையம்மையார் ] 
( தேவசேனையைக் குறிக்கும் 

விஷயங்கள் : 
சொற்றெடர்கள் 

ஐராவதத்தின் மேல் இந்திராணி 
உவாவின் மாது- V - 3-2 

யுடன் திருப்பரங்குன்றத்துக்குத் 
கடவுள் யானை - - 2-4 ,172 

திருமணத்துக்காக வான்வழி வந் 
தய்வத யானை - y - 2-171 

தது- y - 2-10 
தெய்வத வாரணம்--2-170 

தேவசேனையின் திருமண நிகழ்ச்சி 
தெய்வ யானை- v - 2-52 

விளக்கம் - V - 2 , 233-257 
மருப்பிரண்டுடையதோர் வாரணம் - முருகவேளை மணக்கத் தவமியற்றி 
v - 2-11 

யது--2-3 , 173 


10. வேல் 
உடம்பிடித் தெய்வம்- iv - 13-487 புள்ளுலாவு வேல்-iv - 12-395 
எழுகிரியை அடக்கியது- iv - 13-483 

வீரவாகு ஆதியோரை மாயைப் 

படையினின்றும் ( வேல் ) மீட்டது 
படைகட் கெல்லாம் இறை-iv- 5-213 iv - 5-207 

24 


870 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


| 


1 


வேல் ஒன்றே சூரனை ஈறு செய 

வல்லது iv - 4-194 
வேல் சூரன் விட்ட படைகளை விழுங் 

கினது- iv - 4-296,298 
வேலின் பெருமையை இரணியன் 

சூரனுக்கு உரைத்தல-iv - 7-31,32 
வேலின பெருமையை வீரவாகு 

தேவர் கூறுதல்- iv - 5-212-214 
வேற்படைக்கு அஞ்சி மாயையின் 
படை ஓடினது - 17- 5-195 


வேற்படையின் ஆணையால் திரு 
மாலின் படை வீரகோளரியின் 
உயிரை உண்ணா தொழிந்தது . 
iv - 3-238 
வேற்படையின் ஆற்றலைக்கண்டு 
சூரன் விம்மிதம் உற்றது . 
iv - 4-299 
வேற்படையை மால்படை ஆகிய 
படைகள் தொழுது பின் செல் 
வது-iv - 5-191 


11. முனிவர் ( அகத்தியர் ) 
கடலை உண்டது- iv - 2-22 ; 13-289 முருகவேளிடம் 
இரவுஞ்சத்தைக் கைக 

பெற்றது -iv - 13-87 
தொளைத்தது . iv - 11-66 


மதை 


உபதேசம 


ககையால 


12. திருவிளையாடற் சரிதம் 
சங்கத்தார்கலகம் தீர்த்தது ( உருத்திர சனமராய ) iv - 13-261 


13. நூல்கள் 

மதன நூல- V - 5-20 , 21 , 51 , 61 


இறைவனூல்- iv - 16-33 
குமார தந்திரம் -iv- 16-24 


14 


நூலாசிரியர் 


ஏலாசிரியரின பதகி ரிலை யை காட்டும் பாடல்- v - 2-231 


15. விஷய ஆராய்ச்சி 
அக்கினி முகாசுரன் சந்திரனைச 

அசுரன சண்டனை பூதன சிங்கன் 
சிறையிலிட்டது-iv - 8- } 

அட்டது- iv - 3-149 
அக்கினி முகாசுரனுடைய ஏவலில் 

அசுரன மாயன் ரத்தத்தைப் ( பூதன் ) 

நீலன் 
வந்த காளியை வீரவாகு தேவா 

உண்டு கொன்றது- iv - 3 

135-6 
வென்றது-iv - 8-120 

அவுணா திருமால ( மோகினியை ) த் 
அக்கினி முகாசுரனுடைய 

தொடாநதது . V - 2-104 
iv - 8- (1-5 ) 

இந்திர ஞாலததேர் சென்று அமுத 
அசுரன் அசமுகன் பூதன் மதுமேல் மந்திர மலையைக் கொண்டு வந்த 
விட்ட சக்கரம் மது நிராயுதனா தும் , அது வந்தவுடன் இறந்தவா 
யிருந்தமையால் 

அசமுகனையே யாவரும் உயிர்பெற்று எழுந்ததும் - 
அட்டது- iv - 3-168, 69 

iv - 13-300-301 


வீரம் . 


1 


15 விஷய ஆராய்ச்சி 

371 
இந்திர ஞாலத் தேர் வீரவாகுமுதலா கருமாறிப் பாய்ச்சல் -iv - 12-464 
னோரை மயல் செய்து கொண்டு காம சாத்திரக் கொள்கைகள்--5 
போய் அண்ட கோளப் புறத்தில் ( 22- 50 ) 
வைத்தது-iv - 13.338 

சகுனங்கள் - நல்ல சகுனம் - வலது 
இந்திரன் திருவாரூர்த் திருவிழாவைப் தோள் , வலதுகண் துடித்தல் 
பறை யறைகது தெரிவித்தல் 

iv - 13.443 
v - 2-61 

சிங்கமுகன் சூரனுக்கு அறவுரை 
இந்திரனுக்கு டிக் கொடி- V - 5-57 கூறியது- iv - 12-22 , 23 
இந்திரனுக்குத் தேவ குரு ( பிரகஸ சிங்கமுகனது ஆற்றல், பெருமை 

பதி ) உபதேசிப்பது -V- 5-( 8-51 ) iv12- (55-63 ), 122 , 32+ 
இந்திரனை விணணிற் குடியேற்றி சிங்கமுகனுடைய நெற்றி தோறும் 
முடி சூட்டியது- V.3-40 

திருநீறு பொலிதல்- iv - 12-30 
இரணியன கல்வி , வீரம முதலிய சிங்கமுகனுடைய வீரம் , ஆற்றலை 
iv - 7-2 , 3 

வீரவாகுதேவர் வியத்தல்- iv - 12 
அடணியன் சூரனுக்கு நல்லுரை 

( 232-235 ) 
( முருகன் பெருமையைச் ) கூறு சிற்றின்பத்தின் சிறப்பு- v -5- (22-50) 
தல- iv - 7- ( 5-40 ) 

சூரன் புகழின் சிறப்பை உரைத்தல் 
இரணியன் 

தாதை தாயர்க்கு (மானமே பெரிதென்று கூறுதல் ) 
இறுதிக்கடன செய்ததும் , தவ iv - 11-24 96 , 27 , 28 ; 13-448 , 
நிலையைச்சாராததும் iv - 15-20,21 419 
இரணியன மீன் உருக்கொடு சப்பிப் சூரன் வீரவாகுவை 

ரவாகுவை அடித்தெடுத் 
பிழைத்தது -iv - 7-130 

தறிதல்- iv - 13-170 
இரணியன 

தேவரின் சூரன் முருகவேளின் விசுவரூபம் 
கூ று தல- iv - 7 

கண்டு வியத்தல் -iv - 13-431-449 
( 33-36 ) 

சூரனுக்கு மாயை அறவுரை கூறி 
இலக்கரில் சிலா பெயர் -jv 9-39 

து- iv - 13-294 , 295 
உக்கிரன - அதிசூரன விட்ட செயல்ப 

சூரனுக்கு 

இறந்தவர்களை 
விழா குரல் IV 4 . எழுப்பும் வழி கூறியது-iv - 13 
( 64-68 ) 

296 
_ககிரன்- இவன பெருமையைப் சூரனுடைய தவப் பெருமை -iv - 4 
பிரமன் கூறுதல் - IV - 4- ( 74-77 ) 

238 , 239 
உக்கிரன் - திருமாலின சக்கர ததை 

சூரனுடைய 

தேரின் பெருமை 
உண்டு உமிழ்ந்த திறல் வாய்ந்த iv - 13-( 20-25 ) 
பூத வீரன-iv - 4-53 

சூரனுடைய நெற்றியில் திருநீறு . 
உக்கிரன் பானு கோபனுடைய iv.13-17 

வாளி இவனை ஊறு செய்யாமை - சூரனுடைய வில்லின் ஒலி 12 - ஆண்டு 
iv - 3-200 

கேட்டது -iv - 4-129 
உலோகாயத மதக் கொள்கைகள் -V தம்பியின் அருமை- iv - 12-469 
5 - ( 22-50 ) 

தருமகோபன் ஊர்தி புண்டரீகம் என் 
கரவீரத்தில் ( அலரியின் ) இலை 

னும் திசையானையின் வரலாறு 
விஷம் கொண்டது- V - 2-140 

iv - 10-12, ( 72-76 ) 
கள்ளின் கொடுமை (மதுவின் ) செயல் திருமால் ஆநிரைபை ( மழையைத் 
v- 2-160 

தடுத்து ) க் காத்தது-v -2-113 
காஞ்சி ( காமாட்சிகோயில் குளத்தில் ) திருமால் மாவலிமுன் பேருரு எடுத் 


வீரன் 


சவாச 


பருமையைக் 


மாயை 


படைகள 


| 


872 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


தது-iv - 6-56 
திருமால் வில் ஊன்றி உறங்கிய 

வரலாறு-iv - 5-163 
திருமாலின் பஞ்சாயுதம் -iv - 1-29 
திருமாலின் மச்சாவதாரம்- iv -4-358 
திருவாரூர்த் திருவிழாவை இந்திரன் 
பறை முரசறைந்து தெரிவித்தல் - 
y - 2-61 
தேவ தச்சனது ஆற்றலை இந்திரன் 

மெச்சினது-v - 3-32 
தேவர்கள் சூரன் டடைடக்கு அஞ்சிப் 
பல பறவைகளின் வடிவொடு ஓடி 
னது-iv - 13-317 
தேவர்கள் வான் வழிசென்று கடலைக் 

கடந்தது- iv - 1-26 
நாரதர் சூரனை மனத்திற சபித்து 

வாயால வாழ்த்தினது -iv - 2-2 
நாரதர் முருகவேள் போருக்கு 
வந்துள்ளார் என்று சூரனுக்கு 
உரைத்தது- iv - 2-7 
படைக்கலங்கள் பலவற்றின் பெயர் : 1 
iv- 3-31 , 48 , 106 ; 4.6 , 40 , 
41 , 339 ; 5-50 , 51 ; 7-70 , 
11-61 ; 12-39 , 48 , 306 ; 13-83 : 
232 . 
பதும் கோமளைக்குப் பானுகோபன் 

இலக்குமியின் கைக்கிளியை வாங் 
கிக் கொடுத்தது-iv - 11-198 
பதுமகோமளை ( சூரன் மனைவி ) - சூரன் 
மாய்ந்ததைக் கேட்டவுடன பதும 
கோமளையின ஆவி நீங்கியது ( தலை 
யாய கற்பு ) - iv - 15-2 
பதுமகோமளை தேவ மாதர்களுக்குப் 
பிள்ளையில்லாதுபோக எனச்சாபம் 

இட்டது-iv - 11-200 
பதுமகோமளை 

தவாகளைத் 
துன்புறுத்தல் தீது என எடுத்துக் 

கூறினது-iv - 11-20 + 
பறவைகளின் பெயர்- iv - 13-317 
பானுகோபன் இலக்குமியின கைக் 
கிளிபைத் தன் தாயுக்கு வாங்கிக் 
கொடுத்தல்- iv - 11-198 
பானுகோபன் சூரனுக்கு அறவுரை 
கூறியது- iv - 11- (12-21) 


பானுகோபன் மாயைப் படையால் 
வீரவாகு முதலானோரைக் கட 
லிடை வைத்தது -iv - 5-166,167 
பானுகோபனுக்கு மாயை சூராதி 
களின் கொடுமையை எடுத்துக் 
கூறினது -iv - 5- (5-7 ) 
பானுகோபனுக்கு மாயை படை 
அளித்து வெற்றி கூறினது-iv - 
5-10,11 
பானுகோபனுடைய படைவீரர் 

களின் பெயர்- iv - 3-27,28 
பானுகோபனுடைய பிரதாபத்தை 

நாரதர் கூறுவது- iv - 3- ( 63-66 ) 
பானுகோபனுடைய மோகப் 
படையை முருகவேளின் அமோ 
கப் படை அடக்கியது- jy - 3-345 
புண்டரிகம - திசையானையின் 

வரலாறு- iv - 10- ( 72-76 ) 
பூசை : குடங்கர் முதல் மூவகையிடத் 
தில் ( குண்டம், கும்பம் , விம்பம் ) 
iv - 16-21 
பூசைச் சாதனங்கள் -iv - 16-32 
பூத வௌளங் கடலில் கடந்து 

சென்றது-iv - 1-2 + 
பூச வெள்ளத தலைவாகளின் நூற 
றெட்டுப்பேரின் பெயர்- iv - 1 
( 12-18 ) 
போா முறையைக் கூறவ- IV - 4-251 
போர் யாருடன பொருதல அற 

மன்று-v- 12-116 
போரில் தோல்வி உறு சலின இழிவு- 

iv.5.149 
மகேந்திரத்தைக் கடல் உண்டது 

iv - 16-16 
மச்சாவதாரம் -iv - 4-358 
மாயை பானுகோபனுக்குப் படை 

அளித்தது- iv -5-10,11 
மீன்களின் வரை- iv 1.25 
முசுகுந்த சக்ரவாத்தியின் வரலாறு . 

v - 2- ( 32-48 ) 
முசுகுந்தர்- அரிச்சந்திரனுடைய 

மருமான்- v - 2-43 
மேருவின் சிகரங்களை ஆதிசேடன் 
மூட வாயு அடித்துத் தள்ளியது - 


18. வழக்கங்கள் 


878 


)) சபதம் 


3 ) 


iv - 13-363 
யமன் சிவனிடத்திற் பட்ட 

தண்டனைகள் - iv - 8- ( 205-208 ) 
யமன் யாரிடம் செல்ல அஞ்சுவன் 

என்பது- iv - 8-227 
வாத்தியங்களின் பெயர்- iv - 1-2 ] ; 
3-84 ; 4-20 , 34 ; 5-21 ; 9-17 ; 
12-10 ; 13-32 v - 2-33 , 196 ; 
3-15 
வாயு மேருவின் சிகரங்களை வீழ்த்தி 

யது -iv - 13-363 
விசயன்- இலக்கருள் ஒருவன் - அவ 

னது பக்தியின் திறம் -iv - 9-76 
விசயனுக்கு முருகவேள் கால 
வயிரவப்படையை மூவாயிரவரைக் 
கொல்ல அளிததது- iv - 9-80 
வீர கோளரி ( கேசரி) -விண்டுவின் 
படையால் ஒடுங்கினன் 
iv - 3-237 (பானுகோபனுடன் 
செய்த போரில் ) விற்போரில் வல்ல 
வன்-iv - 3-235 
வீரமார்த்தாண்டன வாள குத்தால 
(பானுகோபனுடன் பொருத்தில் ) 
களைத்தனன -iv - 3 247 
வீரராக்கதன் பிரமனது வேறபடை 

யால் (பானுகோபனுடன் பொருத 
தில ) வீழ்ந்தான் - 17-3-258 
வீரவாகு தேவா அக்கினிமுகாசுரன் 
விட்ட காளியை அடக்கியது 
iv - 8-120 


இறந்த தம்பியர்கள் ( உயிர் 
பெற்று 

வருமாறு செய்ய 
அவர்கள் ) உயிர்பெற்றெழுச் 

தது -iv - 8-221 
1 , கூற்றுவனுக்கு விடுத்த ஓலை - 
iv - 8-212 

( பானுகோபனைக் 
கான்றே முருகவேளைத் 
தரிசிப்பேன் என்றது )-iv - 6-3 
சிங்கமுகன் ஆற்றலை வியத் 
தல்- iv - 12-232-235 
தாம் யார் எனச் சிங்கமுகனுக் 
குக் கூறுதல் -iv - 12-208 
நந்தி கணத்தவராய் முன்பு 
காலன் தூதரை உதைத்தது 
iv - 8-208 
பானுகோபனுடன் போர்- iv 

3-265 
பெருமையை இரணியன் கூறு 

தல்- iv - 7- ( 33-35 ) 
> முருகனிடம் கேட்கும் வரம் - 

iv - 11-154 
}} முருகனைப் போற்றியே போர் 

தொடங்குதல் - iv - 3-265 ; 
4-414 ; 7-113; 11-73 

141 
வீரவாகு தேவரை விற் போரில் 
வெல்வது அரிது எனப் 
கோபன் உணர்ந்தது- iv- 3-329 


2) 


16. வழக்கங்கள் 


கண்ணுக்கு மையிடுதல் - V - 2-180 
திருமணத்தில் அருந்ததியைக் காணு 

தல்- v - 2-253 
நகாக் காவலுக்கு இரவில் சுடர்கெழு 

தீபிகை சுற்றுதல்- iv - 4-418 
நெற்றிக்குப் பொட்டு இடுதல்-v - 2 

180 
மணமகளின் காலை மணமகன் அம்மி 
மேல் வைத்தல் --2-252 


மணமகளின் கூந்தலைப் பின்னுதலும் 
மணமகளை அலங்கரித்தலும்--2 
173-184 
மாப்பிள்ளையின் காலை ( மாமியார் நீர் 
ஊற்ற) மாமனார் கழுவி விளக்கிப் 
பூசித்தது ---2-242 
மாமியார் மருமகன் காலைப் பாலால் 
கழுவுதல்- y - 2-206 


874 


கந்த புராணச் சிற்றாராய்ச்சி 


| 


வெல் 


17. பழமொழிகள் , நீதிகள் , ஆட்சிக்கு 

உரிய அடிகள் 
அசனி தன்னை ஒணபணி விலக்க 

சிறுவ தோர் பருவப் பாலர் நீமொழி 
வற்றோ- iv - 2-23 

புகன்றாரேனும் முறுகல்செய்திவை 
அரிது செய் தவமே அல்லால் ஆற்றல் தன்றே முனிவரோ மூப்பின் 

பெற்றிடுவ துண்டோ- iv -12-175 யேலோர்-iv - 11-31 
அரிமானேற்றை களிறெதிர் விலக் சென்னியில் விதியை யாவராயினும் 
கிற் றுண்டோ- iv - 2-23 

தீர்நதாருணடோ- iv - 13-295 
இழைத்திடும் விதியனை யாவர் நீங்கி தங்களால் 

முடிவுறா தொன்றை 
னார்-iv - 5-7 

முடியு 

மீதெனக் கொள்வது 
ஈசன் தன்னை அடைந்தவர் " ய்வா கயவர்தம் முறையே- iv - 11-18 
அல்லாப் பேதையர் யாவரேனும் தவத்தினும் பெரிதொன் றுண்டோ 
பிழைக்கலர்- iv - 7-20 

iv - 12-434 
உருவுகண் டெள்ளா தாற்ற லுணா தன்னால உறாததோர் வினயலை 
வதே யுணாச்சி-iv - 5-136 

iv - ) -169 
எதிருண்டோ வலியர்க் கம்மா தனனினும உயாந்தா ரோடு பொரு 
iy - 2-21 

திடிற் சயமுண் டாமோ-1-7-21 
என்றுமிப் புகழே நிற்கும் இவ்வுடல் 

திகழ்ச்சி கொள் மேலவர் சிறுவா 
நிற்பதுண்டோ- iv - 13-448 

தமரொடு ..... போரிடை நர்வரே 
ஒன்றொரு பயன தனை உதவினோர் 

எனில் , புகழச்சிய தில்லை .. 
மனம் , கன்றி ஒருவினை கருதிச் லினும இகழ்ச்சியின் பாலதாம 
செய்வரேல் , புன்றொழிலலாக்கு 

iv - 4-396 
முன் புரிந்த நன்றியே, கொன்றிடு 

தருஞ் செயலை 

தினைந்தாவதென் 
மல்லது கூற்றும் வேண்டுமோ - 

iv - 3-183 
iy - 7-10 

தோவுறிற் செய்யுறு தவத்தினும் 
கழியை நீந்துதல் கடலிர பாடதோ 

சிறப்புண்டாக கொல்லோ 

iv - 4-66 
கள்ளினும் உளது கொல் கருத்தழிப் பிரான் தனி நெற்றி நாட்டத் தொரு 
பதே- y - 2-160 

சிறு பொறியே யன்றோ உலகெ 
காமந் தன்னிற் புலந்தவன் தனக்குக் 

லாம் அவே தம்மா - IV - 4-250 
காட்டும் உணர்வெனப் பொடித்த 

பிறந்தவர் இறக்கை 
தன்றே- iv - 12-169 

திண்ணம் - 

iv - 11-28 
கானல் நீந்திட வெருவியே கடல்புக 
வற்றோ- V - 5-11 

பீடுறு தவமே யன்றி வலியது பிற 
கொல்லாது சீற்றம் இலதாயிகல் தொன றுண்டு-iv - 13-488 
கொண்டுறாதேல் வெல்லா புன்றொழிலாகிய பொய்யும் வாயமை 
கொல்லோ அரிதன்னையும் வேழ யாம , ஒன்றொரு பெரும்பயா 
மெல்லாம் . jv - 3-180 

உதவுமாயிடின்- v - 5-7 
சாற்றிடில் தம்வினை தமமைச் சூழு மகிழ்ச்சியீற்றினில் துன்புவந்தடைவ 
மால்- v - 1-14 

தொர் வழக்கன்றோ- iv - 3-270 
சிறந்தார் நோக்கால் இருள்கெழு மிக்குயர் அறிஞரை மேவிற் கீழ்மை 
கரும்பொன் கொபொன் னாகிய செய் மக்களு மேனெறி அடைதல 
இயற்கையேபோல்- iv.13-495 

வாய்மையே- y - 1-5 


iv - 10-55 


17. பழமொழிகள் , நீதிகள் , ஆட்சிக்கு உரிய அடிகள் 


875 


மின்மினிக் குலம் கதிரினை 

வெல்லுமோ- iv - 12-103 
மின்மினி கதிரினும் 

விளங்க 
வல்லதோ- iv - 3-98 
முற்பக லோர்பழி முடிக்கின் மற்றது 

பிற்பகல் தமக்குறும்- iv - 4-365 
மெய்வகை விதியை யாரேவென்றவர் 

-iv - 11-30 
மேலையின் விதியை யார் வெல்லு 

நீரினார்- iv - 12-23 
மைந்தனைப் பெறுகின்றது . தநரை 
மாண்டுழி அந்தமில் கடன ஆற்று 
தற்கே அன்றோ- iv - 7-126 


யாவருக்கும் தன்னால் வராத வினை 

யுளதோ- iv - 11-166 
வலியவர் தம்மையும் வரம்பின் மிக் 
குறின் மெலியவ ராயினும் 
வென்று போவரால்- iv - 9-4 
வனனிகொள் வெண்ணெயே போல் 

வலியழிச் திருசிற்று-iv - 13-445 
விதித திறந்தனை யாவரே வன்மை 

யால் சென்றோ: - iv - 7-46 
விதியைப் புந்தி விலக்கு மோ - 

iv - 2-23 
வெங்கனற பொறி உண்பரோ பசிப் 
பிணி மிகனூர்- iv - 8-227 


. 


முற்றிற்று 


செந்திலாண்டவன் துணை 
திருச்சிற்றம்பலம் 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


. 


s 
செய்யுள் பக்கம செய்யுள 

பக்கம 

செய்யுள் பக்கம் 
அகத்திடைவிம்மித 173 அங்கியின் வடிவின 246 | அடுசமர்செய்வகை 2 
அகரமதாதியான 252 அங்கிவை நாரதன் 122 அடுதிறல்வலிபெற் 265 
அகல் விசும்பிடை 327 அங்கைகண்மலர 5 அடுத்துநம்படை 192 
அகல் விசும்புகாறோ 80 அங்கைகொண்டு 273 அருபெரும்போரி 49 
அகழியார்கலி 

234 அங்கையிற்கொடு 290 அடுவனோஅவுணர் 161 
அக்கணத்தினில் 8 அங்கைவள்ளந்தனி 337 

அடைதருகின்ற 116 
அக்கணந்தனில் 353 அங்கொருத்தியை 335 அடைத்தலை நீங்கிய 207 

துணை 132 அசமுகன்சரபன்குந் 3 அடைந்தபொழுதிற் 54 
அக்கணம் எம்பிரா 308 | அசைகொண்ட உடு 44 

அடைத்தனர்விம்மி 267 
அக்காலத்தின் 162 அசைவிலாத அமரி 138 அடைந்திடுதுன்பெ 328 
அக்காலைதனில் 164 அச்சமயத்தலை 358 அடையலர் தம்மை 154 
அக்காலையில் இரத 287 அச்சுதனாமவுணன் 70 | அடையும் எல்லை 

353 
அக்காலையில் முக 148 அச்செயல் முருகன் 296 அட்டகாலையில் 

65 
அக்காலையின் அது 145 அஞ்சத்தாழை 150 அட்டடல் கொண்டி 171 
அக்காலையின் மூவ 168 அஞ்சிலோதியின் 342 அட்டானதுகேட்ட 141 
அக்காலைவெள்ளிம 230 அஞ்சினை போலும் 187 அட்டிடுகாலை 71 
அங்கண்மாஞாலம் 128 அஞ்சுபட்டிடு 258 அட்டிடுகின்ற 

227 
அங்கதன் நிலைமை 299 அடங்கலர்க்கு 131 அட்டிடுகின்றுழி 267 
அங்கதுகண்டு செவ் 253 அடப்பைகோடிகம் 12 அட்டுறு நீப அலங் 268 
அங்கது காலையில் 70 அடலெரிமுகத்தினா 146 அணங்குசால்புரம் 353 
அங்கது நோக்கழன் 71 அடலையின் நலத்தை 282 அனுகினர் இருவோ 24 
அங்கது நோக்கி 

289 அடல்கெழு தூதனா 159 அண்டகடாகமதப் 267 
அங்கதுபொழுதி 159 அடல்பெறுபுயத்து 225 அண்டமதடைந்த 292 
அங்கது பொழுது 41 அடல்வலி பிழைத்தி 95 அண்டமொராயிர 239 
அங்கத் தன்மை 150 அடல்வலி மானவர் 328 அண்டம் ஈங்கிது 271 
அங்கத்துணைகண்ட 45 அடவியும் இகந்த 321 அண்டம்விண்டது 244 
அங்கப்பொழுதில் 254 அடற்பெருந்திறல் 77 | அண்டருங்கணிப்பி 112 
அங்கமீதினில் 164 அடாத தீமை செய்த 326 எந்திறலின் 21 
அங்கவர் மொழியும் 304 அடிகள் விட்டிடு 114 

12 
அங்கவன் செல்லும் 215 அடி திரள்கணைக்கா 300 ரயோர் அரி 126 
அங்கவெல்லை அவு 275 அடித்ததண்டொட 21 அண்டர் அங்கது 113 
அங்கவெல்லையில் 198 அடித்தலத்தில் வீழ் 348 அண்டர்கண்முனிவ 301 
அங்கவ்வெல்லையிற் 89 அடித்தலோடும் 

87 அண்டர்கள் முதல்வ 264 
அங்கிதன் படை 114 அடித்தனர்பறைக 238 அண்டர்கள் யாரும் 300 
அங்கிமாப் படை 20 அடித்திடுஞ்சிறகர் 294 அண்டர் தமக்கிறை 348 
அங்கிமாமுகத்தினா 283 அடுகரி நிரையினை 19 அண்டர் தம்முதல் 167 
அங்கிமா முகனே 160 அடுகரி புரவிதேர் 94 அண்டர் தம்மை 202 
அங்கியன்ன பொற் 280 | அடுகுற்றிடுசூல 189 - அண்டர் நாயகன் 250 


படை 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


877 


13 


அண்டர் நோக்கி 

194 

அந்தமற்றபூதர்தம் 5 அம்மொழிதேர்த 325 
அண்டர்மற்றிதனை 177 அந்தமிலாத அண்ட 261 அம்மொழிவினவ 322 
அண்டலர் வன்மை 122 அந்தமிலாதசெல்வ 332 அயர்ப்புறு தானவ 178 
அண்டலன்கொண் 249 அந்தமிலாவணிகக் 212 அயர்ப்புறுமால்கரி 101 
அண்டாதவதனால் 45 அந்தமில் அறுமுகத் 153 அயன் மகன் மதலை 
46 
அண்டார் தமக்கோ 256 அந்தமில் இலக்கத் 2 அயலின் நிற்புறு 128 
அண்ணலங்குமரனை 174 அந்தமில் ஒளியின் 117 அயில் சிந்திட 
182 
அண்ணலங்குமரன் 127 அந்தமில்கயிலையை 47 அயில் நெடுங்கணை 168 
அண்ணலம்படைக 331 அந்தமில் சீயன் 240 | அரக்கர் வீரனை 68 
அண்ணம்படைதுற 58 அந்தமில் தானைமுற்282 அரங்குறு மதலை 319 
அண்ணலார்குமரன் 302 அந்தமில் தேவர் 358 

அந்தமில் தேவர் 358 அரசியல் உரிமைத் 358 
அண்ணலும் அதனை 293 அந்தமில் வரம் 115 அரசியல் புரிந்திடும் 207 
அண்ணல் ஏந்திடும் 33 அந்தமில் வனமை 280 அரணங் கொண்ட 118 
அண்ணல் சரங்கள் 270 அந்தமில் வெறுக் 176 அரண முற்றுளார் 185 
அண்ணல் மேவரு 280 | அந்தமின்றியே 258 அரண்டருங்கழலா 253 
அண்ணல் வாசவ 57 | அந்தரத்தில் 351 அரத்த வேணியர் 18 
அதிருங் கழல்சேர் 189 அந்தரப்புள்ளொடு 338 அரந்துணித்தவாள் 79 
அதிர்கழல்ஈசனொடு 346 அந்தரமாமுகி 210 அரவுமிழ்ந்தது 

114 
அதிர்குரல்தேர்களி 329 - அந்தரமேல்வரு 6 

அரனிடைப்பிறந்த 128 
அதிர்ந்த மாநிலம் அந்தரவரைப்பினி 18 அரன் படை பரித் 288 
அதிர்பொற்கழலா 56 அந்தவமையந்தனி 345 அராவணை அண்ண 7 
அதுகண்டு நடந்தறு 344 அந்த வெல்லை 343 அரிகள் அச்சுறும் 

89 
அது நிகழ்ந்துழி 310 | அந்த வேலையின 214 அரிசனமேனிநல்லா380 
அதுவனறியும் 

181 | அந்தார்முடி கொண் 140 | அரித்திறள் அடக்கி 101 
அத்தகுகாலைதானே 303 : அந்நீராகிப்பூதரை 222 அரிபொரவருவனே 128 
அத்தகும் எல்லைதன் 296 அந்நெடுந்தகையோ 23 | அரிமுகத்தவன் 200 
அத்தகும் எல்லையில் 73 அந்நெறி ஏகியில் 267 அரிய ஒன்பகல் 189 
அத்தகுவெம்படை 81 அந்நேரலன் ஈன் 45 | அரியயனும்புரந்தர 180 
அத்தகேள் பூத 

237 | அந்நேர் காணா 218 அரியின் இனஞ்செறி 6 
அத்தகைமைநோக் 155 அந்நேர்கொண்டவ 119 அரியும் நான்முகத் 98 
அத்த நீ வெகுளல் 187 | அப்படை இரண்டு 108 

அருணன் படை 71 
அத்தமேல்கிரி 

273 அப்புரந்தரன் 841 அருத்தி மெல்லியர் 142 
அத்தியின் அரசுபே 305 அப்பூர் விழியாள் 886 அருத்தியிற் படரும் 16 
அத்திரநேர் கூறும் 811 | அப்பெருநாணின் 242 : அருந்திறல் அமரர்க 162 
அத்திறங்காணா 252 அப்பொழுததனை 22 அருந்துயர் எய்தி 161 
அத்திறம் எதிர்த்தி 19 அப்பொழுதவ்வி 316 அருவியனாகமுள்ளா 244 
அத்திறன் நோக்கி 151 அப்போதுவானோர் 322 அருளிலராகிய 
அத்துணை அவுணர் 103 அமரருக் காக்கழும் 91 அலகில் நெடுங்கணை 70 
அத்துணை எம்பிரா 320 அமரும் எல்லையின் 328 

அலமரு பாரிடர் 287 
அத்துணை ஏகியே 

94 | அம்பிருநான்கும் 70 அலைகடல் அமிர்தி 381 
அத்துணை வேலையில் 120 அம்புதியாமென 241 அலைகெழுகுருதியா 157 
அந்த அமயத்தில் 245 அம்பெனும்படி 

118 அலைந்தன சூரை 

108 
அந்தகன்மொழி 

164 அம்மடவார் இய 355 அலைவளைந்தபாற் 248 
அந்தண் மாமுகில் 9 | அம்மவோ விதியே 160 அல்லல் கூர்ந்த 

208 
அந்தத்திறல்வெம் 43 அம்முசு குந்தனை 838 அல்லல் செய்தெம 285 
அந்த நல்வரம் 200 அம்முறை வேலையில் 69 அல்லினோர்மதி 

285 
அந்த நீர்மையை 

327 | அம்மையும்தனதத் 848 | அல்லுறழற்கண்ட 233 


378 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


முழும 329 


அவனெறிந்திடும் 60 அறைந்தன படகம் 177 அன்ன தொர்காலை 346 
அவன் பெருமுயற்சி 231 அறையும் எல்லையில் 123 அன்ன தோரெல்லை 175 
அவிகையில் முழும 

அற்பட்ட புலனு 230 அன்ன தோர் பான் 91 
அவுணப் படை 168 அற்றது காலையில் 120 அன்ன தோர் அமை 118 
அவுணர்கள் யாருமு 40 | அற்றது தெரிந்து 42 அன்ன தோர் அமை 121 
அவ்வகையெலாம் 324 | அற்றமில் அவ்வரம் 325 அன்னதோர் அள 353 
அவ்வயிற் கணை 298 அற்றமில் இரக்கமு 345 அன்னதோர் நாளி 362 
அவ்வழி இலக்கரில் 216 அற்றமில்மதுவென் 25 அன்ன பண்புணர் 49 
அவ்வழிபடநாணொ 2.13 அற்றமைந்தன்சிற 202 அனன மிசையோன 155 
அவ்வழிவீரமொய் 195 அற்றன உறுப்பெ 172 அன்னவர் தமைய 173 
அவ்வாறாகவாளிக 297 அற்றார் தாள்கள் 22. அன்னவன் தனது 304 
அவ்வேலையன்னான் 222 அற்றுப்பு விவீழ 250 அன்ன வேலையில் 87 
அவ்வேலையின நூறா196 அனந்தகோடியர் 107 | அன்ன வேலையிற் 64 
அழலுற்றதுபோல 45 

அனற்படை அன்ன 148 அன்னான நகைசெய் 212 
அழல் பெருசெக்கர் 157 அனிகம் ஆர்த்திடல் 330 அன்னுழி இந்திரன் 347 
அழற்றியபல் கதிர் 317 அனைய எல்லையில் 133 அன்னோ அன்னோ 219 
அழிதருவோர்தமை 158 அனைய காலையில் 

341 

ஆகத்திற் பகழிபாய 42 
அழிந்திடுகின்ற 5 . அனையகாலையில்அ 344 

ஆக நோவுற 356 
அழுங்கல் கொண்ட 80 அனைய தன்மையின் 290 ஆகமீதிலோ ராயி 103 
அழுங்கினனபுரந் 261 அனையதாகிய 259 ஆகமூழ்கி 

192 
அழுந்திடுவடிக்க 217 அனைய வேலையில் 130 ஆகமேல் அடைத 216 
அழுந்தும் ஆரிருள் 290 அன்பற்றவ .. 251 ஆகம் படு நெடுஞ் 197 
அளியராகிய அமர 9 அன்புடையன் கொ 311 ஆகிய தாலமரை 211 
அளியினுக்குணவ 337 அன்பு நீங்கிய 356 , ஆகியதோர் போழ் 344 
அள்ளள் செற்றிய 234 அன்றரி முகத்தவன் 244 ஆகியபொழுது தன் 296 
அள்ளிலைத்தனி 197 அன்று நீ போந்தபி 207 ஆகும் எல்லையில் 51 
அள்ளிலைப்படை 77 அன்று தோற்றதும் 113 ஆகும் எல்லையின் 

271 
அறத்தை நல்கலின் 246 அன்று புரி வேள்வி 53 ஆகையால் அவனை 15 
அறந்தலைப்படும் 131 

அன்று மகவான் 

255 

ஆங்கது காலத்தில் 245 
அறந்தவிர் அமைச் 176 அன்ன காலை அரம் 353 ஆங்கது காலை அறு 280 
அறந்தவிர்ந்தொழு 244 அன்னசாலையில் அரி 51 ஆங்கது காலை ஆறி 262 
அறந்திறம்பிய 31 | அன்ன சாலையில் இ 198 ஆங்கது கேட்டிடும் 218 
அறமற்றிடு தீயன் 142 : அன்ன சாலையில் வீர 199 ஆங்கவர் தேர்களில் 103 
அறந்திடுமாயையிவ் 286 அன்ன தன்மை கண் 265 ஆங்கவர் முறை 

120 
அறிவுடை. முதியர் 76 அன்ன தன்மையால் 83 ஆங்கு வெய்யவன் 139 
அறிவொருசிறிதும் 187 அன்ன தாகிய எல்லை 164 ஆங்கவெல்லை யிற் 259 
அறுத்த பின்னும் 275 அன்ன துசாண்டலு 292 ஆங்கவெல்லையில் 298 
அறுத்திடு தலைகள் 252 அன்னது காலைதன் 205 ஆங்கவ் வெல்லையி 199 
அறுத்து மற்றுமோ 31 | அன்னது நின்றிட 267 

ஆங்கனம் பாடி 

8 
அறுத்துவெம்முனை 271 அன்னது நோக்கியே 73 ஆங்காகிய வேலையில் 44 
அறுத்தபொழுதத் 155 அன்னது பலருங் 205 ஆங்காகும் எல்லை 246 
அறுத்திடும் எல்லை 146 அன்னது பொழுது 293 ஆங்குற்றிடு காலை 45 
அறுமுகத்தொருவ 128 அன்னதை ஓர்தலும் 218 ஆசனு பூதர் சூழ 238 
அறுமுகன் றனை 348 அன்ன தொருகாலை 245 ஆசுகன் உய்த்திடும் 350 
அறைகடற்கிறைவ 15 அன்னதொரு போழ் 315 ஆசைதோறும் 56 
அறைந்தகாலை தனி 16 அன்ன தொரமைதி 246 ஆடல் இளையோன் 255 
அறைந்த பேரிகை 18 அன்ன தொர் எல்லை 239 ஆடல் உற்றவேற் 79 


. 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


879 


ஆடல் சேரும் 85 

ஆய காலையில் துன் 217 ஆரியன் விட்ட 133 
ஆடல் வெஞ்சிலை 35 

ஆயகாலையின் முசுகு 

327 
ஆடல் வேல் எறித 307 ஆயதன்மையை 

ஆரிற்ற சகடிற்றன 145 

121 ஆரும் நேரிலாப் 272 
ஆடவஞ்சமபுடத் 360 

ஆயது காலை 

தனனில்74 ஆரும் வியப்புறும் 214 
ஆடாநின்றான் 222 

ஆயது காலை தன்னின் ஆர்க்கின் றதொர் 170 ) 
ஆடிய தானை மன் 224 

ஆயது காலையில் 

146 ஆர்க்கின் றுழி 196 
ஆடியல் கொண்ட 304 ஆயது துணிவாக் 303 | ஆர்த்த ஓசையால் 257 
ஆடியல் தானையா 216 ஆயது நிகழ்வுழி ! 4 

ஆர்த்த காலையில் 38 
ஆடியல் யானைக 82 

ஆயது போழ்தினில் 347 ஆர்த்தடரும் வேலை 180 
ஆடுறு சமரிடை 48 ஆயதோர் காலை 116 ஆர்த்த தேர்த்தொகு 13 
ஆடுறு பசியினோர் 322 ஆயவர் விரைந்து 13 

ஆர்த்தவன் விடுங் 275 
ஆடுறு மங்கையர் 48 ஆயவழிப்படும் 325 

ஆர்த்த வோசை 

277 
ஆட்டித் தீம்பயன் 343 

4 த்தனர் அவுணர் 118 
ஆட்படு நெறியிற் 307 ஆயிரங்கணை 

த்தனர் எழுந்து 309 
ஆண்டகைக் குமரன் 12 ஆயிடை அவுணன் ஆர்த்தனர் தம்முன் 267 
ஆண்டகை முருகன 264 ஆயிடை முருகவே 281 நர்த்தனன் அது 

24 
ஆண்டகை மூரலொ 213 ஆயிரகோடி காமர் 301 ஆர்த்தார் கிடைத் 188 
ஆண்டகை மைந்த 267 ஆயிரகோடி கோடி 40 ஆர்த்திடு கரிபரி 121 
ஆண்டகை வரம்பு 237 ஆயிரகோடி நால 242 ஆர்த்திடு காளைச் 252 
ஆண்டகைவீரர்கள 159 ஆயிரகோடி யொ 234 ) ர்த்திடு கின்ற 282 
ஆண்டது காலை தன் 293 ஆயிரங்கணை அம்பு 192 ஆர்த்திடு சண்டிகை 152 
ஆண்டது புரிந்தபின் 5 

தூண் 37 

அத்திடு பேரொலி 70 
ஆண்டது வினவுரு 292 ஆயிரஞ்சரத் 

ஆர்த்திடும் எல்லையி 151 
ஆண்டது வேலையில் 74 ஆயிரஞ்சியை ஒரு 235 

த்து விறல்வால் 276 
ஆண்டவ் வெல்லை 184 ஆயிர மறையுண 125 ஆர்ப்பாய் உற்ற 

236 
ஆண்டி யோசனை 

87 ஆயிரமான அகல ப 11 ஆர்ப்பெடுத்தலும் 68 
ஆண்டு செனனெறி 271 ஆயிரமுடியின் 23. ஆலவெம்பணி 105 
ஆண்டு போன அவு 138 ஆயிரம்பதினாயிரம் 104 
ஆவகைஉவகை 287 
ஆண்டேவரும் 71 ஆயிரம் மலர் அம்பு 352 ஆவணம் அனந்தம் 177 
ஆண்டை உக்கிரன் 58 ஆயிரம் வெள்ளமர 240 ஆவதாகிய அண் 342 

ண்மையின் மேல 153 ஆயிரம் வெள்ளம் 131 ஆவதுன்னி என் 139 
ஆதலாலியான 

194 ஆயின காலை தன்னி 282 ஆவதொர் பாசறை 211 
ஆதலால் இனிநீர் 51 ஆயின காலையில் 218 

ஆவதோர்காலை அகி 292 
ஆதலால் இனிப் 9 ஆயின பல்லியல் 220 ஆவதோர்காலை அரி 261 
ஆதலால் ஈசன்தன் 127 ஆய்ந்து வாளியொ 298 ஆவதோர் பொழுதி 319 
ஆதவன் தன்பகை 48 ஆரஞர் மூழ்கியும் 325 

ஆவா தமியேன் 165 
ஆதிதந்த அறுமுகத் 191 ஆரண முழங் 319 ஆவியே கண்ணே 202 
ஆதி தந்தருளும் 

228 ஆரண முனிவர்தா 331 ஆழி சூழ்மகேந்திர 108 
ஆதிநாயகன் விட் 28 : 3 

ஆரணன் தனை 

185 ஆழி பூண்டிடும் 78 
ஆதிமைந்தன் 116 

ஆரணன் படை 

107 ஆழிமா லயன் 34 ] 
ஆமயம் முதலிய 16 ஆரழற் சினத் 249 ஆழிமால் கடல்பு 246 
5.3 ஆரழற் பெயர் 

21 ஆழிய தெண்டிரை 6 
ஆயகாலை அயன் 284 ஆரழன் முகத்தவன் 223 ஆழியான் வேதன் 311 
ஆயகாலை அழிந்து 191 ஆரழிந்தன ஆழி 192 ஆழியில் அமுதம் 330 
ஆயகாலை அறுமுக 275 ஆரறுக்குஞ் சகட 40 ஆழியை யொத்து 211 
ஆயகாலையில் ஆட 13 : ஆராரும் வியக்குந் 149 ஆழ்ந்திடு சோரியன் 74 
ஆயகாலையில்எந்தை115 ஆரியன் தனது 118 ஆளரி அகாயவீரன் 225 


ஆம்பரிசு கூற 


380 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


ங்கிது 


ஆளரிக் குடன் 68 ஆனதொர்பொழுதி 327 இந்தவாறிவர் அங்கி311 
ஆளரிதன் முன்னி 276 ஆனதொர்போரணி 11 இந்தவாறிவர்பட்டி 26 
ஆளி யாயிரம் பூண் 134 ஆனபான்மைசேர் 77 

இந்தவேலை இடர்ப் 138 
ஆளையாள் கொண் 20 ஆனபெற்றிகண் 59 ) 

இந்திர குமரன் தன் 243 
ஆறார் சென்னிப் 297 ஆனபோழ்தினில் 39 

இந்திர ஞாலந்தன் 287 
ஆறிருதடந்தோள் 281 ஆனவியல் பெய்த 52 இந்திரன் அனையகா 354 
ஆறுட்பட்ட ஐயிரு 161 ஆனனம் ஆறுள 267 

இந்திரன் அனையகா 295 
ஆறுநாலு வெம்பகழி 37 ஆன்றபொன் நகரில் 111 இந்திரன் இயற்கை 356 
ஆறுமாமுகத்துவள் 237 இகல் கடந்திடு 38 

இந்திரன் இனையத 264 
ஆறுமாமுகத்தெம் 295 இகழுவர் முனிவர் 195 இந்திரன் கவரி 237 
ஆறு மாமுகப்பிரா 174 இகழ்ந்தவர்உரத்தி 153 இந்திரன் தனி 83 
ஆற்றலந்தடந்தேரி 135 ங்கிதுபொழுதன் 178 இந்திராதியர் 57 
ஆற்றலிற்குறைவில் 230 

இது போலப் 

21 

இந்திரைக்கு நிகர் 204 
ஆற்றலின்றாகியே 74 இங்கிவர்பூதவெள் 3 இந்நிகழ்வுற்றிட 318 
ஆற்றல் மிக்குறு 131 இங்கிவன் நின்றிட 242 இந்நிலை அவுணர்கா 284 
ஆற்றல் மேதகும் 248 இங்கிவை ஆடவர் 350 இப்பகல்வந்து வீர 12 : 9 
ஆற்றல்மைந்தரை 186 இங்குன் முலைநேர் 3:36 ; இப்படி சிலநாள் ஏக 354 
ஆற்றல் விட்டனை 1300 இங்கென துயிர்போ 3(12 இப்படி முகமாறுள்ள 2 
ஆற்றான் மற்றிவ் 236 இசையுறுதமரெலா172 இப்பான்மையதா 168 
ஆற்றிடு கின்றகால 281 இடனுறு குறிஞ்சி 31 !) இம்பரின் மலைந்தசூ 281 
ஆற்றிடு தருமம் நீத் 176 இடிகாலுறமுகிலா 14 ; இம்பரின் முன்னுற 160 
ஆன காலை அரிமுகன் 57 இடித்தார்தேரினை 119 இம்முறைஉருவநல் 107 
ஆனகாலை அரியயன் 343 இடித்தென இமை 152 இம்மெனச்சூர் மகன் 46 
ஆன காலைபதினாயிர 11 இடித்தெனஎனகை 178 

இயற்படுதவமுனி 361 
ஆனகாலையில் அங்கி 142 இடிந்தன சரிந்த 300 ) இரணியனஎனும் 132 
ஆனகாலையில் அரிமு.28!} இடிந்தனர் ஆகியே 179 இரதமொ ராயிரம் 54 
இடையிடை கால் 328 இரதம் இற்றன 

26 
ஆயிடை 163 இணை அறு முருகன் 74 இரவி செல்லுமுன் 50 
ஒற்றர் 258 

எல் சூர்மகன் 103 இரவிதன் பகைஞன் 12 
சூரபன் 78 இத்தனமை மன்ன 2500 இரவியை முனிந் 108 
நன்றென 8 இத்தன்மைமைந்தர் 336 இரவிவந்துதயவெற் ) 
வந்து 185 இத்தன்மையில் அவு 299 இரவிவந் துற்றுழி 94 
வீரகோ 32 

156 இரவிவானவன் 28 
66 

115 இராயிரவெள்ளமா 262 
( 8 

த்திறந் திரிந்த 280 | இரிகின்ற பூதர் 29 
ஆன காலையிற் பூதர் 89 எத்திறமடங்கல்வீ 225 இரிந்த தானவர் 115 
ஆன சிற்சில 25 ) த்திறமதுவினை 

338 இரிந்திடு பூதவீர 

41 
பனதொரவுண 

263 த்திறம் அரிமுகன் 233 இருக்க மைந்தன் 277 
ஆனதொரெல் - அ 270 த்திறம் அவுணர் 294 இருங் கனத்தரை 111 
னதொரெல் - அர 90 த்திறம் இந்திரன் 362 இருதலை அயில்வே 253 

தொர்காலையில் 21+ த்திறம் இளையவ 231 இருதிறப்படைகள் 238 
ஆனதொர்கா - அடை 18 த்திறம் நிகழ்ந்திட 240 இருநெடு விசும்பிற் 332 
ஆனதொர்கா அத . 17 இத்திறம் பொருத 296 இருந்த மாயை 115 
ஆனதொர்கோபுரம் 88 இத்திறம் யோகினி 154 இருந்தனன் ஒருபு 125 
ஆனதொல்பெரு 199 இத்துணை வேலையில் 47 இருந்திடு பாலனை 17 
ஆனதோர்காலை தன் 285 இந்தவா றவன் 86 இருந்திறலோன் 180 
ஆனதொர்செயல் 24 இந்த வாறிரு 189 இருபெரும்படையு 14 


. 


அறுமு 314 


: 


. 


காண 


வீரமா 
வீராந் 


| 


இன்னமொன்றுரை 127 
செய்யுள் முதற் குறிப்பகராதி 

881 
இருப்பினில் நாகர் 300 னைத்தி யாவும் 353 ஈண்டு பூதரெறி 87 
இருளுறுமிடற்றினன் 9 னைய காலையில் 349 ஈண்டுபூதரொடியா 15 
இருள்நிறவிசும்பி 361 இனைய கொள்கை 104 ஈண்டே எமருக்கிடர் 310 
இலகு வெய்யவன் . 79 இனைய தன்மைகள் 343 ஈண்டை மாநிதி 327 
லக்கத்தவர் எதிர் 170 இனையதன்மையால்257 

னையதன்மையால் 257 ஈதிவர் புரிந்ததேல் 2000 
இலக்கத்துடன் எண் 43 இனைய தன்மையால் ( 14 ஈது தன் புந்தி 194 
லக்கரும்எண்மரு 289 இனைய தன்மையினி 17 ஈரறு கதிர்களும் 340 
லக்கரும்நடுங்கி 229 | இனைய வெல்லையில் 30 ஈரும்வேல்முருகன் 15 
லக்கர் நடுங்கினர் 82 இனையன வியந்து 42 ஈவதே முறையா 

341 
லக்கர் விட்டிடு 

31 இன றியான் சென் 112 

ஈறில வென்றும் 357 
இலக்க வீரரும் 101 | 

இன்றுகாறவுணரா 21 ! ) ஈறிலாதமர் 285 
லை பிறங்கிய 40 ன்று நென்னலின் 110 

ஈறு செய்தில 217 
இலையயில் தோமரம் ! ) இன்ன தன்மை இய 97 

ன்ன தன்மைஇய 97 உக்கிரன் இனையன 160 
இழைத்திட அதனை 144 இன்ன தன்மைகள் 342 உடம்பிடி புரையும் 882 
இவனுடன் சமரின் 14 இன்ன தன்மையதா 34 உடல்சினமோடுசூ 29 !) 
இவ்வகை அயில்வேல் 4 

ன்ன தன்மையால் 290 உடல்சினவசனிதன் 7 
இவ்வகை அருளியே 151 இன்ன தனமை - இரு198 உடைதலும் அவுண 144 
இவ்வகை அவசமாய் 53 இன்ன தன்மை ஈரிரு 298 உடைப்பெரும் பட 272 
இவ்வகை அவுணர் 2211 இன்ன தன்மை- ஏர் 335 உடைய தொல்விரல் 200 
இவ்வகை சிறிது 109 இன்ன தேயிதற் 104 | உட்டெளி வில்லா 334 
இவ்வகை சேனைகள் 21 ] இன்ன பண்பினாற் 317 உட்டெளிவுற்றோர் 280 
இவ்வகை தாதைகூ 187 இன்னமும் முனிவர் 75 உண்டிக் கடனும் 256 
இவ்வகைதானைகள் 2651 

உண்டுபோர்என்னி 255 
இவ்வகை துஞ்சினர் 151) இனனல் இத்திற 11 : 3 உண்ணாடிய மாயை 141 
இவ்வகை நிகழ்ந்திட 8 ) இன்ன வாரகம் 

உண்ணிலாமாயை 283 
இவ்வகை பூசை 

347 இனன வெல்லையில் 340 ; உண்ணேயமதாம் 16 : 5 
இவ்வகை மன்றல் 346 இன்ன வேலையின் 1613 உதைக்க வெய்யவ 56 
இவ்வகை மாறுகொ 5.5 இன்னணம் இந்த 12 உந்தி நிரப்புறும் 288 
இவ்வகை யுரைத்து 286 இன்னன சனங்கள் 331 உந்துகோலையொ 248 
இவ்வரைநிகழ்ந்தன 241 இன்னினிக்கணம 1.54 | உந்தும் பகழி 

245 
இவ்வா றமர் புரிகின 171 ) இன்னுமோர் ஊழி 187 உமையும் ஈசனும் 348 
இவ்விடை ஒன்னல 46 ஈங்கிது வினவியே 241 உய்குறு கணத்தின் 244 
ழிந்து மால்வரை ( 10 ) ஈங்கித் தலைமையின் 351 

ஈங்கித் தலைமையின் 351 உய்க்குங் காலத்து 298 
ழைத்தமாயையா 37 ஈங்கிவன் ஒருமகன் 246 உயக்குஞ் சுடர் 182 
இறந்தனன் பொரு 110 ஈங்கெமர் தமையும் 243 ! உய்த்த தேரின் 12 
இறந்திட வரினும் 187 ஈசன் மாப்படை 25 ! | உய்த்தலும் அவுண 144 
இறுதியாகிய 130 

ஈசன் மாப்படைவரு 58 உய்த்தலும் அனைய 223 
இறுதியும் எய்தான் 128 ஈசன் விட்ட குமரன் 37 உய்த்தவாளிகள் 65 
இறுதியும் முதலும் 301 ஈடிலாத தொரெழுப் 86 உய்த்தவாளி நூறா 37 
இறைத்தொழில் 281 ஈடுறுஞ்சமர் 88 உய்த்தவேல் அவன் 61 
இற்றகாலை இருங்க138 ஈடுற்றிடுசம 288 உய்த்திடுகின்றகால 262 
இற்ற நின் பெரும் 75 ஈட்டுறு பூதரிருங் 239 உய்ந்திவர்யாவரும் 288 
இற்றுழி அவுணர்கள் 73 ஈண்டிது நிகழ்ந்த 314 உய்ப்பதொருபடை 230 
இற்றெலாம் அளக்கர் 7 ஈண்டிவன் நமர்கள் 174 உரகமும்மடங்கலு 319 
இற்றொழிந்திடு 35 ஈண்டுசீர்த்தி 137 உரங்குறைபோழ் 318 
இனியதன் றுணைவர் 110 ஈண்டுதானவர் 90 உரங்கொள்பாரிடர் 189 
இனைத்தியல்கின்ற 354 ஈண்டுநின்புடை 83 உரத்த கந்திகள் 12 


| 


882 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


உரத்திற்புகுநெடு 196 ஊழி புகுந்துழி 124 

எண்டகுஞ் சம்புடம் 360 
உரந்துணிக்குங்கவ 40 

ஊழியின் முதல்வன் 280 எண்படும் அரிமுக 232 
உரமிகும் இலக்கரு 166 ஊழியும்உலையாப்பூ 7 எண்மர் இலக்கர்கள் 213 
உரமுதல் ஐந்தில் 360 ஊழியான் மதலை 13 

எண்மைகொள்தத் 358 
உரற்றியகண மழை 261 ஊறிய குருதியன் 218 

எதிரதாய் வரு 

541 
உருவும் வண்ணமும் 355 ஊறிலாத் தன்மை 227 எதிராகிய பூதரை 147 
உரைத்த காலையின் 291 

ஊறேற்றிடு 72 எதிரிலாமையால் 181 
உரைத்திவைமாயவ J5 ஊனீத்திடு 

72 

எதிர்கின்றனர்பூதர் | 68 
உரைத்துளார்க்கு 274 ஊனோடாவிக்கின 161 

எதிர்ந்தனர் பூதர் 143 
உலகருள் காரணன் 348 

எங்கள் நாதன ஏவி 275 திர்புகுந்தவன் 61 
உலகத்தின் மேற்படு 31 எங்கள் நாயகமாயு 243 எதிர்புகுந்தவன் வண 67 
உலந்தனன் அசமுக 21 எங்களால் வரும் 57 எதிர் புகுந்திடலும் 85 
உலவை மாப்படை 104 

எங்குமாகி இருந்திடு IS திர் புகுந்திடும் 343 
உ.வமை நீங்கிய 

34 | எச்சமில்சேனையும் 177 எந்திரித்த இருக்கை 230 
உவாவின் மாதுடன் 351 ) , எஞ்சலில் அருச்ச 315 எந்தை கேள் மல 362 
உழையுடைக்கற்பி 196 எஞ்சலில் அவுணர் 75 எந்தைக் கிளையான் 165 
உளைக்குங்கணைகள் 257 எஞ்சலில் சூரன் 25 

எந்தைதன்மாப்ப 82 
உள்ளடி வரைகள் 300 | எஞ்சலின்றியே 192 எந்தை நீ இவண் 2849 
உள்ளம் நொந்து 272 எஞ்சல் இல்லதோர் ( 0 ) எந்தையுமை தேர்ந் 315 
உறுகின்ற சூலப்பட 223 எடுத்த கார்முகம் 3.3 

எமது வீரமாமகேந்தி 69 
-றுகின்றதொர் 72 எடுத்த பொனமூடி 34 எப்புவனங்களும் 121 
உறுதி ஒன்றினி 

எடுத்தனன சிலவர் 22 ) எமரிருக்குறு 234 
உறுதியாவதுரைக் ( 3 ) 

எடுத்தனன் சிலையும் 5 ! எம்மையாளுடை + ச 58 
றுத்தலேநெருக்க 359 எடுத்தனன மாற்றல ( எய்யுந் தொழி லுக்க 28 
உறுபடை உழப்பி 228 எடுத்து மால் வரை ( 1 ) எரி நடுங்கி 114 
உறுபடை சுற்றன் 281 ; 

எடுத்து வேழநிரை 5 எரிந்தன சில்லிடை 121 
உறைகழித்துவாள் (12 எடுத்திடும் வில் 1 { 12 எரிந்தன நிலனும் 107 
உறைதரும் அளியன் 243 

எட்டாசையுளோர் 14 ) எரிந்திடு கனல் 159 
உறையுமவ்வெல்லை 322 எட்டுட ) இரண்டு 152 எரிமுகன் அவ்வி 155 
உற்றகாலைதனில் 15 எட்டு வீரரும் 

16 

எருத்தமேல் இடிக் 332 
உற்ற துணை நீஎன் 250 | எட்டுள திசையில் 183 எல்லார் கதிரைச் 27 
உற்றதோரெக்கம் 67 எண்கெழு பூதரை 24 ) எல்லே உனை நம் 165 
உற்றிலன் அறுமுக 91 | எண்கையும் ஒருகை 1.533 எல்லை தன்னை 98 
உற்றுளார் தமக்கு 5 | எண்டகுந்திறல் 

11 

எல்லை மற்றனைய 849 
உ.னது நண்பனால் 326 | எண்டருங் கணத்தலை (1) எல் 

ல் 93 
உன்னலோடும் 139 | எண்டருங் கடல் 107 எல்லை யனனதின் 349 
உன்னற்கரிதாகி 344 எண்டரும் இனைய எல்லையில் ஆற்றல் 263 
உன்னானைக்கஞ்சி 2011 எண்டான வருக் எல்லோன் றனை 

299 
உன்னிய மேலவன் 356 எண்டிசை சூழும் 279 எவ்வெவர்க்கும் இ 56 
உன்னுடைவன்மை 228 டிசை மேதினி 212 எவ்வெவர்க்கும்மே 310 
உன்னுடைவன்மை 153 எண்டிசை யாற்று 327 எழில் செறிந்த 

12 
உன்னும் பொழுதத் 251 எண்டொகைபெற் 128 எழுக்கொண்டவர்த 169 
ஊட்டியநறும்புகை 34 ) எண்ணமில் தொல் 210 எழுதருகின்றவர் 350 
ஊர்திய திறந்துவீழ 294 எண்ணமில் படைக் 158 எழுதிறத்தரும் 164 
ஊர்ந்திடும்ஊர்த்தி 288 எண்ணிலாஅவுணர் 301 எழுந்த தானவர் 13 
ஊழிக்காலினை 106 எண்ணிலாவெள்ள 177 எழுந்தன அனிகாவெ 3 
ஊழிநாளினும் 105 எண்ணில் பல்கோடி 102 எழுந்தான்வயப்புலி 287 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


383 


என் 

னா இரங்கி 


என்னா 


| 


எழுந்து நின்றிடும் 112 

என்றார் பூதர் 

219 என்னலும் இறைஞ் 278 
எழுந்து முன்னுறும் 341 என்றிங்கிவை 148 என்னலு உளத்திர் 295 
எழுவிற்கொல்லும் 221 என்றிங்குரைசெய் 222 என்னலும் எந்தை 294 
எழுவின் நீள்கதை 190 என்றிடலும் அம்பி 324 என்னலும் ஒற்றர் 206 
எழுவகைப்படு 

எனறிடலும்நன்றே 33 என்னலும் நகைத் 237 
எள்ளல் செய்தெனை 184 என்றிடு காளியோ 151 என்னலும் விழுமி 13 
எள்ளுதற் கரிய என்றிடும் வீரன் 70 என்னலோடும் 810 
எறித்தருசுடர்வேல் 115 / என்றிது புகல்கின் 25 என்னவித்தகைய 308 
றித்த சூலம் 152 என்றிதை அறிமுக 228 என்னா இயம்பி 310 
எறித்தருஞ் சுடர் ( 17 | 

என்றியம்புதலும் 85 

202 
எழிந்தகாலையில் இற் ) என்றிவைஉரைத்து 71 என்னா எதிரா 148 
றிந்தகாலையில்வி 173 | 

எனறி வைகுமர 

353 

னா ஒருசூள் 188 
எறித்த சென்னியு ( 13 என்றிவை கூறியே 10 என்னாயகன் அவ் 254 
ஏறிந்தன பல்லியம் 214 

என்றிவைசூர் முதல் !9 எனனாவசுரன் 72 
றிந்தானெடுத்தது 182 ! என்றிவை பற்பல 18 என்னா விசைத்திடு 148 
எறிந்திகு படைகளு 156 என்றிவை பன்னி 205 எனனினும் இங்கி 18 
எறிந்திடு வரைகள் 220 என்றிவைபுகறலும் 1617 என்னுடை மைந்தர் 227 
எறிபடையாவையு 269 என்றிவைபோல்வ 18 என்னுந் துணையில் 328 
எறியும் எல்லையில் 3.5 என்றிவை மனத்தி 294 என்னு மாத்திரத் 37 
எறியும் வெய்யவன் 30 ) என்றிவைவள்ளலும் 47 எனனு மாற்றங்கள் 162 
எறிவர் பல்படையும் S ( ) என்றினைய நால 31.5 என்னுமுன் வெகுண் 76 
எற்ற வெய்யவன 

120 எனறின் பகைஞன் 28 என்னும் எல்லையில் 258 
எற்றின பரையின் 143 

எனறினைன பன 165 என்னும் மாற்றங் 234 
எற்று தண்டினை 59 | என்று கனகள் 

312 

என்னும் வேலையில் 112 
எனபது கேட்டலும் 92 என்று காசிபன் 84 என்னை அங்கவன் 84 
என்பது விளம்பியே 47 

என்று கூறியே 132 என்னிவை உரைத் 188 
என்றகாலையில் அங் > ! எறுகைதொழுத 208 என்னை எய்தும் 139 
என்றகாலையில் வீர 37 என்று சிந்தை தனில் 11 என்னையோஎன்ற 255 
என்றகாலையின் எழு 13 என்று திகழ்வெற் 245 என்னொடேதோன் 837 
என்ற சுரேசன் 

140 என்னொடே பொரற் 82 
என்றதோர்மாற்றங் 22 

6 று நாரத 

114 ஏகநாயகனாம் 5 
என்றலும் அனையகோ 7 எ . அபற்பல சூழ்ச்சி 84 ஏகினார்க்கவ்விரும் 335 
என்றலுஞ் சயந்தன் 3 ; எ று பற்பல நய 113 ஏகுந் தொழில் 141 
என்ற சொல் இறுக் 244 ! என்று மாயவள் 285 ஏகும் வார்கணை 62 
என்ற மாத்திரைச் 31 1 ! என்று மூவிரு 199 ஏடவிழ் அலங்கல் 802 
என்ற மாற்றம் 95 | எ றுரை செய்கா 315 ஏண் கொண்டசிவன் 44 
என்றலும் அருள் 354 என்று வீரனோதிடுத 69 ஏதமில் அமரர் 302 
என்றலும் உக்கிரன் 160 எனன அனனது 113 ஏதமில் அரிமுகத் 240 
என்றலுந் தூதுவன் 321 எனன இத்திறங் 227 | ஏதிலானொடுங் 235 
என்றலுந்தொழுதா 51) என்னத் தன தண் 258 ஏந்தலம் புயலினை 382 
என்றலும் முருகவே 319 எனன நான்முகன் 

எனன நான்முகன் 58 ஏந்திழை மகளிர் 334 
என்றலும் முறுவல் 152 | எனன லும் அதனை 251 ஏமகூடமெனப் 98 
என்றலும் வினவியே 93 ! என்ன லு முறுவல் 261 ! ஏமஞ் சான்றிடு 857 
என்றலும் வீரன் 213 என்னலும் அன்ன 825 / ஏமரு கலாப மஞ் 329 
என்ற லோடும் 

192 என்ன லும் அரிய 241 ஏமுற உலகடும் 127 
என்றனன் படரும் 237 என்னலும் அவுணர் 207 ஏமுறும் அவுணர் 175 
எனறாங்கிசைப்ப 313 என்ன லும் இகல் 23 ஏயதாகிய 

108 


| 


என்று தூத 


384 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


ஓடிய வேலை 


70 


ஏயமஞ்ஞையின் 343 ஐயம் எய்தலிர் 285 ஒன்றொருபயன் றனை 128 
ஏயிது தன்மையின் 207 ஐயன துங்காரத்தா 253 ஒன்றொரு மாயை 194 
ஏயிரும் பரிசினர் 10 ஐயன் மருத்தினை 268 ஒன்றோருமுதல்வனா302 
ஏயின மஞ்ஞைரின் 320 ஐயன்விடுவாளிகளை 275 ஒன்னலர் தன்மைபூ 127 
ஏயுறு பரிசனம் 

338 ஐயன்விடு வெஞ்சர 10 ! ஒன்னலர் பொருட் 302 
ஏயுற்றவை 71 ஐயிரு திசையினும் 328 ஒன்னலர் மீதின் 268 
ஏயெனச் செறுநர் 111 ஐவகைப் படைகள் 283 ஒன்னலன் தனது 253 
ஏயெனப் பகரும் 3 

ஒடிந்த தேர்கள் 

189 ஒன்னார் சிறையை 201 
ஏயென முருகன் 304 ஒட்டலர் குழுவினு 166 ஓகையால் அண்ட 311 
ஏரகன் மணந்தன 328 ஒட்டலர் நமையினி 121 ஓங்கல் இனங்கள் 21 . 
ஏலக்காவின் மாக் 336 ஒட்டலன்றொட 250 

ஓர்ங்கல் வாகுடை 

33 
ஏவலின் இயன்றன 320 ஒட்டிப் போர்செய் 236 ஓங்கிய செனனி 288 
ஏவலோடும் எரிதழ 277 ஓட்டு விக்கிரமமே 360 ஓசனை நூறு நீங்கி 1600 
ஏவிய அப்படை 121 ஒண்டுளிப்படு 248 ஓடியது கண்டனன் /// 
ஏவிய எல்லையில் 

229 ஒப்பறு செறுநர் 96 
ஏவிய தண்டினை 229 ஒப்பிலா ஒருவேற் 330 ஓடினர் தம்மையும் 218 
ஏவிய நோன்கணை 179 ஒப்புக்கொண்டிடா 247 ஓடினான் கொல்லோ 237 
ஏவினான் எனை 

98 ஒய்யெனச்சுரரோ 138 ஓடு தேரின் உவா 97 
ஏமுட்பட்ட 297 ஒய்யெனச்சென்றுரு 57 ஒடுற்றன குருதிப் 145 
ஏழு நேமியும் இ 259 ஓராயிர நூறுதென 305 ஓத அன்னலன் 226 
ஏழு நேமியும் எறிந் 78 ஒரு கணப்பொழுதி 175 ஓதக்கடல்போல் 55 
ஏழெனப்படுபகழி 67 ஒருங்குற வீரர்கள் 147 ஓத வெங்கடல் 
ஏழெனுங் கடல் 167 ஒருசார்விடமென 299 ஓதியாகியும் உண 285 
ஏறிய தேர்களும் 269 ஒருதனிக்கரத்தால் 2.4 ஓரண்டத்தவுணர் 263 
றினர் வெற்பின் 338 ஒருத்தனையாகியே 242 ஓராயிர வெள்ளம் 14 ! 
ஏறுசீர் இந்திரன் 352 ஒருமுயல் முழுமதி 340 ஓராயிரம் வாளிக 251) 
ஏறு சேவகத் 

77 ஒருவரும் உளத்தினு 90 ஓர்ந்திலை இத்திறம் 91 
ஏறு தேசந்தொறு 359 ஒருவரே எம்மை 263 ஓலமிட்டுலக 
ஏறு தேரழிந்திடுத 235 ஒலிகழல் மேலவன 120 

ஓவருந்தவம் இயற் 356 
ஏறும் எல்லையில் 99 ஒல்லையின் அவன் 25 

ஓவருந்தன்மையால் 95 
107 ஒழிந்த சாரதத் 60 ஓவறுசீர்க்கருவூரி 326 
ஏற்ற சாரதர் 20 ஒளித்திடுகின்ற 244 

ஓவாத தெங்கின் 336 
ஏற்ற தானையை 132 ஒற்றரை நோக்கி 123 ஓவா இயல்புரி 298 
ஏற்றதோர் சிலை 185 சபர் இவ்வகை 123 

கங்கமுற்றன 

248 
ஏற்ற பல் படை 174 ஒற்றன துரையைக் 237 கங்குலின் எழுந்தகா 304 
ஏற்றமாகும் இலக்க 26 ஒற்றனை விடுத்து 129 கங்குலின் மேனியர் 101 
ஏற்றமில் சுவர்க்க 306 ஒற்றன் இத்திறம் 98 கங்குலுந் தாரகா 315 
ஏற்றனன் இகலும் 23 ஒற்றென முன்னம் 301 கங்குலென் றுரைபெ 94 
ஏற்றிகல் புரிந்திடு 176 ஒற்றென வந்துநம் 92 கங்குல் போந்திடு 50 
ஏற்றிகல் புரியும் 195 ஒற்றைச் செவ்வே 297 கங்கை அன்னதோர் 114 
ஏற்று நேர்வரு 34 ஒன்பதோடிலக்கவீரர் 5 கங்கைதன்புதல்வன் 128 
மற்றெதிர்ந்திடு 68 ஒன்றாமுதலோன் 43 கடந்திகழ் கரிதேர் 52 
ஏற்றெதிர்ந்திடும் 198 ஒன்றிய துணைவர் 161 கடம்பமர் கண்ணி 243 
ஐந்திருதலையுடை 216 ஒன்றினி யளிப்பது 315 கடிகொற்வார்கணை 59 
ஐந்துநான்குடைய 11 ஒன்று தொட்டிடிற் 247 கடிதாய்வருகாலொ 190 
ஐயகேள் அமரரெ 295 ஒன்றே வரிவில் 27 கடிது சென்றசுரேந்தி 59 
ஐயகேள் உனது 108 ஒன்றொரு படையில் 148 கடிமலர்மேலவன் 127 


112 


ஏறு வெம்பரி 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


885 


கட்டுசெஞ்சடை 126 கந்தன்மொழிவான 278 கலையகல் அல்குலார் 882 
கட்புலன் 

நாசி 210 கந்துகத்தொகை 11 கல்லகத் தொகுதிக 219 
கணங்கொள்வோ 346 கந்துகவிசயமான் 281 கல்லருவி தூங்கு 824 
கணவன தன் பிழை 330 கமல மேலுறை 76 கல்லும் தருவும் 

180 
கண்டகன் சாய்த 23 கயப்பொருப்பினை 77 கல்லுயர்பொருப்பி 345 
கண்டகன் படை 290 கயமலர்குவளையிற் 338 கல்லென இரங்குயே 3 
கண்டங்கது கனல் 149 கயலுறழ்விழியுடை 321 சுழற்கரங்கிய 87 
கண்டதோர்சிகரி 87 

கயற்புரை நோக்கு 349 கழிந்தன தானைகள் 120 
கண்டநிலனும் 135 கயிரவநிறத்தபூங் 10 கழியுண்ட உவரிக் 338 
கண்டமும்மொய்ம் 172 கரக்கின் றவன் விடு 182 கவடுபட்டிடும் 31 
கண்டலும் எயிற்றி 117 கரங்களை அடுத்தன 172 களனெனப்படு 105 
கண்ட வானவர் 103 கரங்கள் பன்னி ரண் 129 களித்தவன்மடியுறு 240 
கண்டனன் இதனை 8 கரங்கெழுபுயப்பொ 23 களித்தனர்மகிழ்ந்து 208 
கண்டனள் மதலை 322 கரங்கொடுசேவன் 153 களைந்தனன் பழைய 209 
கண்டனன் அனைய 238 கரங்கொடுபெரும்ப 19 கள்ளலம்புற்றதண் 3 
கண்டனன் ஆங்க 179 கரங்கொள்வில்லொ 63 கறங்கினம்போல்வ 279 
கண்டனன் தொழு 314 கரண்டமதான 226 கறங்கு சிந்தனைச் 128 
கண்டனன் விசயனா 173 கரதலத்தெடுத்திடு 172 கறுத்திடுகின்றதொ 81 
கண்டனன் விழிகள் 160 கரத்திற்கொல்லுஞ்221 கறுத்திடு பலகைவ 328 
கண்டார் அன்னது 119 கரந்தை சூடுவான் 163 கறுத்திடுவீரன் 
கண்டான துவருகி 136 கரம்படரும்கவிகை 134 கறுத்தினி வல்லையி 154 
கண்டான் இதுவிண் 251 

துவின் 251 கரம்புகுந்திடுங் 67 கறையடித் தந்தி 294 
கண்டிடுமுருகவேள் 293 கரவனவிடுநெடு 145 கற்பகவல்லி அன்னா 330 
கண்டுக்கிரனாகிய 29 கரிந்திடு மாமுகில் 102 கற்பொழிந்தன 107 
கண்டு சிந்தை 276 கரிந்திடு மேனியும் 97 

| 

கற்றையங்கதிர்வே 244 
கண்டு சீறியோர் 291 கரியினும்பரியினுங் 156 கற்றைவர் சடைக் 191 
கண்டு தீயவன் 

77 கரியின் முகத்துணை 299 கனன்முகன் இனைய 154 
கண்டு தேறினன் 163 கருங்கடல் சூழ்புவி 361 கனையிருள்உருவினை 28 
கண்டு மற்றதை 

272 கருணை கொண்டிரு 129 கன்றிய கற்புடைக் 153 
கண்டுளான் நனி 

85 

கருணை கொள் விழி 300 கன்றொடு பிடிகள் 382 
கண்டைகெழுதாரி 180 கருணையங்கடலாகி 314 கன்னலொன் - தன் 42 
கண்ணகல் தடந்தேர் 52 கருதியான்உண்டிடு887 கன்னலொன் - யில் 207 
கண்ணகன படை 259 

கருத்திலன்னவன் 

4 கன்னிறை அழித்த 52 
கண்ணனாதிக் கடவு 344 | கருத்தில் நல்ல றங் 181 கன்னின் றமொய்ம் 328 
கண்ணுதல் உனக்கு 243 கருந்தேன் மொய்த் 205 கன்னெடுந்தாரை 888 
கண்ணுதல் முதல்வ 243 கருமணிவரைபுரை 231 காசறை விரவிய 839 
கண்ணுறுப்படையை 177 | கருமுகிற் கணம் 123 காசினி அதனிடை 159 
கதமறுக்கும் 40 | கருமுகிற் புரை 

197 காசினி எரிகிளர் 223 
கதித்திடு முனிவரர் 127 கருவந் தெய்தும் 222 காகினி வியத்தகு 855 
கதிபடர்கின்ற 286 கருவாயுறுகின்ற 140 காடி யிழந்து 20 
கதிரும்கனல் வெம் 190 கரைகள் பட்டென 247 காட்டகவெயினர்த 819 
கந்தக்கடவுள் 323 கரையறு தானவர் 18 காட்புடைச்சிலை 228 
கந்தனாம் ஒருவனைக் 208 கரையிலாவமர் 15 காணப்பட்டான் 887 
கந்தனை அருள்புரி 128 கலகல மிழற்றுநோ 3 காணாவது மூவாயி 169 
கந்தனைவிறல்கொ 10 கலக்கிக்தடமலர் 170 காணாவலமருவானி 188 
கந்தெனொடரிமுகன் 241 | கலங்கல் கொண்டிடு 314 காணா வெய்யோன் 207 
கந்தன் இம்மொழி 313 | கலந்தானொடு சிலை 181 காண்டகுநுதல்விழி 73 

25 


3 


388 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


காமரு சிகரியில் 


காண்டகும் புலனொ 357 காற்றென அண்டக 267 குன்றினை எறிந்த 253 
காண்டியீ துசூரனூர் 4 

கானக் களிவரி 

181 குன்று கொண்ட 80 
காண்டொறும்கா 158 கானுகம்படுகந்துக 276 குன்று தொறாடல் 264 
காதன் மங்கைபால் 336 

கானுறு பங்கயக் 

89 குன்றெறிந்த முருகன் 4 
காதிடும் இயற்கையி 88 கானோடும் வரையோ 40 குன்றெறிந்தவன் 313 
காந்தளஞ் சென்னி 318 கிட்டினர் தடந்தேர் 22 குன்றே 

குன்றேறியென 170 
காமருகொங்கையா 329 கிட்டுவசேணி ) 195 கூடும் இப்பெருந் 258 
88 கிளைத்திடுந்திறல் 34 கூரிய வேற்படை 

92 
காமர் தாளினால் 83 கிள்ளை புறாமயில் 189 கூர்ப்புறுபல்லவங் 95 
காமர் மொய்ம்பின 191 கிள்ளையின் வதனம 307 கூளி மேலவர் 106 
காமர் வெம்படை 12 குஞ்சரம்எறிந்திடு 318 கூறிமற்றினையதன் 300 
காயமுழுதொன்றிய 180 குடதிசைஎயிலினைக் 122 கூறுபோதத்தினிற் 146 
காய்கதிர் அண்ணலை 122 குடமுழாப்பணை 351 கூற்ற மனை 298 
காய்சின மிகுந்த 279 குடை துணித்திடும் 79 கூற்றானவன் ஏவ 223 
காய்ந்திடு தம்பகை 321 குண திசை அமர்புரி 315 கூற்றினை வென்றிடு 329 
காரணனாகித்தா 

303 குணங்கொள்பே 274 

கூற்றுயிர் குடிக்குந் 280 
காரிடைச்சென்றெ 19 குண்டுநீர்க்கன லொடு 47 கூற்று றழ் தசமுகன் 215 
காரோதிமருங் 165 குதித்தனர்புடவியில் 292 கூற்றெனு நாமத்த 202 
கார்கெழும் அவுண 158 குந்தமும் மழுவுந் 238 

கூற்றோன் நகரில் 202 
கார்க் கோலமும் 142 குந்தளச்சுழியற் 

51 

கூனொடுவெதிரே 188 
கார்கடிந்துய்க்குங் 309 குப்புறுகின்றவன் 25 கூன் முகவால்வளைக் 352 
கார்பயில்கின்ற 209 குமரநாயகன் 

248 கேகயத்தினின்று 314 
கார்பிளந்திடும் 247 குமரநல்குவிடை 16 கேசரிமுகன் இவ் 

237 
கார்மிசைப்பாய்வன 97 குரங்குளைக்குடுமிச் 224 கேட்டி இது வீர 312 
காலமாய்க்காலமின் 264 

குரங்குளைப்புரவியர் 54 கேட்டியால் உன்மக 49 
காலமோடுலகம் 282 

குராவணிந்திடு 235 கேட்டியான முனிவ 15 
காலம் வரையாது 324 குருதியாகத்தின் 235 கேளிது விசய 174 
காலனை உதைத்தது 126 குருதிவேற்படை 78 கைக்கொடுசாரத 219 
காலெனும்மொய்ம் 305 குரைத்திடுப்பெரு 134 

134 கைச்சிலை உகைத்தி 179 
காலையங்கதில் அவு 265 குலக்கிரி பொருவிய 320 கைச்சிலைமுரியச்சூ 293 
காலையங்கதில் 342 குலவுங் காலை 297 கைதவம் புகலேன் 

5 
காலையங்கதின் 133 குழகியல் அவுணரு 100 கைத்தலத்திருந்த 42 
காலையங்கதுதனில் 320 குளத்திடைப்புனல் 334 கைத்தலம்யாவையு 209 
காலையன்னதில் 135 குறினெடில் அளவு 354 கைப்போது கொண் 201 
காலையாங்கதின் 132 குறுகும் அப்படை 68 கைம்மலிந்திடு 

80 
காலொப்பன கூற் 196 குறுமையாமுயிர் 258 கையர் தன்மையிற் 291 
காலொரு பாங்கர் 269 குறைத்த காலையில் 197 

கையறுத்தலுந் 82 
காவலன் அண்டவா 282 நறைத்த காலையிற் 77 

77 கையனும் அத்துணை 292 
காவல் மன்னவன் 310 தற்றி வாங்கு முன் 34 கையார் அழலேந்து 311 
காழுறும் அவுணர் 226 னித்த சாபத்தின் 32 கையிலார் கைகள் 330 
காழுற்றதந்தம்மின் 332 குனித்த வில்லிடை 77 கையின் மேயின 

20 
காளிகள் சூலம் வேல் 151 குனித்து நான கிரு 60 கையி லொன்றைக் 203 
காற்படை அழற்ப 96 குன்றம்எறிந்தகுமர 313 கையொடுசென்னியு 173 
காற்றிற் செல்வன 274 குன்றம் எறிந்திடு 92 கொக்கரை படகம் 331 
காற்றிற் செவ்விதிற் 247 குன்றம் பிளந்த 255 கொச்சகத்தியற் 

291 
காற்றின் படை 71 குன்றிடை எம்மை 117 கொடிகளை அடுவ 266 
காற்றின் வெம்படை 57 குன்றினை எறிந்தவே 303 கொடுந்தொழி - ரொ 172 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


387 


கொடுந்தொழி - ளன் 154 கோனுறு மந்திரங் 48 சிந்தையின் வழிபட 218 
கொட்டினர் கல 340 சகத்தானவர் 148 சிந்தை வெந்துயர் 858 
கொண்ட வேற் 449 சகத்தை நல்கிய 39 சிரத்தை மார்பினை 203 
கொதித்த துன் 217 சங்கங்கள் முழங்கி 167 சிரம்படுகின்றதேர் 229 
கொதித்த வேலை 

130 சங்கமாகி யுறு 85 சிலைகுனித்தொரு 34 
கொந்தவிழ் அலங் 350 சங்கமோடு தபன 277 சிலை பனித்திடக் 69 
கொம்பொடு பேரி 233 சங்கம் வாயிடைக் 139 சிலை போய்க்கடவி 170 
கொலை செறிந்திடும் 215 சங்காரத் தணி 150 

சிலையது துணிதலு 

73 
கொலைபயில் கரிமு 101 சண்டனும் இறலோ 24 சிலையினைத்துணித் 77 
கொற்றங் கெழுவுற் 250 சண்டிகை போந்த 154 சிலையின் வல்லவ 134 
கொற்றமிக்கதோர் 79 சண்டிகை விடு 151 சிலையை வீசினர் 272 
கொற்ற மொய்ம் 152 சண்முகனதேவல் 53 சிவந்த பங்கிகொள் 189 
கொற்றவன் மறைந் 46 சயந்தனென் றுரைக் 362 

சயந்தனென்றுரைக் 362 சிறந்த வான்மதி 272 
கொற்ற வில்லிற் 20 சயந்தனைப் பொரு 98 சிறந்திடு தலைமை 187 
கொற்ற வீரர்கள் 289 சயம்புனை செம்மல் 81 சிறிது நீ கவலை 112 
கொற்றவெங்குலிச 361 சரங்கள் ஆயிரம் 33 சிறிதுபோழ்ததனி 22 
கொற்ற வெண்கு 341 சரத்தினுங் கடிய 200 சிறிநகைசெய்துமே 283 
கொற்ற வேற்கும் 328 சலபதி படைகளைத் 146 சிறைபு றவுக் கருளி 270 
கொற்ற வேற் பரி 257 சலம்புரியும்பராசா 320 சினத்தினர் இதழை 220 
கொற்றவை ஆடுறு 124 சாடும் எல்லையிற் 20 சினவலி அவுணர்தந் 157 
கொற்றவை சிறு 

92 சாதி இயற்கை 358 சீயமாமுகன் 248 
கொன்ற காலையில் 134 சாரதங் கெழு 

99 சீயமுகங்கெழு 

240) 
கொன்றாய் பலரை 147 சாரதக் கணத்து 116 சீரிள மைந்தர் 160 
கொன் றுயிர் பலவு 154 சாரதர் குழுவினைத் 159 சீர்க்குமரேசன் 801 
கொன்னுனை வேன 388 சாரதன் மெய்யுறத் 25 சீர் தயங்கிய 317 
கோடதொரு நான் 179 சாரதி தலையது 231 சீர்திகழ் குமரமூர்த் 308 
கோடலுஞ் சுனைக் 186 சார்ங்கம் அனன 68 சீர்புக்குறுகைப் 107 
கோடுகள் முழங் 99 சாலங் கொண்டிடு 119 சீலந்தன்னால் 182 
கோடுபுலம் பின 214 சாற்றிடில் தம்வினை 318 சீலமில் தசமுகன் 218 
கோண் மதியேகு 357 சாற்றிய அவுணர் 28 சீலம்புக்க பாரிடர் 220 
கோதில் சீர் முசுகுந் 327 சாற்றிய உரை 

241 சீறுமால்கரி 143 
கோதையை அங்கை 10) சாற்றியித் தன்மை 283 சீற்றங்கொண்ட 57 
கோதை வேலினால் 36 சாற்றும் இத்திறம் 36 சீற்றமாய் அண்ண 105 
கோதை வேலுடைக் 8 சிங்கங் கொண்ட 221 சீற்றமேதகுகாசிப 03 
கோயிலின் எல்லை நீங் 51 சிங்கத்திறலோன் 250 சீற்றமிக்கநம் 234 
கோரமிக்க அதி 86 சிங்கனதெதிர் செல் 24 சுடர்த்தனிமவுலித 354 

200 சிதையும் பொழுத 149 சுடுகனற்படை 193 
கோல மாமஞ்ஞை 301 சித்திரசேனன் 2 சுதையமுதேயென 358 
கோல மாமணி 343 சிந்தனை கவரும் 43 சுப்பிரன் மேகமாலி 2 
கோலமாம் முக்கு 359 சிந்தாய் வருமிச் 189 சுரிதகம் எண்ணாட் 360 
கோலவார் சிலை 11 சிந்திய அவுணர் 

41 

சுருதி நீங்கிய 184 
கோலின் ஓங்கு 

97 சிந்துகின்ற செஞ் 275 சுறுக்கொள மயிர்ப் 279 
கோலுமிழ்ந்த 249 சிந்துபோன் றுலக 8 சுற்றிடுங் குமரன் 284 
கோலொடுவில்லும் 333 சிந்துரப் பகை 14 சுற்றிய வேலையின் 248 
கோல்வளையந்தலா 340 சிந்துவான் மதிதோய் 5 சுற்றினர் வீரன் 144 
கோளுண்ட அரிமா 227 சிந்துற்றிடுசெங் 190 சுற்றுகின்ற அப்ப 104 
கோள் கொண்ட 230 சிந்தையால் அறிதற் 5 சுற்றுபாசத்தொடர் 250 


கோல நீடிய 


888 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


சூரர மங்கையர் 

839 செங்கை குவித்தே 313 சென்றகாவலர்கள் 11 
சூரற்கினிய மகன் 

28 செங்கைதன்னிடை 342 சென்றதுகிடந்திடச் 91 
சூரங்கதுவிலக்கியே 66 செங்கோன்முறை 141 சென்ற தேரொடு 278 
சூரனிகத்தெழு 280 செஞ்சுடர் அனந்த 300 சென்றபூதரிறை 86 
சூரனென்றுரை 76 செஞ்ஞாயிறு கதிர் 148 சென்றமர் இயற்றிய 91 
சூரனே முதலோர் 264 செடித்தலைஎயினரி 220 சென்ற வீரதீரன் 68 
சூரனை எந்தை 

328 செந்தழல் புரை 24 சென்றிடு புனலினை 208 
சூரன் எனப்படு 

267 செந்திரு மதுமலர் 47 சென்றிடு மன்னர் 176 
சூரன் மற்றினைய 295 செந்தேன் மல்கும் 204 சென்று மார்பெதிர் 60 
சூரன்மாமகன்கரன் 114 செந்நலங் கிளர் 162 சென்று முன்கடை 15 
சூரன்மாமகன் தொ 32 செந்நிறம்கெழீ இய 308 சேணாடுற்றோர் 236 
சூரன்மாமகன் முடி 199 செப்பரும் வெனறி 239 சேணார்மா முகில் 118 
சூரன் விற்பெரு 64 செப்பலும் விடை 48 சேணுதித்திடு 349 
சூரிடத்துறுசூழ்ச்சி 291 செப்புதற்கரிய 14 சேணுறும்எழிலி 322 

ரினோடு துணை பரி 350 செப்பும் அத்தொழி 12 சேந்தகுஞ்சிச் 202 
சூருடைக் கானகம் 126 செப்புறத் தகும் 247 சேந்ததோர்வெம்ப 339 
சூரெனும் அவுணர் 74 செம்மல்பதங்கள் 347 

347 சேமமாகியே 78 
சூர்கொளும் முத்த 120 செயிரறத்திருத்திய 223 சேமமாயுள்ள 188 
சூர்க்கின்றதொல் 287 செயிர்கொண்டகரு 45 சேம வெம்படை 18 
சூர்த்திடுநோக்கொ 158 செய்ததுநோக்கியே 156 சேயது காலை 288 
சூர்ப்புயல் அன்ன 81 செய்யகரத்தினர் 211 சேயவன் விடுத்திடு 48 
சூலங்கொண்ட 150 செய்ய 

தாமரை 242 சேயின குஞ்சிகள் 260 
சூலப்படை விட்ட 169 செய்யலை வெகுளி 183 சேயுயர் வடமதிற் 93 
சூலமதேகொள் 

269 செய்ய வேலினுக் 114 சேயுருவமைந்த 308 
சூலமும் தண்டும் 154 

செய்ய வேறொரு 138 சேயுரு வாகிய 267 
சூலமே கணிச்சி 

50 | செய்யவேற்படை 115 சேரலர் ஆவிகொள் 211 
சூலம் போய் இற்றி 230 / செய்யாய்கரியாய் 165 சேர்த்து முன்னுறத் 250 
சூலம் போல்வன 246 | செய்யும் அவனும் 310 சேர்புதன் சிலை 285 
சூழல்போகிய , 124 செருவலிவீரர்கள் 219 சேனையாய் நினைச் 75 
சூழியானை தேர் 

113 | செல்லுந் திமிலை 17 சொரிந்த காலையில் 32 
சூழுதல் வேண்டுந் 302 செல்லலையகன் றிடு 352 சொரிந்த காலையிற் 217 

270 செல்லல் போதுமெ 310 சொரிந்தவெங்க 273 
சூழ்தரும் அவுண 242 செல்லிடைஉருமென 10 சொரிந்து வேறுவே 35 
சூழ்ந்திடுகின்ற 116 செல்லும் விறலோ 313 சொரியாநின்ற சோ 222 
சூழ்வருதேரிடை 210 செல்லுறழ்பாகுவாய் 215 சொரியுங் காலைத் 219 
சூளிது முதல்வன் 118 செல்லுறு தாள்களு 268 சொல்லருநாணொ 347 
சூளிவ்வாறுபுகன்று 21 செழுந் தருண 53 சொல்லருந்திறல் 80 
சூளுறுபோரிடைத் 158 செறித்தகாலையில் 65 சொல்வினைப்படுந் 327 
சூறையென்னத் 

194 செறித்தகாலையின் 30 சொற்ற மாத்திரை 234 
செங்கண் நாயகன் 106 செறித்திடு சூலவெ 120 சொற்ற வாசகம் 185 
செங்கண்வாளெயிற் 50 செறிந்திடு கரமுந் 224 சொற்றிறல் மேதகு 326 
செங்கண் வீரர்கள் 38 செறிந்து நேர்ந்து 19 சொன்ன காலையின் 257 
செங்கதிர் அயில் 307 செற்றத்துடன் உக்கி 29 சொன்னடைமந்திர 90 
செங்கதிர்ப் பகை 200 செற்றமே தகும் 314 சோதி நெற்றிச் 187 
செங்கதிர்ப் பகைசீ 31 செற்றமொடிவர்க 195 | சோதி நீடிய 199 
செங்கதிர்ப்பகைத 78 சென்ற காலையில் இ 197 சோதி மெய்யெழில் 143 
செங்கமலத்திறை 34 ? சென்றகாலையில் தீய 193 சோம கண்டகனே 148 


சூழுறுதானை 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


889 


சோராதசூழ்ச்சித் 201 தந்தையாயினார் 
சோரி தூங்கிய 189 தந்நிகர் அற்ற 

118 தாரார் வாகைசூடி 298 

218 தாரிடைப்படிந்த 388 
சோரி பொங்கின 86 தம்பிமீர் தம்பிமீர் 160 தாரொலி செய்தன 207 
சோரிய துண்டு நீலன் 22 தரணியின் கீழுறை 125 தார்கெழுவு வேற் 26 
சோர்வரு பூதரும் 122 தரித்த வாலை தரு 359 தார்த்தடம் புயத் 143 
ஞாயிறு கறங்கென 317 தருப்பயில் பாற்க 232 தாவடி நெடுவேல் 307 
ஞாயிறு வந்தபின் 91 

தருமத்தியல் நிறுவு 149 தாவா துயர்கண 189 
ஞாலத் தேவரு 150 

தருவுங்கதையுந் 190 தாழும் ஒன்னலர் 189 
ஞாலமும் வானமும் 269 தரையில் வீழ்ந்திடு 35 தாமும் வீரர்படை 14 
ஞாலமெலா முன் 130 தலைதனின் காதலத் 86 தாழந்த சோரியும் 34 
ஞாளிகள் திரிவதேர் 157 தலைப்பட எழுக்க 178 தாழ்ந்தவர் மொழிந்200 
ஞெண்டொடு வரா 834 தலையற்றனர் கரம 145 தாழ்வுற்றிடுவோர் 344 
ஞெலித்திடு பரவை 260 தலையிழந்தனர் 133 

தாளாண்மை மிக்க 188 
தகரும் எல்லைதரி 86 

தலையொடு கரங் 172 தாளினால் உந்திவிட் 224 
தகுவர்கோன் ஒரு 

61 தழங்குண் மால்கரி 207 

தாளுறு கழலினர் 328 
தகுவர் தமாப்படை 93 

தளர்ந்துடன 

200 

தாள்களும் கரங்க 282 
தக்க வன்மையால் 134 தறிந்தனபுரவித் 144 

தானவர்க்குத்தலை 276 
தக்கையொடுடுக்கை 53 தற்பமொடின்னன 267 தானவர் கோமகன் 280 
தடக்கடல்உடைய 308 

தனது கார்முகம் 61 தானவன் அங்கை 289 
தடுக்கொணா இச் 20 

தனது மாநகர் 

181 

தானைபட்டன 217 
தடுக்கொணா வகை 11 தனகண் நினறிடு 119 

தானை மன்னரும் 

182 
தடுத்த காலையில் 

68 தன்படைமீட லுஞ் 230 திகழ்ச்சி கொள்மேல 91 
தட்டின் மொய்ம்பு 26 தன்பெரு மந்திர 241 திகழ்ந்த பூதர்கள் 85 
தட்டுடை நெடுந்தே 52 தனபோலொருவ 186 திங்கள் வெண்குடை 52 
தண்டகமுதல்வகே 184 தன முன ஓடிய 

217 திசைகளிற்போகும் 252 
தண்டகன் படை 68 தன்மை அங்கவை 290 திணைநிலைமகளிர் 860 
தண்டத்தவர் தடந் 169 தன்றாதையினைத்த 142 திண்டி பேரிகை 842 
தண்ட மழப்படை 210 தன் றுணை மஞ்ஞை 353 திண்டிறல் அணிக 98 
தண்டமி தென்று 212 தனனடி வணங்கி 93 திண்டிறல் உடை 801 
தண்டமுடைகின்ற 180 தனனிணை தானே 280 திண்டிறல் மொய்ம் 109 
தண்டமும்நேமியும் 209 தாக்கிகல் வீரருஞ் 74 திண்டிறற்கரிகளிற் 280 
தண்டம் ஒச்சினர் 214 தாக்கிச்சமர் மலைந்த 312 திண்டிறற்சேவகன் 228 
தண்டமொன்றிற்ற 23 தாக்கிய வேலையில் 223 திண்டிறற் புயன் 193 
தண்டா அவுணப்ப 27 தாக்கிற்கொல்லும் 221 திண்டோளுடை நீல 187 
தண்டியாகிய 30 தாக்குறும் அரிமுக 232 திண்ணிய அவுணர் 1 
தண்டினில்தோயா 178 தாங்குகின் றதன 137 திண்மை கொள்பார 78 
தண்டாதார்க்கும் 297 தாதவிழ் தருவின 243 திரண்டகையுளேன் 284 
தண்டு நேமியுங் 265 தாதவிழ்தார்முடித் 241 திரண்டிடு பூதவீரர் 108 
தண் துளவண்ணல் 347 தாதை அன்ன 

130 திரிகின்றன இரு 

156 
தந்தையையனைய 334 தாதைதன் அவ்வை 94 திரிந்திடுகின்ற 298 
தந்தமான் தடந்தேர் 51 தாதைதன் ஏவல் 93 திரியும் வட்டணை 68 
தந்திகளின் மிசைத் 329 தாதையாய வன் 108 திருகியவெகுளி 

802 
தந்திமுள்வளர்ப்பவ 345 தாம்பெறு கொழு 334 திருத்தகுந் திறல் 346 
தந்தியின் கரங்களில் 19 தாரகத் திறலான 62 திருத்தகுந் திறற் 249 
தந்திரத் தலைவரும் 209 தாரகற் கடந்தவேற் 4 திருத்தமிழ்மதுரை 288 
தந்திரப்பூதவெள்ளந் 4 , தாரகற் செற்ற 128 திருந்திழைமார்சில 887 
தந்தை புகன்றிடு 92 தாரகை உதிர்ந்த 308 திரும்பிய படைகள் 109 


300 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


திரைகொள் வேலை 51 துளைத்து மெய்யினை 64 தெய்வத யானைகே 339 
திரைசெறிகடலெ 361 துறக்கமதலைத்திடு 179 தெய்வப் படைதா 140 
திரைபெறுகடலெ 153 துன்புறு வடிக்கணை 73 தெரிகுற்ற கனற் 190 
திறலழிந்தனன் 136 துன்றேர் பெற்ற 205 தெரிந்த மற்றுனக் 185 
திறையெறிந்திடும் 105 துன்னற்பட்ட 220 தெரிந்தான் முகமா 44 
தினகரன் மாற்றல 46 துன்னல ரோடு 95 தெரிந் திட்டனை 72 
தீக்கலுழ்வேலினான் 151 துன்னலன்விடுசூல 249 2 

தெவ்வடு பகழி 2991 
தீங்கனற்பெருங்கட 289 துன்னாநின் றதொன் 222 தெவ்வரை யாகிய 171 
தீட்டிய வேற்படை 213 துன்னான் மதலை 29 தெழித்திடும் வேலை 88 
துகொள் பவத்தி 183 துன்னியபெரும்புன 2000 தெள்ளிதில்தமிழ் 7 
தீந்தொழில் அரிமு 233 | துன்னி வெஞ்சர 291 தெள்ளுபேர் அமிர் 337 
தீமுகன் ஒருவனுக் 166 துன்னுறுபழியெனு 166 தேக்கினன் கதிரும் 50 
தீயவன் ஆவியைச் 231 தூக்கொருபால்வலி 212 தேக்கு சீரினே ன 76 
தீயவன் றனி 198 தூசிகொள் நாள்ப 206 தேயுவின் எடுத்த 306 
தீயவை புரிந்தாரே 307 தூண்டலுறுபான் 230 

தேரழிதலும் 515 
தீயன புரியுஞ்சூரன் 262 தூண்டாவிடுகுலிச 254 தேரழிந் திடச்சிலை 33 
தீயன் முசலந்தனை 29 

தூண்டிய அரிமா 293 தேரழிந் திடத் 249 
தீயாருக்கோ 235 

டியவாருண 146 தேரழிந்திடுதலும் 231 
தீயினை முருக்குறுந் 158 தூண்டுகின்ற சுடர்க்56 தேராயிர மாயிர 55 
தீயோன் படைசெய் 45 தூண்டுகின்றசுடுக 137 தேரிடை உலந்தன 157 
தீரராந்திறல் 68 

தூண்டும்வாளி 191 தேரிடைப் புகுந்த 355 
தீருஞ் செயலை 

தூண்டுவேதன் 193 தேரிடைப் புகுந்து 188 
தீர்த்தன் உய்த்திடு 79 தூதன் இவ்வகை 98 தேரிவை இரண்டு 279 
தீர்த்தன் ஏவலோன் 104 தூதானவன்வாளி 165 தேரினர் ஓர்பலர் 210 
துங்கம துற்றுள 93 தூதும் ஆகுவன் 69 தேரிழந்தனன் 

81 
துங்கமில்சூர் துணை 210 தூதென முன்னர் 129 தேரின நின்றிழிந் 8 
துங்கமுற்றுடைய 

84 தூயதன்றாகிய 337 தேரின் மேற்படு 

16 
துஞ்சலாகித்துணிவு 202 தூயதோர் குமரற் 283 தேரு கின்றுழி 124 
துங்கமதாகியசூர்து 212 

தூய போதகத் 137 தேரெனப் பட்ட 225 
துஞ்சிவீழ்அதிசூரனை 59 தூயவன் இனையமா 117 தேரொடு சிலைகள் 226 
துடிகறங்கின 

181 தூயவன் விடுத்தவா 252 தேரொடுபடையை 294 
துணித்த காலையில் 198 தூயன் விட்டிடு 106 தேரொலி செய்தன 214 
துணிந்தனகைத்தல 100 தூர்த்தலுந்தேருந் 284 தேரொடு சென்ற 30 
துணிப்புறும் எல்லை 280 

தூர்த்திடுகின்றகா 262 தேர்த்திடும் பாரிட 99 
துணையுளார்களுஞ் 99 தூர்த்து மற்றவர் 65 தேர்ந்தனன் முரு 174 
துண்ட வெண்பிறை 274 தூர்த்தொரு காலை 324 தேர் மேலானோ 221 
துண்ணென அவுண 355 தூவகங் கொண்ட 332 தேவரும் மலர்மே 186 
துண்ணென மால் 151 தூவியந் தோகை 354 தேவரை நாம் சிறை 1 26 
துதித்திட அரியவன் 89 தூவுடை நெடுவேல் 252 தேவரை வென்று 171 
துப்புடை வில்லின் 160 தூவுடைய நெடுஞ்சு 128 தேவர் ஆர்ப்பையும் 235 
துப்புறு பூதர் பின் 158 தூவுறுபகழி தூர்க் 43 தேவர்கள தேவே 304 
தும்பையஞ்சுழியல் 205 தெண்டிரைநடுவண் 306 தேவர் முதல்வன் 324 
துய்யதோர்குமர 285 தெண்டிரைநேமிக 102 தேவுகாமுறு 

352 
துய்யதோர்மறைக 355 தெண்டிரைநேமித 308 தேவு தடந்தேர் 
துய்யவன் வாளி 269 தெய்வதப் படை 110 தேரு இகல்செய் 165 
துவர்படுபவள மாலை 360 தெய்வதமடந்தைய 340 தேற்றலை போலு 

304 
துளைத்திடுகின்றுழி 171 தெய்வத மாதொடு 346 தேற்றிடுகின்றுழி 257 


28 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


391 


தேன் முகத்துத் 198 நண்ணலன் பிணித் 117 நிருதர் போற்றிடு 39 
தொகை யானைகட 168 நண்ணலன் விடு 78 நிருபனாகிய ஆடகன் 185 
தொக்க போரில் 110 

நண்ணிய திறலி 

47 நிலத்தில் வீழ்ந்து 203 
தொக்கார்பலபடை 299 நண்ணிணர்க்கினி 304 

304 நிலந்தனில் சுமாலி 224 
தொக்கீர் அவுணன 245 நந்தா ஆற்றற் 218 நிலமிசை இனைய 305 
தாடர்ந்து தனம 284 நந்தானவர் குலத்து 201 நிலையழிந்து 181 
தொடலை ஆம்புயத் 31 நந்திமாப்படை 105 நில்லலாஉடலைநிலை 811 
தொடுகின்றகழல் 190 நம்பி தொட்டிடு 

நம்பி தொட்டிடு 234 நிறங்கிளர் பசலைத் 288 
தொடுத்த அக்கணை 163 நல் மாறின்றி 142 நிறங்கொள் மேரு 130 
தொடுத்த அந்தகப் 105 நல்லருள் புரிந்த 48 நிறந்தருஞ்சுடர்க்க 68 
தொடுநெடுங்கணை 247 நற் கொற்ற மிகுத் 141 நிற்கும் பொழுதத்தி 43 
தொடைக்கலன் 40 நன் கால நீவி 28 நிற்றி நிற்றி நீ 

185 
தொடைப் பெரும் 103 நன்றியிதனைக்கருதி 345 நினைதல் உற்றுழி 50 
தொடையசைகாமர் 187 நன்றி தல சமர்க்கு 201 நின்ற தீயவன் 248 
தொடையல் வாகை 115 

நனறு நனறிது 277 நின்றமர் இயற்றியே 95 
தொட்டதொட்டன 61 நன்றெனத் தொழு 117 நின்ற வீரர்கள் 189 
தொட்டதொட்ட 194 நனறென்பதையுண 311 நின்றிட அனையத் 286 
தொட்டனர் வேலு 144 கனறே தெனிவுற் 44 நின்றிட அனையது 322 
தொட்டிடு பகழி 173 நனறேயிது செப் 141 நின்றிடலும் வெவ் 278 
தொண்டகந்துடி 58 நன்னகர் அழிப்பன 118 நின்றிடு சூரன் 

112 
தொலைவுறும் அவு 226 

நாகா மணி வெயி 88 நின்றிடுந் திறல் 

8 / 
தொல்லை மந்திரத் 8 நாடுதவநாரதனும் 53 நின்றிடு மஞ்ஞைப் 285 
தொல்லை மாமுகில் 123 நாட்டமூன்றுடை 266 நின்றிடு மற்றிவை 164 
தொல்லையில் வரம் 292 நாட்டமொரு மூன 53 

நின்றுவானள 

187 
தொல்லையிற் பரிச 10 நாணற்றது கண்ட 250 

நின்னின் ஐயனின் 181 
தாழுத குந்திரு 83 நாணுடைவரிவில் 280 நீக்கமில் மாளிகை 121 
தொழுத குந்திறல் 259 நாணொலிக் - நஞ் 192 நீக்கம் பெறாதுயிர்க் 245 
தாழுது மற்றவர் 163 நாணொலிக் - வெஞ் 36 நீக்கினன் கணிச்சி 216 
தொழுந்துணைக் 206 நாணொலி செவித் 102 நீக்குகின்றதோர் 

59 
தொன்னிலை உணர் 236 நாதனிவை கூறுத 345 நீங்கு சூர்மகன் 139 
தோடு சிந்திய 133 நாதனும் அதனை 285 நீசர்கள் ஒருசிலர் 171 
தோட்டுணைவா 231 நாயகன குமரன் 238 நீடலுற்றசீர் 

80 
தோமரஞ்சிலை 143 

நாரணனென்னுந் 1 நீடித்திகழ் கதிரால் 201 
தோமரம் பரசு 

85 நாரணன்படை ஆங் 33 நீடியசிகரிபோய்நே 93 
தோலினை அறுக்கு 40 நாரணன் படை நந் 108 நீடியசூலஞ்செல்ல 293 
தோளில் ஆயிரம் 32) 

நாரதன் வை நவி 15 நீடிய வேற்படை 

55 
தோளைத்துணிக் 28 

நாரதன் இனைய 6 நீடி விண்படர் 80 
தோன்றியே விண் 195 நாரியார்ப்பு நணு 20 நீடு குன்றினை 64 
நக்குறு சுடரென 200 

நாலிரு தோளுடை 152 நீடுசமர் இன்னண 276 
நச்சு தன்னிடத் 79 நாற்படை அவுணர் 283 நீடு சூரனுடன் 84 
நஞ்சிற்றீயன் 162 

நாற்படை இவ்வ 98 நீடுறும் திசையும் 288 
நஞ்சும் ஆரழல் 58 நாற்றலையுடைய 161 நீடுற்றிடு தேர் 

168 
நடக்கின்றானை 

118 நாற்றிசைக் கண 352 நீட்ட மிக்க இத் 

128 
நடத்தலாகிய 66 நாற்றிசை முகத்தி 253 நீட்ட மிக்கதோர் 274 
நடத்தலும் முகமா 293 நிகண்ட முற்பகல் 14 

14 நீணுதல் விழியின் 282 
நடுத்தான் அகன்றி 148 நிசாவது சென்றபின் 48 நீண்டதன்னொரு 81 
நண்ணலராயினோர் 166 நிமலன் அவ்வழித் 291 நீண்டதோர் சிலீமு 178 


892 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


நீண்டவருள் செய்தி 815 நேடிய ஒற்றுவர் 240 பண்டே வானஞ் 204 
நீதிமுறை யதனின் 309 நேமிகள் ஏழும் 308 பண்ணவப் படை 11 
நீரொடு கனலும் 195 நேரலர்புரமூன் றட் 128 பண்ணுலாம் புரவி 51 
நீர்முகந்த நெடுமுகி 21 நேரான் மாயத் 

297 பதகன வாளிகள் 

249 
நீளமர்க்கு நெருநலி 97 நேரியம்பரியதோர் -00 பதுமனே கராளன் 2 
நீளுறு பதலைசிந்தி 253 நேரிலனாகியீண்டே 301 பத்திரன்சிறிதடைந் 64 
நீள்வயின் பேரி 211 நேருதிர் என்றெதிர் 210 பரதனங் கவரும் 329 
நீறணிந்தனன் 258 நேருறுதனிவில்லா 41 பரத்தினு மேதகு 268 
நீறு முகத்தார் 162 நேரொரு சிறிதும் 309 பரந்த பாற்கடல் 68 
நீனிறமுகில்போல் 52 நேர் கொண்டார்த்து 21 ) பரந்திழி குருதிநீர் 216 
நுங்களைவைகலும் 325 நேர்ந்திடு கின்றகா 225 பரவிய உவரியும் 172 
நுங்கு வான்றனை 56 நேர்புற் றமர்புரி 169 ) பரப்பின் ஈண்டிய 27 : 3 
நுணங்கு நூலுடை 313 நேர்முக மான 213 பரப்பொடுமிடைந் 282 
நும்பியை வசையொ 206 நையா நிற்குந் 205 பரவிய தருவினம் 26tj 
நும்மணத் துணிவு 118 நொந்தனர் இலக்கரு 178 பராக மாப்புவி 33 
நுவலருந் திறல் 149 நோக்கிநீ கொலோ 151 பரிக்குவை அரிக்கு 158 
நூறயில் வாளி 

7 ) நோக்கின ,) மொய் 5. பரிதி மாற்றலனபக 3 
நூறுகோடி வெஞ் 173 நோக்கினும் நுழை 31 பரிதி மாற்றலன் மி 197 
நூறுவாளியாற்சூத 34 நோற்றிடு தவத்தி 12 ) பரித்தொகை முழு 225 
நூறெறிடுந்திடு 352 பகழி ஆயிரம் படுத 6 ( 0 ) பரிந்தன சூழ்ந்தவர் 268 
நூறொடேயெழு 131 பகைஞர்கரையி 177 பரிந்தனா நம்படை 267 
நூறொண்கணையால் 29 

பகைத்திடு பூதர்கள் 1! பரிந்து தனக்குருதி 120 
நூற்றியற்குமரரை 228 பக்கமாய் அரிபங்க 31.3 பரிந்து பன்முறை 1949 
நூற்றிவன் பற்பல 95 | பங்கயமணி நிழற் 88 பரிபதினாயிர வெள் 96 
நூற்றுடன் எட்ட . 7 பங்கயம்வதனம் 33.3 

பரியின தொகை 

287 
நூற்றுடன் ஒருங்கு 226 பருசடி நூபுரப்பது ! 9 ) பரீ இயயல் வந்திடு 3200 
நூண் முகத்தினில் 1.5 பஞ்சிதனினமெல்ல 345 பருப்புறும் எழுவும் 238 
நஞ்சம்மொய்ம்பு 180 பஞ்சி தூய நெய் 31 ) பருமிதத்தன 

274 
நெஞ்சழிந்தனர் 64 படற்சிறை நீங்கிய 321 

பாலவுடை நெடுந்த 156 
நெஞ்சில் எவர்க்கும் 212 பநுத்தினில் உலகம் 308 பல்லணம் அற்றன 269 
நெஞ்சு மகிழ்ந்த 346 படி தவிர் பருப்பதம் .19 பல்லவங்களாயிரமு ( 1 
நெடிது பற்பகல் 186) படிதவிர் பூதவௌளம் 3 பல்லோராகிப் 23 
நெடியதாரகற் 53 படித்தலம் நெக்கது 82 பவ்வநீர் அரசகேண் 
நெடிய வாட்படை 66 படியிலா தமர் 277 பழுதுடைத்திறன் 184 
நெடுங்கலை முயல் 305 படுக்க வெய்யவன் 103 பளிங்கடுத்திடு 325 
நெடுவானத்தின 297 படைப்பவன் 251 பறித்தனர் வரைக 17 ) 
நெட்டிலைச்சூலவே 229 படைப் பெறுந்தொ ) பற்றலர் கொடுமர 171 
நெய்தலுங்கமலப் 330 படையாநேமிப் 337 பற்றலர்சிறுதொழி 35 ) 
நெறிகொள்முப்புல Ill படையிழந்தனன் 83 

83 பற்றலர் தங்களை 173 
நெறித்திகழ் பகழி 295 படைவகை திசை 261 பற்றா நிற்குஞ் 320 
நெறிந்த பங்கிசேர் 135 பட்டன புரவிப்பந் 41 பற்றார் அடித்தொ 202 
நெற்றி நாட்டத்தின் 271 பணிந்திடுகின்றகா 187 பற்றிய ஞெகிழி 306 
நெற்றி மீதுகோல் 39 பணிந்துழி அமல 12 } பற்று பட்டிமை 69 
நெற்றியங்கண்ணு 91 பணி பட்ட கனற் 190 பற்றுவர் கரிகளைப் 54 
நெற்றியில் வீரர்தம் 147 பணையொலி கேட்ட 241 பற்று ளோரையும் 339 
நென்னல் ஓடும் 98 பண்டியந் தேரினுந் 10 பனிச்சுடர்வாளி 100 
நேசமொடென்பா 52 பண்டு நாமருள் 58 பன்னருந்திறலி 

173 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


303 


பன்னாக மிசைத் 140 பார்வட்டமும் 38 புண்டரீகத்தின்வா 183 
பன்னிரு செங்கை 92 

பாலுறுகின்ற 270 புண்டரு குருதிநீர் 158 
பன்னிரு- கொண்ட 286 பாலுற நிமிர்கின்ற 24 புந்திமேல் இவை 124 
பன்னிரு-வள்ள 128 பாவமேபயிலுஞ்கு 1 

புந்தியில் அறத்தைக் 183 
பன்னிரு மொய்ம்பு 321 பாறாலாய பறந்தலை 203 புந்தியிற்குறிப்பிற் 176 
பன்னுகின்ற தென் 8.3 பாறுலா வருகளே 271 புயந்தளர்ந்திடலு 23 
பன்னுவ தென்பல 167 பாறொழுக்குற்றன 156 புயலின் மேனியன் 274 
பன்னுவ தென்னி பானுகோபன்மற்ற 31 

புயலுறுநாமத்தண் 145 
பாகன் தன்னுயிர் 

000 

பானுப் பகைவன 27 புரண்டன வயவர் 41 
பாகன் தூண்டிய 278 பானமை இன்னன 17 புரந்தரனாதியர் 90 
பாகு நூல் உணர்ந் 227 பிங்கலன் சமானன் 

2 புரந்தனிற் செறிக 273 
பாகுப்பட்ட பருவரல் 249 பிடிகுறைந்தன 133 புரந்தனை அட்ட 

195 
பாங்கமை பதலையே 318 பிடித்தகார்முகம் 300 புரவித் தொகுதி 29 
பாங்கரின் இபங்கள் 109 பிடித்தனர் அவுண 100 புலவன துளங்கெடு 323 
பாங்கு முன்னரும் 194 பிடித்திடும்விற்களி 232 புலிமுகன் அவ்வழிப் 120 
பாசத் தளையிற் 245 பிணி முகம்உயர்த்து 303 புல்லிதாகிய 186 
பாசறைப் புகு 1910 பித்தரின மயங்குவ 173 புல்லினான் இளவீர 163 
பாசறையின கண் 254 பிரமர் எண்ணிலர் 233 புல்லுதல் சுவைத் 359 
பாடுசால் தென்றிசை 49 பிரிகுவார்தங்களைப் 49 

புழையுறுகரங்களா 321 
பாடுறு சிரத்தில் 250 பிளளைப்பிறைபுனை 312 புழையுறும் எயிற்று 116 
பாதல எல்லை 27 ) பிழைத்திடுகொடு 95 புள்ளுலாவுவேல் 248 
பாதல மூழ்குவ 

279 பிழையிதென அச்ச 325 புறத்தராமென 233 
பாந்தள் புனைந்த 212 பின்று சேனைகள் 36 புறந்தருகலிங்கமும் 155 
பாபத்தாலோ 204 பின்றுறு துணைவர் 286 புறம்போதலும் 182 
பாயசாரதர் 

17 பின்னை தனனுடன் 

9 புன்றொழிலாகிய 356 
பாயிருங்கடலிற்சூழ் 264 பீட்டின் மிக்க 143 புன்மையராகிய 18 
பாயிரும்புனல்போ 41 புகழுற்றிடுமேலவ 44 பூங்கழல்புனைகழற் 216 
பாயும் வேலை அப் 56 புகலலுற்றபின் 164 பூங்கழல் மிழற்ற 42 
பாய்ந்த வாசிகள் 189 புகழ்ச்சி மேலவன் 36 பூசலின் எல்லையிற் 261 
பாய்ந்திடு குருதிநீத் 41 புகையெழுந்தன 104 பூசல் இவ்வகை 

103 
பாய்திடு குருதியம் 157 புக்க கனகன் 312 

பூசு சாந்தமும் 

335 
பாய்ந்து தீண்டிறல் 34 புக்ககாலையில் அறு 271 பூண்பால் முலைமாத 147 
பாய்ந்து திண்டிற 273 புக்க காலையின் 163 பூதசேனையொடு 14 
பாய்பரியாயிரப்பத் 54 புக்கதோர் குமர 355 பூதம் யாவையும் 257 
பாய்பெரும் புகழ் 277 புக்க வேலையின் 184 

பூதரங்கது நோக்கி 59 
பாரிடங்களின் 266 புக்கனர் வீரர்கள் 89 பூதரார்த்திடு 

103 
பாரிடர்களாய்அறு 53 புக்கனன் அவுணர் 5 பூதர்கள் இரிவு 224 
பாரிடர்கள் சேனையி 102 புக்குளகுமரமூர்த்தி 308 பூதர்கள் யாம் விடு 88 
பா ரிடர்சேனையோ 265 புங்கவர் வழுத்திச் 307 பூதர் சாய்ந்து 272 
பாரிடன் நிலன்மேவ 24 புடவிகீழ்வன 38 பூதலந் தனில் 258 
பாரியல்கிராமியஞ் 360 புடவிமுதற்புவனங் 82 பூதல வரைப்பும் 127 
பாரிற்புகும்விண்ணி 136 புடைதனில் ஒருத்த 330 பூதவீரரும் 350 
பாரொடுவிரிஞ்சன் 308 புடைத்தலும் உயிர் 22 பூதன் மொய்ம்பிடை 87 
பார்காத்திடினும் 148 புடை நிரம்பிய 189 பூமகள் புவியின் 108 
பார்த்தார் இந்நீர் 254 புடையுற வணங்கி 322 பூவினன் முதற் 351 
பார்மறைந்தன 38 புண்டர நீறணி 159 பூவின் மேல்வரு 352 
பார்மேல் ஏற்றுஞ் 220 புண்டரிகன்கட் 221 பூவுலகண்டமெல்லா 75 


394 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


பூழி செய்துபொள் 272 பொழிந்திடு பகழி 224 போற்றினன்முன்னு 14 
பெயர்த்திடு தேரு 270 ) பொறுத்த வான 137 போனக மேருவும் 208 
பெயர்த்திடு மொக 43 பொற்பகல் சிகரி 88 போன காலையில் 35 
பெய்வதொத் தெங் 178 பொற்றைகளேந்தி 177 போன துன்பினுக் 356 
பெருந்தகை யனைய 351 பொற்றைக் கயலி 256 போனதோர் காலை 355 
பெருந்தகைவிட்ட 134 பொற்றையினோடு 288 போன பொழுதிற் 323 
பெற்றமுயர்த்த 82 பொற்றையின் மர 220 போனறவர்பிறரிலா 101 
பேசுற்ற காலை 188 பொன்சென் றிலங் 28 மகிழ்ந்தனன் ஆர்த்த 288 
பேடியர் சிறுதொழி 17 பொன பெற்ற மார் 336 மகேசன் என்பன 

( 67 
பேயாமெனவொ NOS பொன்போல்மேனி 204 மக்களாயினர் 63 
பேயினங்களை ] ) { , பொன்றிகழப்படை 

5- மக்கள் காமம் 359 
பேரியின் ஒலியும் 225 பொன்றிடா வரத் 74 மங்குலின் மேலதோ 102 
பேரெழில் இளமை 187 பொனறினர் தம் 227 மங்குலென வீழ்ந்து 255 
பேரொலி பிறந்த 1008 பொன்றிகழ் வடிக் 229 மங்கை தாழ்தலும் 346 
போர்ந்திடும் உணர் 244 பொன்னகம் அதி 33! } மங்கை மாரிடத்து 357 
பையர வல்குலார் 334 பொன்னகர் வாழ 28 மங்கை யுமையுஞ் 344 
பையரா விறை 16 பொன்னி னுக்குப் 352 மடங்கலை உறழும் 

3 
பைவிரிபாந் தட்புத்305 | பொன்னுரு வமைந் 204 மட்டறு செம்புனல் 270 
பொங்குவன்மை 189 | பொன்னுல கெல் 266 மடப்பிடி மான்தேர் 333 
பொங்கு வெங்கதிர் 97 | பொன்னை நிலந் 256 மடங்கெழு நீபத்த 

7 
பொங்குளை அரிமு 208 போதகத் தரசுதம் 176 மடல் கொண்டிடு 141 
பொங்குற்ற சீற்றம் 312 , போதங்கொன்று 150 மடிந்திடும்படி 275 
பொடித்தலும் வயி 224 போதத்துக் கோர் 161 

போதத்துக் கோர் 161 மட்டார் தெரியல் 27 
பொடியோங்கிய 196 போதம் அங்கதிற் 277 மட்டார் தொங்கற் 218 
பொய்கொலை ஆற் 268 போதி என்று புக 

99 

மணிகிளர் வரைய 307 
பொய்ம்மறையான 325 போதிர் இப்பொ 4 ! மணிநிரை இகலியே 10 
பொய்ம்மை உற்றி 357 போதுறம் அங்குலி 213 மணி படுத்திய 

78 
பொய்விட்டிடு 165 | போந்தகாலை அய 4 மணி யிழந்திடும் 

34 
பொரியரை விளவு 318 போந்தகாலைப் 137 மண்டமர் புரியும்எல் 28 / 
பொருசமர் விளைப் 75 போந்ததோர் தண் 22 மண்டலத்தினும் 251 ) 
பொருதிறல் வய 243 போந்திடு காலையில் 74 மண்டல நிரந்தன 232 
பொருதுவென்றி 37 போந்திடுதன்மை 285 மண்டல நிலத்தின் 300 
பொருந்தலன்கணை 292 போந்து கோநகர் 185 மண்ணிடை சென்றி 268 
பொருந்து மாசினை 357 போந்து மற்றவர் 341 மண்ணிடை வரை 294 
பொருப்பினுள் 

322 

போய காலைப்புற 97 மண்ணிது அனறெ 239 
பொருவருந்திற 194 போயது சூரன் 112 மண்ணிற்பாய்வன 142 
பொருவருமகேந்தி 320 

போய தூதுவர் 327 மண்படு புவனம்போ 7 
பொருவில் சாலி 138 போயின அகந்தை 302 மதரொடு குறுகும் 89 
பொருவில் வீரரு 342 போயெதிர்ந்து 99 மதிதொடு கெடுமதி 200 
பொருளின் நீர்மை 83 போய்க்குறு குற் 147 மதுவொடுகைடபன் 263 
பொலங்கெழுசிகரி 87 போரழிந்திடும் 79 மத்த கய மன்னதிற 180 
பொலம்படு சிகரி 121 போரிவ்வகை இரு 196 மத்தனுன்மத்தன் 

3 
பொலம்படுதேரொ 171 போரிவ்வகைபுரி 145 மந்தரந்தழீ இய 

22 
பொலம்புரி உத்தி 340 போரினை இழைத் 125 மந்திரக் கிளையொடு 48 
பொழிகின்ற சாலை 27 போர்ம்படை 21 ! மந்திரந் தனிற் 

58 
பொழிந்த காலையில் 260 போழுறு பகுவாயி 23 மந்திரத் துறை 

140 
பொழிந்த வார்கணை 135 போற்றலன் தன் 219 மயங்கினாள் பின் 


204 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


395 


| 


மயிர்ப்புறம் பொடி 125 மற்றவன் விடுத்த 224 மாண் கொண்டிடுசூ 196 
மயில்புற வன்னங் 31( 0) ! மற்ற வெல்லை 192 மாண்ட கொள்கை 192 
மருத்துவன் மாமறை 317 மற்ற வேலையில் 132 மாண்ட சாரதர் 19 
மருந்து போல் மொ 34 ) | மற்றவை துணித்த 278 மாண்டனன் வெய்ய 321 
மருப்புயர் திசைக்கரு 232 மற்றிது விடுத்தியா 95 மாண்டேவர் தமை : 51 
மருளும் அங்கை 

2003 மற்றிவை அவுணர் 17 - மாதண்டம் எழுத் 287 
மருள் கெழு புள்ளே 307 மற்றிவ்வாறு வலவ 278 மாதர்கள் மேன்மை 357 
மலரயன் ஆதியாம் 31.5 மற்று நின்றுள 351 மாதலம் புகுந்திடும் 87 
மல ரயன் பதமால் 358 | மற்றும் அவ்வதிசூர 57 மாதிரங்காவல்பூண் 183 
மலர்ந்த வாள்முக 335 மற்றும் வெற்கணை 59 மாந்தளிரேயென 33 !) 
மலைகளை அறுக்கும் 225 மற்றுள மாமுனி 108 

மாமதில் சாய்தலும் 80 
மலைக்குலக் கொடி. 191 மற்றுன் வனமையும் 181 மாமுகமேமுசுமற் 325 
மலைதனைச் சிந்துவர் 51 மன்புரி அவுணர் 153 மாமுருகவேள் இள 102 
மலைமடந்தையும் 349 | மன்ற அவுணர்வரு 30 !) மாமையில் செறி 156 
மலையும் வேற்கணள் 330 மனறிலந்தொடை மாரயத்தான்எய் 100 
மலைவளைத்திடு 13 :3 மன்றல் பயில்கின்ற 324 மாயம் ஒன்றினைப் 136 
மல்லலம் புயமுடை 206 மன்னரும் மகளி 3365 

மாயவள் தன்னைமன் 286 
மல்வன்மை கொள் 44 மன்னர்க்கிறையாகி 111 மாயவன் படையை 174 
மழுக்கரும் அயில் 

1.7 மன்னர் மனன நீ 175 மாயன் நான்முகன் 36 
மழுப்படை அநந்த 2800 மன்னர்மனன - இ 18.5 

மாயிருநெடுங்கண் 251 
மழைத்திடு மெய்யு 2610 மன்னர் மன்ன - மற் 203 மாயிருந்தானைகள் 17 
மறக்குஞ்சரமாயின 16 ! மன்னர் யாவரும் 311 ) 

மாயை ஆற்றவும் 284 
மறத்தொடு மருத்தி 17 ) மன்னவன் இன்று 193 

மாயை தந்ததொல் 185 
மறந்தருங் கதிரை 

வயின் 98 மாயை தன் மகன் 77 
மறந்தனன் தொல் 223 மன்னிய மாமுகில் 103 மாயைமைந்தன்மற் 275 
மறலி ஆர்த்தனன 277 மாகத்தின் வதிந்த 212 

மாயையின் அருவ 

46 
மறிந்த எல்லையில் 

124 மாகத்துறு கதிர் 149 மாயையின் உருவம் 284 
மறிந்துளார் தமது 111 மாகமேல்நிமிர் ஆயி 26 15 மாயை வல்லவன் 132 
மறியா நிற்குஞ் 236 மாகமேல் நிமிர்மற் 284 மாயோன் படை 72 
மறுத்தனன சசியுட 356 மாகர்யாரும் 350 

மாய்ந்தனர் பூதரும் 178 
மறுவிலாதவாள் மதி 257 மாகொற்றமைந்த 2002 மாய்ந்து மரத்தொ 35 
மறைத்தபகழித் 276 மாக்களின் இருந்த 233 மாரியன்னகை 193 
மறைத்தலும்மற 18 ) மாக்களுற்றமடிவி 20 மாருதப் படை 
மறைநெறிவிலக்கினை 95 மாசகல் வானக 257 மாலயன்சுரர் 76 
மறைந்த காலையில் 348 
மாசறுககன கூட 305 

மாலிவைபலவுங் 265 
மறை முதலவனை 128 மாசறு கங்கைதன் 292 மாலினிகாளிகண் 348 
மறைய வேயுடல் 21 மாசறு கூற்றனும் 270 மாலுந்திறம் இதுப் 136 
மறைப்ப மெய்யெலா 6 ) மாசறுநேமி 212 மாலெரிவைப்பிற் 221 
மறைந்து போயசூர் 84 மாசறு மறைகளின் 266 

மாலைமுன்வென்றது 126 
மற்கொண்டிடும் 181 மாசாத்தர் அன்ன 188 

மாலொடுகடவுளர் 215 
மற்றது காலை தன்னி 188 மாசுறும் அசமுகன் 26 மாலொடுபொருத 101 
மற்றது காலை தன்னி 264 மாச்சினை மரங்களு 54 மால்கிளர் தீயவர் 100 
மற்றது காலத்து 312 மாடகயாழ் புரை 340 மாவலிக்கு மடங்க 204 
மற்றது காலையில் 317 

மாடகூட மண்டபம் 

1 மாவலி சேர்தரு 

223 
மற்றது போழ்தினி 321 மாடமாளிகைமண் 352 மாவாழ் தெருவு 188 
மற்றவன் சேனைகள் 208 மாட்சியின் உலவு 282 மாவொடு வாழை 347 
மற்றவன் தனது 

12 மாணிலைப்படு 80 மாழைகொள்வைய 269 


14 


மனை 


104 


898 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


45 


மாறகலும் வெங்கரி 179 | மின்னார் தமக்கோ 336 | முந்தை அண்டத் 257 
மாறமர் உழந்துன் 306 மின்னினுஞ் சுடரி 246 முந்தை உணர்வு 245 
மாறாகிய அவுணர்க் 145 மின்னு நாரிவியன் 26 | முந்தை செக்கரா 337 
மாறாகிய உக்கிரன் 55 மின்னும் புகற்வேல 28 | முந்தை நாள் வலி 75 
மாறிலாத அவுணனை 21 மீண்ட சாலையில் 33 | முந்தொரு மகபதி 127 
மாறிலாத அவ்வது 326 மீண்டது போதலு 147 | முந்நான்கெனு 
மாறிலா அருக்கண் 262 மீண்டவேலையின் 

181 ) | முப்புரம் நீறெழ 

81 
மாறிலாதன 

258 | மீண்டிடு பொரு 171 முப்புரமுடித்தவன் 291 
மாறிலென் முன் 277 மீண்டுற்றவமோக 45 முரசொடு துடிகுட 96 
மாறில் சேனையிடை 17 மீதுபடுதிண்டோள் 313 முரட்டுடி சல்லிகை 207 
மாறில் பொன்சுடரு 2 மீயுர்ந்து சூழ் 248 முராரியுதவுஞ்சுத 275 
மாறில் வாளிகள் 38 | மீயுயர் வடிவங் 301 ! முரித்த காலையின் 

39 
மாறில் வெஞ்சிலை 235 மீளிகள் குருதி தீர் 157 முரிந்த காலையிற் 265 
மாறில் வெள்ளிமலை 351 | மீளுற்றவை 72 ! முருகவிழ் தொடை 286 
மாறுபட்டவர்மேற் 4 மீனமதாக வியன் 239 | முருகன தேவலால் 229 
மாறுபட்டவன் 232 மீ னுடுவாக விளங் 270 | முழங்குற்றன பல 

168 
மாறுமாறுசென் 198 மீனெனும் மைந்த 

893 

முழுதொருங்கு 316 
மாறுமுகங்கொண் 309 | முகிலுயர்த்தவன 349 

முறிதலுற்ற வீழ் 133 
மாறுற்றிடாத்தொ 31:2 முகுந்தனை வெனறி 121 | முறாவலாற்புரம் 115 
மாறொர்தேரிடைப் 62 முக்கணன உதவிய 266 முறைறெறி யாற்றி 331 
மாற்படு புந்தி தீர் 122 | முக்கணன் மா மகன் 270 | முற்படுந்தலைவர்கள் 156 
மாற்றம் இத்திறம் 271 

முசுமுக முடைய 331 முற்படும் அனிகமு 282 
மாற்றலராகிய 176 முஞ்சு தானைகள் 314 முற்றிய அமர்த்த 276 
மாற்றலர் தூதுவன 124 | முடிக்கலுற்ற தீப் 104 முற்றிய தமர் இனி 47 
மாற்றலர் தொகை 21.3 முடிதுளைத்தனன் 

64 | முற்று நூ லுணர் 6 
மாற்றலர்யாவரும் 31 ) முடித்தொகை அற் 100 முற்றுணர் கருத் 324 
மாற்றலர்வரத்தின 173 ! முடியுமெல்லையில் 259 | முனைகெழு சமரின் 244 
மாற்றலன்கர 198 முடிவுறுதல் வரை ] 75 

முனை முடித்தநின் 37 
மாற்றலார்தமைய 491 முட்டா வெஞ்சினம் ]] 9 | முனையார்தரு 148 
மாற்றார் வலிகண்டு 311 - முட்டுவெங்கணை (35 முன்சூழ்தானை 

119 
மாற்றுகின் றதைப் 217 முண்டக மலர்ந்த 74 

முன்படை குமரன் 286 
மாற்றோர் சிலையினை 149 | முதிர்ந்திடு போரி 279 | முன்பு திண்டிறல் 36 
மானப்படைசேர் 55 முது வானவரும் 344 

முன்புறு கடையுறு 206 
மான வேற்படை 82 | முத்தமுந்துகிரும் 333 முன்னது வரலோ 24 
மான் கிளர்ந்த 310 முத்தலைக்கழுவை 144 முன்னமாயமாப் 184 
மிக்க நேமியாற் 233 முத்தலை கழுவொடு 99 | முன்னமொரு வைக 345 
மிக்க வீரனித் 199 | முத்தலைப்படையை 293 முன்னம் உரைத் 358 
மிக்குயர் அறிஞரை 317 | முத்தேவரின் 72 | முன்னம் நின்றொரு 110 
மிக்குயர் உவண 305 முந்திய பூதர்கள் 120 முன்னம் நீ சொற்ற 113 
மிக்குறு தெய்வ 213 முந்து தாரக எம்பி 8 முன்னர்ப்பொருதே 147 
மிதித்துக் கொல் 221 முந்து வெங்கணை 60 | முன்னாகியுள்ள பல 323 
மிடல் கொண்ட 44 | முந்து வெய்யசூரப் 290 முன்னுறச் செவ் 
மிடல் கொண்டிடு 141 முந்துறு மாற்றலர் 179 | முன்னுணர்ச்சிமு 115 
மிடல் படைத்திடு 31 முந்துற்றிடுகரி 182 முன்னு பூசை முத 56 
மிடைந்தகண வீரர் 101 | முந்துற்றிடும் 

361 
மிண்டிக் கடிதுயிர் 287 | முந்தே தமியேன் 323 | முன்னுற மருத்தன் 

2 
மின்னல் பட்டன 114 முந்தேயவன் 182 | முன்னுற யான்விடு 152 


17 


170 முன்னுற மதன 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


397 


முன்னுறு வார்கள் 269 மேற்றான் விளையும் 311 வஞ்சன் வார்சிலை 03 
முன்னுற்றவன் 140 மேற்றிசை வாய்தலி 122 வஞ்சினம் இனைய கூ 42 
முன்னேவரும் இடத் 136 மேனகாலை விசயங் 9 ) வடதிசை அதனின் 8 
முன்னேவைகலின் 110 மேனவப்படைமதில் 9 வடபெருங்கிரி 113 
முன்னொரு சூழ்ச்சியின் மேனிகழாயிர 213 வடிக்கொண்ட ஒள் 323 
மூக்குடை அலகினா 318 மேனிகழ் நெறிகொ 122 வடித்ததோர்பெருஞ் 10 
மூதக் கார்ப்பொடு 150 மேனிமிர் கொண்டல் 6 வடித்த விற்பனை 67 
மூடுறு கணமுகில் 332 மேனிலாவிய 79 வடிவற்றுடல் 287 
மூண்ட தொல்விதி 228 மைக்கடல் புவியினு 85 வட்டணை கொண்டி 267 
மூண்டபோர்த் தொ 203 மைக்கருங்கடல் 58 

வணங்கிய விற்களின் 232 
மூண்டமர் இயற்றச் 223 மைக்கின்ற மேனி 20 ) வணங்கிய தம்பியை207 
மூண்டார் அமர்செய் 148 மைக்கொண்டல் 142 வணங்கினன் எழுந் 47 
மூண்டொருகணத்தி 109 மைந்தவோஎன் றன் 201 வண்டார் தெரியல் 190 
மூரியண்டலர் 247 மைந்தருந் துணைவ 19 ) வண்டுலா வருவா 298 
மூரிவிற் கொண்ட 242 மைந்தனைப் பெறுகி 138 வண்டுது பூந்தாரா 28 
மூலமும் முடிவுமில் 108 மைப்புயல் மேனித் 10 !) வண்ணச் சிகரம் 255 
மூவர்க்குள் மேலோ 333 மைம்மலை துழனியும் 319 வண்ணச்சிலைக் கொ 167 
மூவாயிரர் விடும் 170 மைம்மலை இடைவி 220 

டைவி 220 வண்ணமாமதில் 352 
மூவாயிரத் தானைக 168 மையல் யானையும் 

8 ) வந்தகாலையில் 

197 
மூவராகிய மூர்த்திக 57 மையிருட் கலையினை 49 வந்தஞ்சலி 344 
மூவர்கள் தாங்களு 92 மையுறு தடங்கண் 188 வந்த வீரராக்கத (35 
மூவர்கள் முதல்வன 238 மொய்ம்பினிற்புடை 30 வந்தனன அங்கைச் 144 
மூவிரு செய்ய 

216 மொய்ம்மலி படைத் 54 வந்திடுகின் றகாலை 242 
மூளா வுறுத்தறை 183 மொய்யிடுங்கணை 78 வந்திடு சீற்றத் 239 
மெச்சியல் கொள் 162 மொய்யுந்து தவத்தி 251 வந்திடும் எல்லைபோ206 
மெய்ந்நெறி யுணர் 233 மொழிப்பட்டிடு திற 14 ) வந்து வந்தெழு 39 
மெய்படு அவுணர் 54 மொழியும் ஆடல்சே 181 வந்தெதிர் அவுணர் 110 
மெய்யுணர்வு சேர்த 32 ) மோகத்தனி வெம்ப 15 வம்மின்கள் வம்மின் 313 
மெல்லிதழ் அனைய 300 மோகப் படை சேற 43 வம்மின்வம்மினெ 85 
மேகமதுற்றிடும் 32 ) மோதலுந் தன துபா 144 வயமிகு பூதரின் 120 
மேகமாலி உள் நடுங் 64 யாணர் வண்டினஞ்342 வயிர்த்திடுதண்டம் 22 
மேக்குயர்பெருஞ்சி 73 யாண்டுமாகியே 16 :3 வயிர்த்திடுநிலைமை 30f; 
மேக்குயர்மொய்ம்ப 134 யாதொர் துன்னலர் 110 

யாதொர் துன்னலர் 10 வயிர்த்திடு பூதக் 18 
மேக்குயர்வட்டமும் 318 வகுத்த காலையில் 257 வரங்கள் சிந்தினர் 214 
மேதகு கதிராய் 

339 வசைதவிர்மானினி 338 வரங்கெழுசூர் 20 
மேதக்க தன்கைச்சி 27 வசைபடு பாரிடம் 310 ) 

319 வரத்தினிற்பெரியர் 262 
மேதினி கீண்டு 266 வசையதன்றிது 84 

வரந்தனில் அழிவுறா 91 
மேருவின் சிகர நண் 281 வசையில் பூதரும் 133 வரந்தனில் தலைமை 41 
மேலதாகிய 75 வசையில் வீரர்கள் 32 வரந்தனிற்பெற்ற 25 
மேலை நிலம்முற்றுற 323 வசையுறும் அவுணரி 100 வரமிகு சிறப்பி 76 
மேலைவானவர்க்கு 341 வசலை மென்கொடி 131 வரிகின்றவில் 44 
மேவலராகும் இன் 227 வஞ்ச மேதகும் 285 வருதலோடு ஆங் 60 
மேவலில் அவர்த 18 வஞ்சம் நீடி 

142 வருந்திநின்றே 110 
மேற்படு கேசரி 209 வஞ்சரை வஞ்சஞ் 252 வருந்திலன் அதற்கு 43 
மேற்றலத்தெழுதா 335 வஞ்சனி தன்படை 122 வருதி நீயெனத் 215 
மேற்றலை கடவிய 318 வஞ்சனே வினை 38 வருமிதமென்று 241 
மேற்றான் எய்தி 236 வஞ்சன் இதந்திடு 288 வருவது நிமலன் 296 


398 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


வரைகிழிப்பதும் 247 வாட்டு கேசரி 259 விடமெய்க்கணை மா 191 
வரை படைத்தவர் 348 வாணிபோற்றிடு 63 விடம்பிடித்தமலன் 307 
வரைபுக்கனபுயல் 196 வாயுவின் படை 107 விடலைவிண்ணெழு 109 
வலக்கையாலொரு 21 வாய்க்கொளும் 339 விடலரும் திறலு 

231 
வலங்கைவாளுடை 284 வாய்த்தல் போற்றி 87 விடலறு பகழியான் 231 
வலிகொண்டதொர் 182 வாய்த்தபன்மணி 39 விடுகிலன் அவர்தமை 18 
வலிதொலைந்தவன் 60 வாராநிற்கும்பாரிட 221 விடுகின்ற கனற் 100 
வலிபுணர்யாக்கை 325 

வாரார்கழற்கால் 27 விடுகின்ற வாளி 29 ) 
வலியவர் தம்மை 166 வாரிதிவளாகம் 104 விடுக்குற்றிடும் 

71 
வல்லைவேதன்வகுப் 353 வாரிதி வளாகம் 155 விடுங்காலையின் 72 
வல்விரை பறவை 159 வாரியாலுலகழிந் 274 விடுதலுங்கொடிய 111 
வழிபடுந்தொழில் 106 வார்திரை அளக்கர் 2 விடுத்த காலையவன் 14 
வழிபடு புதல்வர்க 320 வார்த்தொகை 347 விடுத்த காலையில் 289 
வளைத்தடங்கிரி 272 வார்ந்திடுகழற்கால் 220 விடுத்த காலையிற் 290 
வளைத்தான் தனிப் 145 வார்வில்லதனை 55 விடுத்தகாலையின் 197 
வளைத்து நாலிரண் 61 வாலுளை அலங்கு 242 விடுத்ததெய்வவே 300 
வளைந்தனர் வீரன் 227 வால் கிளர்கற்றை 328 விடுத்த வாளிகள் 138 
வளைந்திடு- வயவெம் 54 வாவியுங்குளனும் 154 விடுத்தவாளிபொடி 2500 
வளைந்திடு - வானவர் 2018 வாழி மாநகர் 

13 

விடுத்த வாளியைப் 37 
வளையா வெஞ்சூர் 297 | வாழுநேமியிறை 116 விடுத்த வேலினை 

35 
வள்ளலாயிடை 116 வாளரம் படுவாளி 203 விடுத்திடு குலிசமே 254 
வள்ளலைவணங்கி 309 | வாளில் அங்கவன் 198 விடுத்திடுகின் றதோ 210 
வள்ளல் இத்துணை 351 வாளெழுவேல் பிற 267 விடுந்தனிக்கணை 291 
வள்ளல் சரம்பட 265 வாள் கொண்டெறி 168 விட்டசோதி நிமிர் 13 
வள்ளல் மற்றிதனை 1 வானமேலிது 58 விட்டடு மோகமெ 43 
வற்புறுத்திய 32 வானமேல்நெறி 14 விட்டதனை அத்தொ 275 
வற்றருந்திரைக் 3200 வானமோடியன 

14 விட்டவாளிகள் சூர் 39 
வற்றிய அளக்கர் 107 வானவர் உரைகே 23 விட்ட விட்டதோர் 82 
வனைகருங்கழல் 274 வானவர் ஏற்றமும் 20 ) விட்டனன் மழை 215 
வன்றனை மூழ்கும் 183 வானவ சிறையி 22 ) விட்டிடுகின்றஎல்லை293 
வன்றிறல் அவுண 226 வானவர்கள் கோம 179 விட்டிடுகினற ஒற்ற 108 
வன்னச் சிறுவர் 201 வானினுமண்ணி 260 விட்டிடுகின்றவாளி 296 
வன்னி செறிந்தன 125 வானாருங்குட 118 விட்டிடுசிலீமுகங்க 2:19 
வன்னியின் அலங்க 305 வானுளோர் சிறை 303 விட்டிடுதிகிரியாரும் 283 
வாகுபெறுதேர்வல 102 வானோர் தொகை 28 விட்டிடு பிறங்கல்த 254 
வாகைமொய்ம்பு 3G வான் மறைத்தன 274 விட்டிடு மாயவன் 81 
வாக்கியசிலைதனில் 233 வான்றாவுற்ற 204 விண்டிடு சூர்மகன் 41 ) 
வாங்கிய சிலையிற் 2.5 விசயன் ஆங்கொரு 61 விண்டினை மாறு 

174 
வாங்கிய வாயுவின் 193 விசயன் சயன் 170 விண்டுலாமதிற் 

| : 3 
வாங்கு பூநுதல் 204 விசைய சேனன் விட 11 விண்டுவின் படை 

33 
வாங்கு வில்லினன் 65 விசையன் நேமியன் 11 விண்ணவ ராயினோ 362 
வாங்குற்றிடுசிலை 189 விசை யெடுத்திடும் 36 விண்ணவர் சிறையி 176 
வாசநீர் தோய்ந்தி 209 விசையொடு சாரதர் 58 விண்ணிடை நின்ற 281 
வாசவன் குறையும் 128 விஞ்சுந்தொல்விற 150 விண்ணிடைப் புகுந் 19 . 
வாசியும் வயவரும் 100 விஞ்சைமாய விண்மு 194 

விஞ்சைமாய விண்மு 194 விண்ணில் தீச்சுடர் 118 
வாடினானென 284 விடங்கெழு வேற்க 333 விண்ணில் வந்திவை 124 
வாடுகின்றார் சிலர் 338 விடந்தரு வேற்கண் 330 விண்ணினை அலைக்க 167 


களு 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


(17 


விண்ணுல காளுறும் 361 விறல் கெழுமொய் 134 வெஞ்சினந்தனை 130 
விண்ணுளோர்களும் 131 விறல் படைத்திடு 69 வெஞ்சின அவுண 254 
விண்ணெழுந்தவன் 65 விறல் வரை மாத 339 வெண்ணிற முகிலி 333 
விண்ணோர் படை 71 விற்கொள் அம்பி 189 வெதிர்படு சிலம் 219 
விண்தொடர்பிறங்க 339 வினைய முன்னி 1664 வெந்திறல் கொள 180 
விண்தொடர் பொ 351 வீக்கினன் கவசம் 16 வெந்திறல் கெடுங் 291 
வித்தக வீரன் 

134 வீக்குறு கனைகழல் 352 வெந்திறற் சமர் 285 
வியக்கும் பொழுதி 136 வீசிய மத்தலை 151 வெந்திறற் பகை 

115 
வீரசியேயமர் 16 வீசிய வேலையில் 179 வெந்து நுண்டுகள் 271 
விரவு பூதர் 

19 வீசுகின்ற வியன்க 119 வெம்பரி கரியுமிழ் 261 
விரிதரு சேனையில் 321 ) வீசுகின்ற வியன் 191 வெம்பு தொல்கதி 186 
விரிந்த இத்திறமிய 157 

வீசுகின்று 

278 வெம்புயலிடையிற் 300 
விரியிணர்க்கோங்க 34 ( ) வீசுநாவமுகப் 115 வெம்புரைத் தொ 272 
விரியுமுணர்ச்சியை 161 வீசும் அப்படை 194 வெம் பெருநுதல் 

10 
விருத்தமதாகும் இவ் 321 வீசுவெம்படை 193 வெயில் விடும் 

3008 
விரைகள் வீசிய 214 வீசு று சுடர்வேல் 31 ) வெய்தாம் அயில் G 
விரைதலே சுமந்தூ 354) விடிச் செருவில் 148 வெய்தென இறந் 

25 
விரைந்திடு செலவி 22! வீடின அவுணன் ] ; வெய்யவக்கனன் 155 
விரைந்திருவோர் 279 வீடினார்களும் 272) வெய்யவன் அங் 

231 
விரைந்து சென்றதை 193 வீண்டது நோக்கியே வெய்யவன் தனைவி 1 : 3 
விரைந்து போய்விற ( 19 ) வீரகோளரி 

வெய்யவன றனைத் 

38 
விரைவொடு பரந்த 150 வீரமொய்ம்பினன 132 

132 வெய்யவன் பகை 

175 
விலக்கிய சாலை 70 வரமொய்ம் புடை 117 வெய்யோன் என் 204 
வில்ல து முரிந்திடலு 15.5 வீரரை அல்லரை 218 வெருவரர் பொரு 

82 
வில்லிழந்தனன் 23.3 

வீரர் எண்மரை 

1.32 | வெருவரும் இனைய 109 
வில்லிறுத்திடு 

198 வீரவந்தகன 35 வெலற்கரும் வில் 210 
வில்லினைப் பார்க்கு 161 வீரவாகுவேள் ( 2 வெல்குறும் வலியு 3011 
வில்லுச் சூலம் 150 வீரவெய்யவன 34 வெல்லினும் செறு 177 
வில்லுண் வாளிகள் |19 வீரவேல் தடக்கை 33: 3 வெவ்விசயப்படை 268 
வில்லுமிழ் சரத்தினி] 78 வீரனும் அலை எப 24 வெவ் விட மென்ன 240 
வில்லெடுத்தது 

234 வீழுகின்றதேர் 30 வெளிப்படிற் செறு 111 
வில்லொடும் வீரவா 42 வீழுறுமாற்றலர் 270 வெளிறு மென்ன 335 
வில்லொன றிருதுணி ] 97 வீழகின்ற தொர் 
வில்வண்மை கொள் 72 வீழ்கின்றன பட்டி 169) வெள்ள மாயிரம் 112 
விழுகின்றதொரெ 149 வீழ்ந்த காளையைத் 135 வெற்பின நிரைத்த 21 ! ) 
விழுங்குதல் கண்டன 81 வீழ்ந்தனன்பதைத் 175 வெற்பு நுண்டுகள் 30 
காலையில் 

62 வீறாகிய அசுரர்க் 71 வெற்புறழ் தகுவர் 215 
விழுந்தயர் புண்டரீக 183 வீற்றிருந்த பின் 343 வெற்றி கொளதான 28 
விழுந்து கொண்டல் 124 வெங்கண் உக்கி ( 14 வெற்றி கொளவான் 70 ) 
விழுமிய பூதர் 237 வெங்கண் நாகங் 104 வெற்றி நெடுவே 255 
விழுமியமாயமான் 287 வெங்கண் மால் 184 வெற்றியும் உடை 

7 
விழுமும்மத 

143 வெங்கதை வருத 73 வெற்றியுள மதலை 202 
விளித்தானென 149 வெங்கரி நுதலில் 331 வெற்றுடலத்தில் 357 
விளைத்த சீற்றத்து 192 வெங்கனல் சொரி 2012 வென்றார் புகழ்தரு 130 
விள்ளா நிற்குஞ் 

221 வெஞ்சமஞ் செய் 136 வென்றி கொண்ட 28.9 
விள்ளுறு நாணினர் 338 வெஞ்சமர்க் காற்ற 117 வென்றிடல் அரிதி 46 
விறலுடைப் பஃறா 289 வெஞ்சமர்த் தொழி 79 வென்றியம் படை 283 


400 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


வென்றிலன் இவர் 173 வேலைகள் எல்லை 295 வேறொர் தேரிடை 50 
வேணியின் மதி 172 வேலையதன்னவி 210 வேற்று நீர்த்தடங் 84 
வேண்டியமாற்றங் 329 வேலையன்னதில் 349 வைத்தலைப் பகழி 

25 
வேதநெறி தந்திடு 324 | வேலையின் நடுவு 314 வைத்தலே துடித் 360 
வேதர் ஆர்த்தன 341 | வேலுடைத் தனி 1612 வைய நெடுவான 273 
வேதனை அகத்த 306 வேல் விடுத்துழிக் 60 | வையந்தன தீருத 182 
வேதன் அஞ்சினன் 63 வேழத்தின 118 வையந் துகளாய் 196 
வேயுற்றவர் சொல் 255 வேழமும் புரவியும் 155 வையமேற் செலும் 32 
வேலினால் எறியுமா 254 | வேறு பின்னரும் 138 வையம் அங்கழி 135 
வேலை கடந்தென 6 வேறு வேறுநின் 83 வையம் வில்லுடன் 273 


பிழை திருத்தம் 


பக்கம் 


செய்யுள் 


பிழை 


திருத்தம் 


1 


2 


6 


19 
31 


துண்னென 
மற்றோர் 
அடலுன்னி 
எதிர்த்திடும் 
தெறித்து 
கொர்மோ 
என்றிடல் 
சேண் நறி 


துண்ணென 
மற்றொர் 
அடலுன்னிக் 
எதிர்ந்திடும் 
தெறிந்து 
கார் அமோ 
நின்றிடல் 
சேண்நெறி 
வீரற் 
கம்மா 


46 
102 
108 
117 


விரற் 


கைம்மாறு 


துணையி 


துணையி 


128 
129 
132 
143 
164 
170 
186 


33 
10 
106 
223 
342 
360 

77 
130 
214 
216 
27 
33 
62 
30 
226 
41 
18 
24 
120 
39 
50 
126 
132 


அடைநதிட 
உலைவறப் 
திசைதோறும் 
மை நதற்கு 
ருநதுயிர் 
மறமைந்தாதன 
ஒன்றை 
எனையர் 
வீரர்தனில் 
நாஞதில் 
புயல் தந் 
நிரைத்தலு 
விட்டவர் 
காலெரி 
நெஞ்சினம் 
ஆடிய 


அறைந்திட 
உலைவுறப் 
திசைதொறும் 
மைந்தர்க்கு 
ருநதுயர் 
மறமைந்தர்கள் 
தொன்றை 
சணையர் 
வீரந்தனில் 


196 
210 
211 
219 
220 
221 
224 


நாஞ்சில் 


புயல்வந் 
நிரத்தனு 
விற்றவர் 
காலெறி 
நெடுஞ்சினம 


ஆடியல் 
லக்க 


இரக்க 


228 

77 
230 
284 
242 


169 
172 
207 
214 
230 
265 
345 
364 
368 
373 
400 


மீண்டுதம் 
இருந்ததனைச் 
மார்பைப் 
மள்ளர் 


245 


ஈண்டுதம 
இருந்தததனைச் 
மார்பைத 
மன்னர் 
சோர்த்தன 
உறுதி 
கக 
தெரிதான் ந 
கண்ணினும் 
சொறியுங் 


ததி 


248 
200 
263 


55 
60 
71 


தெரிந்தான் 
மண்ணினும் 
சொரியுங் 
சூழல் 
புவனங்கள் 


364 


சுழல் 
புனங்கள் 


-0 


402 


பிழை திருத்தம் 


செங்கைகள் 2 ந 


செஙகைகளும் 


80 
137 
261 
305 
312 


ளாகிய 
உருத்திகொள் 


266 
270 
283 
287 
288 
302 
307 
311 


அருத்திகொள் 


கோதண்டமமு 
நின்றி 


கோதண்டமு 


தாலும் 


490 
10 
12 


1 


திருகூம் 
வந்து திததேன 
மிக்க 
தீர்தங்கிய 
ஒருங்கு 
ளென்னக 


2 


317 
324 
332 
334 
353 
359 
360 


தாலு 
திருகூ 
வந்து தித்தோன் 
மிகக் 
நீர்தயங்கிய 
வொருங்கு 
லென்னக 
சேர்த 
அலரிற 


35 
105 
125 
38 
38 
12 


சேர்ந்த 


அலரிய 


ஆகிய 


ஆதிய 


லங்கும் 


லெங்தா 


Panniratbirumurai Publication Endowment in Memory of 

Sri-la- Sri Adi Kumaragurupara Swamigal 

Immovable property worth Rs. 50,000 


Tbis endowment is made by Sri- la - Sri Kasivasi Arulnandi 
Tambiran Swamigal Avergal , Sri Kasi Mutt , Tirupanandal , in 
inemory of the great Scholar Sri ADI KUMARAGURUPARA 
SWAMIGAL who spread Tamil culture from Cape Comorin 
to the Himalayas in the 17th century , for propagating the twelve 
Thirumurais , 1 to 3 : sung by Tirugnanasambandamurthy Nayanar ; 
4 to 6 : by Tirunavukkarasu Nayanar ; 7 : by Sundaramurthy 
Nayanar ; 8 : by Saint Manikkavachakar ; 9 : by Thirumaligai 
Thevar and Senthanar etc. 10. Thirumula Nayanar; 11 : Seraman 
Perumal Nayanar and others ; and 12 : bv Sekkilar. The object 
is to inculcate devotion for the Thirumurais in the student 
population and train them into good citizenship of the Bharat . 


2. The property 80 endowed 18 detailed in the schedule 
hereto attached and consists of Acres 43 , Cents 98 , wot and dry 
lands etc. in Marathurai village, No 3 Merathurai vattam and 
a house and 15 cents dry in Tirupanandal village in Kumbakonam 
Taluk , Tanjore District and belonging to the Donar with patta 
and miras in his name . The value of the property in Rs 50,000 
and the estimated annual income is about Rs. 2,500 . 


3. The said property is to be vested in Kumaragurupara 
Swamigal Mutt at Srivaikuntam , Tirunelveli District and it shall 
be administered by the Managing Trustee of the said Mutt as 
provided hereunder . The annual net income from the property 
1. e . excluding Government dues , establishment charges , maramat 
expenses etc. shall be utilised for the purpose mentioned in para 
4 infra. The managing trustee of the said Kumaragurupara 
Swamigal Mutt shall be responsible for the safe and proper invest 
ment of the said funds and for making the same available for the 
regular and efficient conduct of t.be endowinent. 


4. The Managing Trustee of the said mutt at Srivaikuntam 
sbould arrange to have the twelve Thirumurais printed and 
published in their serial order or according to necessity arising 

any time for a particular Thirumurai. When publishing 
each Thirumurai , the title sheet should contain a note that 


at 


- 2 - 


the publication is made out of the endowment founded on 
8–4–1980 by Sri - la - Sri Kasivasi Arulnandi Tambiran Swamigal 
Avl , Sri Kasi Mutt , Tirupanandal , in grateful memory of SRI 
ADI KUMARAGURUPARA SWAMIGAL . 25 ( twenty five) 
copies of each publication should be sent freo to the Donor and 
his Suocessors - in - interest . The other copies should be arranged 
to be widely distributed in sale at not more than the actual cost 
The sale proceeds of the books shall be added to the corpus of 
the fund with the Managing Trustee . It will be within the 
discretion of the Managing Trustee to supply copies free of cost 
to selected well known Libraries , ( one copy to each library 
serving the needs of lovers of Tamil literature and culture . 


6. A regular account of receipt and expenditure shall be 
maintained by the said Managing Trustee , which shall be audited 
by a certified auditor every year. The managing trustee shall 
send to the Donar and his Successors - in - interest annually a copy 
of the audit report along with an account showing under different 
heads, the Thirumurais published , number of copies printed , 
freely distributed, sold and remawing on hand , the income 
received therefrom , the amount spant in publishing Thirumurais 
and the amount of sale proceeds added to the corpus of the fund 
with the managing trustee 


6. The income from tbe property and the sale proceeds 
of the publioation as shown above shall be utilised for the 
printing and publishing the above mentioned twelve Thirumurais 
only . 


7. This endowment shall not be used or diverted for any 
purpose other than that for which it is provided as above , and 
shall be managed as above provided, by the present managing 
trustee of Sri Kuwaragurupara Swamigal Mutt , and bis successors 
(Managing trustee ) being in perpetuty . 


Dated 8-4-1950. 


sd . Kasivasi Arulnandi Tambiran . 


Registered at Tiruvidamarudur Sub Registrar s Office on General Stamp of 
Rs . 375 on 12-4-1950 as No. 794 , Book No. 1 , Volume No. 1002 , pages 181--186 . 


செர் திலாண்டவன் துணை 

காஞ்சிபுரத்தில் 
ஸ்ரீ கச்சியப்ப சிவாசாரியார் நினைவு 


அன்னம்பாலிப்பு - சேமவைப்பு ரூ . 7000 / 


ار) 


1. காஞ்சிபுரத்துச் சிவவேதியரும் , குமரகோட்டத்து அருச்சக 
ராயிருந்த காளத்தியப்ப சிவாசாரியரது தவப் புதல்வரும் , தென்மொழி , 
வடமொழிக் கடல்களைக் கரைகண்டுணர்ந்தவரும் , நவின்றோர்க் 
கினிமையும் நன்மொழிபுணர்த்தலும் நவையின்மையும் அமையக் கவி 
பாடலில் வல்ல அருட்புலமையாளரும் , 10346 பாடல்களையுடைய 
அறுமுக முடையவோர் அமலன் மாக்கதை யாகிய கந்தபுராணம் 
பாடுவதற்குத் திகடக்கா என்று முருகப்பெருமானால் அடியெடுத் 
துக் கொடுக்கப்பெற்றவரும் , புராண நன்னாயகமாகிய இந்நூலைக் 
குமரகோட்டத்தில் அரங்கேற்றுவதற்குத் தொண்டை மண்டலத்து 
இருபத்துநான்கு கோட்டகத்தாராலும் தந்தப் பல்லக்குச் சிவிகையும் 
தாங்கி வரப்பெற்ற பெருமையாளரும் , புலவர் குழாம் மகிழ்ந்து 
போற்றச் சகாத்தம் எழு நூற்றின்மேலாய் இலகு கந்தபுராணம் 
அரங்கேற்றிய வித்தார்கவியும் , மாசித் திங்களில் மிருகசீரிட 
நாளில் சிவப்பேறு பெற்றவருமாகிய கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகள் 
நினைவுகூர்ந்து , அவர்கள் குலத்தில் உதித்த சிவவேதியர்களுக்கும் , 
மற்றுமுள்ள சிவனடியார்களுக்கும் ஆண்டுதோறும் மாசி மிருகசீரிட . 
நாளில் அன்னம்பாலித்தற் பொருட்டுத திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம் 
ஸ்ரீ -ல- ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித்தம்பிரான் சுவாமிகள் அவர்களால் இந்நிதி 
நிறுவப்பெற்றது . இது காஞ்சிபுரத்தில் கச்சியப்ப சிவாசாரியார் னைவு அன்னம் 
பாலிப்பு என்று பெயர்பெறும் . 


2. இதற்குரிய மூலதனம் ரூ . 7000 / - ( ரூபாய் ஏழாயிரம் ) . இது 
ஆண்டொன்றுக்கு ரூ . 100 க்கு ரூ .3/- வீதம் வட்டிதரக்கூடிய சர்க்கார் 
கடன் பத்திரங்களாக உள்ளது . 3 கன்வர்ஷன் லோன் ஆப் 1948 ; 
சி ஏ . 131519 - ரூ . 5000 ; சி ஏ . 129808 ரூ . 1000 ; சி ஏ . 129809 - 
ரூ . 1000 ; ஆக ரூ . 7000. இந்நிதி நம்பேரிலும் நமக்குப் பின்வரும் 
உரிமையுள்ளவர் பேரிலும் இருந்துவரும் . 


- 4 - 


8. இம் மூலதனத்தினின்று கிடைக்கும் வட்டித் தொகையைக் 
கொண்டு காஞ்சிபுரத்தில் கருங்கடல் முருக்கி முத்திக் கரை தருகாந்த 
நூல் அரங்கேற்றப்பெற்ற குமரகோட்டத்தில் ஆண்டுதோறும் 
மாசித் திங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் கூடிய நாளில் சிவவேதி 
யர்களுக்கும் , சிவனடியார்களுக்கும் அன்னம் பாலிக்கப் பயன்படுத்தப் 
பெறும் . 


4. ஆண்டுதோறும் கிடைக்கும் வட்டி வருமானத்திற்கு ஏற்ப 
வும் , கால விலைக்கு ஏற்பவும் , தயாரிக்கப்பெறும் திட்ட ஜாப்தாவின் 
படி இவ்வன்னம் பாலிப்பு நடை பெறும் . 


5. இத் தருமம் வேறு எம்முறையிலேயும் பயன்படுத்தப்பெற 
மாட்டாது . நம்மாலும் நமக்குப் பின்வரும் உரிமையுள்ளவர்களாலும் 
இத் தருமம் பரிபாலனஞ் செய்யப்பெற்றுவரும் . 


Tirupanandal, 

27-2-53 . 


} 


( Sd . ) KASIVASI ARULNANDI TAMBIRAN 


Registered at Tiruvadamarudhur Sub Registrar s office on 2-3 - 53 
as No. 21 Book No. 4 volume No. 44 pages 262-264 . 


செந்திலாண்டவன் துணை 
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்துத் தலைவராக எழுந்தருளியிருக்கும் 
ஸ்ரீ -ல- ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் 

தமிழ்க்கல்வி , சைவசித்தாந்தம் , தேவாரத் திருமுறைகள் . இசைத் 
தமிழ் , அன்னதானம் . வைத்தியம் இவற்றின் அபிவிருத்திக்காகவும் 
பொது மக்களின் அனுகூலத்துக்காகவும் மனமுவந்து அமைத்திருக்கும் 
பேரறக் கட்டளைகள் . 
தொடர் எண் 


தரும விவரம் 


மூலதனம் 
ரூபாய் 


.... 


15,000 
11,500 
5,000 
5.000 


10,000 


... 


60.000 


30,000 
1,50,000 
1,00,000 


ப 


. 


1. சிவஞானசித்தியார் உபந்நியாசக் கட்டளை 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 
2. கொட்டையூரில் நடுத்தரக் கல்விச்சாலை ஏற்படுத்த 
3. திருவாங்கூர் மகாராஜா தேவாரப்பரிசு 
4. சேரமான் பெருமாள் தேவாரப் பரிசு , கொச்சி 
5. மூவர் தேவாரப் பரிசு , சீகாழி , திருவாரூர் , 

திருவையாறு , திருப்பனந்தாள் . ஆடுதுறை 
6. ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்தில் சைவசி 

வசித்தாந்தப் 
போதகாசிரியர் நியமிக்க 
7. அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் சைவசித்தாந்த 

உபகாரச் சம்பளம் அளிக்க 
8. திருப்பனந்தாளில் தமிழ்க் கல்லூரி நிறுவ 
9. இசைத் தமிழ்க் கல்விக்கு 
10. திருப்பனந்தாளில் கால்நடை வைத்தியசாலை 

ஏற்படுத்தவும் , குடந்தைக் கல்லூரியில் 

உபகாரச் சம்பளமளிக்கவும் 
11. ஸ்ரீ காசியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

நினைவு நாள் அன்னதானம் 
12. இராமேசுவரத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

நினைவுநாள் அன்னதானம் 
18. திருநள்ளாற்றில் ஆவணி மூல அன்னதானம் 
14. ஸ்ரீ காசியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

மார்கழி மாத அன்னதானம் 
15. திருப்பனந்தாள் செந்தமிழ்க் கல்லூரி மாணவர்கள் 

உணவு நிதி 
16. திருப்பனந்தாளில் ஜன வைத்தியசாலை நிறுவ 

நிலப் பெறுமானம் 


... 


20,000 


10,000 


10,000 
3,000 


17,000 


1,00,000 


66.000 


- 8 


2,900 


3.800 
25,000 
28,500 


9,000 
5,000 


.. 


5,000 


10.00M 


20,000 


5,000 
10 , AN 


1,00 ,on 


17. திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் 

கேதார கட்டம் 
18. திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் 

அரிச்சந்திரக் கட்டம் 
18. கும்பகோணத்தில் மணிக்கூண்டு 
20. தஞ்சையில் காச நோய் வைத்தியசாலை 
21. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபரர் நினைவு நாள் 

அன்னதானம் 
22. மைசூர் மகாராஜா தேவாரப் பரிசு 
23. தருமை ஸ்ரீ குருஞானசம்பந்த சுவாமிகள் நினைவுத் 

தேவாரப் பரிசு , மாயூரம் 
14. சென்னை விவேகாநந்தா கல்லூரியில் ராஜாஜி 

சைவ சித்தாந்தக் கட்டளை 
25. ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்தில் சர் . எள் ராதாகிருஷ்ண 

சைவ சித்தாந்தக் கட்டளை 
28 ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவுத் தேவாரப் 

பரிசு . ஸ்ரீவைகுண்டம் 
27. மதுரைத் திருமலை நாயக்கர் தேவாரப் பரிசு 
28. ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் ஸ்ரீவைகுண்டம் , 

திருச்செந்தூர், திருநெல்வேலி மாணவிகட்கு 
29. ஸ்ரீகாசியில் மகாத்மா காந்தியடிகள் நினைவு 

அன்ன தானம் 
811, ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் ஸ்ரீ காசி , 

மதுரை , குடந்தை மாணவிகட்கு 
81. டாக்டர் சாமிநாத ஐயர் நினைவுத் திருக்குறட் 

பரிசு , சென்னை 
32. குடந்தையில் காந்தியடிகள் பசுப்பரிசு 
83 . காந்தியடிகள் நினைவு அரியநாயகிபுரத்தில் 

ஹரிஜன மாணவ உபகாரநிதி 
84. ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நித்திய 

மகேசுவர பூசை 
35. திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவர சுவாமிக்கு 

வெள்ளிக் கவசம் 
3. விஷ்ணுபுரத்தில் ஹைஸ்கூல் படிப்பக நிதி 
87. குடந்தையில் ராஜாஜி அபிராமி அந்தாதிப் பரிசு 
88. திருநெல்வேலியில் ஸ்ரீ அரியநாயக முதலியார் நினைவு 

அபிராமி அந்தாதிப் பரிசு 
89. திருப்பனந்தாளில் அப்பூதி அடிகள் நினைவு 

தண்ணீர்ப்பந்தல் தர்மம் 
40. ஸ்ரீவைகுண்டத்தில் படிப்பக நிதி 


5 , 


1,50,000 


. 


. 


3,50 
1.00 


3.00 


10,00m 


4,000 
1,000 
3,500 


8,500 


8,500 
8.500) 


-7 


85,000 


.. 


12,000 


3,500 


17,825 
5.000 
3,500 


5.000 
3,500 


7,500 
5,000 


41. சிதம்பரம் உயர்தரப் பாடசாலை மாணவர்களுக்கு 

உணவுநிதி 
42. சிதம்பரத்தில் மார்கழித் திருவாதிரை , ஆனி உத்தர 

நாட்களில் அன்னதானம் 
48. இராமேசுவரத்தில் ஆடி , தை அமாவாசைகளில் 

அன்னதானம் 
ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள் 

நூல் நிலையக் கட்டிடம் 
45. பஞ்சாப் அகதிகளுக்கு நன்கொடை 
46. அரியநாயகிபுரத்தில் நூல் நிலைய நிதி 
47. ஸ்ரீகாசி கேதாரீசுவரர் கோயிலில் ஸ்ரீகுமாரசாமி 

அன்னதானம் 
48. ஸ்ரீவில்லிப்புத்தூரில் தேவாரப் பரிசு 
49. திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவர சுவாமி கோயிலில் 

மின்சார தீபம் போட 
50. காஞ்சியில் மூவர் தேவாரப் பரிசு 
51. திருவஞ்சைக்களத்தில் சேரமான் பெருமாள நினைவு 

அன்ன தானம் 
52. 28 வது ஸ்ரீ செந்திலாண்டவன அவன தானம் 

ஸ்ரீவைகுண்டம் உதவி நிதி 
58. 30 வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் ஸ்ரீகாசிப் 

பல்கலைக் கழகத்திற்கு நான்கு ஆண்டு மூலதனம் 
54. 28 - வது ஸ்ரீசெந்திலாண்டவ .. அனதானம் 

திருச்செந்தூர் உதவி மூலதனம் 
55. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள் படிப்பகப் 

பராமரிப்புக்காகக் கட்டிடமும் நிலமும் 
56. மாளவியா ஜி பெயரால் கல்கத்தா , டெல்லி , அலகபாத் . 

லக்னோ, ஆக்ரா, அலிகார் முதலிய பல்கலைக் கழகங்களில் 

சைவ சித்தாந்த உபன்னியாசக் கட்டளை 
57. ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம்-- சிதம்பரம் , மதுரை , 

திருச்செந்தூர் 
58. திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் சோமேசர் 

ஸ்நான கட்டம் நிறுவ 
59. ஸ்ரீவைகுண்டத்தில் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி நிறுவ 
60. ஸ்ரீவைகுண்டம் தேவார மாணவர்கள் காசியாத்திரை நிதி 
61 

பனசைக் கல்லூரியில் ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள் நினைவுப் 


7,000 


18,500 


28,000 


15,500 


15,000 


5,000 


60,000 


2,275 
45.000 
5,000 


பரிசு 


5.1000 


. 


18,000 


62. ( 6 ) ஸ்ரீகாசிப் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த நிதிக்கு 

அதிகப்படியாக அளித்தது 
68. 30 -வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் - மதுரை 

முதலாண்டு உதவி மூலதனம் 


7,000 


8 


14.000 


10,000 


7,000 


10,000 


27,97 ) 


10,000 


வாங்க 


8,000 
10,000 


64 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் உயர்நிலைப் 

பள்ளி மாணவிகள் ஹாஸ்டல் ஏற்படுத்த நன்செய் நிலக் 

கிரயம் 
85. 28 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் ஸ்ரீவைகுண் 

டம் வகையறா - திருநெல்வேலி இரண்டாண்டு உதவி 

மூலதனம் 
68. 30.வது ஸ்ரீ செந்திலாண்டவன அன்ன தானம் ஸ்ரீ காசி 

வகையறா - கும்பகோணம் முதலாண்டு உதவி மூலதனம் .. 
87 . ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் ஆண்கள் 

உயர்நிலைப் பள்ளிக்கு நன்கொடை 
88. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் மடத்திற்கு 

அச்சகம் வாங்க நன்கொடை கட்டிடம் உள்பட 
69. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் பெண்கள 

உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு உபகாரச் சம்பள 

மளிக்க நெல்லை ஜில்லா போர்டாரிடம் 
70. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் ஆண்கள் 
உயர்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு 

இடம் 
நன்கொடை 
71. ஸ்ரீ காசியில் இந்தியக் குடியரசு தின அன்ன தானம் 
72. ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் 

நினைவு மாணவர்கள் உணவு நிதி 
73. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் மடத்திற் 

குப் பன்னிரு திருமுறைகள் அச்சிட நிலப் பெறுமானம் 
74 சண்டேசுவர நாயனார் நினைவு தண்ணீர்ப்பந்தல் தருமம் 

திருவாப்பாடி 
75. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் நினைவு 

உபகாரச் சம்பள நிதி 
76 திருச்செந்தூரில் ஸ்ரீசெந்திலாண்டவன் தேவாரப்பரிசு நிதி .. 
77 சென்னையில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

திருக்குறள் பதிப்பு நிதி 
78. ஸ்ரீ வைகுண்டத்தில் மங்கையர்க்கரசியார் நினைவுப் பரிசு 

நிதி 
79 கும்பகோணம் தாலூகா மேலச் சூரியமூலை கண்டியன் 

பழவாற்றின் மீது பாலம் கட்ட 
80. ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் 

நினைவுத் தண்ணீர்ப்பந்தல் தரும் நிதி 
81. பழுத்த தமிழ்ப் புலவர் காசியாத்திரை நிதி செந்தமிழ்க் 

கல்லூரி , திருப்பனந்தாள் 
82. திருச்செங்காட்டங்குடியில் சிறுத்தொண்டர் நினைவு 

அன்னதானம் 
83. திருவஞ்சைக்களத்தில் ஸ்ரீ சேரமான் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி 

நாயனார் நினைவு வாசகசாலை நிறுவ 


1,50,000 


50,000 


3,500 


7,000 
5,000 


35,000 


3,500 


7,470 


ஆதி குமரகுருபர சுவாமிகள் 


3,500 


5.000 


7,000 


5,000 


85,000 


5,000 


86 . 


15,000 
5,000 


5,000 
15,000 


5,000 


8,500 


8.500 


5.000 


84. திருநாரையூரில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பிகள் நினைவுத் 

திருமுறை நிதி 
85. இராமநாதபுரத்தில் ஸ்ரீ தாயுமானவர் சனமார்க்க சங்க 

நூல் நிலைய நிதி 
லால்குடி ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் நினைவு மாணவிகள் 

உபகாரச் சம்பள நிதி 
87. அவிநாசியில் முந்நூல் அணியும் கலியாண நிதி 
88 குடந்தையில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

நீதிநெறி விளக்கப் பரிசு 
89 திருப்பூந்துருத்தியில் அப்பர் நினைவு அனனம் பாலிப்பு 
90 திருநெல்வேலி ஜில்லாவில் ஸ்ரீ ஆதி குமரகுருபரசுவாமிகள் 

நினைவுத் தமிழ்ப் பரிசு 
91 ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர் நினைவுப் பரிசு 

ஸ்ரீவைகுண்டம் 
92 ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு மார்கழி மாத அனன 

தானம் இராமேசுவரம் 
93 

ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு அவனதானம் , சென்ன 

புரி அன்னதான சமாஜம் , சென்னை 
94. காசியில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் நினைவு அன்ன 

தானம் 
95. திருச்செந்தூரில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

அன்னதானம் 
96. திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் நினைவுப் 

பரிசு நிதி 
97. திருநாரையூரில் ஸ்ரீ குருஞானசம்பந்த சுவாமிகள் நினைவுக் 

கட்டிடம் நிறுவ 
98. திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் 

நினைவு நீதிநெறி விளக்கப் பரிசு 
99 தஞ்சை , கலைக்கூடத்திற்கு நன்கொடை 
100. மணிக்குடியில் கடவூர்க்கலயர் புனற்பந்தர் நிதி 
101. காசியில் ஸ்ரீ மாசிலாமணித் தேசிக ஞானசம்பந்த 

சுவாமிகள் நினைவு அன்னதானம் 
102. திருவாங்கூர்ப் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் நினைவுப் 

பரிசு 
108. ஸ்ரீ காசியில் கமலை ஞானப்பிரகாசர் நினைவு அன்னம் 

பாலிப்பு 
104. திருச்செந்தூரில் ஐக்கிய வேளாள சங்கப் படிப்பக பிரி 


5,000 


5,000 


5.000 


5,600 


5.000 
5.000 


8,500 


5.000 


5.000 


5.00 
5000 


- 10 - 


7.000 


30,000 
50.000 


12,000 


7,000 


7,000 


5,000 


5,000 


105. காசியில் அப்பர் நினைவு அன்னம் பாலிப்பு நிதி 
108 ஆடுதுறையில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் உயர் நிலைப் 

பள்ளி நிதி 
107. செந்திலாண்டவன் திருவருள் பாலிப்பு நிதி 
108. திருச்செந்தூரில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

நித்திய மகேசுவர பூஜை நிதி 
109 ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் நினைவு நீதி 

நெறி விளக்கப் பரிசு - திருச்செந்தூர் 

ஸ்ரீவைகுண்டம் உயர்நிலைப்பள்ளிகளில் 
110 ஸ்ரீ காசியில் கச்சியப்ப சிவாசாரியர் நினைவு 

அன்னம் பாலிப்பு - கார்த்திகை 
111. சென்னைக் கல்லூரிகளில் ஸ்ரீ குருஞான சம்பந்த 

சுவாமிகள் நினைவு சிவபோகசாரம் பரிசு நிதி 
112 தஞ்சையில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் நினைவுத் 

திருவாசகப் பரிசு - சேம வைப்பு 
118. மதுரையில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் நினைவுத் 

திருவாசகப் பரிசு- சேம வைப்பு 
திருநாவுக்கரசர் தண்ணீர்ப்பந்தல் தருமநிதி 

தத்துவாஞ்சேரி 
115 காஞ்சிபுரத்தில் கச்சியப்ப சிவாசாரியர் நினைவு 

அன்னம் பாலிப்பு 
116. திருக்காளத்தியில் கண்ணப்பர் நினைவு 

அன்னம் பாலிப்பு 
117. ஸ்ரீ காசியில் சுந்தரர் நினைவு ஆடி மாத 

அன்னம் பாலிப்பு சேம வைப்பு 
118. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் சகல கலா வல்லி மாலைப் 

பரிசு - அரசினர் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி , 

மாயூரம் 
119. சிதம்பரத்தில் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் நினைவுத் 

திருவாசகப் பரிசு 


5.000 


3,500 


7.000 


5,000 


7.000 


1,000 


5,000 


தரப்பன்னி யுனைடெட் பிரிண்டர்ஸ் லிமிடெட் ,திருச்சிராப்பள்ளி . 


